



A DICTIONARY OF LITERARY 
SYMBOLS IN TAMIL 





அன்னிதாமசு ர 





தமிழாராய்ச்சி 


INTERNATIONAL INSTITUTE OF TAMIL STUDIES 





தமிழிலக்கிய குறியீடுகள்‌ அகராதி 


A DICTIONARY OF LITERARY SYMBOLS IN TAMIL 


அன்னி தாமச 
ஜெ. சரஸ்வகி 





உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌ 
INTERNATIONAL INSTITUTE OF TAMIL STUDIES 


இரண்டாவது முதன்மைச்‌ சாலை, மையத்‌ தொழில்நுட்பப்‌ 
பயிலக வளாகம்‌, தரமணி, சென்னை - 600 113 


BIBLIOGRAPHICAL DATA 


Title of the Book .  Tamilakkiya kuriyitukal akarati 
Author - Dr. Annie Thomas 
Professor (Retd.) 


Internationa! Institute of Tamil Studies 
1] Main Road, 0.1.1. Campus 
Tharamani, Chennai - 600 113 © 


Publisher & © - International Institute of Tamil Studies 
11 Main Road, C.I.T. Campus 
Tharamani, Chennai - 600 113 
Ph: 2254 2992 


Publication No. >: 625 

Language > Tamil 

Edition : First Edition 

Year of Publication : 2009 

Paper Used - 18.6 Kg. TNPL Maplitho 
Size of the Book > Demy 1/4 

Printing type Used 11 points 

No. of Pages : - xxviii + 281 + 32 

No. of Copies 1200 

Price : Rs. 225/- 


(Rupees Two hundred and Twenty five only) 


Printing : United Bind Graphics 
189-D, Royapettah High Road 
Mylapore, Chennai - 600 004. 


Subject : A Dictionary of Literary Symbols in Tamil 


பேரா. முனைவர்‌ ௧௬. அழ. குணசேகரன்‌ 
இயக்குநர்‌ 

உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌ 

சென்னை-600 113 


அணிந்துரை 


தமிழிலக்கியக்‌ குறியீடுகள்‌ அகராதி எனும்‌ இந்த அகராதி வெறுமனே தமிழ்‌ 
இலக்கியங்களில்‌ காணலாகும்‌ குறியீட்டுச்‌ சொற்களை அறிவதற்கான நூல்‌ மட்டுமல்ல; 
மாறாக, நம்‌ பழந்தமிழ்‌ இலக்கியவாதிகளின்‌ மதிநுட்பம்‌, உலகியல்‌ அறிவு, மொழிப்‌ புலமை, 
படைப்பாற்றல்‌ போன்ற பற்பல திறன்களையும்‌ வெளிப்படுத்துவது. 
இலக்கியத்‌ தளத்தில்‌ மட்டுமன்றி, வாழ்வியலிலும்‌ 
நாட்டுப்புறக்‌ களனிலும்‌ சமய நெறியிலும்‌ வழிபாட்டு 
முறையிலும்‌ நம்பிக்கை, பழக்கவழக்கங்களிலும்‌ விழாக்‌ 
களிலும்‌ சடங்குகளிலும்‌ அமையும்‌ செயற்பாடுகளிலும்‌ 
பொருட்களிலும்‌ குறியீட்டுப்‌ பொருண்மை தேர்வதும்‌ மக்கட்‌ 
பண்பாட்டின்‌ மனப்பரிமாணத்தை வெளிப்படுத்தித்‌ தர முடியும்‌. 
எனும்‌ நூலாசிரியர்‌ கூற்று இங்கு எண்ணுதற்குரியதாகும்‌. 
குறியீடு என்பது இடம்‌, இனம்‌, மொழி, சாதி, பால்‌ எனும்‌ காரணிகளுடன்‌ இனைந்து 
வெளிப்படக்கூடியதாகும்‌. மொழியியல்‌ வல்லுநர்கள்‌ நவீன இலக்கிய ஆய்வுத்தேடலின்‌ 
போதும்‌, விமர்சனத்தின்‌ போதும்‌ சந்தித்த பிரச்சினைகளின்‌ விளைவாகக்‌ கண்டறிந்த ஒரு 
விதக்‌ கருத்துப்‌ பரிமாற்ற உத்திமுறையாகும்‌. 
தமிழ்ச்‌ சூழலில்‌ புதுக்கவிதை விமர்சனத்தின்போது பெரிதும்‌ குறியீட்டு மொழி 
குறித்த சிந்தனையை அழுத்தமாகச்‌ சிந்திக்க நேரிட்டது. மொழியியலார்‌, அரங்கியலார்‌ 
குறியீடுகள்‌ குறித்துப்‌ பெரிதும்‌ சிந்தித்தனர்‌. 


குறியீடு என்பது வேறு வேறு துறைகளில்‌ சிறப்பு பொருண்மை கொண்டு அதன்‌ 
தனித்துவத்‌ தன்மைகளை விளக்குகிறது. 


அ முதல்‌ வ வரையில்‌ அமைக்கப்பட்டுள்ள இவ்‌அகராதியில்‌ அகர வரிசையில்‌ 
அமையாத துணைத்‌ தலைப்புச்‌ சொற்களின்‌ பட்டியல்‌ தனித்து அடைப்புக்குறிக்குள்‌ 
தரப்பட்டுள்ளன. 

(er) பள்ளி palli (bed) : ஆழ்ந்த சிந்தனை/உறக்கமின்மை 
deep thought, sleeplessness 
“எழினி வாங்கிய ஈர்‌ அறைப்பள்ளியுள்‌ 
பப்‌ மண்டுஅமர்‌ நசையொடு கண்படை பெறாஅது” (முல்‌. 64-67) 


எனுமாறு ஆங்கிலத்தில்‌ எடுத்து விளக்கிப்‌ பின்‌ பழந்தமிழ்ப்‌ பாடல்‌ அடிகளைச்‌ சான்று 
காட்டி எடுத்துரைத்திருப்பதன்‌ வழி நூலாசிரியரிடம்‌ அமைந்திருக்கும்‌ ஆய்வுச்‌ சிந்தனை 
ஆற்றலை உணரமுடிகிறது. 


ili 


இந்த அகராதி தமிழ்‌ ஆர்வலர்‌, மொழி வல்லுநர்‌, கலைத்‌ துறையினர்‌ எனப்‌ 
பல்துறையாளருக்கும்‌ அரும்பெரும்‌ விருந்தாக அமைந்திருப்பதனைப்‌ பயில்வோர்‌ எளிதில்‌ 
உணர்ந்து பயன்பெறுவர்‌ என்பது எம்‌ எண்ணம்‌. 

தமிழ்‌ உலகுக்கு இந்நிறுவனம்‌ இந்த அகராதியினை வெளியிடுவதில்‌ பெரிதும்‌ 
பெருமை கொள்கிறது. பல்கலைக்‌ கழக மானியக்குழுத்‌ திட்ட ஆய்வுப்பணியில்‌ விளைந்த 
இந்தச்‌ சொற்கோவைப்‌ பெட்டகத்தினை உருவாக்கிடத்‌ துணைநின்ற திட்ட நோக்காளர்‌ 
திருமதி ஜெ. சரசுவதி அவர்கள்‌ இந்நேரத்தில்‌ நினைவுகொள்ளத்தக்கவர்‌. 

இந்தப்‌ பணி முயற்சியில்‌ துணைநின்ற அனைத்து உள்ளங்களுக்கும்‌ எமது நன்றி 
என்றும்‌ உண்டு. 

இந்நிறுவன வளர்ச்சிக்கு ஆக்கமும்‌ ஊக்கமும்‌ அளித்து வருவதோடு தம்‌ தனிப்பட்ட 
அக்கறையையும்‌ காட்டிவரும்‌ நிறுவனத்‌ தலைவரும்‌ தமிழக அரசின்‌ முதல்வருமான 
மாண்புமிகு டாக்டர்‌ கலைஞர்‌ அவர்களுக்குத்‌ தமிழுலகம்‌ என்றும்‌ நன்றிக்கடன்‌ 
பட்டுள்ளது. 

தமிழ்ப்பணிகளுக்கு ஆற்றுப்படுத்தி வரும்‌ மாண்புமிகு தமிழக நிதியமைச்சர்‌ 
பேராசிரியர்‌ க. அன்பழகன்‌ அவர்களுக்கு எம்‌ நன்றி என்றும்‌ உரியது. 

நிறுவனச்‌ செயல்பாட்டுக்கு உறுதுணையாக இருந்துவரும்‌ தமிழ்‌ வளர்ச்சி, 
அற்நிலையம்‌ மற்றும்‌ செய்தித்‌ துறை அரசுச்‌ செயலாளர்‌ திரு ௧. முத்துசாமி இ.ஆ.ப. 
அவர்களுக்கும்‌ நன்றி. 

இந்நூல்‌ வெளியீடு தொடர்பான அனைத்துப்‌ பணிகளையும்‌ செய்த நிறுவனப்‌ 
பணியாளர்கள்‌, கணிப்பொறியாளர்‌ திருமதி ero. லட்சுமி ஆகியோருக்கும்‌ இந்நூலை அழகுற 
அச்சிட்டுத்‌ தந்த யுனைடெட்‌ பைண்ட்‌ கிராபிக்ஸ்‌ அச்சகத்தாருக்கும்‌ பாராட்டுகள்‌. 


இயக்குநர்‌ 


iV 


A FEW WORDS 


The Lord hath done great things for us; whereof we are glad - Psalm 126.3 


‘A Dictionary of Literary Symbols in Tamil’ is the outcome of the 
UGC Major Research Project of 2003-2006. I sincerely thank the authorities 
of the UGC-New Delhi for funding this Project. 


I express my gratitude to Dr.S.Krishnamoorthy, the then Director of the 
International Institute of Tamil Studies, Chennai 600 1 13, for his interest in the 
implementation of the Project; and showing continuous concern in its progress; 
and giving all sorts of timely help. 


I am thankful to the members of the Selection Committee for choosing 
the proper person Ms.J.Saraswathi for placement as Project Fellow. Her 
unmitigated work and co-operation has been of much help in the completion of 
the Project to this extent. 


The Dictionary would not have been materialized without the support of 
the academic stalwarts Dr.S.V.Subramanian, Dr.S.Agesthialingom, 
Dr.R.Kasirajan, Dr.L.Ruth Joy, Dr.L.Gloria Sundramathy, Dr.K.Nachimuthu, 
Dr.A.Pitchai and others, with whom I could have discussions often; and some 
of whom had browsed through the first sample entries and willingly given their 
meritorious suggestions in formulating the dictionary. My sincere thanks to them. 
I am also greatful to the UGC experts Dr.Daniel Deva Sangeetham, 
Dr.V.Jeyadevan and Dr.M.Ravindran. My due thanks to our colleagues 
Dr.S.Sivakami, Dr.K.Bagavathi and Dr.S.Jean Lawrence who were also on other 
UGC MRPs at that time. 


I appreciate with thanks, the assistance given by my research scholars, 
Dr.A.Manavazhahan in draft typing the material; Ms.K Jayanthi, in the input of 
additional entries to finalise the work; and Mr.S.Kapilar in helping with the 
proof. 


My sincere thanks to Dr.M.Rajendran, the then Director and 
Dr.K.A. Gunasekaran, the present Director especially for bringing this in print. 
I am immensely greatful to our office staff, headed by Mr.G.N.Veerabahu 
Subramanian, Deputy Director and Mrs.R.Parvathi, Librarian, for their 
co-operation, support and timely help. 


ANNIE THOMAS 


என்னுரை 


'தமிழிலக்கியக்‌ குறியீடுகள்‌ அகராதி' என்னும்‌ இந்நூல்‌ 2003-2006 
ஆண்டுகளில்‌ புதுதில்லி பல்கலைக்கழக மானியக்‌ குழுவின்‌ நிதிநல்கையுடன்‌ உலகத்‌ 
தமிழாராய்ச்சி நிறுவனத்தில்‌ செய்யப்பெற்ற திட்டமாகும்‌. இத்திட்டத்தில்‌ இணைந்து 
பணியாற்றிய திருமதி ஜெ. சரஸ்வதி 'தமிழிலக்கியக்‌ குறியீடுகள்‌' என்ற தலைப்பில்‌ 
சென்னை பல்கலைக்‌ கழக முனைவர்‌ பட்ட ஆய்விலும்‌ பின்பு ஈடுபட்டார்‌. 

குறியீடு பற்றிய கல்வி சுவையானது. சிக்கலானதும்‌ கூட தெளிவுடையதாகத்‌ 
தோன்றினாலும்‌ வெளிப்படையாகாதது. எவ்வளவோ தேடினாலும்‌ இன்னும்‌ தேட 
வேண்டியதை முன்னுணர்த்துவது. மொழிக்கு உட்பட்டுப்‌ புலப்பட்டாலும்‌ சொல்லுக்கு 
அப்பாற்பட்டு அப்பாலைக்கு அப்பாலாகிக்‌ குறிப்புக்‌ காட்டுவது. இயற்கையின்‌ பல 
கூறுகளிலும்‌ கலந்து கிடப்பது. மனித வாழ்வியலின்‌ பேச்சிலும்‌ செயற்பாட்டிலும்‌ 
பன்முகம்‌ காட்டி வெளிப்படுவது. இலக்கியம்‌, கலை எனப்‌ பல துறைகளிலும்‌ பரந்து 
நிற்பது. காணவும்‌ உணரவும்‌ சுவைக்கவும்பட வாய்ப்புத்‌ தருவது; அறிந்து கொளற்கு 
ஏதுவானது. 

ஆங்கில முதுகலை கற்ற காலத்தில்‌ இலக்கியத்‌ திறனாய்வின்‌ போக்குகளாக 
உளவியில்‌ பார்வையும்‌ குறியீட்டியல்‌ நோக்கும்‌ அறிமுகமானபோது, தமிழில்‌ இத்தகு 
தேடலின்‌ களம்‌ பிடிபட்டது. காலப்போக்கில்‌ சில ஆய்வரங்கக்‌ கட்டுரைகள்‌, 
சொற்பொழிவுகள்‌ என இது வெளிப்பட்டது. ஆங்கிலத்திலமைந்த பல குறியீட்டு 
அகராதிகளும்‌, விவிலியப்‌ பொழிவுகளில்‌ அறிந்து புரிந்த குறியீட்டாழங்களும்‌, 
தமிழுக்கும்‌ இத்தகு பார்வையைப்‌ பதிக்க வேண்டும்‌ என்ற எண்ணத்தை 
ஏற்படுத்தின. எனினும்‌ இத்தகு அகராதி உருவாக்கம்‌ வாய்ப்பு இந்தப்‌ பல்கலைக்‌ 
கழக நிதிநல்கையின்‌ பெருந்திட்டம்‌ வாயிலாகவே அமைந்தது; இக்குழுவுக்கும்‌, 
அதன்‌ தலைமையினர்க்கும்‌, தேர்வுக்குழுவிலமைந்த பேராசிரியப்‌ பெருமக்கட்கும்‌ 
நன்றி நவில்வேன்‌. 

இதற்காக விண்ணப்பிக்கக்‌ களமமைத்த உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனத்தின்‌ 
அப்போதைய இயக்குநர்‌ முனைவர்‌ சா. கிருட்டினமூர்த்தி அவர்களுக்கும்‌; திட்டம்‌ 
நிறைவு செய்தளித்த அப்போதைய இயக்குநர்‌ முனைவர்‌ ம. இராசேந்திரன்‌ 
அவர்களுக்கும்‌ எம்‌ நன்றி உரித்து. 

தமிழிலக்கியக்‌ களன்‌ முழுவதையும்‌ கண்டு, 10,000 தலைச்சொற்களுடன்‌ 500 
பக்க அளவில்‌ இத்தமிழிலக்கியக்‌ குறியீடுகள்‌ அகராதியை அமைக்க வேண்டும்‌ 
என முன்கருதிய போதும்‌, தொல்காப்பியம்‌ முதல்‌, கி.பி. 12ஆம்‌ நூற்றாண்டு 
வரையான தமிழ்ப்‌ படைப்புகளை மட்டுமே களனாகக்‌ கொண்டு, அக்காரம்‌ 
தொடங்கி வைரம்‌ ஈறாக ஏறத்தாழ 1040 தலைச்சொற்களும்‌ இணைச்‌ சொற்களாக 
சுமார்‌ 1085உம்‌ இதில்‌ அமைக்கப்பட்டுள்ளன. 


தொடக்க முயற்சியாகச்‌ செய்யப்பெற்றுள்ள இவ்வகராதி ஒரு வரைவு 
மடு எவரும்‌, ஒவ்வொரு குறியீடும்‌ அதன்‌ பொருளுடனும்‌ சான்று 
வருகையுடனும்‌ அமைக்கப்பட்டுள்ளது. எனினும்‌, உறவும்‌ தொடர்பும்‌ பொருத்தமும்‌ 


vi 


விளக்கப்பட்டு, காலந்தோறுமான வளர்ச்சி காட்டப்பெற்று, பாடற்கருவுக்கேற்பவும்‌ 
காலக்‌ கருத்துக்கேற்பவும்‌ பொருண்மை மாறியும்‌ விரிந்தும்‌ வளர்ந்தும்‌ தொடர்வதும்‌ 
அல்லது தொடராது நின்றுவிட்டமையும்‌ இடத்துக்கேற்பக்‌ காட்டப்பெற்று, வரலாற்று 
நோக்கிலும்‌, ஒப்பீட்டுப்‌ பார்வையிலும்‌ ஆய்வுக்குறிப்பாக ஒவ்வொரு குறியீடும்‌ 
விளக்கப்படல்‌ தேவையாகும்‌. தமிழிலக்கியக்‌ களன்‌ நிலையில்‌ மட்டுமன்றி, 
உலகளாவிய கருத்துகளுடன்‌ இணைத்தும்‌ இயைத்தும்‌ பொருத்தியும்‌ முரணியும்‌ 
காணக்கூடுமிடங்களும்‌ தனித்த தெளிவான விளக்கங்கள்‌ அளிக்க முடியும்‌. 
இலக்கியத்‌ தளத்தில்‌ மட்டுமன்றி, வாழ்வியலிலும்‌ நாட்டுப்புறக்‌ களனிலும்‌ சமய 
நெறியிலும்‌ வழிபாட்டு முறையிலும்‌ நம்பிக்கை. பழக்கவழக்கங்களிலும்‌ விழாக்‌ 
களிலும்‌ சடங்குகளிலும்‌ அமையும்‌ செயற்பாடுகளிலும்‌ பொருட்களிலும்‌ குறியீட்டுப்‌ 
பெருண்மைத்‌ நேர்வதும்‌ மக்கட்பண்டபாட்டின்‌ மனப்பரிமாணத்தை வெளிப்படுத்தித்‌ 
தர முடியும்‌. அது ஒரு கனியாக அமையும்‌. 

அவன்‌ நீர்க்கால்களின்‌ ஒரமாய்‌ நடப்பட்டுத்‌ 

தன்காலத்தில்‌ தன்‌ கனியைத்‌ தந்து 

இலையுதிராகிருக்கிற மரத்தைப்‌ போலிருப்பான்‌ (விவிலியம்‌, சங, 1.3) 

பயன்மரம்‌ உள்ளுர்ப்‌ பழுத்தற்றால்‌ செல்வம்‌ 

நுயன்‌உடை யான்கண்‌ படின்‌ (குறள்‌. 216) 
மேலாய்வுக்கும்‌ ஆழ்கல்விக்கும்‌ விருப்பும்‌ முயற்சியும்‌ இவ்வகராதியைப்‌ 
பார்ப்பவர்க்கு ஏற்படுமாயின்‌ அதனையே இத்திட்ட வெற்றியாகக்‌ கருதுவேன்‌. 

அன்னிதாமசு 


உள்ளே 


INTRODUCTION X 
குறியீடு xii 
சுருக்கக்‌ குறியீட்டு விளக்கம்‌ xxvi 
களநூல்கள்‌ - காலவரிசை xxvii 
அகராதியின்‌ அமைப்பு xxviii 
அகராதி 1 - 28] 
நூற்றொகை 1 - 24 


இணைப்பு 25 


viii 


INTRODUCTION 


‘A symbol is something that a particular culture considers to mean something else. 
A symbol may seem to be the same as a sign; but the difference lies in their roles. A sign 
exists only to convey meaning; nothing more. A symbol on the other hand, exists in its 
own right, not just as a conveyor of meaning. In Jung’s words, “what we call a symbol is 
a term, a name or even a picture that may be familiar in daily life, yet that possesses 
specific connotations in addition to its conventional and obvious meaning. Thus a word or 
an image is symbolic when it implies something more than its obvious and immediate 
meaning”. Unlike signs, the meanings carried by symbols are loose, that is often capable 
of more than one interpretation, and beyond precise definition. The world of symbols is a 
world of inference and suggestion, rather than of concrete facts and definite statements’ 
(1000 Symbols, Preface). 


Symbolism is a common feature in all cultures of the world, tribal or civilized. 
Naturally it has taken a prominent place in oral and written literature too. There are many 
dictionaries of symbols and imagery in English and other foreign languages. Though there 
are ample studies about similes, metaphors and suggested meanings in Tamil literature, 
there is a dearth of such studies about signs, signals and symbols in Tamil. With the ancient 
Tamil literatures and other medieval writings as the corpus, the present project collects the 
different symbols and gives their meanings, with referred examples. To have a comparative 
idea of symbolism in other cultures / world languages, connotations are given under possible 
entries. 


The dictionary is made up of three sections, viz., Introduction, Word entries and 
Bibliography. 


The Introduction, ‘Kuriyitu’, is a study on what symbolism is and gives the working 
methodology of preparing the dictionary. 


As per Tamil, literary symbol, as a figure of speech, was not given a separate entity 
in the study of rhetorics in the ancient period. Uvamam, Ullurai, Iraicci and Kurippu 
were in vogue even from Tolkappiyam, the earliest extant treatise of the Tamils, dating 
back to 3" c B.C. 


The word kuri meaning sign, is available in Tolkappiyam. The word kurtyitu, 
now used to refer to symbol is of a later addition. Kuri, the sign, when stands to represent 
something else, something more than mere denotation, becomes kuriyitu, ie., symbol. 
Uvamam, ie., simile, forming the foundation and base of many symbols is seen in Tamil 
literature. The commonness and parallelism in characteristics bring together two different 
things in the simile. While comparing, the intricate qualities of flora, fauna and other 
concrete and abstract things form the basis on which symbols are built. The Cankam 
Akam poems, with their different intricacies, have given room for the subtle feature, viz., 
ullurai, ie., suggestion. This is also rooted in simile, though, with a variation. Many of 
these allowa symbolic analysis. Flowers being used to denote certain stages of love has 
come from Tolkappiyam to Cankam poetry. 


Flowers are also used to denote certain stages of war. The development of sign and 
ensign are seen here. The totemic flowers of kings, worn as sign by the soldiers of their 
army is also a notable feature. 


Colours like black and red, symbolizing wrath / anger are seen from Tolkappiyam 
onwards. Dream symbols, augury and omen as corpus for symbolic interpretation are 
available from the Cankam period. Heaven and earth, characters and people, the body and 


ix 


actions, living creature, legendary creatures, flowers, plants, trees, objects, artifacts and 
abstracts have been handled to express symbolic sense. Kurifici flower / plant connoting 
love, mentioned in Tolkappiyam is followed in Cankam poems. But along with it other 
flora like kantal and vénkai also come to convey the same concept. Patient awaiting 
suggested by mullai, the jasmine flower, as per Tolkappiyam, has extended to refer to 
chastity in Cankam poems. Such developments are seen in most of the items. Tolkappiyam 
refers only to certain flora as the sign of the ancient Tamil kings. But the Cankam poems 
give certain fauna and artifacts as emblems. Only in later literature, like the epic 
Cilappatikaram these are detailed as design on flags / emblem on banners. 


After the Cankam period, the ethical works, especially the Tirukkural stands asa 
store house of symbols. A different dimension of symbolic presentation is available here. 
The short and pithy sayings are moulded in such a way that symbols come handy in subtly 
expressing various truths. The other ethical works of the minor collection, have a different 
vein. Proverbial expressions with symbolic relevance have come into the language at this 
stage. Besides connection and similarity as the link in symbolism, unconnected and distantly 
placed things and aspects featuring in the evolution of symbolism is seen here. Rain 
symbolizing chastity, mire standing for Hades, flower clusters connoting the educated, 
fruit trees and drinking water ponds representing the bountiful are all well set in these 


verses. 


The epics of the early period have given room for the development of metaphors, 
allegory, parallelism, etc which are rich sources of symbols. Episodic events and parables 
have evolved into typical symbols in this phase. Ilanko, the author of Cilappatikaram, 
the first and foremost Tamil epic, has handled traditional symbols, as well as, has created 
novel ones, which have influenced the later authors to follow suit. Chastity, connoted 
through Jasmine flower and rain earlier, is here shown as fire. Kampan has later taken this 
to his epic when portraying Sita. 


Intrinsic symbolic chains connecting different phases of Tamil literature can be 
seen. Continuation of dream symbols, colour symbolism, augury and omen are found in 
the medieval and later epic period too. Supernatural things and concepts like ambrosia, 
pond of cure, bowl of plenty are notable. 


Archetypes and myth as source of symbolic expression are common in later epics 
and the devotional poems of Nayanmar and Alvar. Generally, a large part of Tamil 
literature, as a repertoire of beliefs, scientific and superstitious, add new dimensions to the 
study of symbols. 


The above corpus helps one into the knowledge of symbols of the ancient and 
medieval Tamils. The present Dictionary leads one through the various symbols and their 
meanings, sometimes single and sometimes multiple. Many symbols are indigenous, while 
some show equal or corresponding meanings in world symbolism, as depicted in the foot 
of certain entries. 


The Bibliography lists the source books as well as dictionaries, dissertation and 
studies on symbolism. 


A Note on Entries 


The Dictionary is in Tamil Alphabetical order with Roman transliteration and 
English meaning to each headword. In each entry, the earliest occurrence is taken as the 
headword and given with denotations. It’s symbolic connotations are given numbered 
and ordered following ancient tradition, and the citations are given there under. Synonyms 
are accommodated along side, with similar or variant symbolic meaning. Connected words 
and expressions, idiomatic or verbal are also given there itself. As per availability, each 
entry ends with meanings from Dictionaries on Symbolism, to give a comparative outlook. 


X 


குறியீடு 


குறியீடு என்ற சொல்‌ ஆங்கிலத்தில்‌ ‘Symbol’ என்ற சொல்லுக்கு இணையாக 
அமைகிறது. “சிம்பல்‌” என்னும்‌ ஆங்கிலச்‌ சொல்‌, ஓன்‌ றுசேர்‌ (to put together) என்னும்‌ 
பொருளுடைய சிம்பலேன்‌ (Symballein) என்னும்‌ கிரேக்க வினைச்சொல்லிலிருந்தும்‌, 
சின்னம்‌ (mark), அடையாளம்‌ (token), குறி (sign) என்னும்‌ பொருளுடைய சிம்பலன்‌ 
(Symbolon) என்னும்‌ பெயர்ச்‌ சொல்லிலிருந்தும்‌ தோன்றிய சொல்லாகும்‌. சேர்க்கை 
காரணமாக மற்றொன்றை உணர்த்தும்‌ பொருள்‌ சிம்பல்‌ என அழைக்கப்படலாயிற்று. 
(புதுக்கவிதையில்‌ குறியீடு, ப.2). Sign, Symbol, Symbolism ஆகிய ஆங்கிலச்‌ சொற்கள்‌ 
முறையே குறி, குறியீடு, குறியீட்டியம்‌ என்னும்‌ பொருளுடன்‌ தமிழில்‌ வழங்கப்பெறுகின்றன. 

தமிழ்‌ லெக்சிகன்‌ குறியீடு என்பதற்குக்‌ “குறியாக இட்டாளும்‌ பெயா்‌” எனவும்‌ 
(தொகுதி - 2, 11050), குறி என்பதற்குக்‌ “குறியீடு” (Symbol), அடையாளம்‌, இலக்கு, 
முன்னறிந்து கூறும்‌ “நிமித்தம்‌ எனவும்‌ (தொகுதி ~ 2, ப.1047) பொருளுரைக்கிறது. க்ரியாவின்‌ 
தற்காலத்‌ தமிழகராதி குறி என்பதற்கு “இன்ன இனம்‌ என அறிவதற்கான அடையாளம்‌ 
மற்றும்‌ எதிர்கால நிகழ்ச்சியை அல்லது காணாத பொருளின்‌ இருப்பை ஏதேனும்‌ ஓர்‌ 
அடையாளத்தின்‌ அடிப்படையில்‌ கூறும்‌ அறிவிப்பு” எனவும்‌ (11.339), குறியீடு என்பதற்கு 
அடையாளம்‌, சின்னம்‌, ஒரு கருத்துக்குப்‌ பதிலாக வழங்குவது மற்றும்‌ ஒரு கருத்தை 
வெளியிடும்‌ சாதனம்‌” எனவும்‌ பொருளுரைக்கிறது. சென்னைப்‌ பல்கலைக்கழக 
ஆங்கிலம்‌-தமிழ்‌ அகராதி ‘Symbol’ என்பதற்குச்‌ சின்னம்‌, பொதுக்குறியீடு, அடையாளம்‌, 
இடுகுறி, குறியீடு, நினைவுக்‌ குறிப்புச்‌ சின்னம்‌, பொதுநிலைக்‌ குழூஉக்குறி, தனித்துறைக்‌ 
குமூஉக்குறி என்று பொருள்‌ தருகிறது (11047). “ஒன்றிற்காக நிற்கும்‌ வேறொன்று ஒன்றின்‌ 
சார்பாக நிற்கும்‌ மற்றொன்று அல்லது வேறொன்றைச்‌ சுட்டி நிற்கும்‌ ஒன்று” என்று 
அக்ஸ்போர்டு ஆங்கில அகராதி குறியீட்டுக்கு விளக்கம்‌ தருகிறது (Vol. 11, p.3206). 

“குறியீடு என்ற சொல்‌, பெயர்‌ - பெயரிடுதல்‌ என்ற பொருளில்‌ தமிழுக்கு ஏற்கெனவே 
பழக்கமானது” (இலக்கியவியல்‌ கோட்பாடும்‌ அணுகுமுறையும்‌, L187). “சொற்பொருள்‌ 
நிலையில்‌, குறியிடுதல்‌ - குறியீடு என்பனவற்றுடன்‌ இடுகுறி என்பதும்‌ இணைத்துக்‌ கருதத்‌ 
தக்கது. குறியீடு எனும்‌ பொருண்மை, குறி, அடையாளம்‌ என்ற பொருள்‌ நிலையிலும்‌, 
குறிப்பாகக்‌ கருத்தை - செய்தியைத்‌ தரும்‌ ஒரு முறை என்ற வெளியீட்டு நிலையிலும்‌ 
தமிழிலும்‌, தொல்காப்பியம்‌ - சங்க இலக்கியம்‌ முதல்‌ காணப்பெறுகின்றது (மேற்படி 11188). 
வடமொழியில்‌ கூறப்பெறும்‌ “தொனி: என்ற சொல்‌ குறியீடு சார்ந்த பொருளுடையது. 
சொல்‌ வெளிப்படைப்‌ பொருளுக்கு அப்பால்‌ குறிப்பாய்ப்‌ பொருளுணர்த்தும்‌ ஆற்றலை 
“வியஞ்சனை” (குறிப்பாற்றல்‌) என்றும்‌, குறிப்பாய்ப்‌ பொருளுணர்தீதும்‌ சொல்லை 
“வியஞ்சகம்‌' (குறிப்புச்‌ சொல்‌) என்றும்‌, குறிப்புப்‌ பொருளை “வியங்கியம்‌” என்றும்‌ 
வடமொழியில்‌ குறிப்பர்‌. 


“குறி, குறியீடு என்ற சொற்கள்‌ ஒன்று போல இருந்தாலும்‌ நுட்பமான பொருள்‌ 
வேறுபாட்டைக்‌ கொண்டவை. குறி என்பது ஒன்றைச்‌ சுட்டி இனம்கண்டு கொள்வதற்கான 
அடையாளச்‌ சின்னமாகும்‌. குறியீடு என்பது மற்றொரு பொருளுக்காக அப்பொருளின்‌ 
இடத்தில்‌ தானே நிற்பது ஆகும்‌' ( கவிக்கோக்கவி, ப.43). “தமிழ்‌ இலக்கியத்தில்‌ கருதப்பெறும்‌ 
குறியியல்‌ என்ற தமிழ்ச்‌ சொல்லுக்குச்‌ சமமான இரண்டு சொற்கள்‌ உள்ளன. ஒன்று 
சிமியாலஜி (Semiology), இன்னொன்று சீமியாடிக்ஸ்‌ (Semiotics). சீமியாலஜி என்ற சொல்‌ 


Xi 


Sign என்கிற ஆங்கிலச்‌ சொல்லுக்குச்‌ சமமான Semeion என்ற கிரேக்கச்‌ சொல்லிலிருந்து 
தோன்றியது” (தமிழும்‌ குறியியலும்‌, ud). குறியீடு என்ற சொல்லிலிருந்து குறியீட்டியம்‌ 
என்ற சொல்‌ தோன்றியதாகும்‌. 
வரையறை 

ஒரு பொருளைக்‌ குறிப்பிட்டு அதன்‌ வாயிலாக அதனுடன்‌ தொடர்புள்ள வேறொரு 
பொருளைக்‌ குறியிட்டுக்‌ காட்டுவதே குறியீடு எனப்படுகிறது. “குறியீடு என்பது ஏதேனும்‌ 
ஒன்று பிறிதொன்றிற்காக நிற்பது; பிறிதொன்றைப்‌ பிரதிபலிப்பது; பிறிதொன்றை 
உட்‌ கருத்தாய்‌ உணர்த்துவது” (பாரதியும்‌ வள்ளத்‌ தோளும்‌ ஒப்பியல்‌ பார்வை, ப.258). ஒன்றை 
மற்றொன்றில்‌ குறிக்கும்போது, அந்த மற்றொன்றே குறியீடு எனப்படுகிறது. “குறியீடு என்பது 
ஒரு பொருளுக்குப்‌ பதிலாக மற்றொரு பொருளைப்‌ பதிலியாகக்‌ காட்டுவதாகும்‌” (இலக்கிய 
இஸங்கள்‌, ப.71). தமிழில்‌ குறி என்ற்‌ சொல்‌ குறியீட்டுடன்‌ தொடர்புடையது. குறி என்பது 
ஒரு பொருளைச்‌ சுட்டிக்காட்டுவது; குறியீடோ ஒரு பொருளுக்காகத்‌ தானே அவ்விடத்தில்‌ 
சென்று நிற்பதாம்‌. 


“குறி, குறியிடுதல்‌ என்ற அடிப்படையில்‌ குறியீடு எனும்‌ சொல்‌ உருவாகியுள்ளது. 
அடிப்படையாக, ஒன்றோடொன்று ஒத்துச்‌ செல்லும்‌ இரண்டு பகுதிகளையுடைய 
அடையாளப்‌ பொருளைச்‌ சுட்டியது. பின்பு, பருவடிவாலான ஒரு குறி அல்லாத படிமம்‌, 
வேறேதேனும்‌ அருவப்‌ பொருளையோ கருத்தையோ, மரபு, ஒப்புமை, உருவகம்‌ ஆகிய 
ஒன்றால்‌ உணர்த்துவதைச்‌ சுட்டியது. நேரடியாக அன்றி வேறொரு ஊடகம்‌ வாயிலாகத்‌ 
தரும்‌ வெளியீட்டு முறையாகவும்‌ இது அமைகின்றது. இவ்விளக்கங்கள்‌ குறி, குறிப்பு 
என்பனவற்றை சிம்பல்‌ எனும்‌ குறியீட்டோடு நெருங்கச்‌ செய்கின்றன” (தொல்காப்பியம்‌ 
எழுத்தும்‌ கோட்பாடுகளும்‌, 11.290). 

“குறிகளின்‌ அர்த்தங்களைப்‌ பற்றிய அறிவியலைக்‌ குறியியல்‌ எனலாம்‌. குறியியல்‌ 
அர்த்தம்‌ தரும்‌ மிகச்சிறிய கூறு குறி (Sign) ஆகும்‌. இநீதக்‌ குறிகள்‌ இணையும்‌ விதிகளையும்‌ 
அவை தரும்‌ புதை அர்த்தங்களையும்‌ (Connotative meanings) குறியியல்‌ வெளிப்படுத்துகிறது. 
ஒவ்வொரு குறியும்‌ குறிப்பான்‌, குறிப்பீடு என்ற இரு கூறுகளால்‌ பிணைக்கப்பட்டது. 
குறிப்பான்‌ (signifier) என்பது ஒரு சொல்லின்‌ ஒலி / வரி வடிவம்‌ ஆகும்‌. குறிப்பீடு (signified) 
என்பது அச்சொல்‌ குறிக்கும்‌ கருத்துக்கோவை ஆகும்‌. குறிப்பானுக்கும்‌ குறிப்பீட்டிற்கும்‌ 
உள்ள அமைப்புறவுகள்தாம்‌ குறியை உருவாக்குகின்றன. குறிப்பானுக்கும்‌ குறிப்பிட்டிற்கும்‌ 
இடையேயான உறவு தன்னிச்சையானது” (நோக்கு, தொகுதி - 2, ப. 84). “ஒரு சொல்‌ அது 
குறிக்கும்‌ பொருளுக்குப்‌ பிரதியீடாகப்‌ பயன்படுகிறது. எனவே சொல்‌ குறியாகிறது. மொழி 
என்பது இதனால்‌ குறிகளின்‌ ஒழுங்கமைப்பாகிறது. இதே போல்தான்‌ சினிமாவும்‌ குறிகளின்‌ 
ஒழுங்கமைப்பாக உள்ளது. திரையில்‌ ஒரு பிம்பம்‌ அதன்‌ நிஜப்‌ பொருளுக்குப்‌ பிரதியீடாய்‌ 
நிற்கிறது. எனவே பிம்பம்‌ குறியாகிறது' (மேற்படி, 87). 


குறி என்பது, ஒரு பொருள்‌, யாரோ ஒருவருக்கு, ஏதோ ஒன்றாக, ஏதோ ஒரு 
முறைமையில்‌, விளங்குவதாகும்‌. குறி (sign) என்பது ஒருபொருள்‌ (object) பற்றியும்‌, ஒரு ~ 
பிரதிநிதித்துவம்‌ (interpretent) பற்றியும்‌ விளக்குகிறது. இவை மூன்றின்‌ உறவில்‌ 
(செயல்பாட்டில்‌) தோன்றுவதுதான்‌ குறிச்செயல்பாடு அல்லது குறிவயமாதல்‌ (Semiosis)’ 
(தமிழும்‌ குறியியலும்‌, ப.2). “ஒப்புமைச்‌ சிந்தனையானது மொழிமூலம்‌ வெளிப்படுகையில்‌ 
மொழி சில அடையாளங்களைப்‌ பயன்படுத்துகிறது. அந்த அடையாளங்களே குறிகள்‌ 
(signs) ஆகும்‌” (மேற்படி, uN). 


'உளப்பகுப்பாய்வுக்‌ கோட்பாட்டடிப்படையில்‌ நோக்கும்‌ போது குறியீடு என்பது 
நனவிலியின்‌ பிரதிநிதியாக / உண்மையின்‌ பொய்‌ வடிவமாக வெளிப்படுகிற து. வெளிப்பட்ட. 


xii 


நனவு மனப்‌ படி மங்களினுள்ளே நனவிலி மன அசைகள்‌ மறைந்திருக்கும்‌. இவ்வாறு நனவிவி 
மன ஆசைகளை உள்‌ வைத்திருக்கும்‌ நனவு மனப்‌ படிமங்களையே குறியீடுகள்‌ எனலாம்‌. 
அடுத்து குறிப்பிட்டதொரு செயல்‌ அல்லது குறிப்பிட்டதொரு பழக்கம்‌ கூட குறியீடாகலாம்‌. 
எந்த ஒரு புறஉலகப்‌ பொருளும்‌ நனவிலி மன வேட்கையின்‌ குறியீடாகலாம்‌. அழுக்கப்பட்ட 
வேட்கைகளைப்‌ படிமங்களின்‌ உள்‌ புதைக்கும்‌ மனதின்‌ நனவு நிலை / நனவிலி நிலைச்‌ 
செயற்பாட்டையே குறியீட்டாக்கம்‌ என உளப்பகுப்பாய்வு அடிப்படையில்‌ சொல்லலாம்‌” 
(இலக்கியமும்‌ உளப்பகுப்பாய்வும்‌, ப. 106). 'உளப்பகுப்பாய்வின்‌ தந்தையாகிய சிக்மண்ட்‌ 
ஃபிராய்ட்‌, குறியீடுகள்‌ காமப்‌ பொருண்மை உடையன என்கிறார்‌. இயல்பாக எழத்துடிக்கும்‌ 
காம விழைவுகள்‌ தடையாகும்பொழுது குறியீடுகளாக வெளிப்படும்‌ என்பதைக்‌ 
கண்டறிந்தார்‌ ஃபிராய்ட்‌ (ஆய்வுக்கோவை 2002, தொகுதி-2, ப.1014). 


“ஓரு கவிஞன்‌, குறிப்பிட்ட ஓர்‌ உவமையையோ, உருவகத்தையோ இன்ன 
பிறவற்றையோ மீண்டும்‌ மீண்டும்‌ தம்‌ படைப்பில்‌ பலமுறை கையாளுவதன்‌ காரணமாக 
ஒரு பொதுப்பொருள்‌ தோன்றி அதன்‌ வாயிலாக, அக்கவிஞரின்‌ அடிமனத்து உணர்வு 
ஒன்று “காட்சி நிலை. எய்துமானால்‌ அதனைக்‌ குறியீடு எனலாம்‌: (பாரதியும்‌ 
வள்ளத்தோளும்‌ ஒப்பியல்‌ பார்வை, ப. 258). ‘Dev காட்சிப்‌ படிமங்களைக்‌ கண்முன்‌ கொண்டு 
வந்து நிறுத்தி உணர்த்த முடியாத பொருட்களை அவற்றோடு இணைத்து, 
நுண்பொருட்களுக்குப்‌ பருப்பொருள்‌ வடிவம்‌ கொடுத்துக்‌ கவிதைகளில்‌ வெளிப்படுத்திக்‌ 
காட்டக்‌ கவிஞன்‌ கையாளும்‌ ஒருவித இலக்கிய உத்தியே குறியீட்டு அமைப்பு ஆகும்‌ 
(மேற்படி, ப.262). “கவிதையில்‌ ஒரு பொருளைக்‌ குறிப்பிட்டு அதன்‌ வாயிலாக அதனுடன்‌ 
தொடர்புள்ள வேறொரு பொருளைக்‌ குறியிட்டுக்‌ காட்டுவதே குறியீடு (சங்கப்பாட்டில்‌ 
குறியீடு, uN). 

கருத்துப்‌ பரிமாற்றம்‌ செய்யும்‌ அல்லது உரையாடும்‌ நபர்களிடையே பொதுவான 
பொருளை உடையது குறியீடு. சமூகத்தில்‌ கருத்துப்‌ பரிமாற்றத்திற்கு மொழி ஒரு 
முக்கியமான குறியீட்டு முறையாகும்‌ என சமூகவியல்‌ மற்றும்‌ மானிடவியல்‌ கலைச்சொல்‌ 
விளக்க அகராதி கூறுகிறது (ப.234). “குறியீடு என்பது ஒரு பொருளுக்காக நிற்பது; 
அப்பொருள்‌ வழியே மெய்ம்மை அல்லது கருத்தைப்‌ புலப்படுத்துகிறது என்ற கருத்தை 
நோக்கலாம்‌” (கவிக்கோக்கவி, ப.44), “உவமானம்‌ ஒரு உவமேயத்திற்குத்‌ திரும்பத்‌ திரும்ப 
ஒப்பீடாக வருகிறபோதும்‌, ஒப்பீடு செய்கிறபோது உவமானத்தை மட்டும்‌ குறிப்பிட்டு விட்டு 
உவமேயத்தைக்‌ குறிப்பிடாமலேயே உணர்த்துவதும்‌ குறியீடுகளாகும்‌” (தமிழ்ப்‌ 
புதுக்கவிதைகளில்‌ படிமங்கள்‌, ப.42). “ஓப்புறவாலும்‌ ஒட்டுறவாலும்‌ மற்றொன்றைக்‌ 
குறிப்பாக உணர்த்தும்‌ பொருள்‌ (object) குறியீடு எனப்படுகிறது” (புதுக்கவிதையில்‌ 
குறியீடு, ப.5). 


பயன 


குறியீடுகள்‌ நுண்பொருள்‌ வடிவ உத்தியாகப்‌ பயன்படுகின்றன. “கவிஞன்‌ 
பயன்படுத்தும்‌ சொற்களின்‌ பொருள்களுக்குட்‌ பட்ட எல்லையிலிருந்து, அதே சமயத்தில்‌ 
கவிஞன்‌ உணர்த்த விரும்பும்‌ பொருளின்‌ எல்லைக்குள்‌ படிப்போரை அழைத்துச்‌ செல்லும்‌ 
உத்திகள்‌ இவ்வகை உத்திகளாகும்‌. கூறவந்த பொருளைக்‌ கவிஞன்‌ நயம்பட அழுத்தமாக 
உணர்த்துவதற்கு நுண்பொருள்‌ உத்திகள்‌ பயன்படுவதாக அமையும்‌. கவிதைக்குரிய 
இறுக்கத்தையும்‌ செறிவையும்‌ உருவாக்கும்‌ சொற்சிக்கனம்‌, கவிதைகளில்‌ குறியீடுகளாக 
வெளிப்பட்டுக்‌ கவிதைப்‌ பொருளைச்‌ சிறப்பிக்க வைக்கின்றன” (கவிக்கோக்கவி, ப.42). 
நுண்பொருள்‌ உத்தியான இக்குறியீட்டு உத்தி கவிதைக்கு வடிவம்‌ தருபவை. கவிதை 
உள்ளடக்கத்தின்‌ பொருள்‌ பரிணாமத்தை அதிகரிக்க உதவுபவை. 


30111 


இலக்கியத்திற்கு அழகு சேர்க்கின்ற உத்தியாகக்‌ குறியீடு பயன்படுகிறது. “குறியீடுகள்‌ 
உணர்ச்சிகளையும்‌ எண்ணங்களையும்‌ துல்லியமாக வெளிச்சம்‌ பாய்ச்சிக்‌ காட்டுகின்றன 
என்று அறிஞர்கள்‌ குறிக்கின்றனர்‌. கருத்து வெளிப்பாட்டிற்குச்‌ சுதந்திரம்‌ எப்போதெல்லாம்‌ 
வரலாற்றில்‌ மறுக்கப்படுகிறதோ, அப்போதெல்லாம்‌ குறியீடு முதன்மை உத்தியாகப்‌ 
பயன்பட்டு வருகிறது. நுண்ணிய கருத்துகளைச்‌ சுருங்க உரைக்க ஆற்றல்‌ வாய்ந்த உத்தியாகக்‌ 
குறியீடு உள்ளது. இந்நிலையில்‌ நேரடியாகச்‌ சொல்லும்‌ கூற்றால்‌ அதனோடு 
தொடர்புடையவர்கள்‌ மனம்‌ புண்படாமல்‌ இருக்க இக்குறியீடு பெரிதும்‌ உதவுகிற து 
(மேற்படி, ப.45). வெளிப்படக்‌ குறிக்காத குறியீட்டின்‌ அழகு சிறப்புடையதாகும்‌. “தேவையற்ற 
வெற்றுச்‌ சொற்களைத்‌ தவிர்த்துக்‌ கவிதைக்கு இறுக்கத்தையும்‌ செறிவையு!* 
ஏற்படுத்துவதற்குக்‌ காரணமாகிறது. இவ்வுத்தி மூலம்‌ கவிதைப்‌ பொருளை நேரடியாகச்‌ 
சொல்லாமல்‌ குறிப்பாகக்‌ காட்டுவதில்‌ கவித்துவம்‌ மிளிர்கிறது” (மேற்படி, ப.46). குறியீடு 
பலதளங்களுக்குப்‌ பொருள்‌ தரும்‌ பன்முக ஆற்றல்‌ உடையது. “சுருக்கம்‌, பொருள்‌ புலப்பாடு, 
சக்திமிக்க வெளிப்பாடு ஆகிய காரணங்களால்‌ மக்கள்‌ வாழ்க்கையில்‌ குறியீடுகள்‌ 
பயன்படுத்தப்படுகின்றன” (நோக்கு, ப.77).  அகத்திற்கு அகப்படாத எண்ணங்களைக்‌ 
கருத்துகளைச்‌ சொல்வதற்குக்‌ குறியீடுகள்‌ துணைசெய்கின்றன. அகமனவாழ்வை 
வெளியிடவும்‌ மறைக்கவும்‌ குறியீடுகள்‌ பயன்படுகின்றன. பொய்மை உணர்ச்சியும்‌ மிகை 


உணர்ச்சியும்‌ கவிதையில்‌ இடம்பெ றுவதைக்‌ குறியீடுகள்‌ தடை செய்கின்றன ' (மேற்படி, ப.82). 


“குறியீட்டுக்‌ கவிதையின்‌ அடிப்படைப்‌ பயனாக, ஒரு குறிப்பிட்ட மனநிலையை 
வருவித்தல்‌ (தட்டி எழுப்புதல்‌) என்பதும்‌ சுட்டப்பெறுகின்றது. ஒரு கருத்தை விளக்குதல்‌, 
அதனை ஏற்புடையதாகச்‌ செய்தல்‌, தப்பித்தல்‌, செயலற்று அழுந்திக்‌ கிடக்கும்‌ 
அனுபவங்களைத்‌ தட்டியெழுப்புதல்‌, அணி அல்லது வெளியீடு ஆதல்‌ ஆகிய பலவும்‌ 
குறியீட்டின்‌ பயன்பாடாகும்‌” (இலக்கியவியல்‌ கோட்பாடும்‌ அணுகுமுறையும்‌, L192). 
“கவிதையில்‌ இடம்பெறும்‌ சொற்களுக்கு நேரடி யாகவோ சார்பாகவோ அமைந்திருக்கும்‌ 
பொருளை அக்கவிதையினின்றும்‌ வெகு தொலைவுக்கு எடுத்‌ துச்‌ செல்வதற்குக்‌ குறியீட்டுக்‌ 
கலைத்திறன்‌ பெரிதும்‌ பயன்படுகின்றது' (திறனாய்வுக்‌ கட்டுரைகள்‌, ப). “மனித வாழ்வில்‌ 
அமைந்து கிடக்கும்‌ அவல நிலைகளையும்‌ இயற்கையின்‌ ஊடாக அமைந்து கிடக்கும்‌ 
புதிர்களையும்‌ குறியீட்டுக்‌ கவிதைகள்‌ வெளிப்படுத்‌ துகின்றன” (மேற்படி, ப.14). அங்கதமாய்க்‌ 
கூறவும்‌ குறியீடுகள்‌ பயன்படுத்தப்‌ படுகின்றன. குறியீடு கவிதையை வளப்படுத்துகிற பல 
செயல்களைப்‌ புரிகிறது. 


“மேனாட்டவர்‌ பொதுவாகக்‌ குறியீட்டியத்தை இருவகையாகப்‌ பிரித்துக்‌ 
காண்கின்றனர்‌. உலகியல்‌ அளவில்‌ பயன்படும்‌ குறியீட்டியத்தை “மானுடக்‌ குறியீட்டி யம்‌” 
(human symbolism) என்றும்‌, அறிவெல்லை கடந்து ஆன்மீக உணர்வுகளைக்‌ குறிப்பிடப்‌ 
பயன்படும்‌ குறியீட்டி யத்தைக்‌ “கடப்பியக்‌ குறியீட்டியம்‌” (transcendental symbolism) என்றும்‌ 
அவர்கள்‌ வழங்குகின்றனர்‌. பிரெஞ்சுக்‌ குறியீட்டாளர்‌ இரண்டாம்‌ வகையைப்‌ 
பயன்படுத்தினர்‌” (புதுக்கவிதையில்‌ குறியீடு, ப. 59). “இலக்கியப்‌ படைப்பில்‌ பொதுவாகக்‌ 
கவிஞர்கள்‌ தொன்று தொட்டு வழங்கி வரும்‌ குறியீடுகளைப்‌ பயன்படுத்துவர்‌; அல்லது 
தம்‌ தேவைக்கேற்பப்‌ புதிய குறியீடுகளைப்‌ படைத்துக்‌ கொள்வர்‌. எனவே குறியீடுகள்‌ 
“பொதுநிலைக்‌ குறியீடுகள்‌” (public symbols), “தனிநிலைக்‌ குறியீடுகள்‌” (local symbols) என 
இருவகையாக அமைகின்றன. இவற்றுள்‌ பொதுநிலைக்‌ குறியீடுகள்‌, “இயற்கைக்‌ குறியீடுகள்‌” 
(natural symbols) என்றும்‌ அழைக்கப்படுகின்றன. பொதுநிலைக்‌ குறியீடுகளின்‌ வகைகளாக 
“அகிலத்துவ குறியீடு களும்‌ (universal symbols), “வழக்குக்‌ குறியீடு” களும்‌ (conventional 
symbols) கூறப்பெறுகின்றன. தனிநிலைக்‌ குறியீட்டின்‌ வகைகளாகத்‌ “தறுவாய்க்‌ 
குறியீடு களும்‌ (contextual symbols), “மறிதரு குறியீடு” களும்‌ (recurring symbols), “தற்குறியீடு்‌ 


xiv 


களும்‌ (private symbols) கூறப்பெற்றுள்ளன (மேற்படி, பக்‌. 68-69). மேலும்‌ இக்குறியீடு 
தொன்மம்‌, சமயம்‌, வரலாறு, இலக்கியம்‌, இடம்‌, காலம்‌ பற்றிய குறியீடு எனப்‌ பலவகைகளில்‌ 
விரிகிறது. “இப்‌ புதுக்குறியீடுகள்‌ மரபினை அடிப்படையாகக்‌ கொண்டு அமையாமல்‌ 
கவிஞர்களின்‌ கற்பனை ஆற்றல்களாலும்‌ படைப்புத்‌ திறத்தாலும்‌ சுய விளைச்சலில்‌ 
உருவாக்கப்படுகின்றன' (கவிக்கோக்கவி, ப. 47). 


“இலக்கியத்‌ திறனாய்வாளர்‌ வேறு வகையிலும்‌ குறியீடுகளைப்‌ பிரித்துக்‌ 
காட்டியுள்ளனர்‌; வெல்லக்கும்‌ வாரனும்‌ மரபுக்‌ குறியீடுகள்‌, தற்குறியீடுகள்‌, இயற்கைக்‌ 
குறியீடுகள்‌ என மூவகையாகப்‌ பிரிப்பர்‌. இயல்பாகவே குறியீடுகளாக அமைந்து அன்மிக 
மெய்மைகளை உணர்த்தப்‌ பயன்படுவனவற்றைத்‌ “தூய குறியீடுகள்‌” (mere symbols) என்றும்‌, 
கருத்துகளைப்‌ புலப்படுத்தத்‌ திட்டமிட்டு உருவாக்கப்படுவனவற்றைத்‌ “திட்டமிட்ட 
குறியீடுகள்‌” (calculated symbols) என்றும்‌ சொல்வதுண்டு. சாட்விக்‌ குறியீடுகளை, உலகியற்‌ 
பயனுக்குதவும்‌ “மானுடக்‌ குறியீடுகள்‌” (human symbols) என்றும்‌, அறிவெல்லை கடந்த 
உண்மைகளை உணர்த்தும்‌ “கடப்பியக்‌ குறியீடுகள்‌” என்றும்‌ வகைப்படுத்துகிறார்‌. 
கருத்துகளை மட்டும்‌ உணர்த்துவன “அறிவுநிலைக்‌ குறியீடுகள்‌ (intellectual symbols) 
என்றும்‌, உணர்வுகளைக்‌ கிளர்வன “உணர்வு நிலைக்‌ குறியீ டுகள்‌” {emotional symbols) 
என்றும்‌ ஏட்ஸ்‌ பிரித்துக்‌ காண்கிறார்‌” (புதுக்கவிதையில்‌ குறியீடு, ப. 69). 
குறியீடு அமையும்‌ முறை 

ஏதேனும்‌ ஒருவகை உறவால்‌ தோன்றுகிற ஒப்புறவு (association of similarity), 
ஓட்டுறவு (association of contiguity) என்ற இருவிதத்தில்‌ குறியீடு அமைகிறது. ஒரு 
பொருளோடு மற்றொரு பொருள்‌ ஒத்திருந்தால்‌ இரண்டிற்கும்‌ இடையே தோன்றும்‌ உறவு 
ஒப்புறவு என்றும்‌, இரண்டு பொருள்கள்‌ ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக அமைவது 
ஒட்டுறவு என்றும்‌ வழங்கப்படுகிறது. “இவ்வொட்டுறவு மூன்று வகையில்‌ ஏற்படலாம்‌. சில 
பொருட்கள்‌ இயற்கையாகச்‌ சேர்ந்திருப்பன; சில செயற்கையாகச்‌ சேர்த்து வைக்கப்படுவன; 
சில தற்செயலாக இணைவன. இம்மூவகை உறவாலும்‌ பொருட்கள்‌ குறியீடாகலாம்‌' 
(புதுக்கவிதையில்‌ குறியீடு, ப. 3). “ஒப்புறவு, ஒட்டுறவு என இருவகையில்‌ அமையும்‌ குறியீடுகள்‌ 
உருவ அருவ நிலையில்‌ அமைந்து வருவதைக்‌ காணலாம்‌” (கவிக்கோக்கவி, ப. 46). 


“ஓப்புறவுக்குச்‌ சில நுண்மையான ஒப்புமைகளும்‌ காரணமாகலாம்‌. ப்ராய்ட்‌ 
(Sigmund Freud) சொல்லொப்புமையும்‌ குறியீட்டிற்குக்‌ காரணமாகலாம்‌ என்கிறார்‌. இரு 
பொருட்களுக்கிடையே உள்ள உள்ளார்ந்த பண்பொப்புமையையே குறியீடு 
அடிப்படையாகக்‌ கொள்கிறது. விட்ஜென்ஸ்டீன்‌ (Wittgenstein) என்பவருடைய, 
பிரதிபலிப்புக்‌ கொள்கை” (theory of reflection) அடிப்படையில்‌ குறியீட்டை விளக்கிய 
சுசேன்‌ லேங்கர்‌ (Susanne Langer) இரு பொருட்களிடையே காணப்படும்‌ அமைப்பு 
முறையின்‌ முழுமையான பொருத்தம்‌ (congruence of logical structures) ஒன்றே குறியீட்டு 
உறவுக்கு இன்றியமையாதது என்கிறார்‌ (புதுக்கவிதையில்‌ குறியீடு, ப.4). “குறியீடு 
மற்றொன்றை உணர்த்துவதற்கு மூன்று வகையில்‌ செயற்படுகிறது. குறியீடு மற்றொன்றிக்காக 
நிற்கலாம்‌; அல்லது மற்றொன்றின்‌ பிரதிநிதியாகச்‌ செயற்படலாம்‌; அல்லது மற்றொன்றைச்‌ 
சுட்டிக்காட்டுவதோடு அமையலாம்‌. சில குறியீடுகள்‌ மற்றொன்றை (something else) 
உணர்த்தாமல்‌, தம்‌ பொருளோடு இன்னும்‌ கூடுதலான பொருளை (something more) 
உணர்த்தும்‌ (மேற்படி, 5). கருத்தியலானவற்றை (abstract) உணர்த்தப்‌ பருப்பொருளைப்‌ 
பயன்படுத்துவது என்பதே குறியீடு பற்றிய பொருட்களுள்‌ சிறப்பானதாகக்‌ கருதப்படுகிறது. 
ஏனெனில்‌ இங்கேதான்‌ குறியீட்டின்‌ இன்றியமையாமை மிகுதியாக உணரப்படுகிறது. 


KV 


பகுப்பு 

குறியீட்டகராதிகள்‌, பொதுவான குறியீடுகளைத்‌ தருவதுடன்‌, இலக்கியம்‌, 
இரசவாதம்‌, கலையியல்‌, தொன்மம்‌, போரியல்‌, மக்கள்‌ வாழ்வியல்‌ எனப்‌ பகுத்து 
அணுகுதலும்‌ உண்டு (பார்க்க : Dictionary of Symbols and Imagery). இதனால்‌ ஒரு குறியீடு, 
வேறு வேறு துறையில்‌ பெறும்‌ பொருண்மைப்‌ பரிமாணம்‌ புலப்படுகின்றது. 


பல்வகையான தளங்களிருந்து குறியீடு தோன்றுகின்றது. என வே அவற்றின்‌ 
அடிப்படையில்‌ பாகுபடுத்தி அணுகுதல்‌ காணப்படுகிறது. வானமும்‌ பூமியும்‌; கதை மாந்தரும்‌ 
மக்களும்‌; உடலும்‌ செயல்களும்‌; வாழுயிரிகள்‌; தொன்ம விலங்குகள்‌; பூக்கள்‌, தாவரங்கள்‌, 
மரங்கள்‌; பொருட்களும்‌ செய்பொருட்களும்‌; கருத்துருக்களாக அமையும்‌ வடிவங்கள்‌ - 
நிறங்கள்‌ - எழுத்துகள்‌ - சொற்கள்‌ - எண்கள்‌ எனப்‌ பாகுபாட்டுப்பன்மை புலப்படுகின்றது 
(1000 Symbols). இவை யொவ்வொன்றும்‌ உட்பகுப்புகள்‌ பலவற்றுடன்‌ அமைவதும்‌ 
கண்கூடு. சான்றாக, வானம்‌ (Heaven) என்பதில்‌ மேலுலகம்‌, விண்மீன்‌, வெளிச்சம்‌, 
வால்நட்சத்திரம்‌, சூரியன்‌, கோள்கள்‌, கிரகணம்‌, சந்திரன்‌, ராசி, காற்று, வான்‌ (Sky), மேகம்‌, 
வானவில்‌, இடி. மின்னல்‌ எனப்‌ பல அமைகின்றன (மேற்படி). இவையொவ்‌ வொன்றிலும்‌ 
பல கருத்தமையும்‌. சான்றாக, வால்நட்சத்திரம்‌ (Comet) என்பதைக்‌ காணலாம்‌. இதில்‌ 
நம்பிக்கை வயப்பட்ட குறியீட்டுப்பொருளமைவது, தமிழிலக்கிய இயைபும்‌ கொள்வதை 
இங்கே ஒப்பிட்டுக்‌ கருதலாம்‌. 


வால்‌ நட்சத்திரம்‌, தீய சகுனம்‌; போரையும்‌ அதைத்‌ தொடர்ந்து வரும்‌ பஞ்சம்‌, 
கொள்ளைநோய்‌ ஆகியவற்றையும்‌ முன்னுணர்த்துகிறது. கவி மில்டன்‌, சாத்தானை இவ்வால்‌ 
நட்‌ சத்திரமாகச்‌ சுட்டுகிறார்‌. அரசர்‌ / ஆட்சியாளரின்‌ வீழ்ச்சிக்கு இது உற்பாதமாகிறது. 
பூமியதிர்ச்சி, வறட்சி, அண்டம்‌ இருளல்‌, உலகஇறுதி என்பன இதனால்‌ முன்‌ 
சுட்டப்படுகின்றன. மற்றொரு நிலையில்‌ (குறுகிய கால) ஒளிநிறை ஊழியம்‌ குறியீட்டுப்‌ 
பொருளாகிறது. கிறித்தவம்‌, இயேசுபிறப்புக்கு (கிறிஸ்துமஸ்‌) நட்சத்திரம்‌ என்ற நிலையில்‌ 
இதனைக்‌ குறியீடாக்குகிறது (Dictionary of Symbols and Imagery, ற. 109). “எரிபாம்பு”, 
"புகையும்‌ விண்மீன்‌” என மெக்சிகோ நாட்டினர்‌ வால்நட்சத்திரத்தைக்‌ குறிப்பிட்டனர்‌. 
பழைய மெக்சிகோ, பழைய பெரு ஆகிய நாடுகளின்‌ மதகுருக்களும்‌, நிமித்திகர்களும்‌ 
வால்நட்சத்திரம்‌ தோன்றுவதைக்‌ கவனித்து, துரதிருஷ்டமான பல்வகையான அழிவுகளைச்‌ 
சுட்டும்‌ தீ நிமித்தமாகக்‌ கணித்து உணர்த்தினர்‌. ஜூலியஸ்‌ சீசரின்‌ கொலைக்கு முன்‌ ஒரு 
வால்நட்சத்திரம்‌ தோன்றியது குறிக்கப்படுகிறது. (The Penquin Dictionary of Symbols, ற. 226). 
புதிய தொடக்கம்‌, எதிர்காலத்தில்‌ நம்பிக்கை என நேோரப்பார்வைப்‌ பொருண்மையும்‌ 
வால்நட்சத்திர வரவால்‌ கருதப்படுவதும்‌ காணப்படுகிறது. முக்கியமான பெரிய மனிதரின்‌ 
பிறப்பு - இறப்புக்கும்‌ இது அடையாளமாகிறது. அரசன்‌ ஆர்தர்‌, கிறிஸ்து அகியோர்‌ பிறப்பு 
இதனால்‌ சுட்டப்படுவதுண்டு (1000 Symbols, 0.17). 


பழநீதமிழிலக்கியம்‌ தரும்‌ சில குறிப்புகள்‌ இப்‌ பொருண்மையில்‌ உலகளாவிய 
சிந்தனை ஒருமையைப்‌ புலப்படுத்துகின்றன. * தூமம்‌ , “புகைக்கொடி” ஆகிய சொற்களால்‌ 
வால்நட்சத்திரம்‌ குறிக்கப்படுகின்றது; மழையின்மை / வறட்சி என்பன இதனால்‌ வரும்‌ 
தீமையின்‌ பரிமாணங்களாக உய்த்து உணரப்படுமாறு குறிப்புகளமைகின்றன. 
(வால்நட்‌ சத்திரம்‌ வந்தாலும்‌ மழைவளம்‌ குன்றாமை என எதிர்நிலை உணர்த்தலாக 
அமைகிறது): 


மைம்மீன்‌ புகையினும்‌ தூமம்‌ தோன்றினும்‌ 
தென்திசை மருங்கின்‌ வெள்ளி படினும்‌ . ... 
பெயல்‌ பிழைப்பு அறியாப்‌ புன்புலத்ததுவே (புறம்‌. 117.1... 7) 


xvi 


கரியவன்‌ புகையினும்‌ புகைக்கொடி தோன்றினும்‌ 
விரிகதிர்‌ வெள்ளி தென்புலம்‌ படரினும்‌, . . « 
சூன்முதிர்‌ கொண்மூப்‌ பெயல்வளம்‌ ௬ரப்ப, . . (சிலம்பு. 10.102 , . - 105) 


என்பன சான்றாம்‌. மேலுள்ள கருத்துகளோடு வேறுபடுத்திக்‌ காணும்போது, வால்நட்‌ சத்திரத்‌ 
தோற்றத்தால்‌ மட்டுமன்றி சனி, வெள்ளிக்கோள்களின்‌ நிலையாலும்‌ இப்பாங்கு அமையும்‌ 
என்பதால்‌, அந்நிலையும்‌ தீமைக்குக்‌ குறியீடாகத்‌ தமிழ்மரபில்‌ இணைத்துக்‌ கொள்ளத்தக்கது. 
மேலும்‌, எரிகொள்ளி (meteor) வீழ்தல்‌ / நட்சத்திரம்‌ விழுதல்‌ என்பனவும்‌ 
பழந்தமிழிலக்கியத்தில்‌ தீமை, அழிவு, மன்னன்‌ இறப்பு எனும்‌ நிமித்தக்‌ குறியீடாகின்றமை 
ஒப்பிடற்குரியது (சங்க இலக்கியத்தில்‌ நிமித்தக்‌ குறியீடுகள்‌, ஜெ. சரஸ்வதி, சங்கப்பூலவரின்‌ 
பல்துறை அறிவு, (பதி) ந. கடிகாசலம்‌, மெய்யப்பன்‌ பதிப்பகம்‌, சிதம்பரம்‌, 2004, பகீ.70-72). 
வால்நட்சத்திரம்‌ கேட்டுக்குக்‌ குறியீடாவது கம்பராமாயணத்திலும்‌ தொடர்வதும்‌ 
சுட்டத்தக்கது (தூமகேது புவிக்கு எனத்‌ தோன்றிய. . . . கடுங்‌ கேடு எனும்‌ நாமம்‌. . 
அயோ. 114); இதனால்‌ இது இந்தியக்‌ கருத்தாகப்‌ பரிணாமம்‌ கொள்கிறது எனலாம்‌. 


அணுகுதல்‌ 

தமிழிலக்கியத்தில்‌ குறியீடுகளை இனங்காண, இலக்கணங்கள்‌, உரைகள்‌ போன்றன 
வழிமுறை கூறல்‌ புலப்பட்டிலது. மேனாட்டிலக்கியத்‌ திறனாய்வின்‌ தொடர்புடன்‌ 
புனைவியல்‌ படைப்பாக்கச்‌ சார்பில்‌ குறியீட்டியல்‌ பற்றிய சிந்தனைகள்‌ தரப்படுகின்றன. 
ஆங்கிலத்திலமையும்‌ “குறியீடு அகராதிகளும்‌ திட்டவட்டமான வரையறை அமைத்தில. 
தொடர்பு, ஒப்புமை ஆகிய இரண்டு அடிப்படைகளில்‌ குறியீடு உருவாகுவதாகவும்‌ 
பயிற்சியால்‌ நிலைபெறுவதாகவும்‌ உணரலாம்‌. விடுகதை பற்றிய விளக்கத்தில்‌, “ஓப்பொடு 
புணர்ந்த உவமம்‌, தோன்றுவது கிளந்த துணிவு என்று, பிசிவகை இரண்டு” என்பது (தொல்‌. 
1432) இப்புரிதலுக்கு உதவுகிற து. 
தொடர்பு 


தொடர்பு அடிப்படையாகும்போது, (0) சொல்‌ - பொருள்‌ தொடர்பு என்பது 
முன்னிற்கின்றது. (1) ஒரு சொல்லின்‌ நேர்ப்‌ பொருள்‌/ சுட்டுப்பொருள்‌ (denotation) அதன்‌ 
குறிப்புப்பொருளுடன்‌ (connotation) இணைவதில்‌ இச்‌ சொல்‌ - குறியீட்டுத்‌ தொடர்பை 
உணரலாம்‌. நிறம்‌ பற்றிய சொற்களாக அமையும்‌ கறுப்பு, சிவப்பு என்பன, கோபம்‌ எனும்‌ 
பொருளைத்‌ தரும்போது குறியீடு எனும்‌ மதிப்புப்‌ பெறுகின்றமை சான்று. ௧ அப்பும்‌ 
சிவப்பும்‌ வெகுளிப்‌ பொருள என்பது தொல்காப்பியம்‌ (தொல்‌. 855). நெருப்பு, இரத்தம்‌ 
ஆகியவற்றின்‌ நிறமான சிவப்பு, கோபத்தையும்‌ எதிர்ப்புணர்வையும்‌ குறிக்கிறது (1000 
Symbols, p.343). நிறக்குறியீடு எனும்‌ வகைப்பாட்டை இவ்வடிப்படையில்‌ உருவமைத்துக்‌ 
கொள்ளலாம்‌. இதன்‌ உலகளாவிய பாங்கையும்‌ இயைத்துக்காண இயலும்‌. பிறவற்றிலும்‌, 
வாள்‌ - ஒளி (தொல்‌. 850), தாள்‌ - முயற்சி (குறள்‌ 212) என்பதுபோல்‌, தொடர்ந்து தேரமுடியும்‌. 

(2) அடை - சொல்‌ தொடர்பு என்பது மற்றொரு வகையாகக்‌ கொள்ளப்படுகின்றது. 
பெயரைச்‌ சிறப்பிக்க வருவன அடை. அவ்‌ அடையால்‌ பொருட்பெயர்‌ ஒரு 
கருத்துப்பரிமாணத்தை வெளிப்படுத்தும்போது குறியீடாகக்‌ கொள்ளலாம்‌. தொடர்ந்த 
ஆளுகை, குறியீட்டை நிலைப்படுத்தும்‌. கொடி (flag) பற்றிய இலக்கியக்‌ குறிப்புகளில்‌ 
“வெற்றி” அடையாகப்‌ பயில்தலை இங்குச்‌ சான்றாக்கலாம்‌. 

வான்‌ தோய்‌ வெல்கொடி (பதிற்‌. 69.1) 

மலைநீர்‌, வென்றெழு கொடியில்‌ தோன்றும்‌ (மலைபடு, 582) 





விசய வெல்கொடி உயரி (முல்லை. 91) 


xvii 


மகரவெல்கொடி மைந்தன்‌ சேனை (சிலம்பு. 8.10) 

மின்னுமணி நாகம்‌ வெல்கொடிமேல்‌. . . (பாரதவெண்‌. 73) 
இவற்றிலிருந்து, “வெற்றி” என்பதைக்‌ கொடிக்குறியீடாகக்‌ கொள்ள முடிகின்றது. மேலும்‌ 
அடைத்தொடரின்‌ அடிப்படையில்‌ இக்கொடி, புகழ்‌ - 

புலவுப்‌ படக்‌ கொன்று மிகை தோல்‌ ஓட்டிப்‌ 

புகழ்‌ செய்து எடுத்த விறல்‌ சால்‌ நன்‌ கொடி (மதுரை.370-371) 
போர்‌ - 

கொள்ளும்‌ கொடியெடுத்துக்‌ கொற்றவையும்‌ 

கொடுமரமுன்‌ செல்லும்‌ போலும்‌ (சிலம்பு 32.14. 4] 
எனப்‌ பிற பொருண்மைக்கும்‌ குறியீடாகக்‌ கொள்ளமுடிகிறது. (1182... Victory of eternal 
values; triumph over death - 1000 Symbols, ற. 280). 

(3) சொற்பொருளைக்‌ கூறும்‌ முறையால்‌, குறியீடு உணரப்பட முடிவதுண்டு. கண்‌, 
கல்வியறிவுக்கு, கண்ணோட்டத்துக்குக்‌ குறியீடாவது சான்று. நேர்நிலை எதிர்நிலை ஆகிய 
இரு பாங்கிலும்‌ இது: வெளியிடப்படுகிறது. 

கண்ணுடையர்‌ என்பவர்‌ கற்றோர்‌ (குறள்‌. 393) 

கண்ணோட்டம்‌ இல்லவர்‌ கண்ணிலர்‌ (குறள்‌.577) 
கண்‌ அறிவுக்குறியீடாக அமைவது உலகளாவிய கருத்தாகும்‌. (It is only natural that the eye, the 
organ of visual perception, should almost universally be taken as a symbol of intellectual perception - The 
Penguin dictionary of Symbols, p.362). கண்ணோட்டம்‌ அவ்வாறு அமைந்தது புலப்பட்டிலது. 

(4) சொற்பொருள்‌ பயன்பாட்டுச்‌ சூழல்‌, குறியீட்டை உணர அடிப்படையாதலும்‌ 
உண்டு. வான்‌ / வானம்‌ என்பன மழைக்கு, மழைவளத்துக்குக்‌ குறியீடாக அமைவதைச்‌ 
சான்றாக்கலாம்‌. வள்ளுவர்‌ வான்சிறப்பு (அதி. 2) என்பதும்‌, “யார்‌ யார்க்கும்‌ வான்‌ 
இன்று அமையாது ஒழுக்கு” (குறள்‌ 20) என்று YF சூழல்‌ பயன்படுத்துவதும்‌ சட்டத்‌ 
தக்கன. இப்பாங்கு, 

கான்‌ உயர்‌ மருங்கில்‌ கவலை அல்லது 
போனம்‌ வேண்டா வில்‌ ஏர்‌ உழவர்‌ (அகம்‌. 193.1-2) 
என, சங்க இலக்கியத்திலேயே அமைந்துவிடுகிற து. 

(5) சொற்பொருள்‌ விளக்கம்‌ கையாளப்படுமிடத்தில்‌, குறியீட்டுத்தன்மை 
புலப்படுத்துவது மற்றொன்று. வில்‌, சொல்லுக்குக்‌ குறியீடாகிறது. 

வல்லவன்‌ தைஇய வாக்கு அமை கடுவிசை 

வில்லினான்‌ எய்தலோ இலர்மன்‌ ஆயிழை 

வில்லினும்‌ கடிது அவர்‌ சொல்னுள்‌ பிறந்த நோய்‌ (கலி. 137.9-11) 
விவிலியம்‌ அம்பைச்‌ சொல்லுக்குக்‌ குறியீடாகக்‌ கொள்ளச்‌ செய்கிறது (... வார்த்தைகளாகிய 
தங்கள்‌ அம்பை நாணேற்றுகிறார்கள்‌ - சங்‌. 644), 

6) ON - செயல்‌ தொடர்பு காரணமாகக்‌ குறியீடு அமைதல்‌ அடுத்த 
வகையாகும்‌. கை - செய்கையை உணர்த்தி, உதவிக்கு, (பாதுகாப்புக்கு)க்‌ குறியீடாகிற து. 

உடுக்கை இழந்தவன்‌ கைபோல்‌ ஆங்கே 
இடுக்கண்‌ களைவதாம்‌ நட்பு (குறள்‌. 788) 


xviii 


தன்‌ கையே தனக்கு உதவி (பழமொழி) 
(In India hand prints on walls, doors or objects are a form of protection - 1000 Symbols, p.159). 


7) சொற்பொருள்‌ புலப்படுத்தும்‌ பண்பு / தன்மை என்பன அப்பொருளுக்குக்‌ 
குறியீட்டுப்‌ பாங்கு வழங்குகின்றன. குடை பாதுகாப்புக்‌ குறியீடாவது இதற்குச்‌ சான்றாகும்‌. 
வெண்கொற்றக்‌ குடை, நீதிக்கும்‌ குறியீ டாகிறது (White umbrella of a king, that symbolizes justice 
- R.S. Pillai, Cilappatikaram, p.132). 


எறித்தரு கதிர்‌ தாங்கி ஏந்திய குடை நீழல்‌... (கலி. 9.1) 
ஒத்த பொருள்‌ பெறும்‌ சொல்லும்‌, ஒருபொருள்‌ பல சொல்‌ - இப்பாங்னெதாம்‌. வெண்‌ 
கொற்றக்‌ குடையைக்‌ குறிக்கும்‌ கவிகை என்பது சான்று வழங்கும்‌. 

செவிகைப்பச்‌ சொற்பொறுக்கும்‌ பண்புடை வேந்தன்‌ 

கவிகைக்கீழ்‌ தங்கும்‌ உலகு (குறள்‌. 389) 
(D சொற்பொருள்‌ நிலையன்றிப்‌ பிறவகை தொடர்பும்‌ குறியீடு காண இடம்‌ 
அளிப்பதும்‌ தெரிகிறது. 

8) அடையாளப்‌ பொருள்‌ குறியீடாவது, தனிநிலையில்‌ கருதத்தக்கது. அரசுக்கு 

மலர்கள்‌ குறியீடாவது, பொறிகள்‌ / சின்னங்கள்‌ குறியீடாவது போன்றன இங்கமையும்‌. 

போந்தை வேம்பே ஆர்‌ என வருஉம்‌ 

மாபெருந்‌ தானையர்‌ மலைந்த பூவும்‌ - (தொல்‌. 1006.4-5) 
என்ற நூற்பா, மூவேந்தர்க்குரிய அடையாளப்பூவைத்‌ தருகின்றது. யதேச்சையாகவோ, 
காரணத்துடனோ அமையும்‌ இத்தொடர்பு, தெரிநிலையாக வெளிப்பட்டு இங்கமைகிறது. 
வேறாக, குறிப்பாக, உணர்த்தப்படலும்‌ அமையக்‌ கூடும்‌. கால்கழி கட்டில்‌ இறப்பைக்‌ 
குறிப்பாகச்‌ சுட்டுவது இந்நிலை. 

| 

பலர்மீது நீட்டிய மண்டை என்‌ சிறுவனைக்‌ 

கால்‌ கழி கட்டில்‌ கிடப்பி 

தூவெள்‌ அறுவை போர்ப்பித்‌ திலதே (புறம்‌. 286. 2-5) 
அக, புறத்திணையில்‌ துறைகளுக்கு வரும்‌ அடையாள மலர்கள்‌ / தாவரங்கள்‌ 
என்பனவற்றையும்‌ இங்கே கருதுதல்‌ தகும்‌. 
(Il) இலக்கிய மரபு காரணமாக, கோட்பாடுகள்‌ வகுக்கப்பட்டமையும்‌ நிலையில்‌, நிலமும்‌ 
பொழுதுமான முதற்‌ பொருள்கள்‌, உரி சார்ந்த கருத்தாக்கங்கள்‌ என்பன, பல்வகைக்‌ 
கருப்பொருட்களால்‌ உணர்த்தப்படுவது தனி வகையாகும்‌. அடி ப்படையில்‌, உலகளாவிய 
தன்மை புலப்படினும்‌ தமிழுக்குரியது எனச்‌ சிறப்புநிலையில்‌ கொள்ளத்தக்கதாக 
இவைபோன்றனவற்றைக்‌ கருதலாம்‌. தாவரங்கள்‌, விலங்கினங்கள்‌ குறியீட்டடிப்படை 
வழங்குவது பொதுமையாகும்‌. 

9) குறிஞ்சி நிலத்தை உணர்த்தக்‌ குறிஞ்சித்‌ தாவரம்‌ வருதல்‌ வெளிப்படையான 

தெளிவான குறியீடாகும்‌. 

சாரல்‌, கருங்கோல்‌ குறிஞ்சிப்‌ பூக்கொண்டு 

பெருந்தேன்‌ இழைக்கும்‌ நாடனொடு நட்பே (குறு. 40.3-4) 


அண்டலைப்புள்‌ வறண்ட நில (பாலைக்‌ குறியீடாகிறது. 
ஆண்டலை பழங்கும்‌ கான்‌உணங்கு கடுநெறி (பதி. 25.8) 


XiX 


10) பருவகாலங்கள்‌ அவ்வக்காலப்‌ பயிர்‌ - தாவரத்தன்மையால்‌ குறிக்கப்படுவது 
உலகளாவிய தொல்படிவ (arche type) நிலையுமாகும்‌. பனிக்காலம்‌ அவரை பூத்தலாலும்‌, 
இளவேனில்‌ அதிரல்‌ பூத்தலாலும்‌ உணர்த்தப்படுகின்றன. இதனால்‌ இம்மலர்களை அவ்வக்‌ 
காலக்‌ குறியீடுகளாகக்‌ கொள்ளலாம்‌. 

கொழுங்கொடி அவரை பூக்கும்‌ 

அரும்பனி அற்சிரம்‌ வாரா தோரே (குறு.. 82.5-6) 

முதிரா வேனில்‌ எதிரிய அதிரல்‌, . . . (நற்‌. 337.3) 
“காரும்‌ மாலையும்‌ முல்லை” (தொல்‌. 9521) எனத்‌ தொல்காப்பியம்‌ கூறுவதில்‌ பருவகாலமும்‌, 
நாட்பொழுதும்‌ தாவரக்‌ குறிப்புடன்‌ அமைவது இங்குக்‌ குறிப்பிடத்தக்கது. விடியற்காலக்‌ 
குறியீடாகச்‌ சேவலும்‌, அன்னமும்‌, மாலைப்பொழுதின்‌ குறியீடாக ஆம்பல்‌ குழலும்‌, 
கொன்றைக்‌ குழலும்‌ அமைவது, பிற கருப்பொருட்களும்‌ காலக்‌ குறியீட்டுப்‌ பாங்கு 
கொள்வதை வழங்கும்‌. 

குடுமி நெற்றி நெடுமரச்‌ சேவல்‌ 

தலைக்குரல்‌ விடியல்‌ போகி. . . (அகம்‌, 87.56) 


அன்னம்‌ கரைய. o esoo 


இரவுத்தலைப்‌ பெயரும்‌ ஏம வைகறை (மது. 675....686) 
ஆம்பல்‌ அம்‌ தீம்குழல்‌ தெள்விளி பயிற்ற . . . 

துனைய மாலை துன்னுதல்‌ காணூஉ (கூறி. 222.0230) 
கோவலர்‌, கொன்றை அம்‌ தீம்குழல்‌ மன்றுதோறு இயம்ப, 
உயிர்‌ News துனைதரும்‌ மாலை. . . . (ற்‌. 364. 9-11) 

(1) உணர்வுகளும்‌, மன அனுபவங்களுமாகப்‌ புலப்படும்‌ உரிப்பொருள்‌ அவவநீ 
நிலம்‌, பொழுது, கருப்பொருட்களைக்‌ குறியீடாகக்‌ கொள்கின்றன. சான்றாக, நெய்தல்‌ 
நிலத்தாவரங்களான அடும்பு, அரலை என்பனவும்‌ இரங்கல்‌ / வருத்தம்‌ எனத்‌ துன்பக்‌ 
குறிப்புத்‌ தருவது காணப்படுகிறது. சான்று : - 

படிவ மகளிர்‌ கொடிகொய்து அழித்த 

பொம்மல்‌ அடும்பின்‌ வெண்மணல்‌ ஒருசிறை (நற்‌, 272. 2-3) 
அரலை மாலை சூட்டி 

ஏழுற்றன்று Sou அழுங்கல்‌ ஊரே (குறு. 214.6-7) 

நீராடுதல்‌, அருவியாடுதல்‌, குறிஞ்சி உரியை உணர்த்துகின்றன. பெயர்நிலையுடன்‌ 

வினைநிலையும்‌ குறியீடு காண அடிப்படை யாதலும்‌ இங்குக்‌ கருதலாம்‌. 

ஆர்க வெற்பன்‌ மார்பு புணையாக 

கோடுஉயர்‌ நெவேரைக்‌ கவாஅன்‌ பகலே 

பாடுஜன்‌ அருவி ஆடுதல்‌ இனிதே (குறு, 353.1.3) 

கடும்புனல்‌ மந்த காவிரிப்‌ பேரியாற்று 

நெடுஞ்சுழி நீத்தம்‌ மண்ணுநள்‌ போல 

நடுங்கு அஞர்‌ தீர முயங்கி. , . . (அகம்‌, 62. 9 - 11) 
சிலப்பதிகாரத்தின்‌ குன்றக்‌ குரவை, அருவியாடியும்‌ சுனைகுடைந்தும்‌ அலவுற்று வரும்‌ 
குறமகளிரைக்‌ காட்டுவதும்‌ (சிலம்பு. 241.2) இங்கு இணைத்துக்‌ கருதுதற்குரியது. 


XX 


(IV) வாழ்வியல்‌ சிந்தனைகள்‌ - பண்பாடு, நம்பிக்கை, சமயம்‌ என்பனவும்‌ குறியீடுகள்‌ 
உருவாவதற்கும்‌, குறியீடுகள்‌ தேரப்பட்டு இனங்‌ காணப்படுவதற்கும்‌ அடிப்படையாக 
அமைவது தெளிவுபடுகின்றது. 

12) பண்பாடு என்பதில்‌ புலிப்பல்‌ தாலி வீரக்குறியீடாகவும்‌, ஏழடி பின்‌ செல்லுதல்‌ 
மரியாதைக்‌ குறியீடாகவும்‌ அமைதலை இங்குக்‌ கருதல்‌ கூடும்‌. 

புலிப்பல்‌ கோத்த புலம்பு மணித்‌ தாலி (அகம்‌, 7.18) 
காலின்‌ ஏழ்‌அடிப்‌ பின்சென்று (பொரு. 166) 

13) நம்பிக்கை அடிப்படையில்‌, இருள்‌, அளறு என்பன நரகம்‌ என்பதற்குக்‌ 

குறியீடாகின்றமை சான்று. 
அடக்கம்‌ அமரருள்‌ உய்க்கும்‌ அடங்காமை 
ஆர்‌ இருள்‌ உய்த்துவிடும்‌ (குறன்‌. 121) 
உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊனுண்ண 
அண்ணாத்தல்‌ செய்யாது அளறு (குறள்‌. 255) 

14) தொன்மங்கள்‌ குறியீடாக உருவாகுவது நம்பிக்கை, சமயம்‌, பழங்கதை எனப்‌ 
பல தளங்களில்‌ அமைய வாய்ப்புண்டு. கற்பிதங்களாக அமையும்‌ அசுணம்‌, அமுதம்‌, 
அருந்ததி, அன்றில்‌, ஆளி எனப்‌ பட்டியல்‌ நீளும்‌. இவற்றில்‌ தமிழ்வேரும்‌ இந்திய வேரும்‌ 
காண முடியும்‌. அக்குரன்‌, அரக்கு இல்‌ என இதிகாசச்‌ சார்புடையன, வள்ளல்‌ தன்மை, 
அழிவு / நிலையின்மைக்கு முறையே குறியீ டாவதற்குப்‌ பழங்கதைச்‌ சார்பு அடிப்படையாகும்‌. 

அக்குரன்‌ அனைய கைவண்மையையே (பதி. 14.7) 
அரக்கில்லுள்‌, போய்யற்ற ஐவரும்‌ போயினார்‌ இல்லையே 
உயவதற்கு உய்யா இடம்‌ (பழ. 234) 


அசுணம்‌, அன்றில்‌, ஆளி போன்றன கற்பிதச்‌ சார்பின்‌ உயிரினங்களாக (legendary creatures) 
அமைகின்றன. எளிதில்‌ அழிந்துவிடக்‌ கூடியதாக அசுணம்‌ - மென்மை / நொய்மைக்கும்‌ 
(நற்‌.304. 8-9; கலி. 14310-12); இணைபிரியாமை - பிரியின்‌ உயிர்வாழாமை என அன்றில்‌ - 
அன்பு, பிணைப்புக்கும்‌ (நற்‌124. 1-2; கலி. 131. 28), 


ஆளி ருன்மான்‌ அணங்குடைக்‌ குருளை 


மீளி மொய்ம்பின்‌ மிகுவலி செருக்கி (பொரு. 139-140) 


என ஆளி வலிமைக்கும்‌ குறியீடாகின்றன. இவை தமிழ்‌ மரபுக்குரியன எனக்‌ கருதலாம்‌. 
அமுதம்‌, அருந்ததி போன்றன இந்திய மரபினவாகலாம்‌. இறவாமை / நிலைபேறு என்பன 
அமுதுக்கும்‌, கற்பு அருந்ததிக்கும்‌ குறியீட்டுப்‌ பொருளாகின்றன. 

வாயடை அமிர்தம்‌ நின்‌ மனத்தகத்து அடைதர 

மூவா மரபும்‌ ஒவா நோன்மையும்‌ 

சாவா மரபின்‌ அமரர்க்கா. . . « (பரி. 2.69-71) 

அருந்ததி அனைய கற்பின்‌ (வங்‌, 442 , 4) 

15) பொருட்பெயர்கள்‌ குறியீடாக நிற்பதுடன்‌, அவற்றின்‌ சார்புடைய 
வினைவடிவங்களும்‌ பொருண்மைத்‌ தொடர்பால்‌ குறியீடாக உணரப்படுகின்றமையும்‌ 
தனித்துச்‌ சுட்டற்குரியது. பனிக்காலத்து அவரை பூத்தல்‌ (குறு. 825-6), இளவேனிற்‌ காலத்து 
ஈங்கை தளிர்த்தல்‌ (நற்‌.86.7-9) என்பன எதிர்பார்ப்பைக்‌ குறிக்கின்றன. ஆம்பல்‌ கூம்புதலும்‌ 


xxi 


(குறு. 122. 2-3), ஆன்மணிக்‌ குரலொலித்தலும்‌ (நற்‌.3647-17) துன்பத்தையும்‌ மாலைக்‌ 
காலத்தையும்‌ சுட்டுகின்றன. இடம்‌ வீழ்தல்‌ (இடப்பக்கம்‌ விழுதல்‌) இழிவு / 
சிறப்பின்மையைத்‌ தருகின்றது (அகம்‌. 292-4). 


16) சொல்‌, வினை என்பதுடன்‌ குறைச்‌ சொற்றொடரும்‌ (phrase) பொருண்மைத்‌ 
தொடர்பால்‌ குறியீடாகின்றமை காணப்படுகிறது. மரபுத்‌ தொடர்‌ (idiom), பழமொழி 
(proverb) என்பன குறியீட்டுத்‌ தன்மை புலப்படுத்துதற்கு இங்கு அடிப்படை அமைகின்றது 
எனலாம்‌. உமிக்குற்றுக்கைவருந்துதல்‌ (பழ.348) - பயனின்மை; இருதலைப்‌ புள்ளின்‌ ஓர்‌ 
உயிர்‌ (அகம்‌. 12.4-5) - நட்பு / பிரிவின்மை; இருதலைக்‌ கொள்ளி. . . . உறவி (எறும்பு) 
(அகம்‌. 339. 6 - 10) - உறுதியின்மை / துன்பம்‌; எழுகுளிறு மிதித்த ஒரு பழம்‌ (குறு.24. 3-5) 
- திதைவு / அழிவு, நாய்‌ சிவிகை ஏற்றுவித்தல்‌ (திருவா. 51. 9.3) - தகுதியின்மை எனப்‌ பல 
இப்பாங்குப்‌ புலப்படுத்துகின்றன. 

தொடர்பு அடிப்படைக்‌ குறியீடாகச்‌ சுட்டப்பட்ட இவ்வகைப்பாடுகள்‌, விரிவுக்கும்‌ 
மயங்குதலுக்கும்‌ இடமளிக்கக்‌ கூடும்‌. 
ஒப்புமை 

உவமை, உருவகம்‌, உள்ளுறை என ஒப்புமை அடிப்படையில்‌ அமையும்‌ 
வெளியீகெளில்‌, குறியீட்டுத்‌ தேர்ச்சிக்‌ களன்‌ அமைகின்றது. 

எல்லா உவமையும்‌ குறியீடாகாது. உவமை-உவமிக்கப்படும்‌ பொருள்‌ என்ற ஒப்புமை 
பார்க்கப்படாது, உவமை-பொதுத்தன்மை எனப்‌ பார்த்து, அருவமான தன்மை, பண்பு 
என்பன உணர்த்தப்படும்‌ பொருண்மையாகக்‌ கொள்ளப்படுவது இங்குப்‌ புலப்படுகின்றது. 
“பகைமன்னன்‌ போல்‌ இளவேனில்‌ வந்தது” என்பதால்‌ இளவேனில்‌, துன்பத்துக்குக்‌ 
குறியீடாகிறது. 

பீடு இலா அரசன்‌ நாட்டு ஏகிலான்‌ படைபோல 

இறுத்தந்தது இளவேனில்‌ (கலி. 27, 7-8) 
நிலம்‌ பொறுமைக்குக்‌ குறியீடாதல்‌ (குறள்‌. 151), ஊற்றுக்கோல்‌ உதவிக்குக்‌ குறியீடாதல்‌ 
(குறள்‌. 415), எலி இழிவுக்கும்‌ தீயமுயற்சிக்கும்‌ குறியீடாதல்‌ (புறம்‌. 1901-3), கடல்‌ கீழ்மைக்குக்‌ 
குறியீடாதல்‌ (பழ.90) எனப்‌ பலவாகச்‌ சான்றமையும்‌. 

உவமையின்‌ செறிவாக அமையும்‌ உருவகத்திலும்‌, அருவப்‌ பண்பு நிலை விளக்கம்‌ 
பெறும்போது குறியீட்டுப்பாங்கு புலப்படுகிறது. 

காமக்‌ கணிச்சி உடைக்கும்‌ நிறை என்னும்‌ 

நாணுத்‌ தாழ்‌ வீழ்த்த கதவு (குறள்‌, 1251) 
என்பதில்‌ கணிச்சி, தாழ்‌, கதவு என மூன்று குறியீடுகள்‌ காமம்‌, நாணம்‌, நிறை எனும்‌ 
பண்புவிளக்கி வருகின்றன. உவமை, உருவகம்‌ என இரண்டிலும்‌ ஒரே குறியீடு 
தேரப்படமுடிவதுமுண்டு: கட்ல்‌, காமத்திற்குக்‌ குறியீடாவது சான்று: 

கடலன்ன காமம்‌ உழந்தும்‌. . . . (குறள்‌. 1137) 

காமக்கடல்‌ மன்னும்‌ உண்டே . . . (குறள்‌. 1164) 
சொல்வலை (புறம்‌. 252.5), கங்குல்‌ வெள்ளம்‌ (குறு. 387.5), பிறவிப்‌ பெருங்கடல்‌ (குறள்‌. 10), 
உரனென்னும்‌ தோட்டி. (குறள்‌.24), குணமென்னும்‌ குன்று (குறள்‌. 29), அருட்செல்வம்‌ (குறள்‌. 
241), ஏமப்புணை (குறள்‌. 306), கற்புக்கனல்‌, அருள்மாரி, பகை வெள்ளம்‌, காமச்சுறவு 
(திருவா.24.4.6) எனப்‌ பல, உருவக அடிப்படையில்‌ குறியீட்டைத்‌ தேரக்‌ களன்‌ வழங்கும்‌. 


xxii 


உள்ளுறை பாத்திரக்‌ குறியீட்டுக்கு இடம்‌ தரல்‌, மேற்கண்ட பகுப்புகளிலிருந்து 
வேறுபடுகின்றது. உணர்வு, ஒழுக்கம்‌ என்பனவற்றில்‌ ஒப்புடைமை காட்டப்படி னும்‌, 
அகப்பாடலின்‌ நோக்கமாக, கூற்றில்‌ உத்தியாக வருவதால்‌ தனித்தன்மை கொள்கின்றது. 
விலங்கு, வேறு வல்‌ உயிரின வகைகள்‌ தலைவனுக்கும்‌, பயிரினம்‌, மென்‌ பறவையினங்கள்‌, 
சிறு உயிரினங்கள்‌ தலைவி- பிற பெண்டிர்க்கும்‌ குறியீடாவது முழுப்பார்வையில்‌ 
உறுதிசெய்யப்படலாம்‌. “வயலைச்‌ செங்கொடி களவன்‌ அறுக்கும்‌” (ஐங்‌. 25.2) என்பது 
மருதச்‌ சூழலில்‌ பாத்திரங்களையும்‌ ஒழுக்கத்தையும்‌ உணர்த்தும்‌. “சேற்று நிலை முனைஇய 
செங்கட்‌ காரான்‌” (அகம்‌. 46.1), “பகுவாய்‌ வராஅல்‌ பல்வரி இரும்போத்‌ து” (அகம்‌. 36.1) 
என்ற தொடக்கமும்‌, அவற்றால்‌ சிதைக்கப்படும்‌-உண்ணப்படும்‌ நீர்த்‌ தாவரங்கள்‌ அதே 
மருதச்‌ சூழல்‌ குறிப்பிட்ட பாத்திரங்களையும்‌ செயற்பாட்டையும்‌ உணர்தீதித்‌ தொடர்வதும்‌ 
இங்குச்‌ சுட்டற்குரியன. முதலை (ஐங்‌. 5;41), யாமை (அகம்‌. 256), மந்தி (நற்‌.251), நாரை (நற்‌. 
35) போன்று பல தலைவனுக்கும்‌; வாழை (நற்‌. 251), மாவடி (கலி. 84), மஞ்ஞை (நற்‌. 288), 
நெருஞ்சி (குறு. 315), நாவல்‌ கனி (நற்‌. 35) போன்று பல தலைவிக்கும்‌ குறியீடாகி வருவது 
புலப்படுகின்றது. தோழி, பாணன்‌, பரத்தை எனப்‌ பிற மாந்தர்க்கும்‌ இவ்வாறு பார்த்தல்‌ 
இயலும்‌. 
சில சிந்தனைகள்‌ 


இவை தவிர ஒப்புமை அடிப்படையில்‌ குறியீட்டை உணர வேறுகளங்களும்‌ இடம்‌ 
தரலாம்‌. கதைமாந்தர்‌-பாத்திரம்‌ என்பது அவற்றுளொன்று. கண்ணகி கற்புக்குறியீடாதல்‌, 
பாரி வள்ளன்மைக்‌ குறியீடாதல்‌, சகுனி-கூனி எதிர்மைக்‌ குறியீடாதல்‌ போன்றன சான்று. 
நிகழ்ச்சி, கதை என விரிகளன்கள்‌ இவற்றிற்கு இடம்தரும்‌. விலங்குக்‌ கதைகள்‌, 
எடுத்துக்காட்டுக்‌ கதைகள்‌ என மனித அக்கத்தோடு தரப்படும்‌ பிற கதைவகைகளும்‌ இங்குக்‌ 


கொள்ளப்படலாம்‌. கனவுக்‌ குறியீடுகள்‌ தனிவகையமைப்பதும்‌ கருதத்தக்கது. 


எல்லாவகை இலக்கியக்‌ களனுக்கும்‌ ஒரேவகையான அணுகு முறை குறியீட்டைக்‌ 
காண்பதில்‌ அமையக்கூடும்‌ என்பதில்லை. சமய இலக்கியம்‌, சித்தர்‌ பாடல்‌ போன்றன 
வெவ்வேறுவிதமான அணுகுதலை வேண்ட வாய்ப்புளது. “தோன்றுவது கிளந்த துணிவு” 
எனத்‌ தொடர்போ ஒப்புமையோ இல்லாத பாங்கு தனித்த தேடுதல்‌ சிந்தனைக்குரியது. 


குறியீடுகளை இனம்காணும்‌ வழிமுறைகளும்‌ அதற்குத்‌ தளம்‌ வழங்கும்‌ களங்களும்‌ 
மேலாய்வில்‌ இன்னும்‌ விரியலாம்‌. பொதுமைப்படத்தக்க அளவுகோல்களுடன்‌, ஊகம்‌, 
உள்ளுணர்வு (intuition) எனத்‌ தனிப்பட்டு, படைப்போன்‌ / சுவைப்போன்‌ / திறனாய்வோன்‌ 


பார்வையில்‌ வருவன உள்ளமை இதற்குக்‌ காரணமாகும்‌. 


அனுபவம்‌, பின்புல அறிவு ஆகியவற்றின்‌ போதாமை, குறியீடு அடையாளங்‌ 
காணப்படாமற்‌ போவதற்கு வாய்ப்புத்‌ தந்துவிடக்‌ கூடும்‌. மற்றொரு மொழியையோ 
பண்பாட்டையோ “மாதிரி”யாக்கி மட்டுமே குறியீடுகளை இனங்கண்டுவிட முடியும்‌ 
என்பதும்‌ பொருந்தாததாம்‌. 


முதற்பார்வையிலேயே தென்பட்டுவிடுதல்‌ ஒருபால்‌ அமையும்‌ எனினும்‌, ம றுபார்வை 
/ மீண்டும்‌ மீண்டும்‌ பயில்தல்‌ என்பதால்‌ தெரிதல்‌ என்பது, குறியீட்டை எளிமை-ஆழம்‌ 
எனும்‌ இரு எல்லைகளிலும்‌ கொண்டுபோவது கண்கூடு. 

சுருக்கம்‌, செறிவு என்பனவற்றிற்கும்‌ மேலாக, தெளிவின்மை, இருண்மை என்ற 
பான்மைகளால்‌ பொருள்சுட்டி அகராதிப்படுத்த முடியாதபடி - வரையறைக்குள்‌ 
அகப்படுத்த இயலாவாறு அமையும்‌ குறியீடுகள்‌ படைப்பாளியின்‌ விளக்கத்தை வேண்டி 


நிற்கும்‌. அல்லது, கனவு, காண்போனால்‌ முழுமையாக விளங்கிக்கொள்ளப்படா நிலை 


xxiii 


அமைவது போல, குறியீடும்‌ புலப்பாடு பெறாது அமைந்துவிட முடியும்‌. இதனால்‌, குறியீடு 
முதன்மை பெறுகிறதேயன்றி அதன்‌ பொருளோ விளக்கமோ அல்ல என்ற எண்ணம்‌ 
எழுகிறது. 


குறியீடு உருவாகுதல்‌, குறியீடாகப்‌ பயன்கொள்ளப்படுதல்‌, குறியீடாக 
வெளிப்படக்கூடுவதைத்‌ தேருதல்‌-தேடுதல்‌ எனப்‌ பன்முகப்‌ பார்வையும்‌ 
வேண்டப்படுவதாகத்‌ தோன்றுகிறது. 


புலன்களால்‌ உணரக்‌ கூடிய பண்பும்‌ வடிவும்‌ பயனும்‌ உள்ள உண்மையான 
அல்லது கற்பனையான எப்பொருளும்‌ குறியீடு ஆகலாம்‌; பெரும்பாலும்‌ 
அருவமானது, உணரமுடிந்தும்‌ எளிதில்‌ காட்ட முடியாத தன்மை போன்றன தேவை 
காரணமாகவும்‌ நயம்‌ கருதியும்‌ குறியீடு வாயிலாகப்‌ புலப்படுகின்றன; பலசொல்லால்‌ 
விளக்கப்படவேண்டியதை அவ்வாறன்றித்‌ தர, நேரடியாகக்‌ கூறுவதைத்‌ தவிர்த்து 
மொழிய, மறைத்துத்‌ தர, குறியீடு பதிலியாகிறது. 


XXiV 


அகம்‌, 
ஆசார. 
இன்னா. 

ஐங்‌. 
ஐந்‌.எழு. 
ஐந்‌.ஐம்‌. 
கட.வா 

கம்ப. அயோ. 


கம்ப.ஆரண்‌. 
கம்ப.கிட்‌. 
கம்ப.சுந்‌. 
கம்ப.பால. 
கம்ப.யுத்‌. 


கலி. 
களவழி. 
கார்‌. 
குறள்‌. 
குறி. 
குறு. 
சிலப்‌, 
சிறு. 
சீவக. 
சூளா. 
சுந்‌.தேவா. 
தனிப்‌. 


திணை. 


திணைமாலை. 


சுருக்கக்‌ குறியீட்டு விளக்கம்‌ 


அக்நாநூறு 
ஆசாரக்கோவை 
இன்னாநாற்பது 
ஐங்குறுநூறு 
ஐந்திணை எழுபது 
ஐந்திணை ஐம்பது 
கடவுள்‌ வாழ்த்து 
கம்பராமாயணம்‌ 
அயோத்தியா 
காண்டம்‌ 
கம்பராமாயணம்‌ 
ஆரண்ய காண்டம்‌ 
கம்பராமாயணம்‌ 
கிட்கிந்தா காண்டம்‌ 
கம்பராமாயணம்‌ 
சுந்தர காண்டம்‌ 
கம்பராமாயணம்‌ 
பாலகாண்டம்‌ 
கம்பராமாயணம்‌ 
யுத்த காண்டம்‌ 
கலித்தொகை 
களவழி நாற்பது 
கார்‌ நாற்பது . 
திருக்குறள்‌ 
குறிஞ்சிப்‌ பாட்டு 
குறுந்தொகை 
சிலப்பதிகாரம்‌ 
சிறுபாணாற்றுப்படை 
சீவகசிந்தாமணி 
சூளாமணி 

சுந்தரர்‌ தேவாரம்‌ 
தனிப்பாடல்கள்‌ 


திணைமொழி ஐம்பது 


திணைமாலை 


நூற்றைம்பது 


திரி. 
திருக்கோ. 


திருஞா.தேவா. 


திருநா.தேவா. , 


திருமுரு. 


திருவா. 
தொல்‌. 
நற்‌. 
நாலடி. 
நாலா. 


நான்‌. 
நெடு. 
பட்‌. 
பதி. 
பரி. 
பழமொழி. 
பார்‌. 
புறம்‌. 
பெரிய. 
பெருங்‌. 
பெரும்‌. 


பொரு. 
மணி. 
மது. 
மலை. 
முல்‌. 


மே.காண்‌. 


திரிகடுகம்‌ 
திருக்கோவையார்‌ 
திருஞானசம்பந்தர்‌ 
தேவாரம்‌ 
திருநாவுக்கரசர்‌ 
தேவாரம்‌ 
திருமுருகாற்றுப்படை 


திருவாசகம்‌ 
தொல்காப்பியம்‌ 
நற்றிணை 
நாலடியார்‌ 
நாலாயிர 
திவ்வியப்பிரபந்தம்‌ 
நான்மணிக்கடிகை 
நெடுநல்வாடை 
பட்டினப்பாலை 
பதிற்றுப்பத்து 
பரிபாடல்‌ 
பழமொழி நானூறு 
பார்க்க 
புறநானூறு 
பெரியபுராணம்‌ 
பெருங்கதை 
பெரும்பாணாற்றுப்‌ 
படை 
பொருநராற்றுப்படை 
மணிமேகலை 
மதுரைக்‌ காஞ்சி 
மலைபடுகடாம்‌ 
முல்லைப்பாட்டு 
மேலும்‌ காண்க 


HAKAN 


களநூல்கள்‌ - காலவரிசை 


கி.மு. 300 தொல்காப்பியம்‌. 

கி.மு. 300-கி.பி. 100 பத்துப்பாட்டு, எட்டுத்தொகை,(கலி, பரிபாடல்‌ தவிர). 

கி.பி. 100-200 கலித்தொகை, பரிபாடல்‌, திருக்குறள்‌. 

கி.பி 200-300 சிலப்பதிகாரம்‌. | 

கி.பி. 300-400 நான்மணிக்‌ கடிகை, திரிகடுகம்‌, முதுமொழிக்‌ காஞ்சி. 

கி.பி, 400-500 இனியவை நாற்பது, இன்னா நாற்பது, களவழி நாற்பது; 
காரைக்காலம்மை, திருமூலர்‌. 

கி.பி. 500-600 ஐந்திணை ஐம்பது, ஐந்திணை எழுபது, திணைமொழி 
ஐம்பது, திணைமாலை நூற்றைம்பது, கைந்நிலை, கார்‌ 


நாற்பது, சிறுபஞ்சமூலம்‌, ஏலாதி; மணிமேகலை; முதல்‌ 


மூன்று ஆழ்வார்‌. 
கி.பி.600-700 நாலடியார்‌, பழமொழி, ஆசாரக்‌ கோவை; சம்பந்தர்‌, 
அப்பர்‌, ஐயடிகள்‌ காடவர்‌ கோன்‌; திருப்பாண்‌ 


ஆழ்வார்‌, திருமழிசை ஆழ்வார்‌, தொண்டரடிப்பொடி 

ஆழ்வார்‌; பாண்டிக்‌ கோவை. 

கி.பி.700-800 பெருங்கதை; முத்தொள்ளாயிரம்‌; இறையனார்‌ அகப்‌ 
பொருள்‌; சுந்தரர்‌, சேரமான்‌ பெருமாள்‌, அதிராவடிகள்‌, 
இளம்பெருமானடிகள்‌; குலசேகரர்‌, பெரியாழ்வார்‌, 
ஆண்டான்‌, திருமங்கை ஆழ்வார்‌. 

கி.பி.800-900 சீவகசிந்தாமணி, கம்பராமயணம்‌, வளையாபதி, பாரத 
வெண்பா, நந்திக்கலம்பகம்‌, திவாகரம்‌, தமிழ்‌ நெறி 
விளக்கம்‌, புறப்பொருள்‌ வெண்பா மாலை; 
மாணிக்கவாசகர்‌; நம்மாழ்வார்‌, மதுரகவி ஆழ்வார்‌. 

கி.பி. 900-1000 குண்டலகேசி, நீலகேசி, சூளாமணி; பிங்கலம்‌; 9-ஆம்‌ 
11-ஆம்‌ திருமுறையின்‌ பிறர்‌ சிலர்‌. 

கி.பி. 1000-1100 9-ஆம்‌ திருமுறையின்‌ கருவூர்த்‌ தேவர்‌, 11-ஆம்‌ 

திருமுறையின்‌ நம்பியாண்டார்‌ நம்பி; கல்லாடம்‌. 

கி,பி, 1100-1200 சேக்கிழார்‌ பெரியபுராணம்‌. 


அகராதியின்‌ அமைப்பு 


தமிழிலக்கியங்களை (கி.பி, 12-ஆம்‌ நூ. வரை) அடிப்படையாக்கித்‌ 
திரட்டப்பட்ட குறியீடுகள்‌ இங்கு அகர வரிசைப்படுத்தப்பட்ளெளன. முதல்‌ 
வருகையின்‌ அடிப்படையில்‌ தலைப்புச்சொல்‌ தேர்ந்து கொள்ளப்படடுளளது. 
குறியீடாக அமையும்‌ தலைப்புச்‌ சொல்‌, ஒலிபெயர்ப்பு, ஆங்கில இணைச்சொல / 
விளக்கத்துடன்‌ அமைக்கப்பட்டுள்ள து. அரிய சொல்லாயின்‌ தமிழில்‌ பொருள்‌ 
(அடைப்புக்குறியுள்‌) தரப்பட்டுள்ளது. குறியீட்டுப்‌ பொருணமைகள்‌, கால 
அடிப்படையில்‌ நி ரல்படுத்தப்பட்டு, எண்ணிடடு, சான்றுடன்‌ அமைக்கப்பட்டுள்ளன. 
தலைப்புச்சொல்லோடு ஒத்த பொருளுடைய சொல்‌, தொடர்‌, தொடர்புடைய 
வெளியீடு என்பன, தொடர்ந்து (தமிழெழுத்துகளால்‌ குறிக்கப்பெற்றுதீ) 
தரப்பட்டுள்ளன. குறிய£ட்டகராதிகள்‌ வழி பெறப்பட்ட ஒப்புநோக்குதற்கான 
பொருண்மைகள்‌ வாய்ப்புக்கேற்ப இறுதியில்‌ தரப்படுகின்றன. 


இணைப்பு 
அகர வரிசையில்‌ அமையாத துணைத்தலைப்புச சொற்களின்‌ பட்டியல்‌ 
(அடைப்புக்‌ குறிக்குள்‌ தலைப்புச்‌ சொல்லுடன்‌) இணைப்பாகத்‌ தரப்பெற்றுள்ளன. 


xxvii 


Transliteration of Tamil 


உயிரெழுத்துகள்‌ Vowels 
குறில்‌ Short நெடில்‌ Long 
அ... a ஆ... .. 8 
இ... i ஈ..... | 
௨... u OM... ... ப 
எ பல்‌ $ ஏ 6 
ஓ... ௦ ஓ... ... 0 
ஐ... al 
ஒள... au 
௦௦ k 
மெய்யெழுத்துகள்‌ Consonants 
வல்லினம்‌ Hard மெல்லினம்‌ Soft இடையினம்‌ Medial 
க்‌... .. k ங்‌... n ய்‌... ... 3 
ச்‌... .. ௦ ஞ்‌... ... 1 Hes: 6 T 
ட்‌ 1 n ல்‌.. l 
த்‌ t ந்‌... n வ்‌ V 
ப்‌ p ம்‌.. m ழ்‌... l 
p I ன 


I> 
g. 


அகராதி 


அ 


அக்காரம்‌ Akkaram (sugar, sugarcane) 


(1) 


(2) 


அக்கு 


இனிமை - sweetness 

ன அ ௮ அக்காரம்‌ யாவரே 
தின்னினும்‌ கையாதாம்‌ கைக்குமாம்‌ 
தேவரே தின்னினும்‌ வேம்பு” 
(நாலடி 112) 
விருப்பு / அன்பு - liking, love 
'ஆணமில்‌ நெஞ்சத்து: அணிநீ£லக்‌ 


கன்ணார்க்குக காணமிலாதார்‌ 
கடுஅனையர்‌ - காணவே 
செக்கூர்ந்து கொண்டாரும்‌ செய்த 
பொருளுடையார்‌ அக்காரம்‌ 


அன்னார்‌ அவர்க்கு (நாலடி.374) 


மே.காண்‌, “கரும்பு 


(உருத்திராட்சம்‌) Akku (bead 


worn by ascetics) 


(1) 


(2) 


துறவு, புனிதம்‌ - penance, holy 
'அக்கினொடும்‌ என்பணிந்த 
அழகன்‌ தன்னை அறுமுகனோடு 
ஆனை முகற்கப்பன்‌ தனனை 
(திருநா தேவா 413: 5-6) 

(ஆ) மணி Mani 

தூய்மை -pure 

'மாசிலாத மணிதிகழ்‌ மேனிமேல்‌ 
(பெரிய 141: 1) 


அக்குரன்‌ Akkuran (a liberal chief) 
(1) வண்மை - liberality 


'அக்குரன்‌ அனைய 
கைவண்மையையே' (பதி.14: 7) 


அகரம்‌ Akaram (letter ‘a’) 


(1) 


(2) 


முதல்‌, அடிப்படை, தொடக்கம்‌, 
அசல்‌ (மூலம்‌ - first, basic, 
starting, original 

எழுத்து எனப்படுப, அகர முதல்‌ 
னகர இறுவாய்‌....' (தொல்‌, 1) 
தோற்றுவாய்‌, இறைமை - origin, 
divinity 

அகர முதல எழுத்தெல்லாம்‌ ஆதி, 
பகவன்‌ முதற்றே உலகு' (குறள்‌. 1) 


(ஒப்பு) Alpha தொடக்கம்‌, பிறப்பு, 
படைப்பு, முதன்மை; படைப்பாளி, 
கடவுள்‌. 


அங்காடி 
அகரனகரம்‌ Akaranakaram (letters ௨-2) 
(1) முதலும்‌ இறுதியும்‌, முழுமை - 
first and last, whole 
எழுத்து எனப்படுப அகர முதல்‌ 
னகர இறுவாய்‌ முப்பஃது என்ப....' 
(தொல்‌. 1) 


(ஒப்பு) Alpha and Omega முதலும்‌ 
இறுதியும்‌, முழுமை. 


அகல்‌ Akal (hollow earthern lamp) 
(1) ஒளி - light 
'வாடையொடு நிவந்த ஆய்‌இதழ்‌ 
தோன்றி சுடர்கொள்‌ அகலின்‌ 
சுருங்குபிணி அவிழ” 
(அகம்‌.235: 7-8) 


அகில்‌ Akil (eagle wood tree) 

(1) நறுமணம்‌ - fragrance 
அகில்‌ சுடு கானவன்‌ LUV சுடு 
கமழ்‌ புகை (நற்‌.282: 7) 

(2) வளமை - flourish 
கொல்லைப்‌ புனத்த அகில்சுமந்து 
கல்பாய்ந்து வானின்‌ அருவி 
த்தும்பக்‌ - கவினிய நாடன்‌ 
நயமுடையன்‌ என்பதனான்‌ 
ந£ப்பினும்‌ வாடன்‌ மறந்தன தோள்‌' 
(ஜந்‌.எழு.2) 

(3) கருமை - black 
குணதிசை மருங்கில்‌ காரகில 
துறந்து” (சிலப்‌.4: 36) 


(ஆ) பூழில்‌ Pulil 

நறுமணம்‌ - fragrance 

சாத்த மரத்த பூழில்‌ எழு புகை 
கூட்டு விரை கமழும்‌ நாடன்‌ 
(ஐங்‌.212: 1-2) 


(இ) காகதுண்டம்‌ Kakatuntam 
நறுமணம்‌ - fragrance 

'கழுமிய காக துண்டம்‌ 
கமழ்தொறும்‌ காள மேகம்‌ 
(சூளா .1109: 1) 


அங்காடி AnkAti (Market) 
(1) வளம்‌ - prosperous 


அங்கி 


(2) 


(1) 


(2) 


அகல்‌ அங்காடி அசை நிழல்‌ 
குவித்த பச்சிறாக்‌ கவர்நத பசுங்‌ 
கட்‌ காக்கை (50.258: 7-8) 

ஒலி - sound 

கொளக்‌ கொளக்‌ குறையாது, தரத்‌ 
தர மிகாது, கழுநீர்‌ கொண்ட 
எழுநாள்‌ அந்தி, ஆடு துவன்று 
விழவின்‌, நாடு ஆர்த்தன்றே 
மாடம்‌ பிறங்கிய மலி புகழ்க்‌ 
கூடல்‌ நாள்‌ அங்காடி நனந்தலைக்‌ 
கம்பலை (மது .426-430) 


(ஆ) ஆவணம்‌ Avanam 
வளம்‌ - fertile 


'மல்லல்‌ ஆவண மறுகு உடன 
மடியின்‌' (அகம்‌, 122: 3) 


Anki (fire) 

வேள்வி - sacrifice 

அவிர்‌ சடை முனிவர்‌ அங்கி 
வேட்கும்‌ ஆவுதி நறும்‌ புகை 


முனைஇ' (பட்‌.54-55) 


(ஆ) அழல்‌ Alal 

வேள்வி, வழிபாடு - sacrifice, 
worship 

மனைவியர்‌, நிறைவயின்‌ வசி 


தடி சமைப்பின்‌, சாலார்‌: தானே 
தரிக்க என, அவர்‌ அவி உடன்‌ 
பெய்தோரே, அழல்‌ வேட்டு' 

(பரி, 5: 38-41) 


மே.காண்‌, “நெருப்பு” 


அங்கை நெல்லி Ankai nelli (berry in 
the palm) 


(1) 


இனிமை / எளிமை 
simple 
அங்கை நெல்லியின்‌ பழத்திடை 


அமுதே' (சுந்‌.தேவா 600: 3) 


— sweet, 


மே.காண்‌, “நெல்லி” 


அச்சாணி (axle) பார்‌. ஆணி 


அசுணம்‌ Acunam (a legendary animal) 


(1) 


நொய்ம்மை - fragile 


(2) 


அசோகம்‌ 


அசுணம்‌ கொல்பவர்‌ கை போல்‌ 
நன்றும்‌, இன்பமும்‌ துன்பமும்‌ 
உடைத்தே (60.304: 8-9) 


(ஆ) மான்‌ Man 

மென்மை - soft 

மறையின்‌ தன்‌ யாழ்‌ கேட்ட 
மானை அருளாது, அறை கொன்று 
மற்று அதன்‌ ஆர்‌ உயிர்‌ எஞ்ச, 
பறை  அறைந்தாங்கு, ஒருவன்‌ 
ந த்தான்‌” (கலி. 143: 10-12) 


அசோகம்‌ Acokam (a tree) 


(1) 


(3) 


(4) 


சிவப்பு நிறம்‌ - red colour 


'அழல்நகுவன அலர்நெரி தர 
அசைநிலைய அசோகம்‌ 
(சூளா.432: 4) 


(ஆ) பிண்டி Pinti 

சிவப்பு நிறம்‌ - re colour 

எரி நிற நீள்‌ பிண்டி இணர்‌ 
இனமெல்லாம்‌' (திணைமாலை.63: 
1) 

உயர்ச்சி 

ஓங்கு பிண்டி சண்பகம்‌ ஊழி 
நாறு நாகமும்‌ (சீ வக,149: 3) 

சமண சமயம்‌ 

வாரா கதியுரைத்த வாமன 
மலர்ததைநத காரார்‌ பூம்‌ பிண்டிக்‌ 
கடவுள்‌ நீ அன்றே (சீவக.1247: 3- 
4) 


(இ) பிண்டி வீழ்தல்‌ Pinti viltal 


(the pinti tree falling) 
இறப்பு, தீமை, 
evil, sorrow 
தொத்தணி பிண்டி தொலைந்தற 
வீழ்ந்தது' (சீவக, 223: 1) 


துன்பம்‌ - death, 


(F) பிண்டி வீழ்தல்‌ - கன்று 
வளர்தல்‌ Pinti viltal - kanru valartal 
(fallen papal tree — young sprout) 
சீவகன்‌ பிறப்பு, எண்மரை 
மணத்தல்‌ - good omen 

'தொத்தணி பிண்டி தொலைந்தற 
வீழ்ந்த துஎண்‌ முத்தனி மாலை 
முழக்கிட னாக ஓத்ததன்‌ றாள்‌ 
வழி) யேமுளை யோங்குபு 
வைத்தது போல வளர்ந்ததை 


அஞ்செழுத்து 


யன்றே' (௪£வக.1: 223) 


நன்முற நின்மக னாம்நறு 
மாலைகள்‌ அன்னவ ஸனால்அம 
ரப்படும்‌ தேவியர்‌ நன்முளை 


நின்மகன்‌ ஆக்கம்‌ அதாம்‌; எனப்‌ 
பின்னத னால்பயன்‌ பேசலன்‌ 
விட்டான்‌” (F வக.]: 225) 

(ஈ) அசோகு சாய்தல்‌ 
caytal (the Acoku tree falling) 
தீமை, துன்பம்‌ - evil, sorrow 
சீர்மலி அசோகு STS Ip இருந்த 
நம்தேவர்‌ மேலே வேரொடு 
சாய்நது வீழக்‌ கண்டனம்‌' 


(பெரிய.28.637) 


Acoku 


அஞ்செழுத்து Ariceluttu (five letters) 


(1) துன்பம்‌ களைதல்‌, 


(3) 


(4) 


பாகுபாடின்மை 
~ remove affliction, indiscriminate 
நல்லவர்‌ தீயவர்‌ எனாது நச்சினா்‌ 


செல்லல்‌ கெடச்சிவ முத்து 
காட்டுவ கொல்ல : நமன்தமர்‌ 
கொண்டு போமிடத்து அல்லல்‌ 
கெடுப்பன அஞ்செழுத்துமே' 
திருஞான.தேவா .551) 
மந்திரம்‌ - holy chant 


. அரன்‌ அஞ்செழுத்தும்‌ 


உணரா அறிவிலோர்‌' (பெரிய .1: 
5.159) 

சிறப்பு - excellence 

ஓங்கிச்‌ சிறந்த அஞ்செழுத்தும்‌' 
(பெரிய ,16: 10) 

புகழ்‌ - fame 


பன்னும்‌ பெருமை அஞ்செழுத்தும்‌ 
(பெரிய 16: 12) 


ட்ட ட்பம்‌ Attaputpam (five 
flowers) 
(1) வழிபாடு, பண்புநலன்‌ - worship, 
virtue 


அட்ட புட்பம்‌ அவை கொளுமாறு 
கொண்டு அட்ட மூர்த்தி அனாதி 


தன்பாலணைந்து அட்டுமாறு 
செய்கிற்ப அதிகை வீரட்டனார்‌ 
அடிசேரும்‌ அவர்களே' 


| 


(திருநா.தேவா 155) | 


அட்டமி நாள்‌ Atami nal (eighth day 
of waning moon) 


(1) 


சிறப்பு - special 


அடி 


பண்ணார்‌ பதினெண 
கணங்கள்தம்‌ அட்டமிநாள்‌ 
கண்ணாரக்‌ காணாதே போதியோ 
பூம்பாவாய்‌” 


(திருஞான தேவா 3583: 3-4) 


அடி Ati (foot) 


(1) 


(2) 


(3) 


(5) 


(6) 


(7) 


(8) 


அருள்‌/ஆதாரம்‌ - grace/basis 
சாவா மரபின்‌ அமரர்க்காச்‌ 
சென்ற - .. .. .. .. நின்‌ அடி தலை 
உற வணங்கினேம்‌' (பரி.2: 71-74) 
உய்தி / உய்வு - redemption 
மறுபிறப்பு அறுக்கும்‌ மாசுஇல்‌ 
சேவடி' (பரி. 3:2) 

அடைக்கலம்‌ - refuge 
நின்‌அளந்து அறிதல்‌ மன்உயிர்க்கு 
அருமையின்‌ நின்‌அடி உள்ளி 
வந்தனென்‌ (திருமுரு. 278-279) 
மாட்சி / மாண்பு, இறைமை - 
glorious / dignity, divinity 
மலர்மிசை ஏகினான்‌ மாணடி 
சேர்ந்தார்‌ நிலமிசை நீடுவாழ்வார்‌' 
(குறள்‌, 3) 
பாதுகாப்பு, 
protection, basic 
குடி தழீ இக்‌ கோல்‌ஓச்சும்‌ மாநில 
மன்னன்‌ அடி தழீஇ நிற்கும்‌ 
உலகு' (குறள்‌. 544) 


ஆதாரம்‌ - 


(ஆ) அடிசேர்தல்‌ Aticértal (reach 
the feet) 
அடைக்கலம்‌ - refuge 


'இடு துனி கை ஆறா என்‌, துயர்‌ 
GIF சுடும்‌, இறை; ஆற்றிசின்‌, 
அடிசேர்ந்து! சாற்றுமின்‌' 

(பரி, 8: 78-79) 


பணிவ - humility 

மாண மறந்து உள்ளா நாணிலிக்கு 

இப்போர்‌ புறம்‌ சாய்ந்து 

காண்டைப்பாய்‌ - நெஞ்சே! 
, உறழ்ந்து இவனைப்‌ பொய்ப்ப 

விடேஎம்‌ என நெருங்கின்‌ , 


தப்பினேன்‌ என்று அடி சேர்தலும்‌ 


உண்டு!' (கலி. 89: 12-15) 
தாபரமாகக்‌ கொள்ளுதல்‌ - 
shelter 

வேண்டுதல்‌ வேண்டாமை 
இலான்‌ அடி சேர்ந்தார்க்கு 


யாண்டும்‌ இடும்பை இல' (குறள்‌.4) 


அடி 


(9) பிறப்பு நீக்கம்‌ - avoid birth / 
salvation 
பிறவிப்‌ பெருங்கடல்‌ நீந்துவா 
நீந்தார்‌ இறைவன்‌ அடிசேரா தார்‌ 
(குறள்‌ .10) 


(இ) அடிபொருந்துதல்‌ Atiporuntutal 
(reach the feet) 


(10) பணிவு - humility 
வந்து அடி பொருந்தி முந்தை 
நிற்பின்‌, தண்டமும்‌ தணிதி, நீ 
பண்டையின்‌ பெரிதே 
(புறம்‌.10: 5-6) 


(ஈ) அடி தொழுதல்‌ Atitolutal 


(worship the feet) 
(11) மதிப்பு, மரியாதை - honour, 
respect 


அன்னை என நினைஇ, நின்‌ அடி 
தொழுதெனம்‌' (பரி.13: 61) 


(௨) அடி உறைதல்‌ Afi uraital 
(dwell at the feet) 

(12) அருள்‌ - grace 
அடி உறை அருளாமை ஒத்ததோ, 
நினக்கு?  (கலி.54: 4) 

(13) அடிமை/பணிவு - slave / humility 
'ஆடு கொள்‌ வென்றி அடு போர்‌ 
அண்ணல்‌ .. .. .. .. .. வாயில்‌ 
விடாது கோயில்‌ புக்கு, எம்‌ 
பெருங்‌ கோக்‌ கிள்ளி கேட்க, 
இரும்‌ பிசிர்‌ ஆந்தை அடியுறை 
எனினே (புறம்‌.67: 1-12) 

(14) சார்பு - dependent 
'துளி நசைப்‌ புள்ளின்‌ நின்‌ அளி 
நசைக்கு இரங்கி, நின்‌ அடி நிழல்‌ 
பழகிய அடியுறை' 

(புறம்‌, 198: 25-26) 


(ஊ) அடி வீழ்தல்‌ Ati viltal (fall 
at the feet) 

(15) இரத்தல்‌ - beg 
அவன்‌ நின்‌ திருந்து அடிமேல்‌ 
வீழ்ந்து இரக்கும்‌, நோய்தீர்க்கும்‌ 
மருந்து ந” ஆகுதலான்‌' 
(கலி,63: 10-11) 


(௭) அடிபணிதல்‌  Atipanital (pay 
obeisance to the feet) 


அடி 


(16) அடைக்கலம்‌ / பணிவு - refuge/ 
humbleness 
என்னை ந செய்யினும்‌ 
உரைத்தீவார்‌ இல்வழி, முன்‌ 
அடிப்‌ பணிந்து, எம்மை 
உணர்த்திய வருதிமன்‌' 
(கலி.73: 14-15) 


(ஏ) அடி தொடுதல்‌ Ati tofutal 
(touch the feet) 

(17) வணங்குதல்‌ - bow down 
ஐய! சூளின்‌, அடி தொடு 
குன்றொடு வையைக்குத்‌ தக்க 
மணல்‌ சீர்‌ சூள்‌ கூறல!' 


(பரி 8: 70-71) 


(ஐ) அடி நோக்குதல்‌ Afi nokkutal 
(look at the feet) 

(18) நாணம்‌ - shyness 
தொடி நோக்கி மென்தோளும்‌ 
நோக்கி அடிநோக்கி அஃதுஆண்டு 
அவள்செய்‌ தது' (குறள்‌ .1279) 


(ஒ) ப்‌ பின்‌ செல்லுதல்‌ 
Elatip pin cellutal (going along seven 
steps) 

(19) மதிப்பு / சிறப்பு - 


honour/excellence 
காலின்‌ ஏழ்‌ அடிப்‌ பின்‌ சென்று 
(பொரு, 166) 


(ஓ) தாள்‌ Tal (foot) 

(20) அருள்‌ - grace 
நின்னின்‌ சிறந்த நின்‌ தாள்‌ 
இணையவை” (பரி.4: 62) 

(21) முயற்சி - effort 
aor இல்‌ பெண்டிர்‌ தாளின்‌ 
செய்த நுணங்கு நுண்‌ பனுவல்‌ 
போல' (6.353: 1-2) 

(22) செயல்திறம்‌ - efficiency 
'தொடங்கு வினை தவிரா, அசைவு 
இல்‌ நோன்‌ தாள்‌' (2610.29: 1) 

(23) உழைப்பு - hard work 
'தாளாற்றித்‌ தந்த பொருளெல்லாம்‌ 
தக்கார்க்கு வேளாண்மை செய்தற்‌ 
பொருட்டு' (குறள்‌, 212) 


(ஒள) தாள்‌ தொழுதல்‌ Tal tolutal 
(worship the feet) 


அடி 


(24) இறைமை - divinity 
தாள்‌ தொழு தண்‌ பரங்குன்று' 
(uff) 8: 82) 

(25) பணிவு - humility 
'கற்றதனா லாய பயனென்கொல்‌ 
வாலறிவன்‌ நற்றாள்‌ தொழாஅர்‌ 
எனின்‌' (குறள்‌.2) 


(௧) தாள்‌ சேர்தல்‌ Tal cértal (reach 


the feet) 

(26) அடைக்கலம்‌ - refuge 
'தனக்குஉவமை இல்லாதான்தாள்‌ 
சேர்ந்தார்க்கு அல்லால்‌ 


மனக்கவலை மாற்றல்‌ அரிது' 


(குறள்‌.7) 


(௩1) maT வணங்குதல்‌ 18] 
vanankutal (bowing at the feet) 

(27) பணிவு - humbleness 
கோளில்‌ பொறியில்‌ குணமிலவே 
எண்குணத்தான்‌ தாளை 
வணங்காத்‌ தலை' (குறள்‌ 9) 


(ச) சேவடி Cevati (foot) 

(28) கடவுட்டன்மை - divinity 
'தாமரை புரையும்‌ காமர்‌ சேவடி 
குறு. கட,வா: 1) 

(29) தூய்மை - purity 
மறுபிறப்பு அறுக்கும்‌ மாசுஇல்‌ 
சேவடி' (பரி,3; 2) 


(ஞ) றையவன்‌ ணைய 
Iraiyavan inaiyati 

(30) வினைத்துன்ப நீக்கம்‌ - removal of 
karma 
'வினையிருள்‌ அடுவன விரிகதிர்‌ 
இயல்பொடு கனையிருள்‌ கடிவன 
கடுநவை அடுவன மனையிருள்‌ 
நெறிபெற மதிகெட அடைவன 


வினையமெய்‌ இறையவன்‌ 
இணையடி இவையே” 
(ந லகேசி 455) 

(ட) பாதம்‌ - அணைதல்‌ ஒatam 
anaital 

அடைக்கலம்‌ 

'மெள்ளல்‌ இல்லாப்‌. பெரியோய்‌ 
நின்‌ இணையில்‌ பாதம்‌ 


அணைவல யான்‌' (நீலகேசி 136: 4) 


அணங்கு 


(ண) பாதம்‌ தொழுதல்‌ Patam 


tolutal 

பணிவு 

சொல்லற்‌ கரிய பெரியோய்‌ நின 
. தோமில்‌ பாதம்‌ தொழுவல்‌ யான்‌ 

(நீ லகேசி 138: 4) 


(ஒப்பு) Feet அடிப்படை, அடிமை 
நிலை, ஒப்படைப்பு, வாழ்க்கை 


ஆதாரம்‌. 


அடிமை Atimai (slave) 


(1) அஃறிணை - non-human 
குடிமை ஆண்மை இளமை மூப்பே 
அடிமை வன்மை விருந்தே குழுவே 
தா்‌ . முன்னத்தின்‌ உணரும்‌ 
கிளவி எல்லாம்‌ உயர்திணை 
மருங்கின்‌ நிலையின ஆயினும்‌ 
அஃறிணை மருங்கின்‌ கிளந்தாங்கு 
இயலும்‌ (தொல்‌,540) 

(2) செயலின்மை - actionless 
'மடிமை குடிமைக்கண்‌ தங்கின்தன்‌ 
ஒன்னார்க்கு அடிமை புகுத்தி 
விடும்‌ (குறள்‌. 608) 


அடும்பு Atumpu (a plant) 


(1) இரங்கல்‌ - pine 
படிவ மகளிர்‌ கொடி கொய்து 
அழித்த பொம்மல்‌ அடும்பின்‌ 
வெண்‌ மணல்‌ ஒரு சிறை 
(நற்‌.272: 2-3) 

(2) தலைவி - heroine 
அடும்பு அவிழ்‌ அணிமலர்‌ 
சிதைஇய மீன்‌ அருந்தி, தடந்தாள்‌ 
நாரை இருக்கும்‌ எக்கர்‌ 
(குறு.349: 1-2) 


அண்டிரன்‌ Antiran (a liberal chief) 


(1) வண்மை - liberality 
'மழைக்‌ கணம்‌ சேக்கும்‌ மா மலைக்‌ 
கிழவன்‌, வழைப்‌ பூங்‌ கண்ணி 
வாய்‌ வாள்‌ அண்டிரன்‌ 


(புறம்‌,131: 1-2) 


அணங்கு Ananku (a deity) 


(1) அச்சம்‌ - fear 


அணல்‌ 


அணங்கே விலங்கே கள்வர்தம்‌ 
இறைஎனப்‌ பிணங்கல்‌ சாலா 
அச்சம்‌ நான்கே (தொல்‌. 1202) 
strength 


வலிமை - 
கடுந்திறல்‌ 
நெடும்பெருங்‌ 

(அகம்‌,378: 22) 


அணங்கின்‌ 
குன்றத்து" 


அணல்‌ Anal (moustache / beard) 


(1) 


அணிலாடு மூன்றில்‌ 


ஆண்மை, ஆளுமை, வீரம்‌ - 
manliness, headship, bravery 
அடி புனை தொடுகழல்‌, மை 
அணல்‌ காளை' (புறம்‌.83: 1) 


Anilatu munril 


(Squirrel in the courtyard) 


(1) 


Ai 
(1) 


பொலிவின்மை, 
desolate, lonely 
மக்கள்‌ போகிய அணில்‌ ஆடு 


தனிமை - 


முன்றிற்‌ புலப்பில்‌ போலப்‌ 
புல்லென்று அலப்பென்‌' 

(50.41: 4-5) 

Anu (atom) 

சிறுமை / நுண்மை - small, 
minute 


அணு எனச்‌ சிறியது ஆங்கு ஓர்‌ 
ஆக்கையும்‌ உடையன்‌ ஆனான்‌ 
(கம்ப.யுத்‌.2128; 4) 


அணை Anai (bed) 


(1) 


(2) 


(3) 


உறக்கம்‌, இன்னலக்காப்பு, 
மென்மை - sleep, safety, soft 
'வெறி உற விரிந்த அறுவை மெல்‌ 
அணைப்‌ புனிறு நாறு 
செவிலியொடு புதல்வன்‌ துஞ்ச' 
(5.40: 5-6) 


(ஆ) கூந்தல்‌ அணை kintal anai 
(hair bed) 

காம இன்பம்‌, 
passion, softness 
'இரும்‌ பல்‌ கூந்தல்‌ மெல்‌ அணை 
ஒழிய' (5.366: 7) 


மென்மை - 


(இ) அரவணை Aravanai (snake 


bed) 
ஆதாரம்‌, இருக்கை - basis, seat 


(4) 


(5) 


(6) 


(7) 


(8 


ந 


(9 


“eee 


(10) 


(11) 


அணை 
பாடு இமிழ்‌ பரப்பகத்து 
அரவணை HEF Ou) 
(கலி. 105: 71) 


(m) பாப்பணை Pappanai (snake 
bed) 

இறையிருப்பு - divine presence 
பாப்பணைப்‌ பள்ளி அமர்ந்தோன்‌ 


ஆங்கண்‌” (பெரும்‌, 373) 


(௨) சேக்கை Cékkai (bed) 
இருப்பிடம்‌ / இருக்கை - seat 
தன்‌ ௨௬ உறழும்‌ பாற்கடல்‌ 
நாப்பண்‌, மின்‌ அவிர்‌ சுடர்‌ மணி 
ஆயிரம்‌ விரித்த கவை நா அருந்‌ 
தலைக்‌ காண்பின்‌ சேக்கைத்‌ 
துளவம்‌ சூடிய அறிதுயிலோனும்‌' 
(uf) 13: 26-29) 
காம இன்பம்‌ / 
passion/desire 
wra இல்‌ வண சேக்கை மணந்த 
புணர்ச்சியுள்‌' (கலி,24: 6-7) 
மென்மை - soft 

'இலங்குமாண்‌ அவிர்தூவி அன்ன 
மென்சேக்கையுள்‌' (கலி.13: 15) 
காதல்‌, வளமை - love, 
prosperity 

பல்ப்டை நிவந்த வறுமையில்‌ 
சேக்கை, பருகு வன்ன காதலொடு 
SIGE? (அகம்‌.305: 5-6) 

உறக்கம்‌ / இன்பம்‌ துய்த்தல்‌ - 
sleep, having pleasure 

ஆய்தொடி மகளிர்‌ நறுந்தோள்‌ 
புணர்ந்து, கோதையின்‌ பொலிந்த 
சேக்கைத்‌ துஞ்சி' (மது, 712-713) 


(ஊ) வரி அதள்‌ சேக்கை Vari 
atal cekkai (tiger skin bed) 

உயர்வு - esteem 

காடு தேர்‌ வேட்டத்து விளிவு 
இடம்‌ பெறாஅது, வரி அதள்‌ 
படுத்த சேக்கை' (அகம்‌,58: 3-4) 


வேட்கை - 


(er) பள்ளி Palli (bed) 

ஆழ்ந்த சிந்தனை/ உறக்கமின்மை 
- deep thought, sleeplessness 
எழினி வாங்கிய FEAD 
பள்ளியுள்‌ .. .. .. .. மண்டு அமர்‌ 
நசையொடு கண்படை பெறாஅது” 
(முல்‌, 64-67) 





அணை 


(12) 


(13) 


(14) 


(15) 


(16) 


(17) 


(ஏ) மான்‌ தோல்‌ பள்ளி Man tol 
palli (deer skin bed) 
பிறப்பு, தூய்மை - 
'மான்தோல்‌ பள்ளி! 
முடங்கி, ஈன்பிணவு 
போகி' (பெரும்‌, 89-90) 


birth, purity 
மகவொடு 
ஒழியப்‌ 


(ஐ) உழை அதட்‌ பள்ளி பப 
atat palli (deer skin bed) 

காப்பு - safety 

'இலை வேய்‌ குரம்பை உழை 
அதட்‌ பள்ளி ம ae 
சிலையுடைக்‌ கையர்‌ கவலை 


காப்ப' (மது. 310-312) 

(ஒ) மிதி அதட்‌ பள்ளி Miti atat 
palli (leather bed stuffed with wool) 
பாதுகாப்பு - safety 

'துய்ம்‌ மயிர்‌ அடக்கிய சேக்கை 
அன்ன, மெய்‌ உரித்து இயற்றிய 
மிதி அதட பள்ளி, தீத்‌ 
துணையாகச்‌ சேந்தனிர்‌ கழிமின்‌' 
(மலை. 418-420) 


(ஓ) பரற்‌ பெய்‌ பள்ளி Parar pey 
palli (bed of small stones) 


வருத்தம்‌ / தனிமை - suffering, 
lonelyness 

ugh பெய்‌ பள்ளி பாய்‌ இன்று 
வதியும்‌ wauw பெண்டிரேம்‌ 
அல்லேம்மாதோ' 


(புறம்‌,246: 9-10) 


(ஒள) படுக்கை Patukkai (bed) 


மயக்கம்‌ / துன்பம்‌ - confusion / 
suffering 

செந்நெல்‌ அரிநர்‌ கூர்‌ வாட்‌ 
புண்ணுறக்‌ காணார்‌ முதலொடு 


போந்தென, பூவே படையொடும்‌ 
கதிரொடும்‌ மயங்கிய படுக்கைத்‌ 


தன்னுறு விழுமம்‌ அறியா" 
(நற்‌.275: 1-4) 

(௧) கட்டில்‌ Kattil (cot) 

அன்பு, காதல்‌ - love 
குறுங்காற்‌ கட்டில்‌ நறும்பூஞ்‌ 
சேக்கை பள்ளி யானையின்‌ 


உயிர்த்தனன்‌ நசைஇ, புதல்வற்‌ 


(18) 


(19) 


(20) 


(21) 


(22) 


(29) 


(24) 


அணை 


Dis இயினன்‌ விறலவன்‌ 
புதல்வன்தாய்‌ அவன்‌ புறம்‌ 
கவைஇயினளே' (குறு.359: 3-6) 
அரசமைதி / உயர்வு - royalty / 
lofty 

அரசு உவா அழைப்பக்‌ கோடு 
அறுத்து இயற்றிய அணங்குடை 
மரபின்‌ கட்டில்மேல்‌ இருந்து' 
(பதி. 79: 13-14) 


சிறப்பு / மேன்மை, அரச 
உரிமை, ஆட்சி உரிமை - 
excellence / superiority, royalty, 
rights 

உயர்ந்த கட்டில்‌, உரும்பு இல்‌ 


சுற்றத்து' (மலை. 550) 


(m1) பாயல்‌ Payal (bed) 

இறப்பு - death 

கள்ளி போகிய களரி மருங்கின்‌ 
வெள்ளிடைப்‌ பொத்திய விளை 
விறகு ஈமத்து, ஒள்‌ அழற்‌ பள்ளி 
பாயல்‌ 


சேர்த்தி, ஞாங்கர்‌ 
மாய்ந்தனன , மடந்தை 
(புறம்‌.245: 3-6) 
இன்பம்‌, இணைவு - pleasure, 
Joining 


கழனி ஊரன்‌ மகள்‌, இவள்‌; பழன 
ஊரன்‌ பாயல்‌ இன்‌ துணையே” 


(ஐங்‌.96: 3-4) 


உறக்கம்‌ / இன்பம்‌ - sleep / 
pleasure 

புரையோர்‌ உண்கண்‌ துயில்‌ 
இன்பாயல்‌' (பதி.16: 18) 

காம இன்பம்‌ - pleasure 

'அராக்‌ காமம்‌, ஆர்‌ பொழிற்‌ 


பாயல்‌ வரையகத்து, இயைக்கும்‌ 
வரையா நுகர்ச்சி' (பரி.8: 40-41) 


(௪) பதுமத்துப்‌ பாயல்‌ 
payal (lotus bed) 


Patumattup 


இறையிருப்பு - divine presence 
மறுஅறு கற்பின்‌ மாதவர்‌ 
மனைவியர்‌ நிறைவயின்‌ 


வழாஅது நிற்‌ சூலினரே; நிவந்து 
ஓங்கு இமயத்து நீலப்‌ பைஞ்‌ 
சுனைப்‌ 


பயந்தோர்‌ என்ப, 
பதுமத்துப்‌ பாயல்‌: பெரும்பெயர்‌ 
முருக!' (பரி,5: 46-50) 


(ஞ) அமளி Amali (bed) 


அணை 


(25) 


(26) 


(27) 


(28) 


(29) 


(30) 


காம இன்பம்‌, இணைவு - 
pleasure, joining 

காமக்‌ கணிச்சியால்‌ கையறவு 
வட்டித்து, சேமத்‌ திரை வீழ்த்துச்‌ 
சென்று, அமளி சேர்குவோர்‌' 
(யரி,10: 33-34) 

உறக்கம்‌, ஓய்வு - sleep, rest 
அமளித்‌ துஞ்சும்‌ அழகுடை 
நல்‌இல்‌' (பெரும்‌, 252) 


(ட) பாய்‌ Pay (mat) 

உறக்கம்‌ - sleep 

முன்றில்‌ கிடந்த பெருங்‌ 
களியாற்கு அதள்‌ உண்டாயினும்‌, 
பாய்‌ உண்டாயினும்‌, யாது 
உண்டாயினும்‌, ம. 32. 44 
யார்க்கும்‌ FUSI, துயில்‌ 
ஏற்பினனே' (புறம்‌.317: 2-3, 7) 


(ண) ஆயிரம்‌ தலையுடை பாயல்‌ 
Ayiram talaiyutai payal 

வலிமை / திறல்‌ - strength, 
ability 

'ஆயிரம்‌ விரித்தெழு தலையுடை 
அருந்திறல்‌ பாயல்‌ பள்ளிப்‌ பலர்‌ 


தொழுதேத்த' (சிலப்‌.1 1: 37-38) 


(த) நாக அணை Naka anal 
திருமால்‌ 

நாற்ற மலர்மேல்‌ அயனும்‌ 
நாகத்தில்‌ ஆற்றல்‌ அணைமேல்‌ 
அவனும்‌ காண்கிலா' 
(திருஞான.தேவா,31: 1-2) 


(ந) பஞ்சணை Pancanai 

காம இன்பம்‌ 

'நேசனைக்‌ காணா இடத்தில்‌ 
நெஞ்சாரவே துதித்தல்‌ ஆசானை 
எவ்விடத்தும்‌ அப்படியே வாச 
மனையாளைப்‌ பஞ்சணையில்‌' 


(தனிப்‌,59: 1-3) 


(ப) பூவணை = Puvanai 
இன்பம்‌ 


அரிப்பறை அனுங்க ஆர்க்கும்‌ . 


மேகலைக்‌ குரலோடு ஈண்டிப்‌ 
புரிக்குழல்‌ புலம்ப வைகிப்‌ 
பூவணை விடுக்கலானே' 
(ச£வக.2082: 3-4) | 


அணையை விட்ட... 


(ம) பூளை அணை Pulai காம! 
மென்மை 

பூளை மெல்லணை மேல்‌ புரளும்‌ 
கொலோ: (சீவக.1628: 4) 


(ய) பொன்‌ திகழ்‌ கட்டில்‌ Pon 
tikal kattil 

(31) அரசத்தன்மை -royalty 
பொன்‌ திகழ்‌ பள்ளிக்‌ கட்டில்‌ 
புரவலன்‌ துயில மாடே 
(பெரிய 476: 5-6) 


(ர) பொங்கணை (படுக்கை) 
Ponkanai 

இன்பம்‌ - pleasure 

பூவுக இளையவர்‌ திளைத்த 
பொங்கணைப்‌ பாவுசெந 
துகிலிடைப்‌ பள்ளி போலுமே' 
சூளா .756: 3-4) 


(ல) மலர்ப்பள்ளி Malarppalli 


மென்மை 
மெய்யனை திரையின்‌ வேலை 
மென்மலர்ப்‌ பள்ளி ஆன்‌ 


(கம்ப.யுத்‌.888: 3) 


(ஒப்பு) Bed, Pillow, Couch 
அன்பு, ஆடம்பரம்‌, ஆம்‌ 
சிந்தனை, இரகசியம்‌, உறக்கம்‌, 
ஓய்வு, கடவுளின்‌ நிறை தன்மை, 
தகுதி, திருமணம்‌, நடுநிலைமை, 
பிரதிபலிப்பு, பிறப்பு, வளமை; 
இறப்பு, உடல்‌ நலக்கேடு, 
கடுந்துயரம்‌, காதல்‌ துயரம்‌; 
இணைந்து வாழ்தல்‌. 





அணை (கற) பார்‌. “கற்சிறை” 


அணையை விட்ட உரவுநீர்‌ வெள்ளம்‌ 


Anaiyai vitta uravunir vellam (dam water 
flooding) 

(1) களிப்பு, வேகம்‌ —joy, speed 
'இரவுதான்‌ பகலாய்த்‌ தோன்ற 
எதிரெழுந்தணையை விட்ட 
உரவுநீர்‌ வெள்ளம்‌ போல ஓங்கிய 
களிப்பில்‌ சென்றார்‌ (பெரிய ,3509: 
5-8) 


அதர்‌ 


அதர்‌ Atar (way) 
(1) அச்சம்‌, கொடுமை - fear, cruelty 


(2) 


(3) 


(4) 


(5) 


(6) 


(7) 


'துவர்செய்‌ ஆடைச்‌ செந்‌ தொடை 
மறவர்‌ அதர்‌ பார்த்து அலகும்‌ 
அஞ்சுவரு நெறியிடை' (நற்‌,33: 6-7) 


மயக்கம்‌ / குழப்பம்‌ - confusion 
அயம்திகழ்‌ நறுங்‌ கொன்றை 
அலங்கல்‌ அம்‌ தெரியலான்‌ 


இலங்கு எயில்‌ எயப்‌ பிறநத 
எரிபோல, எவ்வாயும்‌, கனைகதிர்‌ 
தெறுதலின்‌, கடுத்து எழுந்த 
காம்புத்‌ தீ மலை பரந்து தலைக்‌ 
கொண்டு முழங்கிய முழங்கு அழல 
மயங்கு அதர்‌ மறுகலின்‌, மலை 
தலைக்‌ கொண்டேன்‌ 


(கவி.150: 1-5) 


(ஆ) கவலை Kavalai 
அரியதன்மை - rare 

ஏர்‌ தரலுற்ற இயக்கு அருங்‌ 
கவலை' (நற்‌,79: 4) 

அச்சம்‌ - fear 

மிறை மருள்‌ வான்‌ கோட்டு 
அண்ணல்‌ யானை, சினம்‌ மிகு 
முன்பின்‌, வாம்‌ மான்‌, அஞ்சி 


இனம்‌ கொண்டு ஒளிக்கும்‌ 
அஞ்சுவரு கவலை 

(அகம்‌.115: 13-15) 

மயக்கம்‌ - confusion 

'கடுவளி எடுத்த கால்கழி 


தேக்கிலை நெடுவிளிப்‌ பருந்தின்‌ 
வெறிஎழுந்‌ தாங்கு, விசும்புகண்‌ 


புதையப்‌ பாஅய்‌, பலஉடன்‌ 
அகல்‌இடம்‌ செல்லுநர்‌ 
அறிவுகெடத்‌ தாஅய்‌, கவலை 


கரக்கும்‌ காடு அகல அத்தம்‌ 
(அகம்‌,299: 5-9) 


(இ) ஆறு Aru 

கொடுமை, வெம்மை, துன்பம்‌ - 
cruelty, heat, suffering 

எறும்பி அளையின்‌ குறும்பல்‌ 
சுனைய உலைக்கல்‌ அன்ன பாறை 
ஏறி, கொடுவில்‌ எயினர்‌, பகழி 
மாய்க்கும்‌ கவலைத்து என்ப, 
அவர்தேர்‌ சென்ற ஆறே 

(குறு,12: 1-4) 

மயக்கம்‌ - confusion 

'தூறுஅதர்‌ பட்ட ஆறு மயங்கு 
அருஞ்சுரம்‌' (கலி,5:3) 


அதர்‌ 


(8) அச்சம்‌ - fear 
கரிகாய்நத கவலைத்தாய்‌ , 
கல்காய்ந்த காட்டகம்‌, வெரு வந்த 
ஆறு என்னார்‌ (கலி.150: 11-12) 
(9) வழி - path 
அறியாமையின்‌ நெறிதிரிந்து 
ஒராஅது, ஆற்றுஎதிர்ப்‌ படுதலும்‌ 
நோற்றதன்‌ பயனே' 
(பொரு. 58-59) 


௫) நெறி Neri 

(10) கொடுமை - cruelty 
கோட்டு மா வழங்கும்‌ காட்டக 
நெறியே' (ஐங்‌.,282: 5) 

(11) அச்சம்‌ - fear 
அஞ்சுவரு நெறியிடைத்‌ தமியர்‌ 
செல்மார்‌” (அகம்‌,157:9) 

(12) முறை - order 
அறிவுடை வேந்தன்‌ நெறி அறிந்து 
கொளினே' (புறம்‌,184: 5) 


(௨) கடம்‌ Kafam 

(13) துன்பம்‌, வறட்சி, 
tragic, drought, heat 
'நுண்மழை தளித்தென நறுமலா 
தாஅய்த்‌ தண்ணிய ஆயினும்‌, 
வெய்யமன்ற - மடவரல்‌ 
இன்துணை ஒழியக்‌ கடம்‌ முதிர்‌ 
சோலைய காடு இறந்தோர்க்கே' 
(ஐங்‌, 328) 


வெம்மை - 


(ஊ) அத்தம்‌ Attam 
(14) வறட்சி - drought 
‘BT நசைக்கு ஊக்கிய உயவல்‌ 
யானை இயம்‌ புணர்‌ தூம்பின்‌ 
உயிர்க்கும்‌ அத்தம்‌' (ஐங்‌,377: 1-2) 
(15) மயக்கம்‌ / குழப்பம்‌ - confusion 
நெறி மயக்குற்ற நிரம்பா நீடு 
அத்தம்‌' (கலி,12: 7) 


(16) கொடுமை, பாதுகாப்பின்மை - 
horrid, unsafe 
'வாள்கண வானத்து என்றூழ்‌ 
நீள்‌இடை, ஆள்கொல்‌ யானை 
அதர்பார்த்து அல்கும்‌ சோலை 
அத்தம்‌ மாலைப்‌ போகி 
(அகம்‌,325: 18-20) 
(௭) வழி Vali 

(17) மயக்கம்‌, மருட்சி - confusion, 


perplexity 


அமரர்‌ 


அதிரல்‌ 
வழி மயக்குற்று மருடல்‌ அம்பறாத்தூணி (quiver) பார்‌. 
நெடியான்‌' (பரி.தி.13: 5) “தொடை” 
(18) பிறப்பு, வாழ்க்கை - birth, life 
வீழ்நாள்‌ க அம்பி (boat) பார்‌. “நாவாய்‌” 
நன்றுஆற்றின்‌ அஃதொருவன்‌ 
ன தல்‌ கடவை அம்பு (arrow) பார்‌. “தொடை' 
— அமணர்‌ ë நற்குணங்களிலிருந்து 
(ஏ) புது வழிப்படுத்தல்‌ Putu பண்‌ 
Amanar 


(19) அறிவாற்றல்‌ - 


valippatuttal (find new way) 

efficient knowledge 
சேயாறு செல்வாம்‌ ஆயின்‌, இடர்‌ 
இன்று, களைகலம்‌ காமம்‌, 
பெருந்தோட்கு என்று, 
நன்றுபுரிந்து எண்ணிய மனத்தை 
ஆகி முரம்புகண்‌ உடைய ஏகி, 
கரம்பைப்‌ பு துவழிப்‌ படுத்த 
மதியுடை வலவோய்‌!' 

(குறு.400; 1-5) 


அதிரல்‌ Aira! (wild jasmine) 


(1) 


(2) 


(3) 


(4) 


(5) 


இளவேனில்‌ - spring 
(முதிரா வேனில்‌ எதிரிய அதிரல்‌' 
(நற்‌,337: 3) 


இரவு - night 

எல்லி மலர்ந்த பைங்கொடி 
அதிரல்‌' (அகம்‌.157: 6) 

போர்‌ / வீரம்‌ - war/ bravery 

'கொய்குழை அதிரல்‌ வைகுபுலர்‌ 
அலரி சுரிஇரும்‌ பித்தை 
சுரும்புபடச்‌ சூடி' (அகம்‌,215: 4-5) 
இன்பம்‌ - pleasure 

நன்முகை அதிரல்‌ போதொடு, 


குவளைத்‌ தண்நறுங்‌ கமழ்தொடை 
வேய்ந்த, நின்‌ மண்‌ஆர்‌ கூந்தல்‌ 
மரீஇய துயிலே' (அகம்‌,223: 14-16) 
பலி / தியாகம்‌, அழிவு - 
sacrifice, destruction 

'உயர்பதுக்கு இவர்ந்த ததர்கொடி 
அதிரல்‌ நெடுநிலை நடுகல்‌ 
நாட்பலிக்‌ கூட்டும்‌' (அகம்‌.289; 2-3) 


அந்தரத்து எழுதிய எழுத்து Antarattu 


elutiya eluttu (letter written in the sky) 


(1) 


இன்மை - nothingness, negation, 
non-existance 
அந்தரத்து எழுதிய எழுத்தின்‌ 


மான வந்த குற்றம்‌ வழிகெட 
ஒழுகலும்‌' (தொல்‌ 1092: 20-21) 


10 


narkunankaliliruntu tikkunattavaratal 
(1) தீமை, அழிவு - evil, destruction 
முந்தைய உரையில்‌ கொண்ட 
பொறைமுதல்‌ வைப்பும்‌ விட்டுச்‌ 
சிந்தையில்‌ செற்றம்‌ முன்னாம்‌ 
தீக்குணத்‌ தலை நின்றார்கள்‌' 
(பெரிய,2537: 5-8) 


அமணர்‌ தம்மில்‌ மாறுபாடு கொண்டு 


ஊறு செய்தல்‌ Amanar tammil marupatu 


kontu uru ceytal 
(1) தீமை, அழிவு - evil, destruction 


வந்தவாறு அமணர்‌ தம்மில்‌ 
மாறுகொண்டு ஊறு செய்ய' 
(பெரிய ,2537: 3-4) 

மணர்‌ மக்‌ ராமே சினர்‌ 


கலகம்‌ செய்தல்‌ Amanar tamakkut tame 


cinantu kalakam ceytal 
(1) தீமை, அழிவு - evil, destruction 
கந்தியர்‌ தம்மில்‌ தாமே 
கனன்றெழு கலாங்கள்‌ கொள்ள்‌ 


(பெரிய 2537: 1-2) 


அமரர்‌ Amarar (devas) 
(1) இறவாமை - immortality 
சாவா மரபின்‌ ADI TEETE 


சென்றநின்‌' (பரி, 2: 71) 

சிறப்பு - greatness 

அரிது அமர்‌ சிறப்பின்‌ அமரர்‌ 
செல்வன்‌' (பரி, 5: 51): 

வீரம்‌ - valour 

பெருவிறல்‌ அமரர்க்கு வென்றி 
SÉS (புறம்‌,55: 3) 
புகழ்‌ - fame 
செல்லா நல்லிசை 
காப்பின்‌” (பட்‌, 184) 


(2) 


(3) 


அமரர்‌ 


அமரர்‌ அலர்மழை சிந்துதல்‌ 


(5) 


(6) 


(7) 


(ஆ) தேவர்‌ Devar 

உயர்வு, மேன்மை - greatness 
தேவரனையர்‌ புலவருந தேவர்‌ 
தமரனையர்‌ ஓரூர்‌ உறைவார்‌ - 
தமருள்ளும்‌ பெற்றன்னர்‌ பேணி 
வழிபடுவார்‌ கற்றன்னர்‌ கற்றாரைக்‌ 
காத லவர்‌ (நான. 76) 
தெய்வத்தன்மை - divine 

ஆ த ஆம 8 பெருவரைமேற் 
றேன்றேவர்க்‌ கோக்கு மலைநாட! 
வாரலோ வான்றேவர்‌ கொட்கும்‌ 


வழி' (திணை .10: 2-4) 


(இ) வானவர்‌ Vanavar 


அழிவின்மை 
'மாயாத வானவர்க்கும்‌ மற்று 
ஒழிந்த மன்னுயிர்க்கும்‌' 


கேம்ப.ஆரண்‌ 52: 2) 


அமரர்‌ அலர்மழை சிந்துதல்‌ Amarar 
alarmalai cintutal 


(1) 


நன்மை - goodness / blessing 

'ஏர்‌ அணங்கு இளம்பெரும்‌ தேவி 
நாளுறச்‌ சீர்‌ அணங்கு அவிர்‌ 
ஒளித்‌ திவிட்டன்‌ தோன்றினான்‌ 
நீர்‌ அணங்கு ஒளிவளை நிரந்து 
விம்மின ஆர்‌ அணங்கு 
அலர்மழை அமரர்‌ சிந்தினார்‌ 
(Garr 72) 


அமுதசுரபி Amutacurapi (bowl of 


plenty) 


(1) 


(2) 


பெருக்கம்‌, குறைவின்மை 
increase / not wanting 

ஆபுத்திரன்‌ கை அமுதசுரபி 
என்னும்‌ மாபெரும்‌ பாத்திர 
மடக்கொடி கேளாய்‌' (மணி 11: 44- 
45) 


(ஆ) ஓடு Otu 

வளமை, சுரத்தல்‌ - prosper, yield 
'நாடுவறங்‌ கூரினுமிவ்‌ வோடுவறங்‌ 
கூராது வாங்குநா்‌ கையகம்‌ 
வருத்துதலல்லது தான்றொலை 
வில்லாத்‌ தகைமையதென்றே' 
(மணி 14: 13-15) 


(இ) பாத்திரம்‌ Pattiram 


அமுதம்‌/அமுது 


(3) பசித்துயர்‌ தீர்த்தல்‌, புரத்தல்‌ / 
ஓம்புதல்‌ - provide, protect 
தன்‌ கைப்பாத்திரம்‌ அவள்கைக்‌ 
கொடுத்ததால்‌... .. .. ஆங்கவர்‌ 
பசிதீர்த்து அந்நாடொட்டு 
வாங்குகை வருந்த மன்னுயிர்‌ 
ஓம்பலின்‌' (மணி ,14: 16, 22-23) 

(4) கொடை, ஈகை - benevolence 
பாத்திர தானமும்‌ பைந்தொடி 
செய்தியும்‌' (மணி.19; 49) 


(m) பிச்சைப்‌ பாத்திரம்‌ ஒiccaip 
pattiram 
(5) குறைவுபடாத்‌ தன்மை 

பத்தினிப்‌ பெண்டிர்‌ பாத்தூண்‌ 
ஏற்ற பிச்சைப்‌ பாத்திரப்‌ 
பெருஞ்சோற்று அமலை அறத்தின்‌ 
ஈட்டிய ஒண்பொருள்‌ அறவோன்‌ 
திறத்து வழிப்படுஉம்‌ செய்கை 


போல வாங்குகை வருந்த 
மன்னுயிர்க்‌ களித்துத்‌ தான்‌ 
தொலைவில்லாத்‌ தகைமை 


நோக்கி” (மணி.17: 1-6) 


(௨) கடிஞை Katinai 
(6) தெய்வத்தன்மை 

கீ தின்றாக கோமற்‌ கீங்கி தையக்‌ 
BLY GOGH அம்பல மருங்கோர்‌ 
தெய்வம்‌ தந்தது திப்பிய மாயது 
யானைத்‌ த நோய்‌ அரும்பசி 
கெடுத்த தூறுடை மாக்கட்கு 
உயிர்மருந்து இதுவென (மணி.19: 
150-154) 


அமுதம்‌ / அமுது Amutam 
(ambrosia) 
(1) சுவை - taste 
எனது சுவைப்பினும்‌ நீ கை 
தொட்டது வானோர்‌ அமுதம்‌ 
புரையுமால்‌ எமக்கு என்‌ 
(தொல்‌.,1092: 12-13) 
(2) உப்பு, உயிர்‌ - salt, life 
கடல்‌ விளை அமுதம்‌ பெயற்கு 
ஏற்றாஅங்கு உருகி உகுதல்‌ 
அஞ்சுவல்‌' (நற்‌ 88: 4-5) 
(3) பால்‌ - milk 
me புதல்வர்ப்‌ பயந்து 
பணைத்து ஏந்து இளமுலை 
அமுதம்‌ ஊற' (மது, 600-601) 
(4) காம இன்பம்‌ - pleasure 


11 


அமுதம்‌/அமுது 
'ஏந்தொத்‌ தலர்ந்த முலையின்‌ 
அமிர்தன்ன சாயல்‌ வேந்தற்கு 
அமுதாய்‌ விளையாடுதற்கு 


ஏதுவாமே' (ச வக.பதிகம்‌.8: 3-4) 


(ஆ) அமுது உண்ணல்‌ Amutu 


unnal (to eat ambrosia) 


(5) நிலைபேறு, நீண்டநாள்‌ வாழ்வு - 
stability, long life 
அமுதம்‌ உண்க, நம்‌ அயல்‌ 
இலாட்டி' (5.65: 1) 

(6) செல்வம்‌ - wealth 
'இசையின்‌ கொண்டான்‌, நசை 


அமுது உண்க என: (புறம்‌,399: 21) 

(7) இறவாமை - immortality 
விண்ணோர்‌ அமுதுண்டும்‌ சாவ 
ஒருவரும்‌ (சிலப்‌.12: 22) 


(இ) அமிழ்து / அமிழ்தம்‌ 
Amiltu/Amiltam (ambrosia) 

(8) இனிமை - sweet 
அமிழ்து பொதி செந்‌ நா்‌ 
(குறு. 14: 1) 

(9) பெறற்கருமை - rare 
அரும்பெறல்‌ அமிழ்தம்‌ ஆர்பதம்‌ 
ஆக' (குறு.83: 1) 

(10) நீர்‌ - water 
அமிழ்து திகழ்‌ கருவிய கணமழை 
தலைஇ' (பதி.17: 12) 
உப்பு, உயிர்‌ - salt, life 
கடல்‌ விளை அமிழ்தின்‌ கணம்‌ 
சால்‌ உமணர்‌' (அகம்‌.160: 6) 


(11) இன்பம்‌ - pleasure 
அமிழ்தத்‌ தன்ன கமழ்தார்‌ 
மார்பின்‌ (அகம்‌,332: 13) 

(12) மழை - rain 
வான்‌ நின்று உலகம்‌ வழங்கி 
வருதலால்‌ தான்‌ அமிழ்தம்‌ 


என்றுணரற்‌ பாற்று” (குறள்‌. 1) 
(13) உணவு - food 

'செம்முது செவிலியர்‌ கைம்முதல்‌ 

தழீஇய சாலி வாலவிழ்‌ பாலொடு 


கலந்த தமனிய வள்ளத்து 
அமிழ்தம்‌ அயிலாள்‌' 
(பெருங்‌ 265.54: 25-27) 

(14) பால்‌ - milk 
அம்பொன்‌ வள்ளத்து 
அமிழ்துபொதி அடிசில்‌' 


(பெருங்‌உஞ்‌ 46; 294) 
(15) அருள்‌ - grace 


12 


அமுதம்‌/அமுது 
பொருது போந்துலாம்‌ போதரித்‌ 
தடங்கண்‌ அமிழ்து சேர்ந்தன 
அகஇதழ்‌ நாண்‌ இறக்கமொடு' 
(பெருங்‌,இலா.3: 99-100) 


(ஈ) அமிர்து / அமிர்தம்‌ Amirtu / 


Amirtam 

(16) இனிமை - pleasure 
அமிர்து பொதி துவர்வாஅய்‌' 
(பதி.16: 12) 
இறவாமை - immortality 
'வாயடை அமிர்தம்‌ நின்‌ 


மனத்தகத்து அடைத்தர, மூவா 
மரபும்‌ ஓவா நோன்மையும்‌ சாவா 
மரபின்‌ அமரர்க்காச்‌ சென்ற bles’ 


(பரி, 2: 69-71) 
(17) இன்பம்‌, உவகை - pleasure 
அரிவையர்‌ அமிர்த பானம்‌ 


உரிமை மாக்கள்‌ உவகை அமிர்து 
உய்ப்ப” (பரி.8: 120-121) 

(18) காம இன்பம்‌ - pleasure 
'சென்னித்‌ தாமத்துப்‌ பன்மலர்த்‌ 


தாதுக இரந்துபின்‌ எய்தும்‌ 
இன்சுவை அமிர்தம்‌ புணரக 
கூடின போகமும்‌ இனிதென' 


(பெருங்‌,இலா .7: 89-91) l 

(19) சொல்லினிமை - sweet words . 
எடுத்தனன்‌ தழீஇ இன்னுரை 
அமிர்தம்‌ கொடித்தேர்த்‌ தானைக்‌ 
கோமான்‌ கூறி' (பெருங்‌, மகத.26: 
88-89) 

(20) ஊடல்‌ - sulking 
தணப்பில்‌ வேட்கை தலைத்தலை 
சிறப்ப உணர்ப்புள்ளுறுத்த ஊடல்‌ 
அமிர்த்தது' (பெருங்‌.இலா. 11: 20-21) 


(21) அறம்‌ - virtue 
புழுகுருக மெய்காட்டிப்‌ 
பொல்லாத போக்கி அழகுருவு 
கொண்டாள்‌ அற அமிர்தம்‌ 


உண்டாள்‌” (நீலகேசி 133: 3-4) 

(22) குணமாலை - acharacter in the epic 
Civaka cintamani 
விண்ணோர்‌ உலகின்னொடு 
மிந்நிலத்து இல்லாப்‌ பெண்ணார்‌ 
அமிர்தே அவன்‌ பெற்ற அமிர்தே' 
(ச வக,4: 1065.3-4) 


(௨) ங்கணத்துள்‌ உக்க மிழ்‌ 
(23) வீண்‌ / பயனின்மை 


அயிர்‌ 


அங்கணத்துள்‌ உக்க அமிழ்தற்றால்‌ 
தங்கணத்தார்‌ அல்லார்முன்‌ 
கோட்டி கொளல்‌' (குறள்‌ ,720) 


(ox) புல்லிடை உகுத்த அமுது 
வீண்‌ / பயனின்மை 

கல்வியும்‌ இளமையும்‌ கணக்கு இல்‌ 
ஆற்றலும்‌ வில்‌ வினை உரிமையும்‌ 
அழகும்‌ வீரமும்‌ எல்லை இல்‌ 


குணங்களும்‌ பரதற்கு எய்திய 

புல்லவிடை உகுத்த அமுது 

ஏயும்போல்‌ என்றாள்‌' 

(கம்ப.அயோ 155) 

(ஊ) மூவா மருந்து Muva maruntu 
(24) முதுமையின்மை 

மூவா மருந்தின்‌ முன்னர்த்‌ 


தோன்றலின்‌' (சிலப்‌.2: 46) 
(ஒப்பு) Ambrosia நிலைபேறு 


Ayir (incense) 

வெண்மை — white 

குடதிசை மருங்கின்‌ வெள்ளயிர்‌ 
தன்னொடு (சிலப்‌.4: 35) 


அயிராணி Ayirani (wife of Indiran) 


(1) 


கற்பு, புகழ்‌ - chastity, fame 
அரும்பெறல்‌ கற்பின்‌ அயிராணி 
அன்ன பெரும்பெயர்ப்‌ பெண்டிர்‌ 


எனினும்‌ (நாலடி.381: 1-2) 


அயிரை Ayirai (a small fish) 


(1) 


(2) 


அரக்கர்‌ (Asura) பார்‌. 


தலைவி - heroine 

குண கடற்‌ திரையது பறைதபு 
நாரை அயிரை ஆர்‌ 
இரைக்கு அணவந்தா அங்குச்‌ 
சேயள்‌ அரியோட படர்தி' 
(குறு.128: 1-4) 

சிறிய அளவு - small 


சிறிய பொருள்கொடுத்துச்‌ செய்த 
வினையால்‌ பெரிய பொருள்கருது 
வாரே - விரிபூ விராஅம்‌ புனலூர்‌ 
வேண்டயிரை விட்டு வராஆல்‌ 
வாங்கு பவர்‌ (பழமொழி, 372) 


“அவுணர்‌” 


13 


அரம்‌ 


அரக்கு Arakku (shellac) 


(1) 


(2) 


சிவப்பு நிறம்‌ - rédcolour 
‘gai வளை வெரிநின்‌ அரக்கு 
ஈர்த்தன்ன செவ்‌ வரி இதழ சேண்‌ 
நாறு பிடவின்‌' (நற்‌,25: 1-2) 


மென்மை, அழிவு - tender 
மெல்‌ அரக்கின்‌ உருகிஉ௨௧ 
வெந்தழாயில்‌ வேய்கேனோ்‌ 


(கம்ப.சுந்‌.324: 4) 


அரக்கு இல்‌ Arakku il (wax house) 


(1) 


(2) 


(3) 


அழிவு - destruction 

குரைத்துக்‌ கொளப்பட்டார்‌ 
கோளிுக்குப்‌ பட்டுப்‌ 
புரைத்தெழுந்து போகினும்‌ 


போவர்‌ - அரக்கில்லுள்‌ பொய்யற்ற 


ஐவரும்‌ போயினார்‌ இல்லையே 
உய்வதற் குய்யா விடம்‌ 
(பழமொழி, 234) 

பொய்ம்மை - deceiving 


ஓட்டாக்‌ கிளைஞரை நட்பினுள்‌ 
கெழீஇய ஐயிரு பதின்மர்‌ 
அரக்கின்‌ இயற்றிய பொய்‌ இல்‌ 
அன்ன பொறியிவன்‌ புணர்க்கும்‌' 
(பெருங்‌,உஞ்‌.33: 8-10) 

(ஆ) க்‌ ல்‌ எ மதல்‌ 
Arakku il eri cultal (burning of the wax 
house) 


அழிவு, சூழ்ச்சி - destruction, 
intrigue 
ஐவர்‌ என்று உலகு ஏத்தும்‌ 


அரசர்கள்‌ அகத்தரா, கைபுனை 
அரக்கு இல்லைக்‌ கதழ்‌ எரி 
சூழ்ந்தாங்கு' (கலி. 25: 1-2) 


அரசமாம்‌ (pipal tree) பார்‌. “அரை 


மரம்‌” 


அரசன்‌ (king) பார்‌. 


அரண்‌ (fort) பார்‌. 


அரம்‌ 


(1) இடையுறு / 


“இறை” 
“எயில்‌” 


Aram (saw) 

தடை, 
obstruction, firmness 
'கடுமொழியும்‌ கைஇகந்த 
தண்டமும்‌ வேந்தன்‌ அடுமுரண்‌ 
தேய்க்கும்‌ அரம்‌' (குறள்‌,567) 


திண்மை - 


அரலை 


(2) 


(3) 


(4) 


அழிவு - destruction 

அரம்‌ பொருத பொன்‌ போல 
தேயும்‌ உரம்பொழுது உட்பகை 
உற்ற குடி' (குறள்‌, 888) 
கூர்மை, பண்பின்மை - 
bad conduct 
அரம்போலும்‌ கூர்மைய ரேனும்‌ 
மரம்போல்வார்‌ மக்கட்பணபு 
இல்லா தவர்‌ (குறள்‌.997) 

சீராகுதல்‌ - reform 

'தராதலத்தின்‌ உள்ள தமிழ்க்‌ 
குற்றம்‌ எல்லாம்‌ அராவும்‌ அரம்‌ 
ஆயிற்று அன்றே இராவணன்‌ 
மேல்‌ (கம்ப. பால.4: 1.2) 


sharp, 





(ஒப்பு) File, Saw உணர்வுகள்‌, 
கடும்‌ உழைப்பு, பண்பட்ட 
கருத்துகள்‌, மூடநம்பிக்கையற்ற 
எண்ணங்கள்‌, விடாமுயற்சி. 
அரலை Aralai (a flower) 
(1) வருத்தம்‌ - suffer 
'அரலை மாலை சூட்டி, 


அரவு 


எமுற்றன்று - இவ்‌ அழுங்கல்‌ ஊரே 
(குறு.214: 6-7) 


(snake) பார்‌. “பாம்பு” 


அரவு உமிழ்‌ மணி Aravu umil mani 


(snake’s gem) 


(1) 


ஒளி - light 

அருவிதந்த அரவு உமிழ்‌ திருமணி 
பெருவரைச்‌ சிறுகுடி மறுகுவிளக்‌ 
குறுத்தலின்‌, இரவும்‌ இழந்தனள்‌' 
(அகம்‌,192: 11-13) 
எச்சரிக்கை / 
caution/avoidance 
அரவு உமிழ்‌ மணியின்‌ குறுகார்‌' 
(புறம்‌,294: 8) 


விலக்கு - 


அரிமா Arima (lion) 


(1) 


(2) 


(3) 


அச்சமின்மை - fearlessness 
உரும்பு இல்‌ உள்ளத்து அரிமா 
வழங்கும்‌' (5.112: 4) 

வலிமை - strength 

அரிமா அன்ன அணங்குடைத்‌ 
துப்பின்‌” (பட்‌. 298) 

கொள்கை - principle 


14 


(4) 


(5) 


(6) 


(7) 


(8) 


(10) 


அரிமா 


உடுக்கை உலறி உடும்பழிந்த 
கண்ணும்‌ குடிப்பிறப்பாளர்‌ தம்‌ 
கொள்கையில்‌ குன்றார்‌ இடுக்கண்‌ 


தலைவந்தக்‌ கண்ணும்‌ அரிமா 
கொடிப்புல்‌ கறிக்குமோ மற்று 
(நாலடி 141) 


முயற்சி - effort, perseverence 
ஈனமாய்‌ இல்விருந்து இன்றி 
விளியினும்‌ மானம்‌ தலைவருவ 
செய்பவோ யானை வரிமுகம்‌ 
புண்படுக்கும்‌ வள்ளுகிர்‌ 
நோன்தாள்‌ அரிமா மதுகை அவர்‌ 
(நாலடி.198) 
செயல்திறன்‌ / 
efficience, headship 
அரிமா வளைந்த நரிமாப்‌ போல 
இகன்முனை வேட்டுவர்‌ இடுக்கண்‌ 
செய்ய” (பெருங்‌,உஞ்‌.56: 25-26) 


தலைமை — 


(ஆ) அரிமான்‌ Ariman 

வீரம்‌ - valour / powerful 

வியல்‌ உளை அரிமான்‌ மறம்‌ 
கெழு குருசில்‌!” (யதி.88: 15) 

சினம்‌ - anger 
செங்கண்‌ 
சினவிடைமேல்‌ 
(சிலப்‌ .12: 10.2) 


அரிமான்‌ 
நின்றாயால்‌' 


(இ) 


வலிமை - 
'உளைமான்‌ 
தினைப்‌ 
(அகம்‌.102; 1) 


உளைமான்‌ Ulaiman 
strength 
துப்பின்‌, 
பெரும்‌ 


ஓங்கு 
புனத்து" 


(FF) மடங்கல்‌ Matankal 
சினம்‌ - anger 
மடங்கலின்‌ சினைஇ, 
உள்ளத்து' (புறம்‌,71: 1) 
வன்மை / வலிமை - strength 
சடங்கலா மகட்கிள மாந்தளிரே 
முத்தம்‌ பொரியச்‌ சகிக்குமாவன்‌ 
மடங்கலா னையைப்‌ பாயுமாறு 
போல்‌ சீறுதென்றல்‌ வருமா 
(தனிப்‌.714:; 1-2) 

வெற்றி 

வென்றி மடங்கல்‌ விடக்குவர 
முன்பார்த்து' (பெரிய 643: 1-2) 





மடங்கா 


(2) அரி Ari 


சினம்‌ - anger 


பொரு கரியொடு சின அரியிடை' 
(பெரிய 10.82) 


(11) கம்பீரம்‌ 


'ஆளர்‌ ஐவர்‌ தமைத்தோய்ந்த 
கற்புடைய பாஞ்சாலி அணைந்த 
வீமன்‌ வாள்‌ அரிபோல்‌ 
அருகிருக்க மலய வெற்பில்‌ 
(கனிப்‌.484: 3-5) 


(ஊ) அரிக்குருளை Arikkurulai 


(12) சிறப்பு, புகழ்‌ - greatness, fame 


சிறந்த நல்தவத்தால்‌ தேவி 
திருமணி வயிற்றின்‌ மைந்தன்‌ 
பிறந்தனன்‌ உலகம்‌ போற்றப்‌ பேர்‌ 
அரிக்குருளை அன்னான்‌: 
(பெரிய 1: 3.17) 


(er) அரியேறு = Ariyeru 


(13) எழுச்சி - rise, active 


'ஆர்கொல்பொர அழைத்தார்‌ 
என்று அரியேற்றில்‌ கிளர்ந்து 
(பெரிய .9.1]1) 


(14) ஆற்றல்‌ - strong, powerful 


'செங்கண்வயக்‌ கோளரியேறு 
அன்ன திண்மைத்‌ திண்ணனார்‌ 
(பெரிய.10.56) 


(ஏ) சீயம்‌ Ciyam 

வலிமை, மிகுசினம்‌ - strength, 
anger 

'சேண்‌ உயர்‌ கொடிய? வய வெஞ்‌ 
சீயமால்‌' (கம்ப யுத்‌.1372: 2) 


(15) உயர்வு, மேன்மை 


ந்‌ தரக்‌ கொள்வென்‌ யானே 
இதற்கு இனி நிகர்‌ வேறு 
எண்ணின்‌ நாய்‌ தரக்‌ கொள்ளும்‌ 
சீயம்‌ நல்‌ அரசு என்று நக்கான்‌ 
கம்ப.யுத்‌.943: 3-4) 


(ஐ) சீயக்கொடி Ciyakkoti 


(16) வெற்றி - victory 


'வீணை என்று உணரின்‌ அஃது 
அன்று விண்‌ தொடும்‌ சேண்‌ உயர்‌ 
கொடியது வய வெஞ்‌ சீயமால்‌' 
கம்ப.யுத்‌.1322: 1-2) 


(ஒ) சிங்கம்‌ Cinkam 


(17) பெருமை - proud 


15 


அருந்ததி 


சிங்கம்‌ அனையார்‌ திருமுடியின்‌ 
மேற்குவித்த' (பெரிய .28. 172) 
தலைமை - headship 

திடமுக்‌ கடவா ரணமுகைத்த 
தேவே தேவ சிங்கமே (தனிப்‌.478: 
13-14) 


(18) வெற்றி - victory 


'திருந்தலரி) கலையடக்குங 
கிளுவைமரு தப்பசெய சிங்கம்‌ 
என்னை (கனிப்‌.722: 1-2) 


(19) பேராற்றல்‌ - strong, powerful 


த TFBS) ரகாவி யிடக்கயா 
சிங்கவுத்தண்ட STH தாண்ட 
னேரண' (தனிப்‌.738: 5-6) 


(ஒப்பு) Lion அரச மேன்மை, 
ஆண்மை, ஆரோக்கியம்‌, 
ஆற்றல்‌, காலம்‌, கிறித்து, 
தலைமை, தூய்மை நடுநிலைமை, 
நன்றி, பரிவு, பலம்‌, பாதுகாப்பு, 
புகழ்‌, பூமி, பெருந்தகைமை, 


மீட்பு, வலிமை, வளமை, 
விழிப்புணர்வு, வெற்றி; ஆபத்து, 
இறப்பு, உணர்ச்சிவேகம்‌, 
கடுஞ்சீற்றம்‌, காட்டியல்பு, 
கீழுலகம்‌, கொடுஞ்செயல்‌, 


செருக்கு, பாலியல்‌, பேராசை; 
தீமையை விரட்டுதல்‌. 


அருகம்புல்‌ (cynodon grass) பார்‌. 
6 DIN கூ 


அருங்கலம்‌ Arunkalam (crown) 


(1) 


அரசமைதி -royalty 


அருங்கலம்‌ உலகின்‌ மிக்க 
ஆரசர்கீகே உரிய அன்றிப்‌ 
பெருங்கலம்‌ உடையரேனும்‌ 
பிறர்க்கவை பேசலாகா' 


(சூளா.1015: 1-2) 


அருந்ததி Aruntati (a star) 


(1) 


(2) 


கற்பு - chastity 
அருந்ததி அனைய கற்பின்‌ 
(ஐங்‌,442: 4) 


(ஆ) செம்மீன்‌ Cemmin 

சிறப்பு - greatness 

விசும்பு வழங்கு மகளிருள்ளும்‌ 
சிறந்த செம்மீன்‌ அனையள்‌' 


அருந்ததி 


(3) 


(4) 


(9) 


(6) 


(7) 


(8) 


(பதி, 31: 27-28) 


(இ) மீன்‌ Min 
கற்பு - chastity 
வதுவை மகளிர்‌ நோக்கினர்‌ 
பெயர்ந்து வாழ்நாள்‌ அறியும்‌ 
வயங்குசுடர்‌ நோக்கத்து மீனொடு 
புரையும்‌ கற்பின்‌' (பதி. 80: 17-20) 


(m) சாலினி Calini 

கற்பு, கடவுட்டன்மை - chastity, 
divinity 

'வடவயின்‌, விளங்கு ஆல்‌, உறை 
எழு மகளிருள்‌ கடவுள்‌ ஒரு மீன்‌ 
சாலினி! ஒழிய, அறுவர்‌ 
மற்றையோரும்‌ அந்நிலை 
அயின்றனர்‌: மறு அறு கற்பின்‌ 
மாதவர்‌ மனைவியர்‌ நிரைவயின்‌ 
வழாஅது நிற்‌ சூலினரே 

(பரி. 5: 43-47) 


(௨) வடமீன்‌ Vatamin 

கற்பு, கடவுட்டன்மை - chastity, 
divinity 

வடமீன்‌ போல்‌ தொழுது ஏத்த 
வயங்கிய கற்பினாள்‌” (கலி. 2:21) 
நன்மை, கற்பு, குற்றமின்மை 
தீதிலா வடமீனின்‌ திறமிவள்‌ 
திறமென்றும்‌' (சிலப்‌.]1: 27) 

தூய்மை 

வழுவில்‌ வாலொளி வடமீன்‌ 
காட்டி” (பெருங்‌.உள்‌.48: 97) 


(ஊ) வானச்‌ ணங்‌ 
அருங்கடவுள்‌ Vanattu ananku arun 
katavul 

அழகு - beauty 

ட .. வானத்து அணங்கு அருங்‌ 
கடவுள்‌ அன்னோள்‌' 

(அகம்‌, 16: 17-18) 


(௭) சிறுமீன்‌ Cirumin 

கற்பு - chastity 

'பெருநல்‌ வானத்து வடவயின்‌ 
விளங்கும்‌ சிறுமீன்‌ புரையும்‌ 
கற்பின்‌' (பெரும்‌, 302-303) 


(ஏ) சாலி Cali 
கற்பு - chastity 


16 


அருவி 
. வானத்துச்‌ சாலி ஒருமீன்‌ 


தகையாளைக்‌ கோவலன்‌” (சிலப்‌. 1: 
50-51) 


(ஐ) வட நெடு வான்மீன்‌ Vata 


netu vanmin 

கற்பு 

'மனைமருங்‌ கடகு மாள வடநெடு 
வான மீனே அனையவர்‌ 


(பெரிய .13.13) 


(ஒ) விழுமீன்‌ Vilumin 

கற்பு 

'வடபால்‌ மருங்கில்‌ சுடர்மீக்‌ கூரிய 
கற்புடை விமுமீன்‌ காணக்‌ காட்டி' 
(பெருங்‌,இலா.3: 125-126) 


அருந்ததி Aruntati (a mountain) 

(1) பெருமை / சிறப்பு, 
கடவுட்டன்மை 
atg தொகைய தொழுவோர்க்கு 
எல்லாம்‌ வரன்‌ அதிகம்‌ தரும்‌ 
தகைய அருந்ததி யாம்‌ நெடு 
மலையை வணங்கி அப்பால்‌ 
(கம்ப.கிட்‌.761: 6-8) 


ல்‌ பிரிர்‌ யோத்‌ 
Aruntiral pirinta ayotti (Ayodya left by 
Rama) 
(1) துன்பம்‌ - sorrow 
அருநதிறல்‌ பிரிந்த அயோத்தி 
போலப்‌ பெரும்பெயர்‌ மூதூர்‌ 
பெரும்‌ பேதுற்றதும்‌' (சிலப்‌.13: 65- 
66) 


அரும்பெறல்‌ மாமணி பெருங்கடல்‌ 
வீப்‌ 36) mi 
(1) இழப்பு, துன்பம்‌ 
ஆங்கவள்‌ உரைகேட்டு 
அரும்பெறன்‌ மாமணி ஓங்குதிரைப்‌ 
பெருங்கடல்‌ வீ ழ்த்தோர்‌ போன்று” 
மணி.2: 72-73) 


அருவி Aruvi (cascade) 
(1) ஒளி, வெண்மை - bright, white 
வாலியோன்‌ அன்ன வயங்கு வெள்‌ 
அருவி” (நற்‌,32: 2) 


அருவி 


(2) மிகுதி, பெருக்கம்‌ - excess, 
increase 
நயம்‌ பெரிது உடைமையின்‌ 
தாங்கல்‌ செல்லாது, கண்ணீர்‌ 


அருவியாக அழுமே, தோழி!' 

(6.88: 7-9) 

தூய்மைப்படுத்துதல்‌ - purification 

கல்‌ மிசை அருவியின்‌ கழூஉஞ்‌ 

சாரல்‌' (நற்‌.151: 4) 

விரைவு - speed 

GAN HM அருவியின்‌ வெணதேர்‌ 

முடுக' (குறு.189: 2) 

தூய்மை - pure 

.. பாம்பின்‌ தூங்குதோல்‌ 
தூவெள்‌ அருவி 


(3) 
(4) 


(5) 
கடுக்கும்‌ 
(குறு.235: 1-2) 
வளமை - prosperous 
'மைபடு சிலம்பின்‌ ஐவனம்‌ வித்தி 
அருவியின்‌ விளைக்கும்‌ 
நாடனொடு (குறு.371: 2-3) 
உயர்வு - high 
மாஅல்‌ அருவித்‌ தண்‌ பெருஞ்‌ 
சிலம்ப! (ஐங்‌,238: 3) 
அழகு - beauty 
வாள்‌ வனப்பு உற்ற அருவி' 
(ஐங்‌,312: 3) 
அசைவு, இயக்கம்‌ - movement, 
action 
'வரை மிசை இழிதரும்‌ 
அருவியின்‌, மாடத்து வளி முனை 
அவிர்வரும்‌ கொடி நுடங்கு 
தெருவில்‌' (பதி. 47: 3-4) 
(10) வளம்‌ - wealth 
நெறி நீர்‌அருவி அசும்பு உறு 
செல்வம்‌” (பரி .8: 128) 
(11) தண்மை - cool 
காதலர்‌ - எயிறு ஏய்க்கும்‌ தண்‌ 
அருவி நறு முல்லை' (கலி. 32: 16) 
(12) உயர்வு / சிறப்பு - high / 
excellence 
(இலங்கும்‌ அருவித்து; இலங்கும்‌ 
அருவித்தே: வானின்‌ இலங்கும்‌ 
அருவித்தே' (கலி. 41: 18-19) 


(7) 


(8) 


(9) 


(ஆ) அருவி ஒலித்தல்‌ Aruvi 
olittal (resounding waterfall) 

(13) மகிழ்தல்‌ - enjoyable 
நெடு நீர்‌ அருவிய கடும்‌ பாட்டு 
ஆங்கண: பிணி முதல்‌ அரைய 
பெருங்‌ கல்‌ வாழைக்‌ கொழு முதல்‌ 


17 


அலவனை அன்னம்‌ அருளல்‌ 


ஆய்‌ கனி மந்தி கவரும்‌ நல்‌ மலை 
நாடனை நயவா, யாம்‌, அவன்‌ நனி 
பேர்‌ அன்பின்‌, நின்‌ குரல்‌ ஓப்பி, 
நிற்‌ புறங்காத்தலும்‌ காண்போய்‌, 
ந்‌?” (நற்‌. 251: 1-6) 


(இ) அருவியாடுதல்‌  Aruviyatutal 
(bathe in the waterfall) 

(14) இன்பம்‌, இனிமை, மகிழ்ச்சி - 
pleasure, sweetness, happyness 
ஆர்கலி வெற்பன்‌ மார்பு 
புணைஆக, கோடுஉயர்‌ 
நெவெரைக்‌ கவாஅன்‌ பகலே, 


(15) புத்துணர்ச்சி - 


அரைத்த மஞ்சள்‌ 


(1) 


பாடுஇன்‌ அருவி ஆடுதல்‌ இனிதே' 
(குறு.353: 1-3) 

freshness 

விண்‌ தோய்‌ வரை, பந்து எறிந்த 
அயா வீட, தண்‌ தாழ்‌ அருவி, 
அரமகளிர்‌ ஆடுபவே' 

கலி ,40: 22-23) 


(ஒப்பு) Waterfall 
இயக்கநிலை; நிலையாமை. 


தொடர்‌ 


Araitta mancal 
அழிதல்‌ - perish 

நரைப்பு மூப்பொடு பிணிவரும்‌ 
இன்னே நன்றி இல்வினையே 
துணிந்து எய்த்தேன்‌ அரைத்த 
மஞ்சள்‌ அதாவதை அறிந்தேன்‌ 
அஞ்சினேன்‌ நமரானவர்‌ தம்மை' 
சுந்‌.தேவா 185: 1-4) 


மே.காண்‌, “மஞ்சள்‌” 


அரைமரம்‌ Araimaram (pipal tree) 


(1) 


அலவன்‌ (crab) பார்‌. 


- Buddhism 
பள்ளி) 
அரைமரத்தின்‌ 
பிடித்தொருகாற்‌ 
நின்றுதான்‌' 


பெளத்த சமயம்‌ 
'முழுத்தாளதாய்ப்‌ 
முற்றத்தோர்‌ 
குழுக்கொம்பர்‌ 
குஞ்சித்து 

(நீ லகேசி 269: 3-4) 


‘Saree’ 


அலவனை அன்னம்‌ அருளல்‌ 


Alavanai annam arulal 


(1) 


நன்மை - goodness 


அலை 
ஓடும்‌ திரைகள்‌ உதைப்ப 
உருண்டுருண்டாடும்‌ அலவனை 
அன்னம்‌ அருள்செய்‌ ந டிய 
நெய்தலம்‌ கானல்‌ நெடுந்தகை 
வாடி இருந்தான வருங்கல 
நோக்கா' (சீ வக, 516) 
அலை (wave) பார்‌. “திரை” 
அவரை பூத்தல்‌ Avarai  puttal 
(flowering of avarai — a bean) 
(1) எதிர்பார்ப்பு, பனிக்காலம்‌ - hope, 


winter 

கொழுங்கொடி அவரை டுக்கும்‌ 
அரும்பனி அச்சிரம்‌ வாரா தோரே 
(குறு,82: 5-6) 


அவல்‌ Aval (ditch, valley) 

(1) தாழ்ச்சி, இழிநிலை - degradation 
சகடம்‌ பண்டம்‌ பெரிது 
பெய்தன்றே; அவல்‌ இழியினும்‌, 
மிசை ஏறினும்‌ அவணது அறியுநர்‌ 
யார்‌?' (புறம்‌, 102: 2-5) 


அவீசி Avici (a city) 
(1) தீமை -evil 
வீய்ந்தது இன்மையின்‌ வெய்ய 
அவீசிதான்‌ காந்தி பாலி இரங்கக்‌ 


கலகனைப்‌ போழ்ந்து கோடல்‌ 
பொருந்தலது ஒக்குமே” 
(நீலகேசி .546; 2-4) 
அவுணர்‌ Avunar (asura) 
(1) கொடுமை கொலை, மாயம்‌ - 
cruelty, murder, illusion 
'கொன்று உணல்‌ அஞ்சாக்‌ 


கொடுவினைக்‌ கொல்தகை மாய 
அவுணர்‌ மருங்கு அறத்‌ தபுத்த 
வேல்‌' (பரி.5: 6-7) 


(ஆ) அரக்கர்‌ Arakkar 

(2) கொடுமை / வன்மை -cruelty 
'வல்‌ அரக்கரின்‌ மால்‌ வரை போய்‌ 
விழுந்து' (கம்ப.அயோ ,51]: 1) 

(3) துன்பம்‌ - sorrow 
வேதனை அரக்கர்‌ ஒரு மாயை 
விளைவித்தார்‌' (Ebu AL 864: 1) 


அளை 


வலிமை - power, 


(4) ஆற்றல்‌ / 
strength 
'திண்‌ திறல்‌ அரக்கர்தம்‌ செருக்குச்‌ 
சிந்துவான்‌' (கம்ப .சுந்‌.1057: 1) 


அழல்‌ (fire) பார்‌. “அங்கி, “நெருப்பு” 


ல்‌ பட்ட ண்ணில்‌ வி 


ஆரம்‌ படுதல்‌ Alal patta punnil aruvi 
aram patutal 
(1) துன்பம்‌ நீங்குதல்‌ - relief 
கட்டழல்‌ கதிய புண்ணில்‌ 
கருவரை அருவி ஆரம்‌ பட்டது 
போன்று நாய்கன்‌ பரிவுதீர்நீது 
இனியர்‌ சூழ” (சீவக. 583: 1-2) 


Alai (cave) 

(1) பாதுகாப்பு - safety 
எய்ம்‌ முள்‌ அன்ன பரூஉ மயிர்‌ 
எருத்தின்‌ செய்யும்‌ மேவல்‌ சிறுகட்‌ 
பன்றி ae _ பாங்காப்‌ 
பக்கத்துப்‌ பல்லி பட்டென, .. .. .. 

.. கல்‌ அளைப்‌ பள்ளி வதியும்‌ 

நாடன்‌! (5.98: 1-7) 

(2) இருள்‌ - darkness 

'ஏ கல்‌ அடுக்கத்து இருள்‌ அளைச்‌ 

சிலம்பின்‌' (அகம்‌,52: 5) 

புலப்பாடின்மை - invisible 

மாய இருள்‌ அளை மாய்‌ கல்‌ 

போல' (அகம்‌.258:7) 


(3) 


(ஆ) முகை Mukai 

(4) இருள்‌ - darkness 
ஏ கல்‌ அடுக்கத்து இருள்‌ முகை 
இருந்த' (நற்‌.116: 10) 

(5) எதிரொலி - echo 
பாடு இமிழ்‌ விடர்‌ முகை முழங்க 
(6.156: 9) 

(6) மறைதல்‌ - tohide 
விடர்‌ முகைச்‌ செறிந்த வெஞ்‌ சின 
இரும்‌ புலி' (50.158: 5) 

(7) அச்சம்‌ - fear 
அஞ்சு வரு விடர்‌ முகை ஆர்‌ 
இருள்‌ அகற்றி” (அகம்‌,272: 4) 


(இ) முழை Mulai 
(8) எதிரொலி - echo 


அழற்குட்டம்‌ 


(9) 


மத நனி வாரணம்‌ மாறுமாறு 
அதிர்ப்ப, எதிர்குதிர்‌ ஆகின்று 
ஆர்ப்பு, மலை முழை 

(பரி. 8: 20-21) 


(ஈ) வரை கிழிப்பு Varai kilippu 
இருள்‌ - darkness 

வரை கிழிப்பன்ன மை இருள்‌ 
பரப்பி!' (6.154: 2) 





(ஒப்பு) Cave, Cavern இதயம்‌, 
இரகசியம்‌, உலகம்‌, கடவுளர்‌ 
உறைவிடம்‌, கருவறை, தொடக்கம்‌, 
நிலைபேறு, பாதுகாப்பு, பிறப்பு, 
மறுபிறப்பு, மறைவிடம்‌, மனித 
அறிவு, மீட்பு, வளமை; இருள்‌, 
இறப்பு, எச்சரிக்கை, கீழுலகத்தின்‌ 
வாயில்‌, சூழ்ச்சி, புதைவு, 
பொய்ம்மை, மயக்க நிலை. 
அழற்குட்டம்‌ Alarkuttam 
(1) சினம்‌ - anger 
ஈண்டழற்‌ குட்டம்‌ போல 
வெரியெழத்‌ திருகி நோக்கி 
(சீ வக,1079: 1) 
அற்றவர்‌ அருநிதியம்‌ பெறுதல்‌ 
(1) மகிழ்ச்சி - joy 


ல்‌ 


அற்றவர்கள்‌ அருநிதியம்‌ பெற்றார்‌ 
போல்‌ அருமறையோர்‌ முற்றவுளம்‌ 
களிகூர முன்னின்று கூத்தாடி 
(பெரிய,25,18) 


(மணல்‌) Aral (black sand) 


(1) நுண்மை - minute 


'நுண்ணறல்‌ போல நுணங்கிய 
வைங்கூந்தல்‌' (ஐந்‌.ஐம்‌.27: 2) 


அறுகை Arukai (cynodon grass) 


(1) 


(2) 


பிணிப்பு - bond 

மணி வார்ந்தன்ன மாக்கொடி 
அறுகைப்‌ பிணங்கு அரில்‌ 
மென்கொம்பு பிணையொடு 
மாந்தி' (குறு.256: 1-2) 

வளமை -fruitful 

'கொழுங்கொடி அறுகையும்‌ 


குவளையும்‌ கலந்து விளங்குகதிர்த்‌ 
தொடுத்த விரியல்‌ சூட்டிப்‌ 
பாருடைப்பனர்‌ போல்‌ பழிச்சினர்‌ 


(3) 


(4) 


அறுமூன்று 


கைதொழ ஏரொடு நின்றோர்‌ 
ஏர்மங்கலமும்‌' (சிலப்‌.10: 132-135) 


(ஆ) அறுகு Aruku 


வளம்‌ -thrive 

அறுகு சிறுபூளை 
நெல்லொடுதூஉய்ச்‌ சென்று' 
(சிலப்‌.9: 43) 


(இ) புண்ணியப்‌ புல்‌ Punniyap pul 


அறுபது Arupatu 


(1) 


உயர்வு, மதிப்பு 

(வெண்ணிற மலரும்‌ தண்ணறும்‌ 
சாலியும்‌ புண்ணியப்‌ புல்லும்‌ 
பொன்னொடு முறைமையின்‌” 
(பெருங்‌.இலா ,4: 152-153) 
தாத்துவிகம்‌ - concept 

அறுபதும்‌ பத்தும்‌ எட்டும்‌ 
ஆறினோடு அஞ்சும்‌ நான்கும்‌ 
துறுபறித்து அளைய நோக்கிச்‌ 


சொல்லிற்று ஒன்றாகச்‌ சொல்லார்‌ 
(சுநீ,தேவா ,926: 1-2) 


அறுமீன்‌ Arumin (a star) 


(1) 


(2) 


(3) 


உயர்வு - high 

அறுமீன்‌ பயந்த அறம்‌ செய்‌ 
திங்கள்‌ செல்‌ சுடர்‌ நெடுங்கொடி 
போல்‌” (6.202: 9-10) l 


(ஆ) ஆரல்மீன்‌ Aralmin 

அழகு - beauty 

அரவுக்கண்‌ அணியுறழ்‌ ஆரல்மீன்‌ 
தகையொப்ப' (கலி, 64: 4) 


(இ) ஆஅல்‌ Aal 

சிறப்பு - greatness 

அகல்‌ இரு விசும்பின்‌ ஆஅல 
போல”: (மலை. 100) 


(ஒப்பு) Star கடல்‌ தெய்வங்கள்‌, 
பால்‌ வேறுபாடற்ற ஒற்றுமை. 


அறுமூன்று Arumunru 


(1) வித்தைகள்‌ - knowledge 
'அறுமூன்றும்‌ நான்மூன்றும்‌ 
ஆனார்‌ போலும்‌ 


(திருநா தேவா .820: 2) 


அறை 


அறை 


(1) வளம்‌ - 
'துறுகாழ்‌ வல்சியர்‌ தொழுஅறை 


Arai (cow-shed) 
fertile 


வெளவி, கன்றுடைப்‌ பெருநிரை 
மன்றுநிரை தரூஉம்‌, நேரா 
வன்தோள்‌ வடுகர்‌ பெருமகன்‌, 
பேர்‌இசை எருமை நல்நாட்டு 


உள்ளதை (அகம்‌ ,253: 16-19) 


அன்றில்‌ Anril (a bird) 


(1) 


(3) 


(4) 


பிரிவின்மை - inseperable 
ஒன்று இல்‌ காலை அன்றில்‌ 
போலப்‌ புலம்பு கொண்டு 


உறையும்‌ புன்கண்‌ வாழ்க்கை' 
(6.124: 1-2) 

காதல்‌ - love 

'இன்‌ துணை அன்றில்‌ இரவின்‌ 
அகவாவே' (கலி.131: 28) 

தலைவி - heroine 

'தெண்கடல்‌ சேர்ப்பன்‌ பிரியப்‌ 
புலம்படைந்து ஒண்‌ தடங்கண்‌ 
டுஞ்சற்க ஒள்ளிழாய்‌ நண்படைந்த 
சேவலும்‌ தன்னருகில்‌ சேக்குமால்‌ 
என்கொலோ பூந்தலை அன்றில்‌ 
புலம்பு” (ஐந்‌.ஐம்‌.41) 


(ஆ) சேவல்‌ (ஆண்‌ அன்றில்‌) 
Ceval 
தலைவன்‌ - hero 


'தெண்கடல்‌ சேர்ப்பன்‌ பிரியப்‌ 
புலம்படைந்து ஒண்‌ தடங்கண்‌ 


டுஞ்சற்க ஒள்ளிழாய்‌ 
நண்படைந்த சேவலும்‌ 
தன்னருகில்‌ சேக்குமால்‌ 


என்கொலோ பூந்தலை அன்றில்‌ 
புலம்பு” (ஐந்‌.ஐம்‌.41) 


அன்னம்‌ Annam (swan) 


(1) 


(2) 


(3) 


உயர்வு - high 

விசும்பு ஆடு அன்னம்‌ பறை 
நிவந்தாங்கு' (குறு.205: 2) 
விரைவு - speed 


நிரை பறை அன்னத்து அன்ன, 
விரை பரிப்‌ புல்‌ உளைக்‌ கலிமா 
மெல்லிதின்‌ கொளீஇய' 
(அகம்‌,234: 3-4) 

ஊக்கம்‌ - encouragement 


20 


(4) 


(5) 


(6) 


(7 


னர்‌" 


(8) 


(9) 


(10) 


அன்னம்‌ 


அம்‌ கண்‌ மால்‌ விசும்பு புதைய, 
வளி போழ்ந்து, ஒண்‌ கதிர்‌ 
ஞாயிற்று ஊறு அளவாத்‌ திரிதரும்‌ 
செங்‌ கால்‌ அன்னத்துச்‌ சேவல்‌ 


அன்ன' (மது, 384-386) 
விடியல்‌ / வைகறை - dawn 
அன்னம்‌ கரைய, .. .. .. .. இரவுத்‌ 


தலைப்‌ பெயரும்‌ ஏம வைகறை 
(மது, 675, 686) 
பயணம்‌ / புலம்‌ 
travel, migrate 
அன்னச்‌ சேவல்‌! அன்னச்‌ சேவல்‌! 
(ப குமரிஅம்‌ பெருந்‌ துறை 
அயிரை மாந்தி, வடமலைப்‌ 
பெயர்குவை ஆயின்‌' (புறம்‌,67: 1-7) 
வெண்மை / தூய்மை white / pure 


பெயர்தல்‌ - 


'தூய மால்வரைச்‌ சோதியில்‌ 
மூழ்கியொன்றாய அன்னமும்‌ 
காணாது அயாக்குமால்‌' 


(பெரிய .மு.கா,7: 3-4) 


(அ) அன்னம்‌ துணையோடு 
ஆடுதல்‌ Annam tunaiyotu 81018] 
இன்பம்‌ - pleasure 

அன்னம்‌ துணையோடு ஆடக்‌ 
கண்டு நென்னல்‌ நோக்கி நின்றார்‌ 
ஒருவர்‌ நென்னல்‌ நோக்கி நின்றார்‌ 
அவர்நம்‌ பொன்னேர்‌ சுணங்கில்‌ 
போவார்‌ அல்லர்‌ (சிலப்‌.7.45) 


(இ) அரைச _ அன்னம்‌ Araica annam 
(royal swan) 

சீவகன்‌ 

விரைசெய்‌ தாமரை 
மேல்விளையாடிய அரைச 
அன்னம்‌ அமர்நதுள ஆயினும்‌ 


(சீ வக,1401: 1-2) 


(F) அன்ன ஊர்தி Anna ŭrti 
(Brahma) 

அறிவு - wisdom 

அன்ன ஊர்தியை முதல்‌ ஆம்‌ 
அந்தணர்மாட்டு அருந்தெய்வம்‌' 
(கம்ப.ஆரண்‌ ,55; 3) 


(௨) அனம்‌ Anam 

அழகு - beautiful 

பொற்பு அன ஊர்தியை உள்ளாது 
ஒழுகின்னா' (இன்னா.கட.வா: 2) 


அன்னிமிஞிலி 


(ஒப்பு) Swan அழகு, 
அறிவாற்றல்‌, ஆன்மா, இணைவு, 
உண்மையான காதல்‌, 


உயர்குடிப்பிறப்பு, காலம்‌, தனிமை, 
துறவிகள்‌, தூய்மை, நிலைபேறு, 


பகுத்தறிவு, பெண்‌, மீட்பு, 
முனிவர்கள்‌, மெய்ம்மை சார்ந்த 
தூய்மை, மேன்மை, வளமை; 
இறப்பு. 


அன்னிமிஞிலி Anniminili (a lady who 
fought for justice) 


(1) 


பழிதுடைத்தல்‌,  துயரம்‌/துக்கம்‌/சூள்‌ 
- remove blame, sorrow / vow 
வாய்மொழித்‌ தந்தையைக்‌ 
கண்களைந்து, அருளாது ஊர்முது 
கோசர்‌ நவைத்த சிறுமையின்‌, 
கலத்தும்‌ உண்ணாள்‌ வாலிதும்‌ 
உடாஅள்‌, சினத்தின்‌ கொண்ட 
படிவம்‌ மாறாள்‌, மறம்கெழு 
தானைக்‌ கொற்றக்‌ குறும்பியன்‌, 
செருஇயல்‌ நல்மான்‌ திதியற்கு 
உரைத்து, அவர்‌ இன்னுயிர்‌ 
செகுப்பக்‌ கண்டு சினம்மாறிய 
அன்னி மிஞிலி போல, 
மெய்ம்மலிந்து, ஆனா உவகையேம்‌ 
ஆயினெம்‌' (அகம்‌,262: 5-13) 


அன்னை Annai (mother) 


(1) 


(2) 


(3) 


அன்பு, இனிமை - love, 
sweetness 

அன்னை போல இனிய கூறியும்‌' 
(நற்‌,28: 3) 

பாதுகாப்பு - safety 

பாவை அன்ன நிற்‌ புறங்காக்கும்‌ 


சிறந்த செல்வத்து அன்னையும்‌ 
துஞ்சினள்‌' (நற்‌,182: 3-4) 


சிறப்பு / உயர்வு - greatness / 
high 

'இன்‌ உயிர்‌ கழியினும்‌ உரையல, 
அவா நமக்கு அன்னையும்‌ 
அத்தனும்‌ அல்லரோ?” 

(குறு,93: 2-3) 

மேன்மை / மதிப்பு - superiority/ 
honour 

அம்ம வாழி, - தோழி! 


அன்னைக்கு உயர்நிலை உலகமும்‌ 


சிறிதால்‌' (குறு.361: 1-2) 


(ஆ) தாய்‌ Tay 


21 


அன்னை 


(5) பாதுகாப்பு - safety 
தாழ்செறி கடுங்காப்பின்‌ தாய்‌ 
முன்னர்‌' (கலி. 48: 10) 

(6) இறப்பு / தியாகம்‌ - death / 
sacrifice 
தாய்‌ சாப்‌ பிறக்கும்‌ புள்ளிக்‌ 
களவனொடு' (ஐங்‌.24: 1) 


சிறப்பு 
தாயிற்‌ சிறந்தன்று நாண்டைய 
லாருக்கநீ நாண்டகைசால்‌்‌ 


(திருக்கோ,16: 204. 1) 

(7) இரக்கம்‌, அன்பு 
தாய்‌ என உயிர்க்கு நல்கி 
தருமமும்‌ தகவும்‌ சால்பும்‌ 
(கம்ப.கிட்‌.353: 1) 

(8) கருணை 
தாயே அனைய கருணையான்‌ 
துணையை ஏதும்‌ தகைவு இல்லா 
(கம்ப.சுந்‌,1171: 1) 
அருள்‌ / இரக்கம்‌ 
காய்வ செயினும்‌ குழவிக்கண்‌ 
கவன்று கழிகண்ணோட்டத்தால்‌ 
தாய்‌ தன்‌ முலையில்‌ அமுதூட்டும்‌ 
தகையன்‌ அறவோன்‌ தானென்று 


(நீலகேசி 134: 1-2) 


(இ) ஈன்றாள்‌ [றாக] 

(9) சிறப்பு, கடவுட்டன்மை, மேன்மை 
— greatness, divine, superiority 
கண்ணிற்‌ சிறந்த உறுப்பில்லை 
கொண்டானின்‌ துன்னிய கேளிர்‌ 


பிறரில்லை மக்களின்‌ 
ஒண்மையவாய்ச்‌ சான்ற 
பொருளில்லை ஈன்றாளோடு 


எண்ணக்‌ கடவுரு மில்‌, (நான்‌, 57) 


(ஈ) மகன்‌ காண்‌ தாய்‌ Makan 
kan tay 

(10) விரைவு, விருப்பம்‌ 
மகக்காண்‌ தாயின்‌ மிகப்பெரிது 
விதும்பி' (பெருங்‌.வத்‌,7: 40) 


(ஒப்பு) Mother அறிவுநுட்பம்‌, 
இதயம்‌, இரக்கம்‌, இரத்த உறவு, 





உணவுட்டம்‌, ஊழ்‌, கடல்‌, 
சந்ததிகளின்‌ இணைவு, படைப்பு, 
பாதுகாப்பு, பூமி, பெண்மை, 


மறுபிறப்பின்‌ சுழற்சி, முழுமை, 
வாழ்க்கைத்‌ தத்துவம்‌, வாழ்வின்‌ 
மூலம்‌, வளமை; இறப்பு. 


அனிச்சம்‌ 


அனிச்சம்‌ Aniccam (a flower) 


(1) 


(2) 


(3) 


மென்மை - soft 

மோப்பக்‌ குழையும்‌ அனிச்சம்‌ 
முகம்திரிந்து நோக்கக்‌ குழையும்‌ 
விருந்து” (குறள்‌ 90) 

நொய்ம்மை - tender / fragile 

ஜய ஆம்‌ அனிச்சப்‌ போதின்‌ 
அதிகமும்‌ நொய்ய ஆடல்‌ 
(கம்ப.பால.1077: 1) 

தண்மை / குளிர்ச்சி - cool 
'தாமே தமக்கொப்பு மற்றில்லவர்‌ 
தில்லைத்‌ தண்ணனிச்சப்‌ பூமேல்‌ 
மிதிக்கிற்‌ பதைத்தடி பொங்கு 
நங்காயெரியும்‌' (திருக்கோ. 16: 
228.1-2) 


அனுமன்‌ Anuman (Hanuman) 


(1) 


(2) 


ஆண்மை, வீரம்‌ - manliness, 
valour 

'ஆண்‌ தொழில்‌ அனுமன்‌ 
அவரொடு ஏகினான்‌” 


(கம்ப.சுந்‌.1063: 1) 


(ஆ) மாருதி Maruti 

வலிமை, அறிவுத்திறன்‌ - power, 
intelligence 

'மாருதி இன்னம்‌ செல்லின்‌ மற்று 
இவன்‌ அன்றி வந்து சாருநர்‌ 
வலியோர்‌ இல்லை என்பது சாரும்‌ 
அன்றே ஆர்‌ இனி ஏகத்‌ தக்கார்‌? 
அங்கதன்‌ அமையும்‌ ஒன்னார்‌ 
வீரமே விளைப்பரேனும்‌ தீது 
இன்றி மீள வல்லான்‌' 
(கம்ப.யுத்‌.923) 


ஆ 


ஆ A (cow) 


(1) 


(2) 


நன்மை - good 
'ஆவொடு பட்ட நிமித்தம்‌ கூறலும்‌ 
(தொல்‌, 1123) 


பயன்‌, வளமை - use, prosperous 
'பல்‌ஆ பயந்த நெய்யின்‌' 
(குறு.210: 2) 


அமைதி / சாந்தம்‌ - peace 
ஆ முனியா ஏறு போல்‌, வைகல்‌ 
பதின்மரைக்‌ காமுற்றுச்‌ செல்வாய்‌ 


(கலி. 108: 49-50) 


22 


ஆ 


(4) ஈகை -benevolence 
'இரவலர்‌ கன்றாக ஈவார்‌ ஆவாக 
விரகிற்‌ சுரப்பதாம்‌ வண்மை' 
(நாலடி 279: 1-2) 

(5) பாதுகாத்தல்‌ / புரத்தல்‌ - protect / 
provide 
அந்நாள்‌ அவனை ஓம்பிய நல்‌ ஆ 
(மணி,15: 2) 

(6) பிறரைப்‌ பேணல்‌ - care of others 
தன்னலம்‌ பிறர்தொழத்‌ தான்‌ 


சென்றெய்தி ஈனா முன்னம்‌ 
இன்னுயிர்க்கு எல்லாம்‌ 
தான்முலை சுரந்து தன்பால்‌ 


ஊட்டலும்‌' (மணி .15: 6-8) 


(ஆ) கூழை ஆ Kilai a (dwarf 
cow) 
(7) துன்பம்‌ - suffer 

இரைக்கும்‌ வாடை இருள்‌ கூர்‌ 
பொழுதில்‌, துளியுடைத்‌ 
தொழுவின்‌ துணிதல்‌ அற்றத்து, 
உச்சிக்‌ கட்டிய கூழை ஆவின்‌ 
நிலை என, ஒருவேன்‌ ஆகி 
உலமர, கழியும்‌, இப்பகல்‌ மடி 
பொழுதே” (நற்‌.109; 6-10) 


(இ) சேதா Céta (brown cow) 

(8) தலைவன்‌ - hero 
கன்று கால்யாத்த மன்றப்‌ பலவின்‌ 
Courts கொண்டு தூங்கும்‌ கொழுஞ்‌ 
சுளைப்‌ பெரும்‌ பழம்‌ குழவிச்‌ 
சேதா மாந்தி' (நற்‌,213: 2-4) 

(9) தலைவி - heroine 
சிலம்பின்‌ மேய்ந்த சிறு கோட்டுச்‌ 
சேதா அலங்கு (HOVE காந்தள்‌ 
தீண்டி, தாது ௨௧, கன்று தாய்‌ 
மருளும்‌ குன்ற நாடன்‌' 
(நற்‌.359: 1-3) 


(F) ஓர்‌ஆன்‌ Or an (lone cow) 
(10) வறுமை - poverty 

ஓர்‌ஆன்‌ வல்சிச்‌ சீரில்‌ வாழ்க்கை 

(குறு.295: 4) 


(2) ஈற்று ஆ Im 4 (recently 
calved cow) ` 

(11) விரைவு - speed 
கன்று சேர்ந்தார்கண்‌ கத ஈற்றாச்‌ 
சென்றாங்கு' (கலி. 116: 8-9) 

(12) தாய்மை - motherhood 


ஈற்று ஆ விருப்பின்‌ போற்றுபு 
நோக்கி, நும்‌ கையது 
ட கேளாஅளவை, ஒய்யென 


(பொரு, 152-153) 


(ஊஊ) சூல்‌ ஆ Cul a (pregnant 
COW) 

(13) துன்பம்‌ - suffer 
விடிந்த பொழுதினும்‌ இல்வயின்‌ 
போகாது, கொடுந்தொழுவினுள்‌ 
பட்ட கன்றிற்குச்‌ சூழும்‌ கடுஞ்சூல்‌ 
ஆ நாகுபோல்‌, நிற்கண்டு நாளும்‌, 
நடுங்கு அஞர்‌ உற்றது என்‌ நெஞ்சு' 
(கலி. 110: 12-15) 


(er) .பசு Pacu (cow) 

(14) பெண்மை / மென்மை - feminity 
/ softness 
'பசுப்போல்‌ பெண்டிரும்‌ 
பெறுகுவன்‌' (ஐங்‌.271: 3) 
(ஏ) பெற்றம்‌ Perram (cow) 

(15) வலியின்மை - strengthless 
வலி இல்‌ நிலைமையான்‌ வல்‌ 
உருவம்‌ பெற்றம்‌ புலியின்‌ தோல்‌ 
போர்த்து மேய்ந்தற்று' (குறள்‌. 273) 


(ஐ) மாடு Matu (cattle) 

(16) செல்வம்‌ - wealth 
கேடுஇல்‌ விழுச்செல்வம்‌ கல்வி 
ஒருவற்கு மாடுஅல்ல மற்றை யவை 
குறள்‌, 400) 


(ஒ) மையா (காட்டுப்பசு) Maiya 
(17) வெறுப்பு - aversion 

பட்டாங்குத்‌ தூயர்‌ பழிச்சற்‌ 
குரியராய்‌ ஓட்டின்‌ றுயர 
வுலகத்தோர்‌- கட்டளை யாம்‌ 
வெறுக்கை யின்றி யமையாரா 
மையாவின்‌ ஆம்‌ வெறுக்கை நிறக்‌ 
வுடம்பு' (இன்னிலை 19) 


(ஓ) கன்றகல்‌ _ புனிற்றா Kanrakal 
punirra 
(18) செயலறல்‌ 

'போதுவர்‌ மீண்டு செல்வர்‌ 
புல்லுவர்‌ மீளப்‌ போவர்‌ காதலின்‌ 
நோக்கி நிற்பர்‌ கன்றகல்‌ 
புனிற்றாப்‌ போல்வர்‌ 
(பெரிய 10.112) 


(ஒள) கன்‌ காண்‌ கறவை 


Kanru kan karavai 


(19) விரைவு, பாசம்‌ / அன்பு — 


speed, love 
வாசவ தத்தையை வகையுளிக 
காண்கெனத்‌ தேச மன்னன்‌ 


திறத்துளிக்‌ கூறக்‌ கன்றுகாண 
கறவையின்‌ சென்றவட்‌ பொருந்தி' 
(பெருங்‌.இலா 10: 39-41) 


(க) கன்றொழி கறவை Karol 


karavai 

(20) கவலை - sorrow 
கவலை உள்ளமொடு கங்குல 
போகிய வயந்தக குமரன்‌ வந்து 
காட்டொதுங்கிக்‌ கன்றொழி 


கறவையின்‌ சென்றவண எய்தி 
(பெருங்‌ 2-65.56: 144-146) 


(ங) தனிக்கன்றுள்ளிய புனிற்றா 
Tanikkanrulliya punirra 


(21) விரைவு 


'தனிக்கன்று உள்ளிய புனிற்றாப்‌ 
போல விரைவில்‌ செல்லும்‌ 
விருப்பினன்‌ ஆகி' 
(பெருங்‌.இலா 18: 10-11) 


மே.காண்‌. “ஆன்‌” 


(ஒப்பு) Cow அதிர்ஷ்டம்‌, அமைதி, 
அன்பு, உணவுட்டம்‌, 
கடவுட்டன்மை, செல்வம்‌, தாய்‌ 
பூமி, தாய்மை, தியாகம்‌, நன்மை, 
நிறைவு, படைப்பு, புனிதம்‌, 
பொருளாதார இலாபம்‌, பொறுமை, 
மறுபிறப்பு, மின்னல்‌, மென்மை, 
வளமை, வெளிச்சம்‌; நெருப்பு, 
பாலியல்‌ எண்ணங்கள்‌. 





ஆகாயம்‌ (sky) பார்‌. “வான்‌ 


ஆடு Atu (aries) 
(1) வலிமை - strength 


திண்‌ நிலை மருப்பின்‌ ஆடு தலை 
ஆக' (நெடு, 160) 


(2) தீமை, துன்பம்‌, இறப்பு, அச்சம்‌ 


- evil, sufferings, death, fear 
ஆடு இயல்‌ அழல்‌ குட்டத்து ஆர்‌ 
இருள்‌ அரை இரவில்‌, முடப்‌ 


Boe 


பனையத்து வேர்‌ முதலாக்‌ கடைக்‌ 
குளத்துக்‌ கயம்‌ காய, .. ..... .. அது 
கண்டு யாமும்‌ பிறரும்‌ பல்வேறு 





இரவலர்‌, அழிந்து 
நெஞ்சம்‌ மடி உளம்‌ பரப்ப, 
அஞ்சினம்‌; எழு நாள்‌ வந்தன்று, 
இன்றே: ப _... மேலோர்‌ 
உலகம்‌ எய்தினன்‌” (புறம்‌,229) 
மே.காண்‌. “தகர்‌”, “வெள்ளை” 
(ஒப்பு) Aries, Ram அமைதி, 
ஆண்மை, ஆற்றல்‌, சூரிய 
ஆற்றல்‌, தியாகம்‌, தூண்டுதிறம்‌, 
தொடக்கம்‌, படைப்பு, மீட்பு, 
வளமை. 
ஆடூ” Atuu (male) 
(1) பெருமை, உரன்‌ / வலிமை - 


proud, strength 

பெருமையும்‌ உரனும்‌ ஆடுஉ மேன 
(தொல்‌. 1044) 

கொடுமை -cruelty 

'வெப்புடை AG உச்‌ 
செத்தனென்மன்‌' (பதி.86: 4) 


(2) 


(ஆ) ஆண்‌ An 
(3) வலிமை, ஆண்மை - strength, 
virility 


கல்வியென்‌ என்னும்‌, வல்‌ஆண்‌ 
சிறாஅன்‌' (புறம்‌,346: 3) 

வீரம்‌ - valour 

'ஆண்‌அணி புகுதலும்‌, அழிபடை 
தாங்கலும்‌' (சிறு, 211) 


(4) 


(இ) ஆடவர்‌ Atavar 
செயல்திறன்‌ - work efficiency 


(5) 


'வினையே ஆடவர்க்கு உயிரே' 
(குறு, 135: 1) 
(6) ஆள்வினைமை - enthusiasm 


AGM அன்று ஆக, ஆள்வினை, 


ஆடவர்‌ பொருள்‌ என வலித்த 
பொருள்‌ அல்‌ காட்சியின்‌' 
(அகம்‌,75: 1-2) 


ஆடை (dress) பார்‌. “உடுக்கை 


24 


ஆணி 


ஆண்டலை Antalai (legendary bird 
with human head) 
(1) தீமை - evil, bad 
'ஆண்டலை வழங்கும்‌ கான்‌ 
உணங்கு கடு நெறி” (பதி.25: 8) 


மே.காண்‌. “கூகை ஒலித்தல்‌” 
ஆண்களின்‌ கண்‌ மற்றும்‌ தோள்‌ 
இடம்‌ துடித்தல்‌ Ankalin kan marrum tol 


itam tutittal 


(1) தீமை, இறப்பு, அழிவு, துன்பம்‌ 
— evil, death, destruction, sorrow 
வயவர்‌ தோளும்‌ 


ராணம்‌ இடம்‌ துடிக்கின்றன' 
(கம்ப,ஆரண்‌ .430: 1-2) 


ஆண்‌ யானைகளின்‌ தந்தம்‌ 
ஓடியப்பெறுதல்‌ An yanaikalin tantam 


otiyapperital 


(1) தீமை, இறப்பு, 
death, destruction 
on a a பெருங்‌ கவுள்‌ வேழம்‌ 
ஒடியுமால்‌ 


அழிவு - evil, 


மருப்பு' 
(கம்ப.ஆரண்‌ .43 1: 1-2) 
ஆணி Ani (axle) 
(1) அடிப்படை, முதன்மை - basic, 
first 
உலகிற்கு ஆணியாகப்‌ பலர்‌ 


தொழ (நற்‌,139: 1) 
ஆதாரம்‌ - basis / foundation 


உழுவார்‌ உலகத்தார்க்கு ஆணி 

அஃது ஆற்றாது எழுவாரை 

எல்லாம்‌ பொறுத்து' (குறள்‌, 1032) 
(3) உறுதி - strong 

ஆணியாக்‌ கொண்ட கருமம்‌ 

பதிற்றாண்டும்‌ பாணித்தே செய்ப 

வியங்கொள்ளின்‌ காணி 


பயவாமல்‌ செய்வாரார்‌ தஞ்சாகா 
டேனும்‌ உயவாமல்‌ சேறலோ இல்‌' 
(பழமொழி. 168) 
நிலைத்த தன்மை — 
permenant 

Bor நிலாவின்‌ இசை நிறை தன்‌ 
குலத்து ஆணி ஆய பழி வர 
அன்னது” (கம்ப.ஆரண்‌ 1045: 1-2) 
வலிமை - strength 


(4) stable, 


(5) 


ஆணி 


(6) 


(7) 


(8) 


(9) 


(10) 


ஆணி போல ந்‌ ஆற்ற 
வலியைகாண்‌' (திருநா தேவா 1017: 
|) 

அறம்‌ - virtue 

சேண்‌ உயர்‌ தருமத்தின்‌ தேவை 
செம்மையின்‌ ஆணியை அன்னது 


நினைக்கல்‌ ஆகுமோ” 
(கம்ப.அயோ 1103: 1-2) 

(ஆ) அச்சு Accu 

உதவி, காவல்‌, பாதுகாப்பு - 


help, secure, safety 

'எருதே இளைய: நுகம்‌ உணராவே: 
சகடம்‌ பண்டம்‌ பெரிது 
பெய்தன்றே; அவல்‌ இழியினும்‌, 
மிசை ஏறினும்‌, அவணது 
அறியுநர்‌ யார்‌? என உமணர்‌ 
கீழ்மரத்து யாத்த சேம அச்சு 
அன்ன, இசை விளங்கு கவி கை 
நெடியோய்‌' (புறம்‌ 102: 1-6) 


உயிர்‌ - life 

பண்டம்‌ அறியார்‌ படுசாந்தும்‌ 
கோதையும்‌ கண்டு பாராட்டுவார்‌ 
கண்டிலர்கொல்‌ - மண்டிப்‌ 
பெடைச்சேவல்‌ வன்கமுகு 
பேர்த்திட்டுக்‌ குத்தும்‌ 


முடைச்சாகாடு அச்சிற்று 
(நாலடி 48) 


உழி' 


(இ) அச்சாணி Accani 

திட்பம்‌, ஆதாரம்‌ - firmness, 
source 

உருவு கண்டு எள்ளாமை 
வேண்டும்‌ உருள்‌ பெருந்தேர்க்கு 
அச்சு ஆணி அன்னார்‌ உடைத்து' 
(குறள்‌. 667) 


(F) பகலாணி Pakalani 


நடுவுநிலைமை, உறுதி - 
impartial, strong 
'தத்தமக்குக் கொண்ட குறியே 
தவமல்ல செத்துக சாந்து 
படுக்கமனன - ஒத்துச்‌ சகத்தனாய்‌ 
நின்றொழுகும்‌ சால்பு தவமே 
நுகத்துப்‌ பகலாணி போன்று' 


(பழமொழி. 339) 





(ஒப்பு) Axle / Axis, Nail ஆணி, 


ஆதாரம்‌, இணைப்பு, இலிங்க 
உரு, ஈட்டி, உலக அச்சு, 


25 


ஆம்பல்‌ 
துருவம்‌, தூண்‌, நிலைத்தன்மை, 
நூற்பு ஆணி, பாதுகாப்பு, 
முதுகெலும்பு, மையம்‌, விடாப்பிடி; 


ஊடுருவுதல்‌, தீமையை விரட்டுதல்‌. 


- ஆதன்‌ Atan 
(1) அறிவின்மை - foolishness 
ஆத னாற்குறநீ தாங்கெழு 


வான்றும்ம' (நீலகேசி 212: 1) 


ஆதிரை Atirai (a star) 


(1) 


முதன்மை - prime 
ஆதியன்‌ ஆதிரையன்‌ அனலாடிய 
ஆரழகன்‌' (திருஞா.தேவா,2557: 1) 


ஆதிரை Atirai 


(1) 


ஆந்தை 


கற்பு 

வான தரு கற்பின்‌ மனியுறை 
மகளிரில்‌ தான்‌ தனியோங்கிய 
தகைமையள்‌ அன்றோ ஆதிரை 
நல்லாள்‌' (மணி 15: 77-79) 


(owl) பார்‌. “கூகை” 


ஆபுத்திரன்‌ Aputtiran (cowson) 


(1) 


உணவுக்கொடை 
மாயிரு ஞாலத்து மன்னுயிர்‌ 
ஓம்பும்‌ ஆருயிர்‌ முதல்வன்‌ . 


தன்முன்‌ தோன்றி முணி.14: 32- 
33) 


ஆம்பல்‌ Ampal (a water flower) 


(1) 


(2) 


(3) 


(4) 


வளம்‌ / செழுமை - fertility 
'அம்பல்‌ அமன்ற தீம்‌ பெரும்‌ 
பழனத்து” (நற்‌.200: 6) 


தண்மை - cool 

ஆம்பல்‌ மலரினும்‌ தான்தண்‌ 
ணியளே' (குறு,84:5) 

தலைவி - heroine 

அணி நடை எருமை ஆடிய 
அள்ளல்‌ மணி நிற நெய்தல்‌ 
ஆம்பலொடு கலிக்கும்‌' 

(ஐங்‌ 96: 1-2) 

பரத்தை - prostitute 


'துறைமீன்‌ வழங்கும்‌ பெருநீர்ப்‌ 
பொய்கை அரிமலர்‌ ஆம்பல்‌ 
மேய்ந்த நெறிமருப்பு ஈர்ந்தண்‌ 
எருமை (அகம்‌.316: 1-3) 


ஆம்பல்‌ 
(5) 


(6) 


(7) 


(8) 


(9) 


கீழ்மக்கள்‌ — low born 
ஒருநர்ப்‌ பிறந்தொருங்கு நீண்டக்‌ 
கடைத்தும்‌ விரிநீர்க்‌ குவளையை 


ஆம்பல்‌ ஒக்கல்லா பெருநீரார்‌ 
கேண்மை கொளினு நீரல்லார்‌ 
கருமங்கள்‌ வேறு படும்‌ 
(நாலடி.236) 

அறியாமை -ignorance 

விரிகதிர்‌ வெண்மதியும்‌ மீன்‌ 
கணமுமாமென்றே விளங்கும்‌ 
வெள்ளைப்‌ புரிவளையும்‌ 
முத்துங்கண்டு ஆம்பல்‌ 


பொதியவிழ்க்கும்‌ புகாரே எம்மூர்‌ 
சிலப்‌,7.5) 

நெய்தல்‌ திணை - seashore region 
தோடு உடைந்தன ஆம்பலும்‌ 
(சூளா .20: 3) 

சிவப்பு நிறம்‌ - red colour 
த விரி ஆம்பலில்‌ 
வாயினன்‌' (சூளா.77: 3) 


சிவந்த 


(ஆ) ஆம்பல்‌ கூம்புதல்‌ 
kumputal (ampal - with closed petals) 
மாலைக்காலம்‌, 
evening, suffering 
குண்டுநீர்‌ ஆம்பலும்‌ 
இனியே வந்தன்று 
மாலை' (குறு.122: 2-3) 


ஆம்பல்‌ Ampal (a melody) 


(1) 


இனிமை - sweetness 
ஆம்பல அம்‌ தீம்குழல்‌ தெள்விளி 
பயிற்ற, துனைஇய 


மாலை துன்னுதல்‌ காணூ௨' 
(குறி. 222, 230) 


ஆம்பி Ampi (mushroom) 


(1) 


இல்லாமை / வறுமை - poverty 
ஆடு நனி மறந்த கோடு உயர்‌ 
அடுப்பின்‌ ஆம்பி பூப்ப” 
(புறம்‌,164: 1-2) 


(ஒப்பு) Mushroom நீண்ட 


நாள்‌ 
வாழ்வு; அவநம்பிக்கை, கெட்ட 
செய்தி, சுற்றித்திரிபவர்‌, நிலையற்ற 
தன்மை. 


ஆமான்‌ Aman (bison) 


(1) 


பொருள்‌ வளம்‌ - wealth 


Ampal 
துன்பம்‌ - 


கூம்பின 
வாழியோ 


26 


ஆமை 


(1) 


(2) 


ஆர்‌ 


எரி கான்றன்ன பூஞ்சினை 
மராஅத்து, தொழுதி போக 
வலிந்து அகப்பட்ட மட நடை 
ஆமான்‌, கயமுனிக்‌ குழவி'்‌ 

(மலை, 498-500) 


Amal 


பேதைமை / அறியாமை — 
foolishness / ignorance 

கொலைஞர்‌ உலையேற்றித்‌ 
தீமடுப்ப ஆமை நிலையறியாது 
அந்நீர்‌ படிந்து ஆடியற்றே' 
நோலடி.331: 1-2) 

அடக்கம்‌ - self control 
'பொருந்தலால்‌ பல்லி போன்றும்‌ 
போற்றலால்‌ தாயர்‌ ஒத்தும்‌ 
அருந்தவர்‌ போன்று காத்தும்‌ 
அடங்கலால்‌ ஆமை போன்றும்‌ 
(சீ வக,1895: 1-2) 


ஆயிரம்‌ Ayiram (thousand) 


(1) 


மிகுதி excess 

அணங்குடை வச்சிரத்தோன்‌ 
ஆயிரம்கண்‌ ஏய்க்கும்‌ கணங்கொள் 
பல்பொறிக்‌ கடுஞ்சினப்‌ புகரும்‌' 
கவி, 105: 15-16) 


(ஒப்பு) Thousand நிலைபேற்றிற்கான 
வாழ்த்து, நீள்தன்மை. 


ஆர்‌ Ar (the mountain ebony) 


(1) 


(2) 


அரசக்குறியீடு - royalty 
போந்தை வேம்பே ஆர்‌ என 
வரூஉம்‌ மாபெருந்‌ தானையர்‌ 
மலைந்த பூவும்‌' (தொல்‌.1006: 4-5) 
சோழர்‌ - chola 

. ஆர மார்பின்‌ சிறு கோற்‌ 


சென்னி ஆரேற்றன்ன' 


(நற்‌,265: 5-6) 


(ஆ) ஆரங்கண்ணி Arankanni 
சோழர்‌ 

ஆரங்‌ கண்ணிச்‌ சோழன்‌ மூதூர்‌ 
(சிலப்‌.பதிகம்‌:12) 


(இ) தார்‌ (ஆத்தி மாலை) Tar 
சோழர்‌ 


ஆரம்‌ 


(2) 


(3) 


(4) 


(5) 


'தண்தரள வெண்கவிகைத்‌ 
தார்வளவர்‌ சோணாட்டில்‌' 


(பெரிய 608: 3-4) 


Aram (sandalwood) 


நறுமணம்‌ - fragrance 

Gout கொன்ற குறைக்‌ கொடி 
நறைப்‌ பவர்‌ நறுங்‌ காழ்‌ ஆரம்‌ 
சுற்றுவன அகைப்ப' (நற்‌.5: 3-4) 
தண்மை - cool 

மன்‌ உயிர்‌ அறியாத்‌ துன்‌அரும்‌ 
பொதியில்‌ சூருடை அடுக்கத்து 
ஆரம்‌ கடுப்ப வேனிலானே 
தண்ணியள்‌' (குறு.376: 1-3) 


(ஆ) சாந்து Cantu 

நறுமணம்‌ - fragrance 

கமழ்‌ நறுஞ்‌ சாந்தின்‌ அவரவர்‌ 
திளைப்ப' (பரி. 17: 24) 

வளமை - fertile 

சாந்து தலைக்கொண்ட ஓங்கு 
பெருஞ்‌ சாரல்‌” (நற்‌,328: 9) 

புகழ்‌ 

புகழ்மிகு சாந்தெறிந்து புல்லெரி 
ஊட்டி (திணை .ஐம்‌,1: 1) 


(இ) சாந்தம்‌ Cantam 

நறுமணம்‌ - fragrance 

சாந்தம்‌ போகிய தேம்‌ கமழ்‌ விடர்‌ 
முகை' (நற்‌.261: 8) 

வளமை - fertility 

சாந்தம்‌ பொறைமரம்‌ ஆக, 
நறைநார்‌ வேங்கைக்‌ கண்ணியன்‌ 
இழிதரு நாடற்கு இன்தீம்‌ பலவின்‌ 
ஏர்கெழு செல்வத்து எந்தையும்‌ 
எதிர்ந்தனன்‌ கொடையே” 
(அகம்‌.282: 9-12) 


(ஈ) சந்து Cantu 

மேன்மை 

சுரும்பிவர்‌ சந்தும்‌ தொடுகடன்‌ 
முத்தும்‌ வெண்‌ சங்குமெங்கும்‌ 
விரும்பினர்‌ பாற்சென்று 


. மெய்க்கணியாம்‌ வியன்‌ கங்கை 


என்னும்‌' (திருக்கோ.1 6: 248. 1- 
2) 


(ஒப்பு) Sandalwood அயல்வரவு, 
கடவுட்டன்மை, கடவுள்‌ வழிபாடு, 


27 


ஆலத்து இலை 


சடங்குகள்‌, நறுமணம்‌, 
விலைமதிப்பு, விழாக்கள்‌. 


ஆரல்‌ Aral (a fish) 
(1) நீர்‌ உயிர்‌ / ஆன்மா - water 

creature / soul 
பிணர்மோட்டு நந்தின்‌ பேழ்வாய்‌ 
ஏற்றை கதிர்மூக்கு ஆரல்‌ களவன்‌ 
ஆக நெடுந£ர்ப்‌ பொய்கைத்‌ 
துணையொடு புணரும்‌' 
(அகம்‌,246: 1-3) 


ஆல்‌ (banyan tree) பார்‌. “ஆலம்‌” 


ஆல்‌ அமர்‌ செல்வன்‌ Al amar celvan 
(Shiva) 
(1) வெற்றி - victory 
'ஆல்‌ அமர்‌ செல்வன்‌ அணிசால்‌ 
பெருவிறல்‌' (கலி.81: 9) 


(ஆ) ந்தவ ல்வன்‌ 
Aruntava mutalvan 

(2) புகழ்ச்சி, பொய்யாமை - fame, 
truth 


“ஐயம்‌ தீர்ந்து யார்‌ கண்ணும்‌ அருந 
தவ முதல்வன்போல்‌ பொய்‌ கூறாய்‌ 
என நின்னைப்‌ புகழ்வது 
கெடாதோதான்‌' (கலி. 100: 7-8) 


(இ) முக்கட்‌ செல்வன்‌ Mukkat 
celvan 

(3) புகழ்‌ - fame 
ஞாலம்‌ நாறும்‌ நலம்கெழு 
நல்‌இசை, நான்மறை முதுநூல 
முக்கட்‌ செல்வன்‌” 
(950.181: 15-16) 


(ஒப்பு) Shiva உலகின்‌ 
சமன்நிலை, தியானத்தின்‌ 
உச்சநிலை, படைப்பு, புலனுணர்வு, 
வானுலக நிலைபேறாக்கம்‌; அழிவு, 
இருள்‌, கடுமை, சினம்‌. 


ஆலத்து இலை Alattu ilai 
(1) தாங்குதல்‌ - support 
'அலத்து இலையான்‌ அரவின்‌ 
அணை மேலான்‌ (நாலா.177: 1) 


ஆலம்‌ 


(3) 


(4) 


(5) 


(6) 


(7) 


(8) 


Alam (banyan tree) 
கடவுட்டன்மை - divinity 

நெடு வீழ்‌ இட்ட கடவுள்‌ ஆலத்து' 
(நற்‌.343: 4) 
தொன்மை, கோசர்‌ - ancient, 
totem of kocar 


(தொல்‌ மூதாலத்துப்‌ பொதியில்‌ 


தோன்றிய நால்‌ ஊர்க்‌ கோசர்‌ 
(குறு.15: 2-3) 
விரிவு / பரப்பு - broad / spread 


அழல்‌ புரை குழை கொழு நிழல்‌ 
தரும்‌ பல சினை ஆலமும்‌, 
கடம்பும்‌, நல்‌ யாற்று நடுவும்‌ 

பரி, 4: 66-67) 

முன்னோர்‌ / மூத்தோர்‌ / மரபு - 
ancestors / elders / tradition 

முழு முதல்‌ தொலைந்த கோளி 
ஆலத்துக்‌ கொழு நிழல்‌ 
நெடுஞ்சினை வீழ்‌ பொறுத்தாங்கு, 
தொல்லோர்‌ மாய்ந்தெனத்‌ 
துளங்கல்‌ செல்லாது, நல்‌ இசை 
முதுகுடி நடுக்கு அறத்‌ தழீஇ 
(புறம்‌,58: 2-5) 

பேரளவு - huge 

எமரிது செய்க எமக்கென்று 
வேந்தன்‌ தமரைத்‌ தலைவைத்த 
காலைத்‌ - தமரவற்கு வேலின்வா 
யாயினும்‌ வீழார்‌ 
மறுத்துரைப்பின்‌ ஆலென்னிற் 
பூலென்னு மாறு' (பழமொழி, 268) 


(ஆ) ஆலமரம்‌ Alamaram 
தந்தைமை -fatherhood 

'சிதலை தினப்பட்ட ஆல மரத்தை 
மதலையாய்‌ மற்றதன்‌ வீழூன்றி 
யாங்குக்‌ குதலைமை தந்தைகட்‌ 
தோன்றிற்றான்‌ பெற்ற புதல்வன்‌ 
மறைப்பக்‌ கெடும்‌' (நாலடி, 197) 


(இ) ஆல்‌ Al 
அழிவின்மை, நிலைபேறு - not 
destroyed, stable 
மும்முறை உலகம்‌ எல்லாம்‌ 


முற்றுற முடிவது ஆன அம்முறை 
ஐயன்‌ வைகும்‌ ஆல்‌ என நின்றது 
அம்மா' (கம்ப.சுந்‌.737: 3-4) 

அறம்‌ - virtue 

AO அதனில்‌ அறம்‌ நால்வர்க்கு 
அளித்தார்‌ போலும்‌ 
(திருநா தேவா 1117: 3) 


28 


(1) 


(2) 


(3) 


(1) 


ஆவி 


(ஒப்பு) Banyan Tree அளவின்மை, 
கட்டுறுதி, நிலைபேறு, விரிவு. 


ஆலம்வித்து 


சிறுமை, மிகுபயன்‌, சிறிய அளவு 
- small, minute, abundance 

'உறக்கும்‌ துணையதோர்‌ 
ஆலம்வித்து ஈண்டி இறப்ப நிழல்‌ 
பயந்தாஅநு - கறப்பயனும்‌' 
(நாலடி.38: 1-2) 


(ஆ) ஆல்‌ அமர்‌ வித்து Al amar 


vittu 


குறுகிய தன்மை — dwarfed 
appearance 

STOOL நுனித்து உணர்‌ காசிபன்‌ 
என்னும்‌ வால்‌ அறிவற்கு 


அதிதிக்கு ஒரு மகவு ஆய்‌ நீல 
நிறத்து நெடுந்தகை வந்து ஓர்‌ ஆல்‌ 
அமர்‌ வித்தின்‌  அருங்குறள்‌ 
ஆனான்‌” (கம்ப,பால,419) 


(இ) ஆலமும்‌ வித்தும்‌ Alamum 
vittum 
ஆற்றல்‌, 
capacity 
ஆலமும்‌ வித்தும்‌ ஒத்து அடங்கும்‌ 
ஆண்மையான்‌' (கம்ப.யுத்‌.203: 4) 


செறிவு - controlled 


ஆலம்வீழ்‌ Alamvil 


தாங்குதல்‌ - support 

கோல்‌ அஞ்சி வாழும்‌ குடியும்‌ 
குடிதழீஇ ஆலம்வீழ்‌ போலும்‌ 
அமைச்சனும்‌' (திரி!,33: 1-2) 


ஆலமரம்‌ (banyan tree) பார்‌. 
ஆலம்‌” 
ஆலி Ali (hail stone) 
(1) தண்மை - cool 
BOSS! அன்ன நர்பொதி 
கருவின்‌, மாவிசும்பு 


அதிரமுழங்கி, ஆலியின்‌ நிலம்‌ 
தண்ணென்று கானம்‌ குழைப்ப' 
(அகம்‌,314: 1-3) 


ஆவி (life, soul) பார்‌. 


“உயிர்‌: 


ஆவி 


ஆவி 


(1) நிலையாமை, 


(2) 


(3) 


Avi (vapour) 

அழிவு : 
transitoriness, destruction 

எள்‌ அற இயற்றிய நிழல்‌ காண்‌ 
மணடிலத்து உள்‌ ஊது ஆவியின்‌ 
பைப்பய நுணுகி, மதுகை மாய்தல்‌ 
வேண்டும்‌ (அகம்‌,71: 13-15) 


நுண்மை, வெண்மை, மென்மை - 
minute, white, soft 

ஆவி நுண்துகில்‌ யாப்புறுத்‌ 
தாயினும்‌ சாவது உறுதியான்‌ 


தப்பிய பின்றை” (பெருங்‌.உஞ்‌.36: 
64-64) 

மெல்லிய தன்மை 

பானீர்‌ நெடுங்கடல்‌ பனிநாள்‌ 
எழுந்த மேனீர்‌ ஆவியின்‌ மெல்லி 
தாகிய' (பெருங்‌.இலா 7: 154-155) 


ஆவிரை Avirai (a flower) 


(1) 


(2) 


(3) 


(5) 


அழிவு / நிலையாமை - 
destruction / transitoriness 
'பொன்நேர்‌ ஆவிரை புதுமலர்‌ 
மிடைந்த பல்நூல்‌ மாலைப்‌ 
பனைபடு கலிமா” (குறு,173: 1-2) 
அழகு, காமம்‌ - beautiful, 
passion 


அணி அலங்கு ஆவிரைப்‌ பூவோடு 
எருக்கின்‌ பிணையல்‌ அம்‌ கண்ணி, 
மிலைந்து, மணி ஆர்ப்ப, ஓங்கு 
பெரும்‌ பெண்ணை மடல்‌ ஊர்ந்து” 
கேலி, 139: 8-10) 

அன்பு - love 

பூளை, பொலமலர்‌ ஆவிரை - 
வேய்‌ வென்ற தோளாள்‌ எமக்கு 
ஈத்தபூ' (கலி.138: 18-19) 


Ali (wheel) 

வலிமை - strength 

வள்‌ வாய்‌ ஆழி உள்‌ வாய்‌ 
தோயினும்‌' (நற்‌,78: 8) 

ஆட்சி / ஆளுமை - reign/rule 
ஆழி முதல்வ!' (பரி. 2: 19) 

அறம்‌ - virtue 

அற ஆழி அந்தணன்‌” (குறள்‌ 8) 
அருள்‌ - grace 

eon ஆழியை 
ஒருவனை' (சூளா.216: 2) 
வருத்துதல்‌ - affliction 


உலகுடை 


29 


ஆழி 


பகை அணங்காழியும்‌ பால்வெண்‌ 
சங்கமும்‌' (சிலப்‌,11: 47) 


(6) வெற்றி 
வடிவார்‌ சோதி வலத்துறையும்‌ 
சுடர்‌ ஆழியும்‌ பல்லாண்டு 
நோலா .2: 5-6) 


(7) ஒளி, ஆளுகை - light, reign 
ஆழி திகழ்‌ திருச்சக்கர'தீயிற்‌ 
பொலிகின்ற செஞ்சுடர்‌ த்தின்‌ 
கோயிற்‌ பொறியாலே ஒற்றுண்டு 
நின்று குடிகுடி 
ஆடசெய்கின்றோம்‌' (நாலா .7: 1-4) 

(8) விறல்‌, வெற்றி 
அழிய விசிறும்‌ விறல்‌ ஆழித்‌ 
தடக்‌ கையன்‌' (நாலா,1239: 1-2) 


(ஆ) திகிரி Tikiri 

(9) அறம்‌ - virtue 
அறநீ தெரி! திகிரிக்கு வழியடை 
ஆகும்‌' பதி, 22: 4) 

(10) வெற்றி - victory 
வலம்‌ படு திகிரி வாய்‌ நீவுதியே” 
(கலி. 7: 14) 

(11) சுழற்சி, மனமயக்கம்‌ 
இருவர்‌ நெஞ்சமும்‌ இடைவிடல்‌ 
இன்றித்‌ திரிதரல்‌ ஓயாது 
திகிரியில்‌ சுழல' (பெருங்‌,உஞ்‌,33: 
199-200) 

(12) குற்றமின்மை 
மறுவற உணர்ந்தனை 


திகிரிமை' (சீ வக.2563: 1) 


மலமறு 


(இ) நேமி Némi 
(13) நிழல்‌/பாதுகாப்பு - shade/safety 
தாமரைப்‌ பொகுட்டு நின்நேமி 
நிழலே!' (பரி, 3: 94) 
(14) இறைத்தன்மை / அருள்‌ - 
divinity / grace 
தண்‌ அளி கொண்ட அணங்குடை 
நேமி மால்‌!' (பரி, 13: 6) 
(15) வெற்றி - victory 
வலம்புரி வய நேமியவை' 
பரி, 15: 59) 
(16) புகழ்‌ - fame 
'பொரு முரண்‌ மேம்பட்ட பொலம்‌ 
புனை புகழ்‌ நேமி” (கலி. 104: 9) 
(17) காலம்‌ 
CULL கலந்த மாலை மார்ப கால 
நேமி காலனே (நாலா 780: 7) 


ஆழி 


(F) சகடக்கால்‌ Cakatakkal 
(18) நிலையாமை, மாறும்‌ இயல்பு - 
transitoriness, change 

'துகள்கீர்‌ பெருஞ்செல்வம்‌ 
தோன்றியக்கால்‌ தொட்டுப்‌ பகடு 
நடந்தகூழ்‌ பல்லாரோடு உண்க 
அகடுற யார்மாட்டும்‌ நில்லாது 
செல்வம்‌ சகடக்கால்‌ போல வரும்‌ 
(நாலடி 2) 


(௨) சக்கரத்தாழி Cakkarattali 

(19) வளைவு, ஆட்சி, ஆளுகை, 
அதிகாரம்‌ - curve, rule, power 
வள வயலூரன்‌ மருளுரைக்கும்‌ 
மாதர்‌ வளைஇய சக்கரத்‌ தாழி 
(ஐந்‌.எழு.54: 1-2) 


(ன) ஆழிக்கால்‌ Alikkal 

(20) மாற்றம்‌ - change 
ஆக்கமும்‌ கேடும்‌ யாக்கை சார்வா 
ஆழிக்காலில்‌ கீழ்மேல்‌ வருதல்‌ 
வாய்மையாம்‌ என மனத்தின்‌ 


நினைஇ' (பெருங்‌.மகத .6: 34-36) 


(௭) உருளும்‌ சகடம்‌ Urulum 
cakatam 

(21) வஞ்சம்‌ 
மருதின்‌ நடந்து நின்‌ மாமன்‌ செய்‌ 
வஞ்ச உருளுஞ்‌ சகடம்‌ 
உதைத்தருள்‌ செய்குவாய்‌' 
(சிலப்‌ 12: 23) 
(ஏ) ஏகத்திகிரி Ekattikiri 

(22) ஒப்பின்மை, தலைமை 
'நாகத்து அன்ன நன்னகர்‌ 
வரைப்பின்‌ ஏகத்‌ திகிரி 
இருநிலத்து இறைவன்‌ 
(பெருங்‌, உஞ்‌.48: 83-84) 
(ஐ) சக்கரம்‌ Cakkaram 

(23) காலம்‌ 
'கனைநெடுங்‌ கதழ்பரிக்‌ காலச்‌ 


சக்கரமும்‌ போல்‌” (ச வக.1839: 2) 
(24) பிறவி 

பிறவிச்‌ சக்கரமிது பெரிதும்‌ 

அஞ்சினான்‌” (சூளா.2072: 1) 


(ஒ) மாயச்சகடு Mayaccuvatu 


30 


ஆளி 


(25) அழிவு 
பேயின்‌ முலை உண்ட பிள்ளை 


இவன்‌ முன்னம்‌ மாயச்‌ சகடும்‌ 
மருதும்‌ இறுத்தவன்‌' (நாலா,163: 1- 
2) 


(ஓ) தனித்திகிரி Tanittikiri 

(26) ஒப்பின்மை, வலிமை — 
uncomparable, strength 
விரிகதிர்‌ பரப்பி உலக 
முழுதாண்ட ஒரு தனித்‌ திகிரி 
உரவோற்‌ காணேன்‌ ' (சிலப்‌.4; 1-2) 





(ஒப்பு) Wheel, Chakra ஆற்றல்‌, 
உடலின்‌ ஆற்றல்‌ மையம்‌, 
எட்டுத்‌ திசைகள்‌, எதிர்கால 
நிலை, கடந்த நிலை, காலம்‌, 
சூரியன்‌, நிலைபேறு, நீதி, 
புதுப்பித்தல்‌, போர்வீரர்‌, 
மறுபிறப்பு, முழுமையான 
முடிவுற்ற நிலை, வாழ்க்கை, 


வாழ்வின்‌ மாற்றம்‌, விதி, விஷ்ணு, 
வெட்டும்‌ ஆயுதம்‌; சித்திரவதை. 


Al (man) 

(1) கணவன்‌ - husband 
ஆள்‌ இல்‌ பெண்டிர்‌ தாளின்‌ 
செய்த நுணங்கு நுண்‌ பனுவல்‌ 
போல' (5.353: 1-2) 

(2) ஆண்மை - virility 
தலை துமிந்து எஞ்சிய ஆள்‌ மலி 
யூபமொடு' (பதி,67; 10) 

(3) மதிப்பு - honour 

குழவி இறப்பினும்‌, ஊவ்தடி 

பிறப்பினும்‌, ஆள்‌ அன்று என்று 

வாளின்‌ தப்பார்‌' (புறம்‌.74: 1-2) 


ஆளி Ali (a fabulous animal) | 


(1) வலிமை - strength 
ஆளி நன்‌ மான்‌ அணங்குடைக்‌ 
குருளை மீளி மொய்ம்பின்‌ மிகு 
வலி செருக்கி' (பொரு. 139-140) 

(2) ஆண்மை, வலிமை 
ஆண்தகை ஆளி மொய்ம்பின்‌ 
ஐயநீர்‌ அளித்த செல்வம்‌' 
கம்ப.கிட்‌.627: 3) 

(3) விறல்‌ / வெற்றி, சினம்‌ 


ஆற்றில்‌ கெடுத்துக்‌... 


பெருவிறல்‌ ஆளி என்னப்‌ 
பிறங்கெரி சிதற நோக்கி 
(பெரிய 3.17) 

(ஆ) வயமா Vayama 

திறல்‌ / வலிமை 

ச யம்‌ ஆயிரம்‌ செகுத்திடும்‌ 


திறலது வயமா' (சூளா.724: 1) 


ல்‌ கெடுத்துக்‌ ளத்தினில்‌ 
தேடிய ஆதர்‌ கர ketuttuk kulattinil 
tétiya atar 
(1) பயனின்மை - useless 


தேற்றப்படத்‌ திருநல்லூர்‌ அகத்தே 
சிவன்‌ இருந்தால்‌ தோற்றப்படச்‌ 
சென்று கண்டுகொள்ளார்‌ 
தொண்டர்‌ துன்மதியால்‌ ஆற்றில்‌ 
கெடுத்துக்‌ குளத்தினில்‌ தேடிய 
ஆதரைப்‌ போல்‌ காற்றில்‌ கடுத்து 
உலகெல்லாம்‌ திரிதர்வர்‌ 
காண்பதற்கே' (திருநா தேவா 891) 


ஆறு (river) பார்‌. “புனல்‌” 


ஆறு (way) பார்‌. “அதர்‌” 


ஆறு Aru (six) 
(1) வித்தியா தத்துவங்கள்‌ — 
philosophical concepts 
அறுபதும்‌ பத்தும்‌ எட்டும்‌ 
ஆறினோடு அஞ்சும்‌ நன்கும்‌ 


துறுபறித்து அனைய நோக்கி 
(ah. தேவா .926: 1-2) 

(2) ஆறு குற்றங்கள்‌ 
அஞ்சும்‌ ஒன்றி ஆறுவீசி நீறுபூசி 
மேனியில்‌' (திருஞா தேவா .2022: 1) 

(3) மறையின்‌ அங்கங்கள்‌ 
நாவில்நாலர்‌ உடல்‌ அஞ்சினர்‌ 
ஆறர்‌ ஏஹழோசையர்‌' 
(திருஞான ,தேவா.2428: 3-4) 

(4) ஆறு சுவை 
'ஆறுகொலாம்‌ அவார்‌ அங்கம்‌ 
படைத்தன ஆறுகொலாம்‌ அவர்தம்‌ 
மகனார்‌ முகம்‌ ஆறுகொலாம்‌ 
அவர்‌ தார்மிசை வண்டின்கால்‌ 
ஆறுகொலாம்‌ சுவை ஆக்கின 
தாமே' (திருநா தேவா 976; 3-4) 


31 


ஆனை 


ஆறொன்று (ஏழு) Aronru (six and one, 
seven) 
(1) இசை -melody 
'ஐயிரண்டும்‌ ஆறொன்றும்‌ ஆனார்‌ 
போலும்‌' (திருநா.தேவா.820: 1) 


ஆன்‌ அஞ்சு An ancu 
(1) சிறப்பு, புனிதம்‌ - great, holy 
'ஆன்‌ அஞ்சு ஆடலன்‌ ஆடானை' 
(திருஞான தேவா 3017: 2) 


ஆன்‌ சாணம்‌ An ரகா 
(1) நன்மை - good 
நலம்‌ மலி ஆன்‌ சாணத்தால்‌ நன்கு 
திரு மெழுகிட்டு' (பெரிய 21.44) 
ன்‌ மணிக்குரல்‌ An manikkural 
(resounding bells of cattle) 
(1) வருத்தம்‌, துன்பம்‌, இனிமை - 
suffer, sorrow, Sweetness 
உரும்‌ இசை அறியாச்‌ சிறு செந்‌ 
நாவின்‌ ஈர்‌ மணி இன்‌ குரல்‌ ஊர்‌ 
நனி இயம்ப, பல்‌ ஆ தந்த கல்லாக்‌ 
கோவலர்‌ கொன்றைஅம்‌ தீம்‌ 
குழல்‌ மன்று தோறு இயம்ப, உயிர்‌ 
செலத்‌ துனைதரும்‌ மாலை 
(நற்‌.364: 7-11) 


ஆன்‌ஏற்று ஒருத்தல்‌ Anerru oruttal 
(1) வலிமை - strong 
'வான்‌ஏறு வானத்‌(து) 270, 
வயமுரண்‌ HITO) ஒருத்தல்‌ 
அதனோடு) எதிர்செறுப்ப்‌” 
கார்‌,10: 1-2) 
ஆனிடை அழித்த புள்‌ 
(பசுக்கூட்டத்தினிடையே காரிப்புள்‌ 
எழுதல்‌) Anitai alitta pul 
(1) தீமை - evil (omen) 
கானிடை இனநிரை காவல்‌ 
போற்றுமின்‌ ஆனிடை 
அழித்தபுள்‌ என்று கூறினர்‌ 


(£ வக,1849: 3-4) 


ஆனை (elephant) பார்‌. யானை 


ஆனை 


வெம்போரில்‌ குறுந்தூறு 


ஆனை வெம்போரில்‌ குறுந்தூறு Anai 


vemporil kurunturu 


(1) துன்பம்‌, அலைப்புறுதல்‌ = 
suffering 
'ஆனை வெம்போரில்‌ குறுந்தூறு 
எனப்‌ புலனால்‌ அலைப்புண 


டேனை' (திருவா .6: 21.1-3) 


இ 


இங்குலிகக்‌ குன்று Inkulikak kunru 


(1) 


சிவப்பு நிறம்‌ - red colour 


'செவ்வரைச்‌ சென்னி 
அரிமானோடு அவ்வரை ஒல்கி 
உருமிற்கு உடைந்தற்றால்‌' 
(களவழி.35: 1-2) 
இட்டசித்தி 1118௦01114 

(1) புனிதம்‌, சிறப்பு, கடவுட்டன்மை — 
holy, special, divine 
(விண்ணோர்‌ ஏத்தும்‌ வியத்தகு 


மரபில்‌ புண்ணிய சரவணம்‌ 
பவகாரணியோடு இட்ட சித்தி 
எனும்‌ பெயர்‌ போகி' (சிலப்‌,11: 
93-95) 


இட்டிகை Ittikai (brick) 


(1) பயனின்மை - 


uselessness 
'மறுமையொன்‌ றுண்டோ 
மனப்பட்ட எல்லாம்‌ பெறுமாறு, 


செய்ம்மினென்‌ பாரே z 
நறுநெய்யுள்‌ கட்டி யடையைக்‌ 
களைவித்துக்‌ கண்சொரீ இ 


இட்டிகை தற்று பவர்‌ 
(பழமொழி. 108) 


(ஒப்பு) Brik இணைப்பு, 
நிலைபேறு, படைப்பு, பிறப்பு, 
வலிமை; கணத்தில்‌ அழியும்‌ 
தன்மை, கொடுமை, 
சார்புத்தன்மை. 

இடக்கண்‌ துடித்தல்‌ (பெண்‌) Itakkan 


tutittal 


(1) நன்மை, (சீவகன்‌) வருகை - good 


omen 


32 


இண்டம்‌ 


கண்டேன்‌ 
இன்னே 


கனவில்‌ 
ஆடும்‌ 


'எல்விருள்‌ 
கண்ணிடன்‌ 
(சீ வக.1909: 1) 


இடத்தோள்‌ 11216] 


(1) 


உதவி, துணை - help, support 

'மன்னருள்‌ மன்னர்‌ மனத்தில்‌ தேறி 
இடத்தோள்‌ அன்ன இடற்கரும்‌ 
காதல்‌ உரிமைத்‌ தேவியர்க்கு 
ஒருமீக்‌ கூரிய பட்டத்‌ தேவிக்குப்‌ 
பட்டதை எலலாம்‌ 


(பெருங்‌.உஞ்‌.47: 149-152) 


இடம்‌ வீழ்தல்‌ Itam viltal (fall on the 
left side) 


(1) 


சிறப்பின்மை | இழிவு i 
degradation / low | 

கிடந்துஉயிர்‌ மறுகுவ தாயினும்‌ 
இடம்படின்‌ வீழ்களிறு மிசையாப்‌ 


புலியினும்‌ சிறந்த தாழ்வில்‌ 
உள்ளம்‌ தலைத்தலைச்‌ சிறப்ப 
(அகம்‌,29: 2-4) 

இடி (thunder) பார்‌. “உரும்‌” 


இடுதேளிடல்‌ Itutélital 


(1) 


இடைமகன்‌ கொன்ற மரம்‌ Itaimakan konra 


Maram 


(1) 


தீமை, துன்பம்‌, பழி - evil, sorrow. 
கடுக்கும்‌ என்‌ நெஞ்சம்‌ 
கனவினால்‌ என்கை பிடித்தனன்‌ 
போயோர்‌ பெரும்பதியுள்‌ பட்டேம்‌ 


பட்ட பதியில்‌ படாததொரு 
வார்த்தை இட்டனர்‌ ஊரார்‌ 
இடுதேள்‌ இட்டென்றன்மேல்‌ 
கோவலற்கு உற்றதோர்‌ 


தீங்கென்றது” (சிலப்‌,9: 45-49) 


துன்பம்‌ - affiction 


'இடைமகன்‌ கொன்ற இன்னா 
மரத்தினேன்‌ தந்த துன்பக்‌ 
கடலகத்து அழுந்த வேண்டா 
களைக இக்கவலை என்றான்‌ 


(ச வக,1914: 3-4) 


இண்டம்‌ (புதர்‌) Intam 


(1) நெருக்கம்‌, தீமை - dense, evil 


இதயம்‌ 
'இண்டக்‌ குலத்தை எடுத்துக்‌ 
களைந்த இருடீகேசன்‌ தனக்கு' 
(நாலா.5: 3-4) 


இதயம்‌ (heart) பார்‌. “நெஞ்சம்‌” 


இந்து (ஈச்சம்பழம்‌) Intu (dates) 
(1) கருமை நிறம்‌ - black colour 


'இந்தின்‌ கருவண்ணம்‌ 
கொண்டன்‌ (று) எழில்வானம்‌' 
(கார்‌. 40: 3) 


இப்பி Ippi (pearl-oyster shell) 

(1) வளமை - prosperity 
பல்‌ மீன்‌ கொள்பவர்‌ முகந்த 
இப்பி நார்‌ அரி நறவின்‌ 
மகிழ்நொடைக்‌ கூட்டும்‌ 
(அகம்‌ 296: 8-9) 

(2) வெண்மை - white 
மறிகடல்‌ ஓங்கி வெள்ளிப்பியும்‌ 
சுமந்து' (திருஞான தேவா 3777: 6) 

(3) இலக்கம்‌ (ஒளி) - shine 
நலந்திகமும்‌ இலங்கு இப்பி' 
(திருஞான தேவா ,1830: 2) 


` மே.காண்‌. “முத்தம்‌” 


(ஒப்பு) Shell, Cowrie Shell, Scallop 
Shell Conch அதிர்ஷ்டம்‌, 
அரசத்தன்மை, உடல்‌, 
கடவட்டன்மை, கருவாய்‌, கீர்த்தி, 
செல்வம்‌, தன்மானம்‌, நற்பேறு, 





நிலைபேறு, பிறப்பு, 
புனிதத்தன்மை, பெண்மைக்‌ 
கொள்கை, மறுபிறப்பு, 
மறைபொருள்‌, மூலமுதல்‌, 
யாத்திரை, வளமை, 
வாழ்க்கைப்பயணம்‌. 

இமை Imai 


(1) காவல்‌, பாதுகாப்பு - protection 
எண்ணுதற்கு ஆக்க அரிது 


இரண்டு மூன்று நாள்‌ 
விண்ணவர்க்கு ஆக்கிய முனிவன்‌ 
வேள்வியை மண்ணினைக்‌ 


காக்கின்ற மன்னன்‌ மைந்தர்கள்‌ 
கண்ணினைக்‌ காக்கின்ற 


33 


இமையம்‌ 


இமையின்‌ சாத்தனர்‌' 
(கம்ப.பால.439) 


இமைக்கும்‌ அளவு Imaikkum alavu 


(wink) 


(1) 


காலச்‌ சிறுமை, விரைவு - short 


time, quick 
'இமைக்கும்‌ அளவில்தம்‌ 
இன்னுயிர்போம்‌ மார்க்கம்‌” 


(நாலடி.323: 1) 


இமையம்‌ Imaiyam (Himalaya) 


(1) 


(2) 


(3) 


(4) 


(5) 


(6) 


(7) 


உயர்வு - high 

ஜெமை ஓங்கு உயர்‌ வரை 
இமையத்து உச்சி' (நற்‌,369: 7) 
பெரும்புகழ்‌, அசைவின்மை - 
praise, stable 
ன ட பேரிசை இமயமும்‌ 
துளக்கும்‌ பண்பினை 

(குறு, 158: 4-5) 

கடவுட்டன்மை - divinity 

கடவுள்‌ நிலைஇய கல்‌ ஓங்கு நெடு 
வரை வட திசை எல்லை இமயம்‌ 
ஆக' (பதி, 43: 6-7) 

மேன்மை - superiority 

வரை அளந்து அறியாப்‌ பொன்‌ 
படு நெடுங்‌ கோட்டு இமயம்‌ 
சூட்டிய ஏம விற்பொறி' 

(புறம்‌,39: 13-15) 

அழகு - beauty 

எழில்பெறும்‌  * இமயத்து 
இயல்புடை ௮ம்பொன்‌' (திருவா.2: 
140) 


(ஆ) வடவை Vatavarai 
(mountain in the North) 

தொன்மை, முதிர்ச்சி - antiquity, 
௦10 

தொன்று முதிர்‌ வட வரை 
வணங்கு வில்‌ பொறித்து” 
(அகம்‌,396: 17) 


(ஈ) வடபெருங்கல்‌ Vata perunkal 
எல்லை / பாதுகாப்பு - border, 
safety 

தென்‌ குமரி வட பெருங்கல்‌ குண 
குட கடலா எல்லை' (புறம்‌.17: 1-2) 


(௨) இமயமலை Imayamalai 


இயந்திரப்‌ படிவம்‌ 


கடவுட்டன்மை - divine 
முடிமன்னர்‌ மூவரும்‌ 
காத்தோம்பும்‌ தெய்வ வட 
பேரிமய மலையில்‌ பிறந்து" 
(சிலப்‌.29: 2.1-2) 

(osx) இமகிரி Imakiri 

(8) உயர்ச்சி - high 
வானுயர்‌ இமகிரி மருங்கி 


னென்று (சூளா 825.2) 


இயந்திரப்‌ படிவம்‌ Iyantirap pativam 


(1) உயிரின்மை - lifeless 
“அன்‌ உயிர்‌ இன்றி ஏகும்‌ 
இயந்திரப்‌ படிவம்‌ ஒப்பான்‌ 


(கம்ப.சுந்‌.565: 3) 


இயற்கை அல்லன தோன்றுதல்‌ 138781 
allana tonrutal (unnatural happenings) 
(1) தீமை - bad, evil 
மாரி! பொய்ப்பினும்‌ வாரி 
குன்றினும்‌, இயற்கை அல்லன 
செயற்கையில்‌ தோன்றினும்‌, 
காவலர்ப்‌ பழிக்கும்‌, இக்‌ கண்‌ 
அகல்‌ ஞாலம்‌' (புறம்‌,35: 27-29) 


இரத்தம்‌ (blood) பார்‌. “குருதி” 


இரவம்‌ IJravam (a plant) 


(1) பாதுகாப்பு / தீமை நீக்கம்‌ - 
safety, avoidance of evil 
'தீ ங்கனி இரவமொடு 
வேம்புமனைச்‌ செரீஇ ,.. .. ... 
பூம்பொறிக்‌ கழற்கால்‌ 
நெடுந்தகைப்‌ புண்ணே 


(புறம்‌,281: 1-9) 
இரவு (night) பார்‌. “கங்குல்‌” 


இருட்டு (darkness) பார்‌. “இருள்‌” 
ட்டறையின்‌ மல க எய்தல்‌ 
Iruttaraiyin malatu karantu eytal 
(1) பயனின்மை - useless 
அப்போதைக்கு அப்போதும்‌ 
அடியவர்கட்கு ஆரமுதாம்‌ 
ஆரூரரை எப்போதும்‌ நினையாதே 


34 


இரும்பு 


இருட்டறையின்‌ மலடு கறந்து 
எய்தவாறே' (திருநா,தேவா,1223: 5- 
8) 


இரு தலைக்‌ கொள்ளி Iru talaik kolli 
(brand burning at both ends) 
(1) துன்பம்‌ - sorrow 
(இரு தலைக்‌ கொள்ளி இடை 
நின்று வருந்தி' (அகம்‌.339: 9) 


லைப்‌ ள்‌ Iu talaip pul 
(fabulous bird with two heads) 
(1) நட்பு / பிரிவின்மை த்‌ 


friendship/inseperable 


யாமே, பிரிவு இன்று இயந்த 
துவரா நட்பின்‌, இரு தலைப்‌ 
புள்ளின்‌ ஓர்‌ உயிரம்மே' 
(அகம்‌,12: 4-5) 

இருந்தை Iruntai 


(1) கருமை நிறம்‌, அறிவிலார்‌ - black 
colour, foolish 


பாலால்‌ கழீ இப்‌ பலநாள்‌ 
உணக்கினும்‌ வாலிதாம்‌ பக்கம்‌ 
இருந்தைக்கு இருந்தன்று' 
(நாலடி 258: 1-2) 
இரும்பு Irumpu (iron) 

(1) வலிமை - strength 
'இரும்பின்‌ அன்ன கருங்கோட்டுப்‌ 
புன்னை = (6.249: 1) 

(2) மேன்மை / அரிய தன்மை - 
superiority / rare 
நெருநை வந்த விருந்திற்கு 


மற்றுத்தன்‌ இரும்‌ புடைப்‌ பழவாள்‌ 
வைத்தனன்‌' (புறம்‌,316: 5-6) 

(3) கொடுமை / இரக்கமின்மை - 
cruel, pityless 
'இரும்பினால்‌ இயன்ற நெஞ்சத்து 


இவர்களோ இருந்து காண்க 
(ச வக,678: 2) 
(ஆ) அயில்‌ Ayil 

(4) ஆற்றல்‌ - ability 
நல்லார்‌ நலத்தை உணரின்‌ 
அவரினும்‌ நல்லார்‌ உணர்ப 
பிறருணரார்‌ - நல்ல மயிலாடு 
மாமலை வெற்பமற்று என்றும்‌ 


அயிலாலே போழ்ப அயில்‌ 


இருவேரி 
(பழமொழி. 8) 
(இ) காய்ச்சிய இரும்பு Kaycciya 
irumpu 
(5) செம்மை நிறம்‌ 


பீச்செலும்‌ மேகம்‌ எல்லாம்‌ விரி 
சுடர்‌ இலங்கை வேவ காய்ச்சிய 
இரும்பு மானச்‌ சேந்து ஒளி 
கஞல்வ காணாய்‌' (கம்ப .யுத.787: 3- 
4) 


(m) காயிரும்பூ Kayirumpu 





(6) வெம்மை 
காயிரும்பு அனைய வெய்யோன்‌ 
கருமணி வண்ணன்‌ தன்மேல்‌ 
(சூளா.1451: 1) 
(ஒப்பு) Steel, Iron அதிர்ஷ்டம்‌, 
ஆயுதங்கள்‌, ஆற்றல்‌, இணைப்பு, 
இரவு, உண்மை, உறுதி, 
எளிமை நயம்‌, கருமை, 
நடுநிலைமை, நம்பிக்கை, 
நிலைபேறு, நீடிப்புத்தன்மை, 
நீண்ட வாழ்நாள்‌, நீதி, 
பண்புயர்வு, பாதுகாப்பு, 
புதன்கோள்‌, போர்க்கவசம்‌, 
வலிமை, வளமை; இருள்‌, 
எளிதில்‌ அடங்காமை, கடிய 
தன்மை, கடினத்தன்மை, 
கொடுமை, தண்டனை, வளையாத 
தன்மை. 
இருவேரி (வெட்டிவேரும்‌ விலாமிச்சை 
வேரும்‌) Iuveri 
(1) நறுமணம்‌ - fragrance 
'நறையும்‌ நாகமும்‌ முறையிரு 


வேரியும்‌' (பெருங்‌,உஞ்‌.50: 22) 


இருள்‌ Irul (darkness) 


(1) 


(2) 


(3) 


கருமை - black 

'இருள்‌ நிறப்‌ பன்றியை ஏனம்‌ 
என்றலும்‌' (தொல்‌,1568: 6) 

அச்சம்‌ - fear 

நரை உரும்‌ உரறும்‌ நாம நல 
இருள்‌' (நற்‌.122: 5) 

மயக்கம்‌ - confusion 

'மழை அமைந்து உற்ற மால்‌ இருள்‌ 
நடுநாள்‌' (6.281: 7) 


35 


(10) 


இருள்‌ 


(4) மறைத்தல்‌ - hide 
கனை இருள்‌ புதைத்த அஞ்சுவரும்‌ 
இயவில்‌' (5 .383: 7) 

(5) துன்பம்‌ - sorrow 


ஞாயிற்று முன்னர்‌ இருள்‌ போல 
மாய்ந்தது என்‌ ஆயிழை உற்ற 
துயர்‌” (கலி. 145: 65-66) 

(6) செறிவு / வன்மை - dence 
(இவன்‌ அல்லா நெஞ்சம்‌ உறப்‌ 
பூட்டக்‌ காய்ந்தே வல்‌ இருள்‌ B UG 


அது பிழையாகும்‌ என' (பரி,6: 
99-100) 
(7) பகை - enmity 


ஈண்டு நீர்மிசைத்‌ தோன்றி இருள்‌ 


சீக்கும்‌ சுடரேபோல்‌ வேண்டாதார்‌ 


நெஞ்சு உட்க வெருவந்த 
கொடுகையும்‌' (கலி .100: 1-2) 
(8) இரவு - night 
வாராய்‌ நீ புறம்மாற, வருந்திய 
மேனியாட்கு ஆர்‌ இருள்‌ 
துணையாகி அசைவளி! 
அலைக்குமே' (கலி. 121: 11-12) 
(9) மாலைக்காலம்‌ - evening 
அருளாய்‌ ஆகலோ கொடிதே; 


இருள்‌ வர சீறியாழ்‌ செவ்வழி 
பண்ணி (புறம்‌,144: 1-2) 
தீமை - evil 
“இருள்சேர்‌ இருவினையும்‌ சேரா 
இறைவன்‌ பொருள்சேர்‌ 
புகழ்புரிந்தார்‌ மாட்டு' (குறள்‌. 5) 
(11) அழிவு, நரகம்‌ - destruction, hell 
அடக்கம்‌ அமரருள்‌ உய்க்கும்‌ 
அடங்காமை ஆர்‌ இருள்‌ 
உய்த்துவிடும்‌' (குறள்‌, 121) 
(12) மறம்‌ - unrighteousness 
மற இருள்‌ இரிய மன்னுயிர்‌ 
ஏமுற: (மணி.21: 165) 
(20) அறியாமை - ignorance 
உண்மை மாவீர்த்து இருள்கடிந்து 


சாரையம்‌ புண்விலங்கச்‌ 
சார்பொருளைப்‌ போற்றினோர்‌' 
(இன்னிலை.41:1-2) 

(21) அறிவின்மை - ignorance 
'அஞ்செழுத்தும்‌ உணரா 
அறிவிலோர்‌ நெஞ்சும்‌ என்ன 
இருண்டது நண்டவான்‌' 
(பெரிய 1: 5.159) 

(22) அஞ்ஞானம்‌ -ignorance 
‘SHAH இரண்டில்‌ மாக்கள்‌ 
சிந்தையுள்‌ சார்ந்து நின்ற 


பொங்கிய இருளை ஏனைப்‌ 


இல்லம்‌ 
புறைருள்‌ போக்குகின்ற 
(பெரிய. 1: 10.2-3) 
(23) அமங்கலம்‌ - inauspicious 
மங்கல மரபிற்‌ றல்லா மயங்கிருள்‌ 
மறைந்து போக (சூளா.1548: 5-6) 


(24) மாயை 
'இருள்கடிந்து அருளிய இன்ப 
ஊர்தி' (திருவா.2: 123) 

(25) அடர்வு 
மொய்காட்டும்‌ இருள்‌ வாங்கி 
முகம்காட்டும்‌ தேர்‌ இரவி' 
(பெரிய 783) 


(ஆ) இருள்‌ பரத்தல்‌ Irul parattal 


துன்பம்‌ - sorrow 
கதிரவன்‌ மறைந்தனனே காரிருள்‌ 
புரையுண்கண எவ்வநீர்‌ 


உகுத்தனவே' (சிலப்‌,7: 41) 


(இ) இருள்‌  விளக்குகளைச்‌ 
சூழ்தல்‌ Irul vilakkukalaic cultal 

(26) தீமை, அழிவு, இறப்பு - evil, 
destruction, death 
'விரியுமால்‌ 
விழுங்குமால்‌ 
(கம்ப.சுந்‌.373: 4) 


விளக்கினை 
இருள்‌' 


Darkness 
இன்னல்‌, இடையுறு, 
இறப்பு, கொடிய 
சிக்கல்‌, தீமை. 


அறியாமை, 
இழிவு, 
தீர்ப்பு, 


(ஒப்பு) 


இல்லம்‌ Illam (clearing nut tree) 

(1) கார்காலம்‌ - rainy season 
முல்லை வைந்‌ நுனை தோன்ற, 
இல்லமொடு பைங்‌ காற்‌ கொன்றை 
மென்‌ பிணி அவிழ, .. .. .. கருவி 
வானம்‌ கதழ்‌ உறை சிதறி, கார்‌ 
செய்தன்றே, கவின்‌ பெறு கானம்‌ 


(அகம்‌ 4: 1-8) 
ல்லின்‌ படுகாப்‌ Hlin patukaāl 
(தேற்றாங்கொட்டை) 
(1) மாசு நீக்குதல்‌, தெளிவித்தல்‌ 


make clear, clear 

சொல்லின்‌ நுண்பொருள்‌ காட்டி 
இல்வின்‌ படுகாழ்ப்‌ படுத்துத்‌ 
தேய்வை உறி£இக்‌ கலுழி நீக்கும்‌ 


36 


இளமை 


கம்மியர்‌ போல மகர வீணையின்‌ 


மனமாசு கழீஇ' (பெருங்‌,உஞ்‌,35: 
215-218) 

(ஆ) தேறு Teu 

தெளிவித்தல்‌ 

'தேறுபடு சின்னீர்‌ போலத்‌ 


தெளிந்து” (மணி .23: 142) 


லங்கை Ilankai 
லங்கை காமும்‌ தைச்‌ 
சுர்‌ ள்ள மதில்களும்‌ சையும்‌ 
அழலுதல்‌ [lankai nakaramum ataic 


curriyulla matilkalum ticaiyum alalutal ' 

தீமை, அழிவு, இறப்பு -evil omen 

'திரியுமால்‌ இலங்கையும்‌ மதிலும்‌ 

திக்கு எலாம்‌” (கம்ப.சுந்‌.373: 1) 
லவம்‌  Ilavam (red flowered silk 
cotton tree) 


(1) சிவப்பு / செம்மை நிறம்‌ - red 
colour 
'இலமலர்‌ அன்ன அம்செந்‌ நாவின்‌' 
(அகம்‌,142: 1) 
(ஆ) இலவு 118 

(2) மென்மை - softness 
'இலவினார்‌ மாதர்‌ பாலே 


இசைந்து நான்‌ இருந்து பின்னும்‌ 
(திருநா தேவா ,2858: 1) 


ள மங்கையர்‌ பம்‌ கலசம்‌ 
வந்து எதிர்கொள்ள மதுரை மன்னன்‌ 
எழுந்‌ தருளுதல்‌ 


kalacam enti vantu etirkolla maturai 


Ila mankaiyar tipam 


mannan eluntarulutal 
(1) திருமணம்‌ 
கதிர்‌ ஒளித்‌ தீபம்‌ கலசம்‌ உடன்‌ 
ஏந்திச்‌ சதிர்‌ இள மங்கையர்‌ தாம்‌ 
வந்து எதிர்கொள்ள மதுரையார்‌ 
மன்னன்‌ அடிநிலை தொட்டு 
எங்கும்‌ அதிரப்‌ புகுதக்‌ கனாக்‌ 
கண்டேன்‌' (நாலா ,560) 


இளமை Ilamai (youth) 


(1) நிலையாமை - transitoriness 


இளவேனில்‌ 


(2) 


ce ae ae இளமையது அருமையும்‌ 
(தொல்‌.987) 


அரிய தன்மை -rare 


'பெறலரும்‌ இளமை பெற்றுப்‌ 
பேரின்பம்‌ உற்றார்‌ அன்றே” 
(பெரிய ,402) 

(ஒப்பு) Youth ஆளுமை, 
உள்ளுணர்வு, சூரிய உதயம்‌, 
தலைவன்‌, மகன்‌, விழிப்புணர்வு, 
வீரம்‌. 


இளவேனில்‌ Ilavenil (spring season) 


(1) 


(2) 


(3) 


(4) 


இறக்கை, 


“சிறகு” 


இனிமை - pleasure, joy 
குருகு இரை தேரக்‌ கிடக்கும்‌ - 
பொழிகாரில்‌ இன்‌ இளவேனில, 
இது அன்றோ வையை? 


(பரி, 6: 76-77) 

இன்பம்‌, அழகு, புதுமை - 
pleasure, beautiful, newness 

போது அவிழ்‌ மரத்தொடு 


பொருகரை கவின்‌ பெற, நோதக 
வந்தன்றால்‌, இளவேனில்‌ மேதக' 
(கலி. 26: 7-8) 


துன்பம்‌ - suffer 

oe n பீடு இலா அரசன்‌ நாட்டு 
ஏதிலான்‌ படை போல, 
இறுத்தந்தது இளவேனில்‌ 

(கலி, 27: 7-8) 

நன்மை - good 

நயந்தார்க்கோ, நல்லைமன்‌, 


இளவேனில்‌!” (கலி. 32: 13) 


(ஒப்பு) Spring இளமை, இனிமை, 
காதலீடுபாடு, பசுமை, புதுமை, 
மறுபிறப்பு, மீட்பு, மென்மை, 


வளர்ச்சி; அறியாமை. 


இறகு (feather, wing) பார்‌. 


இறவு Iravu (prawn) 


(1) 


உயிர்ப்பு, இயக்கம்‌ - 
action 

திரை முதிர்‌ அரைய தடந்‌ தாட்‌ 
தாழைச்‌ சுறவு மருப்பு அன்ன முட்‌ 
தோடு ஓசிய, இறவு ஆர்‌ இனக்‌ 
குருகு இறை கொள இருக்கும்‌ 
(60.131: 4-6) 


lively, 


37 


(2) 


(3) 


(4) 


(2) 


(3) 


(4) 


(5) 


(6) 


இறை 


வளமை - prosperity 

நத்தொடு, நள்ளி, நடை இறவு, 
வய வாளை. வித்தி அலையில்‌ 
விளைக! பொலிக! என்பார்‌' 


(பரி. 10: 85-86) 


வளைவு - curve 

'மடங்கிறவு போலும்யாழ்ப்‌ 
பண்பில்லாப்‌ பாண! தொடங்குறவு 
சொற்றுணிக்க வேண்டா - 
முடங்கிறவு பூட்டுற்ற 
வில்லேய்க்கும்‌ பூம்பொய்கை 


யூரன்பொய்‌ கேட்டுற்ற கீழ்நாள்‌ 
கிளர்ந்து' (திணைமாலை 131) 


(ஆ) இறா 18 

வளம்‌ - prosperity 

பொற்றொடி மகளிர்‌ புறங்கடை 
உகுத்த கொக்கு உகிர்‌ நிமிரல்‌ 


மாந்தி, எல்‌ பட, அகல்‌ அங்காடி 
அசை நிழல்‌ குவித்த பச்சிறாக்‌ 


கவர்ந்த பசுங்கண காக்கை 
(நற்‌.258: 5-8) 

வளைவு - curve 

கூனிறாக்‌ கண்டாலும்‌ கொள்ள 
முடியாதேற்‌ றுக்கந்துக்கம்‌' 
(ந லகேசி,256: 3) 

Irai (king) 

அச்சம்‌ - fear 

அணங்கே விலங்கே கள்வர்தம்‌ 


இறைஎன பிணங்கல்‌ சாலா அச்சம்‌ 
நான்கே (தொல்‌.1202) 


பற்றுக்கோடு - support 

அஞ்சல்‌ எனற இறை 
கைவிட்டென (நற்‌.43:8) 
நடுவுநிலைமை - justice 

ஓர்ந்து கண்ணோடாது 


இறைபுரிந்து யார்மாட்டும்‌ தேர்ந்து 
செய்வதே முறை” குறள்‌ .541) 
பாதுகாப்பு, தலைமை - safety, 
headship 

'இறைகாக்கும்‌ வையகம்‌ எல்லாம்‌ 
அவனை முறைகாக்கும்‌ முட்டாச்‌ 
செயின்‌” (குறள்‌ 547) 


(ஆ) அரசர்‌ Aracar 

தலைமை - chief 

ஐவகை மரபின்‌ அரசர்‌ பக்கமும்‌' 
(தொல்‌.1021: 2) 

முறைமை - order 


இறை 


முறையுடை அரசன்‌ செங்கோல்‌ 
அவையத்து” (குறு.276: 5) 
(7) ஆட்சி, அறம்‌ - governing, 


righteousness 


'நல்‌அற நெறி நிறீஇ உலகு ஆண்ட 
அரசன்‌ பின்‌' (கலி. 129: 4) 


(இ) அரசு Aracu 
(8) வெற்றி - victory 
முரசு பாடு அதிர ஏவி, அரசு 
படக்‌ கடக்கும்‌ அருஞ்சமத்தானே' 
(2971 426: 3-4) 
(9) ஆளுகை - govern 
ஒருகுடிப்‌ பிறந்த பல்லோருள்ளும்‌, 
மூத்தோன்‌ வருக என்னாது, 
அவருள்‌ அறிவுடையோன்‌ ஆறு 
அரசும்‌ செல்லும்‌' (புறம்‌.183: 5-7) 
(10) நிலைத்தன்மை - stability 
அரசு நிலை தளர்க்கும்‌ அருப்பமும்‌ 
உடைய” (மலை. 378) 


(ஈ) மன்னன்‌ / மன்னவன்‌ 


Mannan / Mannavan 

(11) கடமை - duty 
கடன்‌ அறி மன்னர்‌ குடை நிழற்‌ 
போல' (50.146: 4) 

(12) சிறப்பு, அறம்‌ - excellence, 
virtue 
அறம்‌ புரி செங்கோல்‌ மன்னனின்‌ 
தாம்‌ நனி சிறந்தன போலும்‌ 
(ஐங்‌ 290: 1-2) 

(13) நிலைத்தன்மை, 
stability, governing 
மாயா மன்ன! உலகு ஆள்‌ 
மன்னவ!' (பரி. 3: 85) 

(14) வெற்றி, புகழ்‌, ஒழுக்கம்‌ - 
victory, fame, discipline 
'வெல்புகழ்‌ மன்னவன்‌, விளங்கிய 
ஒழுக்கத்தால்‌' (கலி, 118: 1) 

(15) காவல்‌, பாதுகாப்பு - security, 
safety 
தன்‌ உயிர்‌ போலத்‌ தழீஇ 
உலகத்து மன்‌ உயிர்‌ காக்கும்‌ 
இம்மன்னனும்‌ என்கொலோ” 
(கலி, 143: 52-53) 

(16) நீதிமுறைமை - justice 
Mn முறைபுரிந்து அறன்நெறி 
பிழையாத்‌ திறன்‌அறி மன்னர்‌' 
(அகம்‌,188: 3-4) 

(17) அச்சம்‌ - fear 


ஆட்சி - 


இறை 


உருகெழு மன்னர்‌ ஆர்‌எயில்‌ 
கடந்து' (புறம்‌,392: 6) 

(18) தகுதி - qualification 
பெருந்தகை மன்னர்க்கு 
வரைந்திருந்தனனே' (புறம்‌.340: 9) 

(19) வீரம்‌/மானம்‌ - brave / dignity 
புறப்‌ புண்‌ நாணி, மறத்‌ தகை 
மன்னன்‌ வாள்‌ வடக்கிருந்தனன்‌' 
(புறம்‌.65: 10-11) 


(௨) வேந்தன்‌ / வேந்து Vēntan 

(20) கடுமுனைப்பு - great effort 
'உள்ளியது முடிக்கும்‌ வேந்தனது 
சிறப்பும்‌' (தொல்‌.1013: 2) 

(21) வெற்றி - victory 
'வெம்‌ முரண்‌ யானை விறற்‌ போர்‌ 
வேந்தே” (291.467: 5) 

(22) வலிமை - strength 
வெந்திறல்‌ : வேந்தே! இவ்‌ 
உலகத்தோர்க்கே' (பதி.37: 13) 

(23) வளமை - prosperity 
எக்கர்‌ இட்ட குப்பை வெண்மணல்‌ 
வைப்பின்‌ யாணர்‌ வளம்கெழு 
வேந்தர்‌ (அகம்‌.181: 13-14) 

(24) பெருமை - proud 
நாடு கெழு செல்வத்துப்‌ பீடு 
கெழு வேந்தே (புறம்‌.35: 12) 

(25) அறம்‌, வீரம்‌ - virtue, brave 
அறத்தின்‌ மண்டிய மறப்போர்‌ 
வேந்தர்‌” (புறம்‌,62: 7) 

(26) உரிமை - authority 
முரசு கெழு வேந்தர்‌ அரசு கெழு 
திருவே” (புறம்‌,75: 12) 

(27) அறிவாற்றல்‌ - efficient knowledge 
அறிவுடை வேந்தன்‌ நெறியறிந்து 
கொளினே' (புறம்‌.184: 5) 

(28) புகழ்‌ - fame 
அடுதிறல்‌ உயர்‌ புகழ்‌ வேந்தே!' 
(மது.130) 


(ஒப்பு) Emperor, King 
அறிவாற்றல்‌, ஆட்சி, ஆற்றல்‌, 
உயர்‌ விழிப்புணர்வு, உரிமை, 


கடுமுனைப்பு, சாதனை, 
சான்றொழுங்கு, தன்னடக்கம்‌, 
தியாகம்‌, நிலையான தன்மை, 
நீதி, பலம்‌, பாதுகாப்பு, 


புனிதத்தன்மை, வலிமை, வளமை, 
வெற்றி. 


IT 
ஈ I 
(1) இழிவு - low 
'நிலத்துறும்‌ கமலத்தை நேடும்‌ 


வண்டதீ தலைக்குறை கமலத்தைச்‌ 
சாரும்‌ தன்மைபோல்‌' (கனிப்‌.31: 3- 
4) 


ஈக்கால்‌ 11215] 


(1) சிறிய அளவு -a little 
'நாய்க்கால்‌ சிறுவிரல்போல்‌ 
நன்குஅணியர்‌ ஆயினும்‌ ஈக்கால்‌ 
துணையும்‌ உதவாதார்‌ 


நட்புஎன்னாம்‌' (நாலடி.218: 1-2) 


Inkai (a tree) 
(1) மாரிக்காலம்‌ - rainy season 
மாரி ஈங்கை மாத்‌ தளிர்‌ அன்ன 


ஈங்கை 


(அகம்‌.75: 17) 
(ஆ) ஈங்கை தளிர்த்தல்‌ Inkai 


talirttal (sprouting of Inkai) 
(2) இளவேனில்‌ - spring season 
ன்‌ .. ஈங்கை நல்‌ தளிர்‌ நயவர 
நுடங்கும்‌ 


முற்றா வேனில்‌ முன்னி 
வந்தோரே' (நற்‌,86: 7-9) 
ஈச்சம்பழம்‌ (dates) பார்‌. “இந்து” 
ஈச்சிறகு Ecciraku 
(1) சிறிய அளவு -a little 
ட்ட . யாக்கைக்குஓர்‌ ஈச்சிறகு 
அன்னதோர்‌ தோல்‌ அறினும்‌ 
வேண்டுமே காக்கை கடிவதுஓர்‌ 
கோல்‌ (நாலடி.4]1) 
ஈட்டி (spear) பார்‌. “வேல்‌” 


ஈமம்‌ சேர்‌ மாலை Emam ௦0 108181 


(1) இழிவு - low 
ஈமம்‌ சோ மாலை போல 
இழிந்திடப்‌ பட்டது அன்றே' 
(ச£வக.210: 3) 


ஈயல்‌ Iyal (winged white ant / termite) 
(1) வலிமையின்மை / 
strengthless, low 


புன்மை - 


39 


உடம்பு 


நெடுங்‌ கோட்டுப்‌ புற்றத்து ஈயல்‌ 
கெண்டி எல்லு முயல்‌ எறிந்த 
வேட்டுவன்‌ கவல: (நற்‌,59: 2-3) 

(2) விரைந்தழிதல்‌, நுண்மை, மிகுதி - 
succeptible, minute, excess 
‘நுண்‌ பல சிதலை அரிது முயன்று 
எடுத்த செம்‌ புற்று ஈயல்‌ போல, 
ஒரு பகல்‌ வாழ்க்கைக்கு 
உலமருவோரே!' புறம்‌.51: 9-11) 


(ஆ) சிதல்‌ Cital 
(3) அழிவு 
காழ்‌ சோர்‌, முது சுவர்க்‌ கணச 


சிதல்‌ அரித்த (சிறுபா.133) 


(இ) சிதலை Citavai 

(4) அழிவு, பாழ்‌, சிதைவு 
'ஊர்‌எழுந்து உலறிய பீர்எழு 
முதுபாழ்‌, . . ue குயில்காழ்‌ 
சிதைய மண்டி, அயில்வாய்க்‌ 
கூர்முகச்‌ சிதலை வேய்ந்த 
போர்மடி நல்‌இறைப்‌ பொதியி 


லானே!” (அகம்‌.167: 10, 18-20) 

(5) இறுதி, வாணாள்‌ சிறுமை, அழிவு, 
மிகுதி 
மண்ணுள்வாழ்‌ சிதலைச்‌ சாதி 
மற்றவை வாழு நாள்கள்‌ 
எண்ணியாங்கு இகந்த பின்னை 
இறகுபெய்‌ தெழுங்கள்‌ போலாம்‌ 
(சூளா .1446: 1-2) 


(ஈ) ஈயல்‌ கணம்‌ Eyal kanam 

(3) திறன்‌ - tact 
'புற்றகத்து ஒடுங்கி முற்றிய காலை 
ஈரம்‌ பார்க்கும்‌ ஈயல்‌ கணம்‌ போல்‌ 
நேரம்‌ பார்த்து நெடுந்தகைக்‌ 
குரிசிலை மீட்டிடம்‌ பெற்றுக்‌ 
கூட்டிடம்‌ கூடி” பெருங்‌.உள்‌.57; 
72-75) 

Termite 


(ஒப்பு) இரகசிய அழிவு. 





உ 


உச்சி (peak) பார்‌. “சிமை” 


உடம்பு Utampu (body) 


(1) நிலையாமை / அழிவு - 
transitoriness / destruction 


உடல்‌ 

ஒளிறு ஏந்து மருப்பின்‌ களிறு 
மாறு பற்றிய தேய்புரிப்‌ பழங 
கயிறு போல, வீவதுகொல்‌ என்‌ 
வருந்திய உடம்பே? 
(5.284: 9-11) 
(ஆ) யாக்கை Yakkai 

(2) நிலையாமை / இறப்பு - 
transitoriness / death 
கூற்று AFL நின்ற யாக்கை 
போல' (பதி.13: 11) 
நிலையாமை, அழிவு 
'படுமழை மொக்குளின்‌ பலகாலும்‌ 
தோன்றிக்‌ கெடுமிதோர்‌ 
யாக்கையென்று எண்ணி' 
(நாலடி.27:1-2) 

(3) அரியது, பயன்‌ - rare, useful 


அரும்பெறல்‌ யாக்கையைப்‌ பெற்ற 
பயத்தால்‌ நோலடி.34:1) 
ன்‌ வாழும்‌ 


(இ) உயிர்‌ 


யாக்கை Uyir inri valum yakkai 


(4) இயக்கமின்மை - motionless 
மன்னரை இன்றி வைகும்‌ 
மண்ணுலகு எண்ணும்‌ காலை 
இன்னுயிர்‌ இன்றி வாழும்‌ 


யாக்கையை ஓக்கும்‌' (பெரிய 15.29) 


(F) உயிர்‌ இழந்த யாக்கை Uyir 


ilanta yakkai 

(5) அசைவற்ற நிலை, இயக்கமின்மை 
- inactive 
இன்னுயிர்‌ இழந்த யாக்கையின்‌ 


இருந்தனள்‌ துன்னியது உரைத்த 
சுதமதி' (மணி.7;: 133-134) 
(௨) உடலில்‌ ஒளி தோன்றுதல்‌ 
Utalil oli tonrutal 
(6) நன்மை, வெற்றி - 
victory 


ஆளி ஏறனையவன்‌ அணிபொன்‌ 
மேனிமேல்‌ நீள்‌ ஒளி தவழ்ந்தது' 
(சூளா. 1218: 1-2) 


goodness, 


(ஒப்பு) Body ஆன்மா, 
வளமை; இறப்பு. 


வலிமை, 


உடல்‌ (body) பார்‌. “உடம்பு: 


40 


உடுக்கை 


உடுக்கை Utukkai (dress, cloth) 


(1) 


(2) 


(3) 


(4) 


(5) 


(6) 


(7) 


(8) 


பாதுகாப்பு - safety 
' வளை நரல்‌ பெளவம்‌ உடுக்கை 
ஆக (நற்‌, கட.வா: 2) 


இன்றியமையாமை - necessity 

உடுக்கை மருந்துறையுள்‌ 
உண்டியோ டின்ன கொடுத்துக்‌ 
GODS ர்த்த லாற்றி 3 


விடுத்தின்சொல்‌ ஈயாமை யென்ப 
எருமை எறிந்தொருவர்‌ காய்க்கு 
லோபிக்கு மாறு” (பழமொழி, 338) 


Civanta 


(அ) சிவந்த உடுக்கை 
utukkai (red colour dress) 
முருகன்‌ - Muruga 
குன்றி ஏய்க்கும்‌ உடுக்கை 
(குறு. கட,வா: 3) 

உவகை - happy 

தோள்‌ புதிது உண்ட பரத்தை இல்‌ 
சிவப்புற நாள்‌ அணிந்து, உவக்கும்‌ 
சுணங்கறை யதுவே' (பரி, 9: 19-20) 


» 


(இ) இருள்‌ உடுக்கை 
(dark dress) 

செல்வம்‌ - wealth 
புதை இருள்‌ உடுக்கைப்‌ பொலம்‌ 
பனைக்கொடியோற்கு' (பரி. 2: 22) 


Iru] utukkai 


Macu 


(ஈ) மாசு உண்‌ உடுக்கை 
un utukkai (soiled dress) 
ஏழ்மை - poverty 

மாசு உண உடுக்கை, மடி வாய்‌, 
இடையன்‌" (புறம்‌,54: 11) 


(௨) சிதாஅர்‌ உடுக்கை Citar utkkai 
(torn dress) 

வறுமை - poverty 
சிதாஅர்‌ உடுக்கை, 
பாண!' (புறம்‌,138: 5) 


முதாஅரிப்‌ 


(ன) ஆடை Atai 

மறைத்தல்‌ - hide 

ஆடையான்‌ மூஉய்‌ 
அகப்படுப்பேன்‌' (கலி 142: 26) 


(௭) துவர்‌ ஆடை 


(saffron robe) 


Tuvar atai 


உடுக்கை 


(9) வீரம்‌ - brave 
'துவர்செய்‌ ஆடைச்‌ செந்‌ தொடை 
மறவர்‌' (நற்‌,33: 6) 

(10) அழகு - beautiful | 
அம்‌ துவா ஆடைப்‌ 
பொதுவனோடு' (கலி.102: 37) 


(ஏ) பொலம்‌ புரி ஆடை Polam 
puri atai (golden dress) 

(11) வளமை - prosperity 
பொலம்‌ புரி ஆடை! வலம்புரி 
வண்ண!!' (பரி.3: 88) 
(ஐ) ஒன்றன்‌ கூறு ஆடை பம 
kuru atai (single dress) 

(12) வறுமை - poverty 


ஒன்றன்‌ கூறு ஆடை உடுப்பவரே 
ஆயினும்‌ ஓன்றினார்‌ வாழ்க்கையே 
வாழ்க்கை' (கலி. 18: 10-11) 


(ஒ) நிலந்தோய ஆடை உடுத்தல்‌ 

Nilantoya atai ututtal (flowing attire), 

(wearing dress touching the floor) 
(13) பெருமிதம்‌ - sense of pride 


'இருநிலம்‌ தோயும்‌ விரிநூல்‌ 
அறுவையர்‌ (பதி, 34; 3) 

(14) மேன்மை 
'புறங்கால்‌ தாழ்ந்து போர்வை 
முற்றி நிலம்தோய்பு உடுத்த 
நெடுநுண்‌ ஆடையர்‌ தானை 


மடக்கா மான மந்தர்‌ அண்ணாந்து 
இயலா ஆன்றுபுரி அடக்கத்து' 
(பெருங்‌.உஞ்‌,32: 63-66) 


(ஓ) துகில்‌ Tukil 

(15) அழகு - beautiful 
பிறை நுதல்‌ பொறித்த சிறு நுண்‌ 
பல்‌ வியர்‌ அம்‌ துகில்‌ தலையில்‌ 
துடையினள்‌' (நற்‌.120: 7-8) 

(16) நுண்மை - minute 
வீடுறு நுண்‌ துகில்‌ ஊடு வந்து 
இமைக்கும்‌' (நற்‌,366: 2) 


(ஒள) கலிங்கம்‌ Kalinkam 

(17) வளமை - prosperity 
நீர்ப்படு பருந்தின்‌ இருஞ்சிறகு 
அன்ன. நிலம்தின்‌ சிதாஅர்‌ 





41 


உடுக்கை 


களைந்த பின்றை, நூலாக்‌ 
கலிங்கம்‌ வால்‌ அரைக்‌ Qark o 
(பதி, 12: 19-21) 


(க) காழகம்‌ Kalakam 

(18) தலைமை -chief 
'நிரைதொடி நல்லவர்‌ 
துணங்கையுள்‌ தலைக்‌ கொள்ள, 
கரையிடைக்‌ கிழிந்த நின்‌ காழகம்‌ 
வந்து உரையாக்கால?' 


(கலி, 73: 16-17) 


(m) தாழகம்‌ நீத்தல்‌ Kalakam nittal 
(lose the garment) 

(19) இறப்பு, தீமை - death, evil 
களிறு மேல்‌ கொள்ளவும்‌, காழகம்‌ 
நீப்பவும்‌' (புறம்‌,41: 9) 


(ச) உடை Utai 

(20) அழகு - beautiful 
பால்‌ அன்ன மேனியான்‌ அணி 
பெறத்‌ தைஇய நீல நீர்‌ உடை 
போல, தகை பெற்ற வெண்‌ திரை 
கலி, 124: 2-4) 


(ஞ) கரை பறைந்த உடை Karai 


parainta utai (border torn dress) 

(21) வறுமை - poverty 
'பண்டுஅறி வாரா உருவொடு, என்‌ 
அரைத்‌ தொன்றுபடு துளையொடு 


பருஇழைபோகி, நைந்துகரை 
பறைந்த என்‌ உடையும்‌, நோக்கி, .. 
நிரயத்து அன்னஎன்‌ 


வறன்களைந்து” (புறம்‌.376: 9-15) 


(ட) சீரை (மரவுரி) மேல்‌ 

(22) தவம்‌, துறவு - asceticism, penance 
சீரை தைஇய உடுக்கையர்‌' 
திருமுரு.126) 


(ண) பட்டு உடை 
dress) 

(23) வளமை - prosperity 
பாசி வேரின்‌ மாசொடு குறைந்த 
துன்னற்‌ சிதாஅர்‌ நீக்கி, தூய 
கொட்டைக்‌ கரைய பட்டுடை 


நல்கி” (பொரு. 153-155) 


Pattu utai (silk 


(ண) சிதர்வை Citarvai (worn out 
dress) 


(24) வறுமை - poverty 


நில்லா உலகத்து நிலைமை 
தூக்கி, அந்நிலை அணுகல்‌ 
வேண்டி, நின்‌அரைப்‌ பாசி 
அன்ன சிதர்வை நீக்கி, ஆவி 
அன்ன அவிர்நூற்‌ கலிங்கம்‌ 
இரும்பேர்‌ ஓக்கலொடு 
ஒருங்குஉடன்‌ உடீஇ 

(பெரும்‌. 466-470) 


(த) கூறை கொள்தல்‌ Kurai Koltal 
(get clothes) 


(25) புகழ்‌ - fame 


உருத்தெழு ஞாட்பினுள்‌ ஒன்னார்‌ 
தொலையச்‌ செருக்கினால்‌ 
செய்கல்லார்‌ செய்வாரே போலத்‌ 
தருக்கினால்‌ தம்மிறைவன்‌ கூழுண்‌ 
பவரே கருக்கினால்‌ கூறைகொள்‌ 


வார்‌' (பழமொழி, 321) 


(ந) அரத்தம்‌ உடுத்தல்‌ Arattam 


ututtal 


(26) பூப்புற்றல்‌ - mensturation 


‘9755 உடீஇ அணிபழுப்பப்‌ 
பூசிச்‌ சிரத்தையாற்‌ செங்கழுநீர்‌ 
சூடிப்‌ பரத்தை நினைநோக்கிக்‌ 
கூறினு நீ மொழியல்‌ என்று 
மனைநோக்கி மாண விடும்‌ 
(திணைமாலை 144) 


(ப) கூறை கோட்படுதல்‌ மவ 
kotpatutal 


(27) தீமை, இறப்பு, இழிவு 


கோவலன்‌ கூறுமோர்‌ குறுமகன்‌ 
தன்னால்‌ காவல்‌ வேந்தன்‌ கடிநகர்‌ 
தன்னில்‌ நாறைங்‌ கூந்தல்‌ நடுங்கு 
துயரெய்தக்‌ கூறைகோட பட்டு .. .. 

நனவு போல நள்ளிருள்‌ 
யாமத்துக்‌ கனவு கண்டேன்‌ 
கடித ங்கு உறுமென' (சிலப்‌.15: 95- 
106) 


(ம) இடையிலே உடுத்திய டை 
நெகிழ்ர்‌ கையினிடத்‌ே 


அசைதல்‌ [Itayile ututtiya 8181 nekilntu, 


42 


உடுக்கை 


kaiyinitatté acaital (waist dress 


becoming loose) 

(28) தீமை - evil omen 
ஒளிக்காசு ஒருபால்‌ தோன்றத்‌ 
துயில்பதத்து அசைந்த அம்துகில்‌ 
கையகத்து அசைய நெகிழ்ந்த 
நீரில்‌ கண்கை ஆக 
(பெருங்‌ ,மகத.24: 178-180) 


(ம) வர்‌ டை  பொர்த்தல்‌ 
Tuvar atai porttal 
(29) துறவு 


“துன்னம்‌ செய்து ஆடையைத்‌ 
துவர்‌ தோய்த்துக்‌ கொட்டியும்‌ 
பொன்னம்‌ செய்பத்‌ தங்கப்‌ 
புகையூட்டிக்‌ கைசெய்து தன்னமும்‌ 
அளித்தாய தலைசொறியு 
யிடையிலையா லென்னவற்றினாம்‌ 
பயனை யெனக்கறிய 


உரையென்றாள்‌' (நூலகேசி.270) 


(ய) உடை துறத்தல்‌ பிர turattal 
(30) சமண சமயம்‌ 

உடை துறந்தவர்களும்‌ உடை 

துவர்‌ உடையாரும்‌்‌ 

(திருஞான.தேவா.185: 1) 


(ர) எரி படு துகில்‌ Eri patu tukil 
(31) அழிவு 

எரி படு துகிலின்‌ நொய்தின்‌ 

இற்றது கடி கா என்றார்‌ 

(கம்ப 15.749: 4) 


(ல) கல்‌ தோய்‌ கலிங்கம்‌ Kal toy 
kalinkam 

(32) சூளுறவு, உறுதி 
'உற்றோன்‌ உற்ற உறுகண்டீர்க்கென 
கல்தோய்‌ கலிங்கம்‌ கட்டிய 
கச்சையன்‌' (பெருங்‌.உஞ்‌.46: 96-97) 


(வ) கொடிபடு கூறை  Kotipatu 
kūrai 

(33) கடுமை / கொடுமை 
கொள்ளி மாலையும்‌ கொடிபடு 
கூறையும்‌ அகலும்‌ .. .. .. கள்ளி 
யாரிடைக்‌ கலந்ததோர்‌ தோற்றமும்‌ 
கடிதே' (நீலகேசி 30: 2,4) 


உடுக்கை 


(ழ) சீரை (மரவுரி) Cirai 

(34) தவம்‌ 
'பொரு அருங்‌ குமரரும்‌ போயினார்‌ 
புறம்‌ திரு அரைத்‌ துகில்‌ ஒரீஇ 
சீரை சாத்தியே (கம்ப அயோ 440: 
3-4) 


(or) செங்கூறை Cehkürai 

(35) பெளத்த சமயம்‌ 
குலம்பொய்யே எனக்‌ கூறும்‌ 
செங்கூறையாய்‌” (நீலகேசி 534: 3) 


(ற) செம்படர்‌ Cempatar 

பெளத்த சமயம்‌ 

சிறையின்‌ மிகுமால்‌ இது 
செம்படர்கள்‌ இறைவன்‌ உறையும்‌ 
இடமாம்‌ எனலும்‌' (நீலகேசி 464: 
3-4) 


(ன) தூத்துகில்‌ வீசல்‌ Tuttukil vical 
(36) சமாதானம்‌, போர்‌ நிறுத்தம்‌ 


'விடுகணை சென்று தேர்மால்‌ 
பின்முனை வீ ழ்தலோடும்‌ 
தொடுகழல்‌ குருசில்‌ நோக்கித்‌ 
தூத்துகில்‌ வீசினானே 


(ச வக,1863: 3-4) 


(i) தொடு (தோலாடை) Totu 


(37) வேடம்‌ - hypocricy 
'படைப்பெளிதாற்‌ கேடரிதாற்‌ பல 
கள்வர்‌ நவையாரால்‌ 
உடைக்கியைந்த ஒலியிற்றால்‌ ஊன 
தருவார்க்கு உணர்த்துமால்‌ 
விடக்கமர்ந்த உள்ளத்தாய்‌ 
வேடமும்‌ அறிவிக்கும்‌ 
தொடர்ப்பாடும்‌ பெரிதென்றால்‌ 
தொட்டை ந்‌ பூணியோ' 
(நீலகேசி 273) 

(ii) பீதக ஆடை Pitaka ata 
(golden dress) 

(38) மாண்பு - honour 

உடுத்துக்‌ களைந்த நின்‌ பீதக 


ஆஅடை உடுத்துக்‌ கலந்ததுண்டு' 
நோலா.9: 1-2) 


(111) புலித்தோலாடை Pulittolatai 
(39) மறம்‌ / வீரம்‌ 


43 


உடுக்கை 


உடைமேல்‌ 'உரவன்‌ புவியின்‌ உரி 
தோலாடை படநாகம்‌' 
(திருஞான.தேவா.13: 1-2) 


(iv) பொலம்பூ ஆடை Polampu 8181 
(40) பொலிவு 

'பொலம்பூ ஆடையில்‌ பொலிந்து 

தோன்றிய' (சிலப்‌.11: 50) 


(v) பொன்‌ திகழ்‌ அறுவை Pon 
tikal aruvai 

பொலிவு 

பொன்‌ திகழ்‌ அறுவை சாத்திப்‌ 
பூங்கச்சுப்‌ பொவிய வீக்கி்‌ 
(பெரிய 3.11) 


(11) பொன்னாடை போர்த்தல்‌ 
Ponnatai porttal 

(41) சிறப்பு 
பெரு நீராட்டணி பெட்கும்‌ 
பொழுதெனச்‌ செம்பொன்‌ 
படத்துப்‌ பேறுவலித்து இருந்த்‌ 
(பெருங்‌ 2-65 39: 4-5) 


(Vil) ஆடை போர்த்தல்‌ Atai Porttal 
(42) மானம்‌, கற்பு 


மருங்கு வண்டு சிறந்தார்ப்ப 
மணிப்பூ ஆடையது போர்த்துக்‌ 
கருங்கயற்கண்‌ விழித்தொல்கி 


நடந்தாய்‌ வாழி காவேரி! (சிலப்‌.7: 
25) 


(viii) வெண்துகில்‌ Ventukil 

(43) வெற்றி 
'வெண்‌ துகிவிட்ட விசய முரசம்‌ 
(பெருங்‌.39: 24) 

(44) மங்கல அறிவிப்பு 
நறுவெண்‌ சாந்தொடு மாலை 
அணிந்து மறுவில்‌ வெண்துகில்‌ 
மருங்கணி பெறீஇ' 
(பெருங்‌.இலா .2: 35-36) 


(ix) வெள்ளணி Vellani 

(45) பிறந்த நாள்‌ 
'வெள்ளணி அணிந்த ஞான்றே 
வேந்தர்தம்‌ முடியில்‌ கொண்ட' 
(சீவக,614: 1) 


உடுக்கை 


உடுக்கை 


இழந்தவன்‌ கை 


(ஒப்பு) Cloth, Clothes, Dress, 


Garment அலங்காரம்‌, அறிவாற்றல்‌, 
ஆன்ம ஆற்றல்‌, உடல்‌, 
கலாச்சாரம்‌, கவர்ச்சித்திறம்‌, 
குறிப்பிட்ட தொழில்‌, செல்வ 
வளம்‌, தனிச்சிறப்பு, துணை, 
நிலைபேறு, பெண்மை, மறைத்தல்‌; 
உண்மையை மறைத்தல்‌, பாலியல்‌, 
மாறுபடும்‌ தன்மை, வாழ்வில்‌ 


புதிய நிலைக்குச்‌ செல்லுதல்‌. 
வெண்மை ஆடை - தூய்மை. 


கை  Utukkai 


ilantavan kai 


(1) 


(1) 


நட்பு 

உடுக்கை இழந்தவன்‌ கை போல்‌ 
ஆங்கண்‌ இடுக்கண்‌ களைவதாம்‌ 
நட்பு” (குறள்‌.788) 


(ஆ) 
கை Utaiyali kalai utaviya kai 

நட்பு 

நயந்த நண்பின்‌ அன்னர்‌ நோக்கி 
உடையழி காலை உதவிய 
கைபோல நடலை தீர்த்த 
நண்பனது 


(பெருங்‌ நர .3: 38-40) 


உடும்பு Utumpu (a type of big lizard) 


(1) 


(2) 


(3) 


உடை 


உப்பு 


பற்றுக்கோடு - support 
பார்‌ பக வீழ்ந்த வேருடை விழுக்‌ 


கோட்டு உடும்பு அடைந்தன்ன 
நெடும்‌ பொரி விளவின்‌' 

(5.24: 1-2) 

பிடிப்பு - grip 


அரக்கு விரித்தன்ன செந்நில 
மருங்கின்‌ பரற்‌ தவழ்‌ உடும்பின்‌ 
கொடுந்‌ தாள்‌ ஏற்றை” 

மலை. 507-508) 


வலிமை, விடாப்பிடி - strong, 
stubbern 

'வங்கினைப்‌ பற்றிப்‌ போதா 
வலலுடும்பு என்ன நீங்கான்‌ 
(பெரிய,10.116) 


(dress) பார்‌. “உடுக்கை” 


Uppu (salt) 


உடைய காலை உதவிய 


இயல்பென” 


44 


(1) 


(2) 


(3) 


(4) 


(5) 


(6) 


(7) 


உப்பு 


நிலையாமை - transitoriness 
உவர்‌ விளை உப்பின்‌ குன்‌ று 
போல்‌ குப்பை மலை உய்த்துப்‌ 


பகரும்‌ நிலையா வாழ்க்கை 

(நற்‌,138: 1-2) 

வளமை, செல்வம்‌ - prosperity, 

wealth 

‘BLD நாட்டு விளைந்த 

வெண்ணெல்‌ தந்து, பிற நாட்டு 

உப்பின்‌ கொள்ளை சாற்றி 

(5.183: 1-2) 

மதிப்பு/இன்பம்‌ - honour/pleasure 
. நின்‌ மெய்வாழ்‌ உப்பின்‌ 

விலைஎய்‌ யாம்‌ என 

(அகம்‌,390:10-11) 

சுவை - taste 

குப்பைக்‌ கீரை கொய்கண்‌ 

அகைத்த முற்றா இளந்‌ தளிர்‌ 


கொய்துகொண்டு, உப்பு இன்று, 
நீர்‌ உலையாக ஏற்றி, மோர்‌ 
இன்று, அவிழ்ப்‌ பதம்‌ மறந்து, 
பாசடகு மிடைந்து 

(புறம்‌.159: 9-12) 

அளவு - limit 

'உப்பு அமைந்தற்றாற்‌ புலவி அது 
சிறிது மிக்கற்றால்‌ நீள விடல 
(குறள்‌ 1302) 

சுவை, உவகை, இன்பம்‌ — 
pleasure, joy, enjoyment 

'உப்பமை காமத்துப்பின்‌ அவரிடம்‌ 
உரைத்தும்‌ அன்றே' (௪£வக,107: 4) 


(ஆ) உப்பு இயல்‌ பாவை 
iyal pavai (salt doll) 

நிலையாமை - transitoriness 
உப்பு இயல்‌ பாவை உறை 


உற்றதுபோல, உக்கு விடும்‌ என்‌ 


Uppu 


உயிர்‌ (கலி.138.16-17) 
(இ) உப்பு ஓய்‌ சகடம்‌ Uppu oy 


cakatam (salt cart) 


நிலையாமை, அழிவு > 
transitoriness, destruction 

'இருங்கரை நின்ற உப்பு ஓய்‌ 
சகடம்‌ பெரும்பெயல்‌ தலைய 


வீஇந்தாங்கு' (குறு. | 65: 3-4) 


(m) உப்புச்‌ சிறை Uppuc cirai 
நிலையாமை, அழிவு 


உமி 


(9) 


கடும்புனல்‌ நெருங்க 
உடைந்துநிலை ஆற்றா உப்புச்‌ 
சிறைபோல்‌ உள்நெகிழ்ந்து உருகி' 
(பெருங்‌ மகத .20: 120-121) 


(௨) நீருறும்‌ உப்பு Nirurum மறறம 
நிலையாமை, அழிவு, உருக்கம்‌ 
'நெருப்புறு வெண்ணெயும்‌ நீருறும்‌ 
உப்பும்‌ எனவிங்நனே பொருப்புறு 
தோகை புலம்புறல்‌ பொய்யன்பர்‌ 
போக்குமிக்க' (திருக்கோ .22: 315. 1- 
2) 


(ஒப்பு) Salt அறிவு, அழியாமை, 
ஒப்பந்தம்‌, சுவை, தியாகம்‌, 
தூய்மை, நலம்‌, பாதுகாப்பு; 
அழிதல்‌, கசப்பு, தரிசு, 
துரதிருஷ்டம்‌, வளனின்மை; 
கண்ணீர்‌, வியர்வை, உடம்பு, 
பெண்மை, வாழ்க்கை. 
உமி Umi 
(1) குறை, பயனின்மை, வீண்‌ - 


defect, useless 

நல்லார்‌ எனத்தாம்‌ நனிவிரும்பிக்‌ 
கொண்டாரை அல்லார்‌ எனினும்‌ 
அடக்கிக்‌ கொளல்வேண்டும்‌ 
நெல்லுக்கு உமிஉண்டு BES 
நுரைஉண்டு புல்லிதழ்‌ பூவிற்கும்‌ 
உணடு' (நாலடி.221) 


உமிக்குற்றல்‌ Umikkurral (pounding 


husk) 
(1) 


(2) 


பயனின்மை, வீண்‌, துன்பம்‌ - 
useless, waste, suffer 
'தமக்குற்ற தேயாகத்‌ 


தம்மடைந்தார்க்‌ குற்ற தெமக்குற்ற 
தென்றுணர விட்டக்கால்‌ என்னாம்‌ 
இமைத்தருவி பொன்வரன்றும்‌ 
ஈர்ங்குன்ற நாட உமிக்குற்றுக்‌ 
கைவருந்து மாறு'(பழமொழி, 348) 


Uyir (soul) 
இன்றியமையாமை, 
necessity, greatness 
உயிரினும்‌ சிறந்த நாணும்‌ நனி 
மறந்து” (நற்‌.17: 8) 

நட்பு - friendship 


சிறப்பு - 


45 


(3) 


(4) 


(5) 


(6) 


(7) 


(8) 


(9) 


உயிர்‌ 
உயிர்‌ ஓரன்ன செயிர்‌ தீர்‌ 
நட்பின்‌' (5,72: 3) 
இனிமை - sweetness 


நின்‌ நயந்து உறைவி இன்‌ உயிர்‌ 
உள்ளாய்‌' (நற்‌.168:7) 


பெறற்கருமை - rare 

‘o n . நீசெல்வது, அந நாள்‌ 
கொண்டு இறக்கும்‌, இவள்‌ 
அரும்பெறல்‌ உயிரே்‌ 

(கலி, 5: 18-19) 

நிலைபேறு, அழிவின்மை/அழிவு - 


immortality, stability/destruction 
பொருள்மாலையாளரை உள்ளி, 
மருள்‌ மாலை மாயும்‌ என்‌ மாயா 
உயிர்‌” (குறள்‌. 1230) 


ஆதாரம்‌ - support 

'வளைகோல்‌ இழுக்கத்து 
உயிராணி கொடுத்தாங்கு' 
(சிலப்‌,22: 4) 

(ஆ) ஆவி Avi 


முதன்மை / முக்கியம்‌ - important 
/ prime 

மண்ணில்‌ வாழ்தரு மன்னுயிர்‌ 
கட்கெலாம்‌ கண்ணும்‌ ஆவியும்‌ 
ஆம்‌ பெருங்காவலான்‌' (பெரிய 1: 
3.14) 

இன்றியமையாமை, அருமை 

'ஆவி அனைய அரும்புதல்வன்‌' 
(பெரிய 68.11) 

அருமை/ இனிமை/ விருப்பம்‌ 
ஆவியின்‌ இனிய எங்கள்‌ 
அத்தனார்க்கு அடுத்த தென்னோ' 
(பெரிய ,10.174) 


(இ) உடம்பொடு உயிர்‌ “Utampotu 
uyir 

ஒற்றுமை, இணைவு 
'உடம்பொடும்‌ உயிரிடை மிடைந்த 
ஒற்றுமை வேற்றுமை விகற்பில்‌' 
(நீ லகேசி 64: 1) 

(m) உடம்பும்‌ உயிரும்‌ Utampum 


uyirum 


(10) இணைமை, ஒற்றுமை, பிரியாமை 


'உடம்பினொடு உயிரில்‌ பின்னி 
ஒருவயின்‌ நீங்கல்‌ செல்லா' 
(ச வக.556: 1) 


உயிர்‌ எழுத்து 


(11) 


(௨) காயமும்‌ ஆவியும்‌ Kayamum 


aviyum 

இணக்கம்‌ 

காயமும்‌ ஆவியும்‌ நீங்கள்‌ 
சிற்றம்பல வன்கயிலை' 
(திருக்கோ .16: 207. 1) 

(ஒப்பு) Soul, Spirit ஆதாரம்‌, 
இணைவு, இயக்க ஆற்றல்‌, 
உயிர்ப்பு, உள்ளுறை ஆற்றல்‌, 
உளச்சான்று, ஒற்றுமை, சீர்மை, 
சுவாசம்‌, நிலைபேறு, பாதுகாப்பு, 
புலப்பாடின்மை, முழுமை, 


வாழ்வியல்‌ ஆற்றல்‌. 


உயிர்‌ எழுத்து Uyir eluttu 


(1) 


உரல்‌ 
(1) 


உரும்‌ 
(1) 


(2) 


(3) 


(4) 


(5) 


இயக்கம்‌ -active 
'இழைக்கும்‌ எழுத்துக்கு உயிரே 
ஒத்தியால்‌' (சுந்‌.தே,1010: 1) 


Ural (mortar) 


வலிமை - strength 
'உரற்கால்‌ யானை ஒடித்து உண்டு 
எஞ்சிய” (குறு.232: 4) 


(ஒப்பு) Mortar கல்வி, பாலியல்‌ 


Urum (thunder) 

கொடுமை - cruelty 

காலொடு பட்ட மாரி மால்‌ வரை 
மிளிர்க்கும்‌ உருமினும்‌ கொடிதே 


(நற்‌,2: 9-10) 

வலிமை - strength 

'உர உரும்‌ உரறும்‌ நீரின்‌ 

(நற்‌,238: 8) 

வேகம்‌, ஆற்றல்‌, அழிவு, 
கார்காலம்‌ - speed, ability, 
destruction, rainy season 

நெடுவரை மருங்கின்‌ பாம்புபட 
இடிக்கும்‌ கடுவிசை உருமின்‌ 
கழறுகுரல்‌ அளைஇக்‌ காலொடு 
வந்த கமஞ்சூல்‌ மாமழை!” 
(குறு, 158: 1-3) 

ஊக்கம்‌ - encouragement 

உரும்‌ எனச்‌ சிலைக்கும்‌ 
ஊக்கமொடு பைங்கால்‌' 

(அகம்‌.61: 6) 

கடுமை - fierceness 


46 


உரும்‌ 


'இளையது ஆயினும்‌ இளை அரா 


எறியும்‌ அரு நரை உருமின்‌ 
(புறம்‌,58: 6-7) 

(6) கொலை - killing 
கார்‌ எதிர்‌ உருமின்‌ 299), 


கல்லென, ஆர்‌ உயிர்க்கு அலமரும்‌ 
HITS கூற்றம்‌!' (புறம்‌.361: 1-2) 


(7) வன்கண்மை, வெம்மை, சினம்‌ - 
cruel, heat, anger 
'வவியின்‌ தப்பும்‌ வன்கண்‌ 


வெஞ்சினத்து உருமும்‌' 
(குறி, 254-255) 


(ஆ) ஏறு Eru 
(8) முழக்கம்‌ - rumbling 
'தழங்கு குரல்‌ ஏறொடு முழங்கி, 
வானம்‌ (5.7: 5) 
(9) வலிமை, கார்காலம்‌ - 
rainy season 
சிலை வல்‌ ஏற்றொடு செறிந்த இம்‌ 
மழைக்கே” (5.112: 9) 
(10) அழிவு, கொலை - 
killing 
ஈர்ங்‌ குரல்‌ உருமின்‌ ஆர்‌ கலி நல்‌ 
ஏறு பாம்பு கவின்‌ அழிக்கும்‌ ஓங்கு 
வரை பொத்தி, மையல்‌ மடப்‌ பிடி 
இனைய, கை ஊன்றுபு இழிதரு 
களிறு எறிந்தன்றே' (நற்‌.114: 9-12) 
(11) ஆற்றல்‌ - power 
மரம்‌ தின்னூ௨ வரை உதிர்க்கும்‌ 
நரை உருமின்‌ ஏறு அனையை” 
(மது, 62-63) 


strength, 


destruction, 


(இ) இடி Iti 

(12) முழக்கம்‌, அச்சம்‌ - 
fear / frighten 
புலியொடு பொருத புண்‌ கூர்‌ 
யானை நற்‌ கோடு நயந்த அன்பு 
இல கானவர்‌ விற்‌ சுழிப்பட்ட 
நாமப்‌ பூசல்‌ உருமிடை கடிஇடி 
கரையும்‌' (நற்‌,65: 5-8) 

(13) கார்காலம்‌ - rainy season 
காரெதிர்‌ KA Gas) 
உருமின்‌ இயம்‌ கறங்க 
(கலி, 105: 24) 

(14) கடுமை - 1127001688 
கடிதுஇடி உருமொடு கதழ்‌ உறை 
சிதறி' (அகம்‌,162: 5) 

(15) வலிமை - strength 


rumbling, 


கடிஇடி 


உரோகிணி உலகம்‌ 
'உரம்தலைக்‌ கொண்ட உரும்‌ இடி 


முரசமொடு' (திருமுரு. 121) 


பாங்கரும்‌ சிறப்பின்‌ பல்லாற்‌ 
றானும்‌ நில்லா உலகம்‌ புல்லிய 


நெறித்தே' (தொல்‌.1024) 
(ஈ) உருமு Urumu (2) விரிவு - broad, wide 
(16) சினம்‌ - angry / anger நனி இரும்‌ பரப்பின்‌ இவ 
உருமுச்‌ சிவந்து எறியும்‌ ஓங்கு உலகுடன்‌ உறுமே' (ங்‌,409: 4) 
வரை ஆறே! (நற்‌.255: 11) (3) பேரளவு - huge 
வருக என வேண்டும்‌ 


(௨) இடி வீழ்தல்‌ Iti 
(thunderbolt) 


viltal 


(17) தீமை, அழிவு 


oo we ne உயர்‌ வான்‌ இடியும்‌ 
வீழ்ந்திடும்‌' (கம்ப.ஆரண்‌ 431: 2-3) 





(ஒப்பு) Thunder Thunderbolt 
ஆக்கம்‌, ஆற்றல்‌, கடவுளரின்‌ 
குரல்‌, செழிப்பு, படைப்பாற்றல்‌, 
வளமை, வேகம்‌: அழிவு, 
கொடுமை, சினம்‌. 
உரோகிணி (a star) பார்‌. “சகடம்‌” 
உலக்கை Ulakkai (pestle) 
(1) திண்மை - firmness 
'பாசவல்‌ இடித்த கருங்காழ்‌ 
உலக்கை (குறு.238: 1) 
(2) மாட்சி, மாண்பு - greatness 


(3) 


தொடி மாண்‌ உலக்கைத்‌ தூண்டு 
உரல்‌ பாணி (அகம்‌,9: 12) 


உலக்கைமேல்‌ காக்கை 


(ஆ) 
Ulakkaimél kakkai (crow on the pestle) 
நிலையின்மை, வீண்‌ - 
transitoriness, waste 

நிலத்தின்‌ மிகையாம்‌ 
பெருஞ்செல்வம்‌ வேண்டி நலத்தகு 
வேந்தருள்‌ நல்லாரைச்‌ சார்ந்து 
நிலத்து நிலைகொள்ளாக்‌ காரே 


காணின்‌ உலக்கைமேல்‌ 
காக்கையென்‌ பார்‌ 

(பழமொழி. 157) 

(ஒப்பு) Peste இலிங்க உரு, 
உழவு, நோய்களை நீக்குதல்‌; 
இறப்பு. 


உலகம்‌ Ulakam (world) 


(1) 


நிலையாமை / நிலைபேறின்மை - 
transitoriness 


47 


(4) 


(5) 


(6) 


(7) 


(8) 


(9) 


(10) அரியதன்மை, 


(11) பேரளவு - 


வரிசையோர்க்கே பெரிதே உலகம்‌: 
பேணுநர்‌ பலரே' (புறம்‌,207: 6-7) 


அழிவின்மை உறுதி - stable, 
strong 
'உலப்பி லுலகத்‌ துறுதியை 


நோக்கிக்‌ குலைத்தடக்கி நல்லறம்‌ 
கொள்வார்க்‌ கொளுத்தல்‌ 
மலைத்தழு துண்ணாக்‌ குழவியைத்‌ 
தாயர்‌ அலைத்துப்பால்‌ பெய்து 
விடல்‌' (பழமொழி, 363) 


(ஆ) நிலம்‌ Nilam (land) 


பேரளவு - huge 

மா நிலம்‌ சேவடி ஆக்‌ 
(நற்‌.கட.வா: 1) 

நிலைபேறு - stable 

'நிலம்‌ புடைபெயர்வதாயினும்‌' 
(நற்‌ .289: 2) 

அளவின்மை / எல்லையின்மை - 


limitless / boundless 
நிலம்‌, நீர்‌, வளி, விசும்பு என்ற 
நான்கின்‌ அளப்பு அரியையே' 


(பதி, 14: 1-2) 

பெண்‌ - woman 

நிலமகள்‌ அழுத காஞ்சியும்‌ 
(புறம்‌.365: 10) 

பொறுமை - patience 
அகழ்வாரைத்‌ தாங்கும்‌ நிலம்‌ 
போலத்‌ தம்மை இகழ்வார்ப்‌ 


பொறுத்தல்‌ தலை' (குறள்‌, 151) 


Nilam 


(இ) நிலம்‌ புடைபெயர்தல்‌ 
putaipeyartal (become topsy — turvy) 
இயல்பின்மை - 
rare, unnatural 
'நிலம்புடை பெயரினும்‌ .. ., .. 
(குறு.373: 1) 


(ஈ) ஞாலம்‌ Nalam (earth) 
huge 





உலை 
'இருங்‌ கண்‌ ஞாலத்து ஈணடு 
தொழில்‌ உதவி' (6.157: 1) 

(12) புரத்தல்‌, பொறை - protect, 
patience 
நின்‌ புரத்தலும்‌ நோன்மையும்‌ 
ஞாலத்து உள' (பரி,4: 28) 

(13) பயனுடைமை, தாய்மை, விரிவு - 
usefulness, motherhood, wide 
பல்‌ பயம்‌ உதவிய பசுமை தீர்‌ 
அகல்‌ ஞாலம்‌ புல்லிய புனிறு 
ஒரீ இப்‌ புது நலம்‌ ஏர்தர' 

(கலி, 29: 3-4) 
(௨) உலகு Ulaku 

(14) பேரளவு - huge 
'உலகு கிளர்ந்‌ தன்ன உருகெழு 
வங்கம்‌' (அகம்‌,255: 1) 

(ஊ) கிடக்கை Kitakkai 

(15) விரிவு - wide 
'இமிழ்‌ கடல்‌ வளைஇய ஈண்டு 
அகன்‌ கிடக்கை” (புறம்‌, 19: 1) 

(எ) உலகம்‌ கம்பித்தல்‌ Ulakam 
kampittal (quake) 

(16) தீமை, அழிவு, இறப்பு 
'ஒடியுமால்‌ மருப்பு உலகமும்‌ 
கம்பிக்கும்‌' (கம்ப.ஆரண்‌ 431: 2) 
(ஒப்பு) World எல்லையற்ற 
பேரளவு, நிலைபேறு, 
பெருஞ்சிறப்பு, 

உலை Ulai (boiling pot) 

(1) துன்பம்‌ 
'கொலைஞர்‌ உலைரஏற்றித்‌ 
த மடுப்ப ஆமை நிலைஅறியாது 
அந்நீர்‌ படிந்துஆடி அற்றே 


நாலடி.331: 1-2) 


உலைக்கல்‌ Ulaikkal (anvil) 


(1) 


(2) 


வெம்மை - heat 

உலைக்கல்‌ அன்ன பாறை ஏறி' 
(குறு.12: 2) 

வலிமை - strength 

உலைக்கல்‌ அன்ன வல்லாளன்னே' 
(புறம்‌, 170: 17) 


48 


உழிஞை 


(ஒப்பு) Anvil அறிவாற்றல்‌, 
ஆற்றல்‌, உலகம்‌, சக்தி, நீர்‌, 
பெண்மைக்கொள்கை, பொருண்மை, 


வளமை, விளைவளம்‌. 


உழவர்‌ Ulavar (farmer) 


(1) 


(2) 


(3) 


உழவு 
(1) 


(2) 


புலவர்‌ - poets 

செது மொழி £55 செவி செறு 
ஆக, முது மொழி நீரா, புலன்நா 
உழவர்‌ புது மொழி கூட்டுண்ணும்‌' 
(கலி .68: 3-5) 


உழைப்பு - hard work 
முகவை இன்மையின்‌ உகவை 
இன்றி, இரப்போர்‌ இரெங்கும்‌ 


இன்னா வியன்களத்து, ஆள்‌ஆழிப்‌ 
படுத்த வாள்‌ஏர்‌ உழவ” 
(புறம்‌.368: 11-13) 


(ஆ) மள்ளர்‌ Mallar 

வலிமை 

'வன்னிலை மள்ளர்‌ உகைப்ப 
எழுந்த மரக்கோவை' (பெரிய 14.3) 


Ulavu (ploughing) 

பயன்‌, காமம்‌ - yield, lust 
கரும்பு எல்லாம்‌ நின்‌ 
அன்றோ?' (கலி. 64: 14) 
செம்மைப்படுத்துதல்‌ - reform 
'முதைபடு பசுங்காட்டு அரில்பவர்‌ 
மயக்கி, பகடுபல பூண்ட உழவுறு 


உழவு 


செஞ்செய்‌, இடுமுறை நிரம்பி, 
ஆகுவினைக்‌ கலித்து, பாசிலை 
அமன்ற பயறுஆ புக்கென' 
(அகம்‌,262: 1-4) 

(3) மெய்ம்மை 
மெய்ம்மையாம்‌ உழவைச்‌ செய்து 
விருப்பெனும்‌ வித்தை வித்தி 
திருநா தேவா ,2921: 1-2) 

உழிஞை Ulinai (a flower) 

(1) மருதத்திணை - marutam 
உழிஞை தானே மருதத்துப்‌ 
புறனே (தொல்‌,1010) 

(2) எயிற்போர்‌ - beseige 
முழுமுதல்‌ அரணம்‌ முற்றலும்‌ 
கோடலும்‌ அனைநெெறி 


(3) 


மரபிற்றாகும்‌ என்ப” (தொல்‌. 1011) 
வெற்றி - victory 


உழுந்தின்‌ காய்‌ 


பொன்‌ புனை உழிஞை வெல்‌ 

போர்க்‌ குட்டுவ!' (பதி. 22: 27) 
(4) மென்மை / நொய்ம்மை - 

fragile 

பூ அல்ல; பூளை, உழிஞையோடு, 

யாத்த புன வரை இட்ட வயங்கு 


தார்ப்‌ பீலி' கவி.140: 4-5) 


soft, 


உழுந்தின்‌ காய்‌ Uluntin kay (a bean) 
(1) பனிக்காலம்‌ - winter 
'இரும்பனிப்‌ பருவத்து மயிர்க்காய்‌ 
உழுநது' (நற்‌,89; 5) 


உழைக்கலம்‌ Ylaikkalam (side bowls) 
(1) மங்கலம்‌ - auspicious 
மங்கல உழைக்கலம்‌ மருங்கு 


சேர்ந்தன: (சூளா.88: 2) 


Uli (chisel) 
) கூர்மை - sharp 
'கொல்வினைப்‌ பொலிந்த கூர்வாய்‌ 


எறிஉளி' (குறு.304; 1) 


உளி 
(1 


(ஒப்பு) Chisel அகநிலைக்கூறு, 
ஆக்க சக்தி, இயற்படிவம்‌, 
ஒழுக்கம்‌, தனித்தன்மை, 
பொருளின்‌ தன்மைக்கூறு, 
வடிவமைத்தல்‌. 


உறந்தை Urantai (a city) 

(1) சோழர்‌ - chola 
மறம்‌ கெழு சோழர்‌ 
அவையத்து, அறம்‌ 
அறியாதாங்கு' (நற்‌.400: 7-8) 
வளமை - prosperity 
வளம்‌ கெழு சோழர்‌ உறந்தைப்‌ 
பெருந்துறை' (குறு.116: 2) 
புகழ்‌ - fame 
கெடல்‌ அரு நல்‌ இசை உறந்தை 
அன்ன' (அகம்‌. 369: 14) 


உறந்தை 
கெட 


(2) 


(3) 


உன்னநிலை Unnanilai (Unnam, a tree, 


looked to for omen) 
(1) நிமித்தம்‌/வீரம்‌ - omen / bravery 
வீரர்‌ உடல்‌ வேந்தடுக்கிய உன்ன 
நிலையும்‌' (தொல்‌.1006: 8) 


49 


(2) 


(1) 


(2) 


(3) 


ஊசி 


(ஆ) உன்னம்‌ சாய்தல்‌ பமக 


caytal (withering of Unnam) 

தீமை - bad, evil 

புன்‌ கால்‌ உன்னம்‌ சாய, தெண்‌ 
கண்‌ வறிது கூட்டு அரியல்‌ 
இரவலர்த்‌ தடுப்ப' (பதி, 40: 17-18) 


Ucal (swing) 
அசைவு / 
movement/action 
ஊசல்‌ உறு தொழில்‌ 
கூட்டா: (6.90: 10) 

அசை வரல்‌ ஊசல்‌ சீர்‌ அழித்து, 
ஒன்று பாடித்தை' (கலி. 131: 34) 
போக்கு வரவு - go forward and 
backward 

உழையர்‌ கூவ புக்கு ஏகு எனப்‌ 
பெயர்வது ஓர்‌ ஊசலின்‌ 
உளதாகும்‌ (கம்ப.சுந்‌.292: 5-6) 
நிலையாமை, அசைவு - 
transitotiness, oscillation 

'உறுகயிறு ஊசல்‌ போல ஒன்று 
விட்டு ஒன்று பற்றி மறுகயிறு 
ஊசல்‌ போல 


இயக்கம்‌ - 


பூசல்‌ 


வந்து உலவு 
நெஞ்சம்‌ பெறுகயிறு ஊசல்‌ 
போலப்‌ பிறைபுல்கு சடையாய்‌ 
பாதத்து அறுகயிறு ஊசல்‌ 
ஆனேன்‌ அதிகை வீரட்டனீரே்‌ 
(திருநா தேவா .107) 
(ஒப்பு) Pendulum, Swing 
அசைவு, அன்பு, காதல்‌, காலம்‌, 


நீதித்தராசு, வாழ்க்கை; இறப்பு. 


ஊசி Uci (needle) 


(1) 


கூர்மை - sharp 
அரம்‌ தின்‌ ஊசித்‌ திரள்‌ நுதி 
அன்ன, திண்‌ நிலை எயிற்ற 
செந்நாய்‌ எடுத்தலின்‌' 

(அகம்‌, 199: 8-9) 

(ஆ) கொற்சே ஊசி விற்பார்‌ 


Korceri uci virpar 


(2) வீண்‌, பயனின்மை - waste, useless 


'கொண்டுழிப்‌ பண்டம்‌ 
விலையொரீ இக்‌ கொற்சேரி 


ஊஞ்சல்‌ 


நுண்துளைத்‌ துன்னூசி 
விற்பாரின்‌ என்றானும்‌ வேறல்லை 
பாண! வியலூரன்‌ 
வாய்மொழியைத்‌ தேற 


எமக்குரைப்பாய்‌ ந” (ஐந.ஐம்‌.21) 





(ஒப்பு) Needle, Pin அதிர்ஷ்டம்‌, 
அன்பு, இலிங்க உரு, 
எச்சரிக்கை, கட்டுப்பாடு, காதல்‌, 
திருமணம்‌, தையல்காரன்‌, 
பெண்மை, மதிப்பு. 
ஊஞ்சல்‌ (swing) பார்‌. ‘eared’ 
ஊதுலைக்குருகு Utulaikkuruku (bellows) 
(1) நெட்டுயிர்ப்பு - deep breath 
ஊது உலைக்‌ குருகின்‌ உள்‌ 


(2) 


(3 


ணா” 





உயிர்த்து” (நற்‌,125: 4) 


(ஆ) உலை வாங்கு மிதிதோல்‌ 
Ulai vanku mititol 
துன்பம்‌ - suffer 


'உலை வாங்கு மிதிதோல்‌ போலத்‌ 
தலைவரம்பு அறியாது வருந்தும்‌' 
(குறு.172: 6-7) 


(இ) துருத்தி Turutti 

நெட்டுயிர்ப்பு - deep breath 

்‌.. n n கொல்லன்‌ விசைத்துவாங்கு 
துருத்தியின்‌ வெய்ய உயிரா 
(அகம்‌ .224: 2-3) 


(ஒப்பு) Bellows ஆன்மீக வாழ்வு, 


உயிர்ப்பு, வாழ்க்கை. 
ஊமன்‌ Uman (dumb) 
(1) இயலாமை - inability 
ஞாயிறு காயும்‌ வெவ்வறை 
மருங்கில்‌ கையில்‌ ஊமன்‌ 


கண்ணின்‌ காக்கும்‌ வெண்ணெய்‌ 
உணங்கல்‌ போல' (குறு,58: 3-5) 


துன்பம்‌ - suffer 

மாரி இரவின்‌ மரம்‌ கவிழ்‌ 
பொழுதின்‌ , ஆர்‌ அஞர்‌ உற்ற 
நெஞ்சமொடு, ஓஒராங்குக்‌ கண்‌ இல்‌ 
ஊமன்‌ கடற்‌ பட்டாங்கு' 


(புறம்‌.238: 15-17) 


50 


(3) 


(ஆ) ஊம்‌ Um 

குறைபாடு, சிறப்பின்மை - 
deficiency, nonglorious 

சிறப்பு இல்‌ சிதடும்‌ உறுப்பு இல்‌ 
பிண்டமும்‌ கூனும்‌, குறளும்‌, 
ஊமும்‌, செவிடும்‌, மாவும்‌ மருளும்‌ 
உளப்பட வாழ்நர்க்கு எண்‌ பேர்‌ 
எச்சம்‌ என்று இவை எல்லாம்‌ 
பேதைமை அல்லது ஊதியம்‌ இல்‌ 


` (புறம்‌.28: 1-5) 


(4) 


(இ) ஊமை Umai 
வாய்திறவாமை/பேசாமை - mute 
ஊமை எண்கின்‌ குடாவடிக்‌ 
குருளை முலை, 501) 


(ஒப்பு) Dumbness இயல்பற்ற 
நிலை, தண்டனை, படைப்பின்‌ 
ஆரம்ப நிலை. 


ஊ மையரோடு செவிடர்‌ வார்த்தை 


Umaiyarotu cevitar varttal 


(1) 


ஊர்தி 
(1) 


(2) 


(3) 


வீண்‌ - futile 

மற்று இருந்தர்கட்கு அறியலாகா 
மாதவன்‌ என்பது ஓர்‌ அன்பு 
தன்னை உற்று இருந்தேனுக்கு 
உரைப்பது எல்லாம்‌ ஊமையரோடு 
செவிடர்‌ வார்த்தை (நாலா.617: l- 
4) 


Urti (vehicle / mount) 


விரைவு - speed 

கால்‌ கிளர்ந்தன்ன ஊர்தி" 
(பதி.தி.1: 6) 

(ஆ) 


Karutaccéval urti (Kite) 

ஆண்மை, உயர்வு - virility, high 
ஆயிர அணர்‌ தலை அரவு வாய்க்‌ 
கொண்ட சேவல்‌ ஊர்தியும்‌, 
செங்கண்‌ மாஅல்‌!” (பரி. 3: 59-60) 


(இ) யானை ஊர்தி Yanai மாம்‌ 
(Elephant) l 

வலிமை /- ஆற்றல்‌ - strength / 
power 

ஊர்ந்ததை - எரி புரை ஓடை 


இடை இமைக்கும்‌ சென்னி, பொரு 


ah: 
` 


(4) 


(5) 


(6) 


(7) 


(1 


g 


(1 


) 


S” 


சமம்‌ கடந்த புகழ்‌ சால்‌, வேழம்‌' 
(uf) .21: 1-2) 


(ஈ) ஏற்று ஊர்தி Erm ŭrti (Bull) 
மேன்மை - superiority 

வெரு . வந்த ஆறு என்னார்‌. 
விழுப்பொருட்கு அகன்றவர்‌ உருவ 
ஏற்று ஊர்தியான்‌ ஒள்‌ அணி 
நக்கன்ன' (கலி, 150: 12-13) 

சிவன்‌ 

ஊர்தி வால்‌ வெள்‌ ஏறே: சிறந்த 
சீர்‌ கெழு கொடியும்‌ அவ்‌ ஏறு 
என்ப' (புறம்‌,கட.வா.3-4) 


(௨) ஒருகால்‌ ஊர்தி Orukal ürti 
(single wheel) 

இயக்கம்‌/ விரைவு - action/speed 
LUOL தண்பொழில்‌ பகலுடன்‌ 
கழிப்பி, ஒருகால்‌ ஊர்திப்‌ 
பருதிஅம்‌ செல்வன்‌'(அகம்‌,360: 1-2) 


(ஊன) பிணிமுக ஊர்தி.  Pinimuka 
urti (Peocock) 
வலிமை - strength 

மணி மயில்‌ உயரிய மாறா 


வென்றி, பிணிமுக ஊர்தி, ஒண்‌ 
செய்யோனும்‌' (புறம்‌.56: 7-8) 


(ஒப்பு) Vehicle, Riding சாகசம்‌, 
சிறப்புத்‌ திறமை, பெருமை, 
மெய்யுறு புணர்ச்சி, மேன்மை, 
விரைவு, வெற்றி. 

Uli (aeon) 

நெடுமை - long 

நாள்‌ இடைச்‌ சேப்பின்‌, ஊழியின்‌ 
நெடிதே!'  (ஜஐங்‌,482: 4) 

(ஒப்பு) Aeon அளவிடற்கருமை, 
ஆளுருவாக்குதல்‌, எல்லையின்மை, 


கடவுளின்‌ கருத்து எடுத்துக்காட்டு, 
நிலைபேறுடைமை. 


Urru (spring) 

நர்மை/அன்பு - liquid state/love 
கல்‌ ஊற்று ஈண்டல கயன்‌ அற, 
வாங்கி, இரும்‌ பிணர்த்‌ தடக்‌ கை 


51 


(2 


ந 


(3) 


(4) 


(5) 


ஊற்றுக்கோல்‌. 


நீட்டி, நீர்‌ நொண்டு, பெருங்‌ கை 
யானை பிடி எதிர்‌ ஓடும்‌ 


(5.186: 1-3) 
வலிமை - strength 
குறுங்காழ்‌ உலக்கை ஓச்சி, 


நெடுங்கிணற்று வல்னற்று உவரி 
தோண்டி” (பெரும்‌, 97-98) 

உதவி, பயன்‌ - help, use 
உறுபுனல்‌ தந்துஉலகு ஊட்டி 
அறுமிடத்தும்‌ கல்‌ஊற்று உழியுறும்‌ 
ஆறேபோல்‌ ~ செல்வம்‌ 
பலர்க்குஆற்றிக்‌ கெட்டுலந்தக்‌ 
கண்ணும்‌ சிலர்க்குஆற்றிச்‌ செய்வர்‌ 
செயற்பால்‌ sone’ (நாலடி. 185) 


(ஆ) ஊற்று நீர்‌ பா mr (spring 
water) 

மிகுதி - excess . 
'மறப்பேன்மன்‌ யான்‌; இஃதோ, 


நோயை இறைப்பவர்க்கு ஊற்றுநீர்‌ 
போல மிகும்‌” (குறள்‌.1161) 

அறிவு - knowledge 
தொட்டனைத்து ஊறும்‌ மணற்‌ 
கேணி மாந்தர்க்குக்‌ கற்றனைத்து. 
ஊறும்‌ அறிவு” (குறள்‌. 396) 


(ஒப்பு) Spring, Fountain அறிவு. 
நுட்பம்‌, ஆறுதல்‌, ஆன்ம சக்தி, 
இளமை, உண்மை, உயிர்மூலம்‌, 
கன்னிமை, தாய்மை, நற்பேறு, 
நிலைபேறு, பிறப்பு, புனிதம்‌, 
மருத்துவ இயல்பு, மீட்பு, 
முழுமை, வருங்கால வாழ்க்கை, 
வழிபாடு, வளமை, விளைவளம்‌; 
இறப்பு; தூய்மைப்படுத்துதல்‌. 
ஊற்றுக்கோல்‌ Urrukkol (staff) 

(1) உதவி; பாதுகாப்பு - help, safety 
'இழுக்கல்‌ உடை உழி 
உஊற்றுக்கோல்‌ அற்றே ஒழுக்கம்‌ 
உடையார்வாய்ச்‌ Gere)’ 
(குறள்‌ .415) 


(2) 


(ஆ) ஊற்றங்கோல்‌ Urrankil : 


உதவி, துணை - help, support 

நல்ல வெளிப்படுத்துத்‌ தீய 
மறந்தொழிந்து ஒல்லை 
உயிரக்கூற்றங்‌ கோலாகி' 


(சிறுபஞ்‌.57: 1-2) 


ஊனம்‌ எண்ணெய்‌ ஆடுதல்‌ 


(இ) தொடித்தலை விழுத்தண்‌ = n . மாதிரம்‌ துடித்தன' 
Totittalai viluttantu (கம்பசுநீ.298: 5) 


(3) முதுமை - ageing 





தொடித்‌ தலை விழுத்‌ தண்டு (இ) திக்கு எலாம்‌ எரிதல்‌ Tikku 
ஊன்றி, நடுக்குற்று, இரும்‌ இடை elam erital 
மிடைந்த சில சொற்‌ பெரு தீமை, அழிவு, இறப்பு 
மூதாளரேம்‌ ஆகிய எமக்கே? சிரியுமால்‌ இலங்கையும்‌ மதிலும்‌ 
(புறம்‌.243: 12-14) திக்கு எலாம்‌ எரியுமால்‌ கந்தர்ப்ப 
நகரம்‌ எங்கணும்‌ (கும்ப.சுந.373: l- 
(ஒப்பு) Crutch ஆதரவு, ஆதாரம்‌, 2) 
உதவி, சார்பு, நம்பிக்கை, 
பலக்குறைவு, முதுமை. எண்‌-எழுத்து Eneluttu (number-letter) 
(1) கல்வி -education 
ஊனம்‌ Unam (meat mincing block - எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப 
a இவ்விரண்டும்‌ கண்ணென்ப 


wood) 
(1) சிதைவு - injury 
வளை தலை யாத்த தாழ்‌ கரும்‌ 


வாழும்‌ உயிர்க்கு' (குறள்‌.392) 


பாசவர்‌ எஃகு ஆடு ஊனம்‌ கடுப்ப, எண்கு Enku (Bear) 
மெய்‌ சிதைந்து' (1) வலிமை - strength 
(பதி, 67: 16-17) வன்‌ கை எண்கின்‌ வய நிரை 
பரக்கும்‌' (அகம்‌,15: 16) 
GT (2) பெரியார்‌ - men of status 
'பெரியாரைச்‌ சார்ந்தார்மேல்‌ 
பேதைமை கந்தாச்‌ சிறியார்‌ 
எட்டு Ettu முரண்கொண் டொழுகல்‌ 
(1) குணம்‌ -quality வெறியொலி கோநா 
எட்டு கொலாம்‌ அவர்‌ ஈறில்‌ யினம்வெரூஉம்‌ வெற்ப! 
பெருங்குணம்‌ எட்டு கொலாம்‌ புலம்புகின்‌ தீநாய்‌ எழுப்புமாம்‌ 
அவர்‌ சூடும்‌ இனமலர்‌ எட்டு எண்கு' (பழமொழி. 292) 
கொலாம்‌ அவர்‌ தோளினை 
யாவன எட்டு கொலாம்‌ திசை (ஒப்பு) Bear அச்சம்‌, 
ஆக்கின தாமே' அருவருப்பு, ஆபத்து, தீமை, 
(திருநா.தேவா 978) பிடிவாத நிலை, முரட்டுக்குணம்‌, 


(2) கலைகள்‌ -arts 
'மண்ணிடை ஐந்தினர்‌ ஆறினர்‌ 
அங்கம்‌ வகுத்தனர்‌ ஏழிசை 


வலிமை, வன்முறை, விடாப்பிடி. 


ETET ped, eet எண்ணெய்‌ ஆடுதல்‌ Enney atutal 
(திருஞான தேவா 3771: 3-4) (1) தீமை, அழிவு - evil omen 
எயிறு நிலத்து வீழவும்‌, 
எட்டுக்கிசைகளும்‌ ல்‌ எண்ணெய்‌ ஆடவும்‌' (புறம்‌.41: 8) 
Ettuticaikalum atirtal : P ; 
vs (ஆ) ராவணன்‌ ன்‌ ப 
(1) தீமை, அழிவு, இறப்பு தலைகளிலும்‌ எண்னெய்‌ தேய்த்துக்‌ 
திசையிரு நான்கும்‌ அதிர்ந்திடும்‌ கொண்டு, கழுதை மற்றும்‌ 
அன்றி' (சிலப்‌.20: 4) பேய்கள்‌ ட்டிய தேரின்மேல்‌ 
சிவ டை 
(ஆ) மாதிரம்‌ துடித்தல்‌  Matiram அணிந்தவனாய்த்‌ தென்திசை 
tutittal நோக்கிச்‌ செல்லுதல்‌ [rvanan, tan 
தீமை, அழிவு 


pattut talaikalilum enney téyttuk kontu 


52 


எண்ணெய்‌ சுண்ணம்‌ தூவுதல்‌ 


kalutai marrum péykal puttiya térin mél 
erl, civanta atai anintavanayt tenticai 


nokkic cellutal 


(2) தீமை, அழிவு, இறப்பு - evil 


omen 

'எண்ணெய்‌ பொன்‌ முடிதொறும்‌ 
இழுகி ஈறு இலாத்‌ திண்‌ நெடுங்‌ 
கழுதை பேய்‌ பூண்ட தேரின்மேல்‌ 
அண்ணல்‌ அவ்‌ இராவணன்‌ அரத்த 


ஆடையன்‌ நண்ணினன்‌ 
தென்புலம்‌ நசைஇல்‌ கற்பினாய்‌!' 
(கம்ப.சுநீ.368) 
எண்ணெய்‌ சுண்ணம்‌ தூவுதல்‌ Enney 
cunnam tuvutal 
(1) மகிழ்ச்சி -joy 
‘BOOT GOT GST கேசவன்‌ நம்பி 


பிறந்தினில்‌ எண்ணெய்‌ சுண்ணம்‌ 
எதிரெதிர்‌ தூவிட' (நாலா.13: 2-3) 


எய்‌ Ey (Porcupine) 


(1) 


(4) 


கடினம்‌ - hard 
எய்ம்‌ முள்‌ அன்ன பரூஉ மயிர்‌ 
எருத்தின்‌' (50.98: 1) 


(ஒப்பு) Porcupine 
கண்மூடித்தனமான சீற்றம்‌. 


Eyil (wall) 

நிலைபேறு - stable 
மன்‌ எயிலுடையோர்‌ 
(5.150: 5) 
காவல்‌/பாதுகாப்பு - security/safety 
அம்புடைஆர்‌ எயில்‌ உள்‌ அழித்து 
உண்ட' (பதி.20: 19) 


போல்‌ 


(ஆ) ஓர்‌எயில்‌ Or eyil (lone fort) 
வறுமை/நலிவு - poverty/ decline 
ன உடைமதில்‌ ஓர்‌ எயில்‌ 
மன்னன்‌ போல (6.43: 10-11) 


(இ) தூங்கெயில்‌ Tunkeyil (hanging 
fort) l 

காவல்‌, பாதுகாப்பு - security, 
safety 


53 


(5) 


(6) 


(7) 


(8) 


(9) 


எயில்‌ 


கடவுள்‌ அஞ்சி வானத்து இழைத்த 
தூங்கெயில்‌ கதவம்‌ காவல்‌ 
கொண்ட' (பதி. 31°: 18-19) 
வலிமை - strength 

ஒன்னார்‌ உட்கும்‌ துன்‌ அருங்‌ கடுந்‌ 
திறல்‌ தூங்கு எயில்‌ எறிந்த நின்‌ 
ஊங்கணோர்‌ நினைப்பின்‌ 


(புறம்‌,39: 5-6) 


(m) அரணம்‌ Aranam (fort) 


பாதுகாப்பு - safety 

கடிப்புக்‌ கண உறூஉம்‌ 
தொடித்தோள்‌ இயவர்‌, அரணம்‌ 
காணாது, மாதிரம்‌ துழைஇய 


நனந்தலைப்‌ பைஞ்ஞிலம்‌ வருக, 
இந்நிழல்‌ என (பதி,17: 7-9) 


(௨) அரண்‌ Aran 
பாதுகாப்பு - safety 
முனை கைவிட்டு முன்னிலைச்‌ 
செல்லாது, தூ எதிர்த்து பெறாஅத்‌ 


தா இல்‌ மள்ளரொடு தொல்‌ 
மருங்கு அறுத்தல்‌ அஞ்சி, அரண்‌ 
கொண்டு, துஞ்சா வேந்தரும்‌ 
துஞ்சுக' (பதி.81: 33-36) 

காவல்‌ - security 

அம்பு துஞ்சும்‌ கடி அரணால்‌' 
(புறம்‌,20: 16) 


(ஊ) சுவர்‌ Cuvar 

பிரிவு - seperation 

காள்‌ வலம்படுப்பச்‌ சேட்‌ புலம்‌ 
படர்ந்தோர்‌ நாள்‌ இழை நெடுஞ்‌ 
சுவர்‌ நோக்கி' (அகம்‌,6]: 3-4) 


(10) தனிமை - lonely 
'சேண்‌உறை புலம்பின்‌ நாள்முறை 
இழைத்த திண்சுவர்‌ நோக்கி 


(11) உறுதி/திண்மை - 


(12) உறுதி, 


(அகம்‌,289: 9-10) 
strong / firm 
காழ்‌ சோர்‌, முது சுவர்க்‌ கணச்‌ 


சிதல்‌ அரித்த' (சிறு, 133) 
(cr) மதில்‌ Matil 
வலிமை, திண்மை - 


strong, power, firm 

வந்து மதுரை மதில்‌ பொரூஉம்‌ 
வான்‌ மலர்‌ தாஅய்‌, அம்‌ தண்‌ 
புனல்‌ வையை யாறு” 


(பரி, 12: 9-10) 


எருக்கு 


(13) 


(14) 


(15) காவல்‌ - 


(16) திண்மை - 


(17) பாதுகாப்பு - 
விடர்ப்‌ புலி பொறித்த கோட்டை 


காவல்‌ - security 

நெடு நீர்‌ மலி புனல்‌, நீள்‌ மாடக்‌ 
கூடல்‌ கடி மதில்‌ பெய்யும்‌ 
பொழுது' 

(பரி, 20: 106-107) 

பாதுகாப்பு - safety 

உடை மதில்‌ ஓர்‌ அரண்‌ போல, 
அஞ்சுவரு நோயொடு 


துஞ்சாதோனே!' (அகம்‌.45: 18-19) 


(ஏ) காப்பு Kappu 

security 

'அருங்கடிக்‌ காப்பின்‌ அகல்நகர்‌ 
ஒருசிறை” (அகம்‌.311: 2) 

firmness 

புலிப்‌ பொறிப்‌ போர்க்‌ கதவின்‌ 
திருத்‌ துஞ்சும்‌ திண்காப்பின்‌' 
(பட்‌. 40-41) 


(ஐ) கோட்டை Kottai 
safety 


(புறம்‌,174: 17) 


(ஓ) சிறை Cirai 

பாதுகாப்பு 

சிறையில்லா மூதூரின்‌ வாயில்‌ 
காப்பு இன்னா' (இன்னா.23: 1) 





(ஒப்பு) Wall, Fort அடைக்கலம்‌, 
அறிவாற்றல்‌, உரிமை, உயர்வு, 
காதல்‌, பாதுகாப்பு, பிரிவு, 


வளமை, விழிப்புணர்வு, வீடுபேறு, 


எருக்கு Erukku (Yarcum) 


(1) 


(2) 


காமம்‌ - lust / passion 

மடலே காமம்‌ தந்தது! அலரே 
மிடை பூ எருக்கின்‌ அலர்‌ 
தந்தன்றே' (நற்‌, 152: 1-2) 

எளிமை / புன்மை - simple 
புல்‌ இலை எருக்கம்‌ ஆயினும்‌, 
உடையவை கடவுள்‌ பேணேம்‌ 
என்னா' (புறம்‌.106: 2-3) 

அறிவிலார்‌, அழிவு, கல்லாமை - 
ignorant, destruction, illiterate 
'எல்லாத்‌ திறத்தும்‌ இரப்பப்‌ 
பெரியாரைக்‌ கல்லாத்‌ 
துணையார்தாம்‌ கைப்பிடித்தல்‌ 
சொல்லின்‌ நிறைந்தார்‌ 


(4) 


எலும்பு, 


வலையினாய்‌! அஃதால்‌ எருக்கு 
மறைந்துயானை பாய்ச்சி விடல்‌ 


(பழமொழி. 62) 


(ஆ) எருக்கங்‌ கண்ணி ல்‌ 
Erukkan kanni cututal (wearing yarcum 
wreath) 
காமம்‌ - lust / passion 
பு எனக்‌ குவிமுகிழ்‌ எருக்கங்‌ 
கண்ணியும்‌ சூடுப . காமம்‌ 
காழ்க்கொளினே' (குறு.17) 

எருமை (buffalo) பார்‌. “காரான்‌” 


எலி Eli (Rat) 


(1) 


(2) 


(3) 


(4) 


(5) 


புன்மை - low 

'இல்‌ எலி வல்சி வல்‌ வாய்க்‌ கூகை 
(அகம்‌,122: 13) 

தீய மூயற்சி - bad effort 
விளை பதச்‌ சீறிடம்‌ நோக்கி, 
வளை கதிர்‌ வல்சி கொண்டு, 
அளை மல்க வைக்கும்‌ எலி 
முயன்றனையர்‌ ஆகி 

(புறம்‌,190: 1-3) 

சிறுமை - smallness, mean 

புலி பார்த்து ஒற்றிய களிற்று 
இரை பிழைப்பின்‌, எலி பார்த்து 
ஒற்றாதாகும்‌' (புறம்‌.237: 16-17) 
பகை/அழிவு - enmity / destruction 
ஓலித்தக்கால்‌ என்‌ ஆம்‌ உவரி 
எலிப்பகை நாகம்‌ உயிர்ப்பக்‌ 


கெடும்‌' (குறள்‌ 763) 


9 


(ஆ) எலிக்கணம்‌ Elikkanam 


(விரைந்த) அழிவு 
'பைவரி நாகத்‌ தைவாய்ப்‌ பிறந்த 





ஒலிப்புயிர்‌ பெற்ற எலிக்கணம்‌ 
போல ஓழிந்தோர்‌ ஒழியக்‌ 
கழிந்தோர்‌ காணா 
(பெருங்‌ .உஞ்‌ .56: 273-275) 

(ஒப்பு) Rat, Mouse அதிர்ஷ்டம்‌, 
நன்றியறிதல்‌, புத்திசாலித்தனம்‌; 
அழிவு, அற்பமான நிலை, 
இறப்பு, கோழைத்தனம்‌, தீமை, 
தூய்மையற்ற நிலை, பகட்டு, 


வறுமை, வெற்றாரவாரம்‌. 


எலும்பு (bone) பார்‌. “என்பு? 


எலும்பு மாலை 


எலும்பு மாலை Elumpu malai 


(1) 


(2) 


(8) 


அழிவு 

என்பொடு கொம்பொடு ஆமை 
இவைமார்பு இலங்க எருதேறி 
ஏழை உடனே 


(கிருஞான .தேவா .2653: 1-2) 


(ஆ) அக்கு Akku 

அழிவு 

அக்கினார்‌ அமுதுண்கலன்‌ ஓடுமே” 
(திருஞான.தேவா 2854: 7-8) 


Elili (cloud) 
கடவுட்டன்மை / புனிதம்‌ - 
divinity / holy 
'உலகிற்கு ஆணியாகப்‌ பலர்‌ 
தொழ, பல வயின்‌ நிலைஇய 


குன்றின்‌ கோடுதோறு ஏயினை, 
உரைஇயரோ ! பெருங்‌ கலி 
எழிலி!” (நற்‌.139: 1-3) 

தண்மை - cool 

தலை நாட்கு எதிரிய தண்‌ பத 
எழிலி' (நற்‌,362: 3) 


வளமை - prosperity 

'வறந்த ஞாலம்‌ தெளிர்ப்ப வீசிக்‌ 
கறங்கு குரல்‌ எழிலி கார்‌ 
செய்தன்றே' (ஐங்‌,452: 1-2) 

மழை - rain 

பொய்யா எழிலி பெய்விடம்‌ 
நோக்கி (புறம்‌.173: 5) 

அழகு - beautiful 

'இருங்கடன்‌ மாந்திய ஏர்கொள் 


எழிவி' (திணை.ஐம்‌.26: 1) 


(ஆ) கார்‌ Kar 

தண்மை - cool 

தனி திரு தண்‌ கார்‌ தலைஇ 
(நற்‌.316: 9) 


விரைவு - speed 

நின்னே உள்ளி வந்தனென்‌ - நல்‌ 
நுதல்‌ அரிவை! -  காரினும்‌ 
விரைந்தே” (ஐங்‌ 492: 4-5) 

அழகு - beautiful 


எஃகு இடை தொட்ட, கார்க்‌ 
கவின்‌ பெற்ற ஐம்பால்‌ போல 
(கலி, 32: 1) 

வளமை - prosperity 

கார்புகன்று எடுத்த 

நனந்தலை' (அகம்‌,303: 5) 


சூர்புகல்‌ 


59 


எழிலி 

(இ) கொண்மூ Konmu 

(10) பயன்‌ - use 
ஒளிறு வாள்‌ பொருப்பன்‌ உடல்‌ 
சமத்து இறுத்த களிறு 
நிரைத்தவைபோல்‌ கொண்மூ 
நெறிதர, .. .. .. .. வண்மைபோல்‌ 
வானம்‌ பொழிந்த நீர்‌' 
பரி, 22: 1-2, 8) 

(11) வளமை - prosperity 
ஞாலம்‌ வறம்‌ தீரப்‌ பெய்ய, 
குணக்கு ஏர்பு, காலத்தில்‌ 
தோன்றிய கொண்மூப்‌ போல்‌ 
(கலி, 82: 1-2) 

(12) இயக்கம்‌ - action 
பெய்து வறிது ஆகிய 
பொங்குசெலற் கொண்மூ 
(அகம்‌,125: 9) 

(13) மேன்மை / வளர்ச்சி - 


superiority / development 
ஆர்‌ கலி யாணர்த்‌ தரீ இய, கால்‌ 


வீழ்த்து, கடல்வயின்‌ குழீஇய 
அண்ணல்‌அம்‌ கொண்மூ” 
(புறம்‌.205: 10-11) 
(ஈ) கொண்டல்‌ Kontal 

(14) பயன்‌, வளமை - use, prosperity 
'பயன்நிலம்‌ குழைய வீசி, 


பெயலமுனிந்து, விண்டு முன்னிய 
கொண்டல்‌ மாமழை” 
(அகம்‌.23 5: 4-5) 


(௨) மஞ்சு Mañcu 


(15) நிலையாமை - unstable 
(ட, யாக்கை மலையாடு 
மஞ்சுபோல்‌ தோன்றிமற்‌ றாங்கே 
நிலையாது நீத்து விடும்‌' 
(நாலடி 28) 

(16) கருமை 
மஞ்சே என வீழ்‌ மறலிக்‌ 


கிறைநீள்‌' (பெரிய,8.18) 


(ஊன) வானம்‌ Vanam 


அழகு - beautiful 
'தடமென்‌ பணைத்தோளி ! 
நீத்தாரொ வாரார்‌ மடநடை 


மஞ்ஞை ABUS கடன்‌ முகந்து 
மின்னோடு வந்தது எழில்‌ வானம்‌' 
(ஐந்‌ .எழு.16: 1-3) 


எழினி 


(எ) பருவக்‌ கொண்மூ Paruvak 
konmu 

(17) கொடை, உதவி 
பருவக்‌ கொண்மூப்‌ படியெனப்‌ 
பாவலர்க்கு ஒருமையின்‌ 
உரிமையின்‌ உதவி' (கனிப்‌.92: 5-6) 


(ஏ) மேகம்‌ Mekam 

(18) கொடை, வண்மை 
புள்ளி மால்‌ வரை பொன்‌ என 
நோக்கி வான்‌ வெள்ளி வீழ்‌ 
இடை வீழ்த்தெனத்‌ தாரைகள்‌ 
உள்ளி உள்ள எலாம்‌ உவந்து 
ஈயும்‌ அவ வள்ளியோரின்‌ 
வழங்கின மேகமே' (கம்ப,பால,16) 


(ஒப்பு) Cloud அருளுடைமை, 
அறிவாற்றல்‌, அன்பு, உறக்கம்‌, 


தனிமை, தெய்வத்தன்மை, 
நிலையற்ற தன்மை, நிறைவு, நீர்‌, 
பண்புடைமை, மகிழ்ச்சி, 
மறைவெளியீடு, முன்னுணர்வு, 


வளமை, வானுலகம்‌. 


எழினி Elini (a liberal chief) 

(1) நடுவுநிலைமை, பாதுகாப்பு - 
justice, safety 
க . வெம்போர்‌ நுகம்படக்‌ 
கடக்கும்‌ பல்வேல்‌ எழினி 
முனையான்‌ பெருநிரை போலக்‌ 
கிளையொடுங்‌ காக்கதன்‌ 
கொழுநன்‌ மார்பே (குறு.80: 4-7) 


எழுத்து (letter) பார்‌. “எண்‌-எழுத்து” 


எழுகுளிறு மிதித்த ஒரு பழம்‌ 

Elukuliru mititta oru palam (a fruit 

treaded by seven crabs) 

(1) சிதைவு, அழிவு, துன்பம்‌ - 

decline, destruction, sorrow 
a a QUT கோட்டு அதவத்து 
எழு குளிறு மிதித்த ஒரு பழம்‌ 
போலக்‌ குழைய' (குறு,24: 3-5) 


எழுது சித்திரங்கள்‌ Elutu cittirankal 
(1) செயலின்மை / இயக்கமின்மை — 
inactive / motionless 


26 


எறும்பி 


'இரண்டு பாடும்‌ துலுங்காப்‌ 
புடைபெயரா எழுது சித்திரங்கள்‌ 
போல நின்றனவே' (நாலா.283: 7- 
8) 


எழுமீன்‌ Elumin (seven stars) 


(1) 


கடவுட்டன்மை - divinity 
கைதொழு மரபின்‌ எழுமீன்‌ 
போல: (நற்‌.231: 2) 


மே.காண்‌. “அருந்ததி” 


எள்‌ El (sesame) 


(1) 


(2) 


(3) 


(4) 


(1) 


(1) 


சிறுமை / புன்மை - small / low, 
simple 

அடை இடைக்‌ கிடந்த கை பிழி 
பண்டம்‌, வெள்‌ எட்‌ சாந்தொடு, 
புளிப்‌ பெய்து அட்ட வேளை 
வெந்தை, வல்சி ஆக, பரற்‌ பெய்‌ 
பள்ளிப்‌ பாய்‌ இன்று வதியும்‌ 
உயவல்‌ பெண்டிரேம்‌ 
அல்லேம்மாதோ' (புறம்‌.246: 6-10) 
சிறுமை / சிறிய அளவு - small 
/ little 

எட்‌ பகவு அன்ன சிறுமைத்தே 
ஆயினும்‌, உட்பகை உள்ளது ஆம்‌ 
கேடு' (குறள்‌, 889) 


(ஆ) எள்‌ (எட்பூ El 

வெண்மை, விளக்கம்‌ - white, 
bright 

'எட்பூ நிறத்தொடு கட்காமுறுத்தும்‌ 
விளங்கறல்‌ வெள்ளியின்‌ வீசுறும்‌ 
என்றதன்‌” (பெருங்‌, மகத 12: 71-72) 
அழகு - beautiful 

எள்‌ ஒத்த கோல மூக்கின்‌ 
ஏந்திழை ஒருத்தி முன்கை 
(கம்ப,பால,928: 1) 


எறும்பி அளை Erumpi alai (anthill) 


சிறுமைகுறுமை - small / narrow 
எறும்பி அளையின்‌ குறும்‌ பல்‌ 
சுனைய' (குறு,12: 1) 


மே.காண்‌. “புற்றம்‌” 


எறும்பி Erumpi (ant) 


உழைப்பு - hard work 


எறும்பிடை நாங்கூழ்‌ 


(2) 


(4) 


(5) 


நுண்‌ பல்‌ எறும்பி கொண்டு 
அளைச்‌ செறித்த வித்தா வல்சி, 
வீங்கு சிலை, மறவர்‌ பல்‌ ஊழ்‌ 


புக்குப்‌ பயன நிரை கவர்‌ 
(அகம்‌.377: 3-5) 

(ஆ) எறும்பு Erumpu 
முன்னறிதிறம்‌, நுட்பம்‌ - 
anticipation, subtle, minute 
பொய்யா எழிலி பெய்விடம்‌ 
நோக்கி, முட்டை கொண்டு வன்‌ 
புலம்‌ சேரும்‌ சிறு நுண்‌ 


எறும்பின்‌ சில்‌ ஒழுக்கு ஏய்ப்ப” 
(புறம்‌.173: 5-7) 


பேதைமை, வீண்முயற்சி - foolish, 
futile 

'ஆகாது எனினும்‌ அகத்துநெய்‌ 
உண்டாகின்‌ போகாது எறும்பு 
புறம்சுற்றும்‌ - யாதும்‌ கொடாஅர்‌ 
எனினும்‌ உடையாரைப்‌ பற்றி 
விடாஅர்‌ உலகத்து அவர்‌ 
(நால்டி.337) 


ஆக்கம்‌, செயல்‌ - active 
நந்தெறும்பு தூக்கணம்‌ புள்காக்கை 
என்றிவைபோல்‌ தம்கருமம்‌ நல்ல 
கடைப்பிடித்து” (ஆசார ,100; 1-2) 


(இ) உறவி Uravi 
உறுதியின்மை/வலுவின்மை - weak 
'ஆள்வினைக்கு எழுந்த 
அசைவுஇல்‌ உள்ளத்து ஆண்மை 
வாங்க, காமம்‌ தட்ப, அகைபடு 
நெஞ்சம்‌! கண்கண்‌ அகைய, 
இருதலைக்‌ கொள்ளி இடைநின்று 
வருந்தி, ஒருதலைப்‌ படாஅ உறவி 
போன்றனம்‌' (அகம்‌,339: 6-10) 


(ஒப்பு) Ant அடக்கம்‌, 
அறிவாற்றல்‌, இயல்புணர்ச்சி, கடும்‌ 
உழைப்பு, சீரான தன்மை, 
செயலறிவு, பணிவு, புத்திகூர்மை, 
பெருக்கத்தன்மை, வரிசைமுறை, 
வலிமை; குறுகிய மனப்பான்மை, 


பொறாமை, வலுவற்ற இயல்பு. 


எறும்பிடை நாங்கூழ்‌ Erumpitai nankul 


(1) 


துன்பம்‌ - trouble 
எறும்பிடை நாங்கூழ்‌ எனப்‌ 
புலனால்‌ அரிப்புண்டு அலந்த 


எறும்பு (ஸர்‌) பார்‌. 


எறுழ்‌ 
(1) 


என்பு 


(1) 


(2) 


(3) 


(4) 


ஏர்‌ 
வெறுந்‌ தமியேனை விடுதி 
கண்டாய்‌” (திருவா .6: 25.1-3) 


“எறும்பி்‌ 


Erul (a red flower) 
நன்மை / 
goodness/pleasure. 
வரு மழைக்கு எதிரிய மணி நிற 
இரும்‌ புதல்‌ நறை நிறம்‌ படுத்த நல்‌ 
இணர்த்‌ தெறுழ்‌ of (5.302: 4-5) 


இன்பம்‌ - 


Enpu (bone) 

நெகிழ்ச்சி - melt 

'உருகுபவை போல்‌ என்பு, குளிர்‌ 
கொளீஇ” (பொரு. 78) 

வலிமை - strength 

உரிவை தைஇய ஊன்கெடு 
மார்பின்‌ என்புஎழுந்து இயங்கும்‌ 
யாக்கையர்‌' (திருமுரு. 129-130) 
அன்பு - love 

என்பி லதனை வெயில்‌ போலக்‌ 
காயுமே அன்பி லதனை அறம்‌ 
(குறள்‌, 77) 

வறுமை - poverty 

உடும்பு உரித்தன்ன என்பு எழு 
மருங்கின்‌ கடும்பின்‌ கடும்‌ பசி 
களையுநர்க்‌ காணாது 


ஏர்‌ Er (plough) 


(1) 


(2) 


(புறம்‌.68: 1-2) 
(ஒப்பு) Bone அழிவின்மை, 
ஆதாரம்‌, உறுதி, சிறந்த பண்பு, 
மீட்பு, வலிமை, வாழ்க்கை; 
இறப்பு. 

ஏ 
உழைப்பு - hard work 


கல்‌ அறுத்து இயற்றிய வல்‌உவர்க 
கூவல்‌, வில்‌ ஏர்‌ வாழ்க்கை, சீறூர்‌ 
மதவலி நனி நல்‌ கூர்நதனன 
ஆயினும்‌ (புறம்‌,331: 1-3) 

வீரம்‌ / மறம்‌ - bravery 

'இரைமுரசு ஆர்க்கும்‌ உரைசால்‌ 
பாசறை, awar உழவின்நின்‌ 
நல்‌இசை உள்ளி' (புறம்‌,371: 12-13) 


(3) புலமை - poetic ability 


ஏர்‌ 


(4) 


(5) 


(6) 


(7) 


(8) 


(9) 


'வில்லேர்‌ உழவர்‌ பகைகொளினும்‌ 


கொள்ளற்க சொல்ஏர்‌ உழவர்‌ 
பகை (குறள்‌. 872) 

உழவு, உழவர்‌ - ploughing, 
farmer 


சுழன்றும்‌ ஏர்ப்பின்னது உலகம்‌ 
அதனால்‌ உழந்தும்‌ உழவே தலை 
(குறள்‌. 1031) 


(ஆ) .ஓர்‌ ஏர்‌ Orer 
தனிமை/துன்பம்‌ - lonely / sorrow 
ஈரம்பட்ட செவ்விப்‌ பைம்‌ 


புனத்து gigt உழவன்‌ போல 
பெருவிதுப்பு உற்றன்றால்‌, 
நோகோயானே' (குறு.13 1: 4-6) 


(இ) நாஞ்சில்‌ Nancil 


உழவு, விளைவளம்‌ - ploughing, 
growth / fertility 

நிலம்‌ கண்‌ வாட, நாஞ்சில்‌ 
கடிந்து” (பதி, 19: 17) 

வளைவு - bend 

வாய்‌ வாங்கும்‌ வளை நாஞ்சில்‌ 
பரி, 1:5) 

பயன்‌ - use 


'வறன உழு நாஞ்சில்‌ போல்‌, 
மருப்பு ஊன்றி நிலம்‌ சேர்‌ 

(கலி. 8: 5) 
வலிமை, 
fertile 
'கொடு மிடல்‌ நாஞ்சிலான்‌ .தார்‌ 
போல்‌ மராத்து' (கலி, 36: 1) 


வளமை - Strength, 


(10) வெற்றி - victory 


அடல்‌ வெந்‌ நாஞ்சில்‌ பனைக்‌ 
கொடியோனும்‌' (புறம்‌, 56: 4) 
(F) நாஞ்சில்‌ துஞ்சுதல்‌ Nancil 
tuncutal (idle plough) 


(11) வறட்சி, வளனின்மை - drought 


(12) பயன்‌ 


நாடு வறம்‌ கூர, நாஞ்சில்‌ துஞ்ச' 
(அகம்‌.42: 5) 


(2) உழுபடை Ulupatai 

- use 

'பொருபடை தரூஉம்‌ கொற்றமும்‌ 
உழுபடை ஊன்று சால்‌ மருங்கின்‌ 
ஈன்றதன்‌ பயனே (புறம்‌.3 5: 25-26) 


58 


ஏழு 


ஏறு 


(esr) பகடு Pakatu 
உழைப்பு, வளமை 
‘SIET D IT பெருஞ்செல்வம்‌ 


தோன்றியக்கால்‌ தொட்டுப்‌ பகடு 
நடந்தகூழ்‌ பல்லாரோடு உண்க 
(நாலடி.2: 1-2) 


(ஒப்பு) Plough அமைதி, 
அரசத்தன்மை, ஆண்மைக்‌ 
கொள்கை, இனப்பெருக்கம்‌, 
உழைப்பு, .கடமை ஒப்படைப்பு, 
கடவுட்டன்மை, நிறைவு, படைப்பு, 
பயன்‌, புனிதம்‌, மறுசுழற்சி, 
வளமை, விளைவளம்‌; _.கருமத்தில்‌ 
கண்ணாயிருத்தல்‌. 
Elu 


(1) ஊழி, இசை - aeon, music 


ஏழு கொலாம்‌ அவர்‌ ஊழி 
படைத்தன ஏழு கொலாம்‌ அவர்‌ 
கண்ட இருங்கடல்‌ ஏழு கொலாம்‌ 
அவர்‌ ஆளும்‌ உலகங்கள்‌ ஏழு 
கொலாம்‌ இசை ஆக்கினதாமே' 
(திருநா .தேவா 977) 


அற்றியல்‌ Erriyal (Taurus) 


(1) வலிமை - 


strength 
உருகெழு வெள்ளி வந்து ஏற்றியல்‌ 
சேர” (பரி, 11: 4) 





(ஒப்பு) Taurus அமைதி, உழவு, 
உறுதி, செயல்முறை அறிவு, 
தடுமாற்றமின்மை, தியாகம்‌, 
நேர்மை, படைப்பு, பரந்த 
மனப்பான்மை, பற்றின்மை, புரிந்து 
கொள்ளும்‌ திறன்‌, மழை, மிகு 
உணர்ச்சி, விளைவளம்‌, வெற்றி. 
ஏறு Eru (male animal) 
(1) பீடு, பெருமிதம்‌, வீரம்‌ ்‌ 


(2) 


வலிமை, 
chief 
'வலிமிகு முன்பின்‌ அண்ணல்‌ 
ஏஎஎறு' (அகம்‌,146: 1) 


greatness, bravery 
வாணுதல்‌ கணவ! மள்ளர்‌ ஏறே! 
(பதி, 38: 10) 

தலைமை - 


strength, 


(3) மிடுக்கு, ஆளும்‌ தன்மை 


ஒறு 


(4) 


'ஆளரி ஏறு போல்வார்‌ அவரை 


முன்‌ போக்கிப்‌ பின்னே' 
(பெரிய 3.12) 

(ஆ) வெள்ளேறு Velléru 

மனைவி உயிருடன்‌ இருத்தல்‌, 
மகன்‌ பிறப்பு - wife being alive; 
birth of son 

'வாய்ந்த வைகறை வையக 
வரைப்பின்‌ நாற்கடல்‌ உம்பர்‌ நாக 
வேதிகைப்‌ பாற்கடல்‌ பரப்பில்‌ 
பனித்திரை நடுவண்‌ வாயும்‌ 
கண்ணும்‌ குளம்பும்‌ பவளத்‌ 
தாயொளி பழித்த அழகிற்‌ றாகி 
விரிகதிர்த்‌ திங்களோடு 
வெண்‌ பளிங்கு உமிழும்‌ 
உருவொளி உடைத்தாய்‌ 
உட்குவரத்‌ தோன்றி வயிரத்து 
அன்ன வைந்நுனை மருப்பில்‌ 
செயிர்படு நோக்கமொடு 
சிறப்பிற்கு அமைந்ததோர்‌ 


வெண்தார்‌ அணிந்த வெள்ளேறு 
கிடந்த வண்டார்‌ தாதின்‌ வெண்‌ 
தாமரைப்பூ அங்கண்‌ வரைப்பின்‌ 
அமரிறை அருள்வகைப்‌ 
பொங்குநிதிக்‌ கிழவன்‌ போற்றவு 
மணப்ப மங்கலங்‌ கதிர்த்த வங்கல்‌ 


உழாகத்துத்‌ தெய்வ மகடு ௨ 
மெய்வயிற்‌ பணித்துப்‌ பையுள்‌ 
தீரக்‌ கைவயிற்‌ கொடுத்தலும்‌ 


(பெருங்‌.வத்‌.5: 65-80) 


(இ) இளமையான இடபக்கன்று 
கழகத்தினை க்க 


அங்குள்ளவர்‌ சிதறி ஓடி, 
நிழலில்லாத மரங்களில்‌ ஏறி 
நிற்‌ றல்‌ 


kalakattinai alikka ankullavar citari oti, 


Ilamaiyana _itapakkanru 


nilalillata marankalil éri nirral (young 
bull) 

தீமை, துன்பம்‌ - evil omen 
மழவிடை இளங்கன்‌ றொன்று 
வந்துநங்‌ கழகந்‌ தன்னை உழறிடச்‌ 
சிதறி ஓடிஒருவருந்‌ தடுக்க அஞ்சி 
விழவொரு புகலு மின்றி மேதினி 
தன்னை விட்டு நிழலிலா மரங்க 
ளேறி நின்றிடக்‌ கண்டோம்‌ 
என்பார்‌ (பெரிய ,28; 640) 


59 


ஐந்தை 


ஏறு கொண்டு எறியும்‌ பணை 


(ஏறுகோட்பறை) Eru kontu eriyum panai 
(a drum) 
(1) முல்லைத்‌ திணை -pastoral 


ஐந்து 
(1) 


(2) 


(3) 


‘ao! கொண்டு எறியும்‌ பணைக்‌ 
கோவலர்‌ (சூளா,14: 1) 


B 


Aintu (five) 

ஐம்பூதங்கள்‌ - five elements 

நீர்‌, நிலம்‌, தீ, வளி, விசும்போடு 
ஐந்தும்‌' (பதி, 24:15) 

ஐம்பொறிகள்‌ - five sense organs 
ஐந்து இருள்‌ அற நீக்கி, 
நான்கினுள்‌ துடைத்து” (பரி, 4: 1) 
ஐவகை நிலங்கள்‌ - five regions 

' மண்ணிடை ஐந்தினர்‌ ஆறினர்‌ 
அங்கம்‌' (திருஞான.தேவா 3771: 3) 


(ஆ) அஞ்சு Añcu 

ஐம்புலன்கள்‌ 

அஞ்சும்‌ ஒன்றி ஆறுவீசி நீறுபூசி 
மேனியில்‌' (திருஞான.தேவா.2022: 
1) 

ஐம்பூதங்கள்‌ 

'நாவில்நாலர்‌ உடல்‌ அஞ்சினர்‌ 
(திருஞான .தேவா 2428: 3) 


(ஒப்பு) Five ஆங்கில 
உயிரெழுத்துகள்‌, ஐந்து இதழ்களை 
உடைய மலர்கள்‌, ஐந்து 
கோள்கள்‌ (புதன்‌, வெள்ளி, 
செவ்வாய்‌, வியாழன்‌, சனி), ஐந்து 
செயல்கள்‌ (விருப்பம்‌, உண்மை, 
நம்பிக்கை, பணிவு, அன்பு), ஐந்து 
நிறங்கள்‌ (வெண்மை, கறுப்பு, 
நீலம்‌, சிவப்பு மஞ்சள்‌), ஐந்து 
பருவங்கள்‌, ஐம்புலன்கள்‌, ஐந்து 


முனைகளை உடைய நட்சத்திரம்‌. 


ஐந்தை (கடுகு) Aintai (mustard) 
(1) சிறுமை - smallness 


'வெறுமை இடத்தும்‌ விழுப்பிணீப்‌ 
போழ்தும்‌ மறுமை மனத்தாரே 
ஆகி - மறுமையை ஐந்தை 
அனைத்தானும்‌ ஆற்றிய காலத்துச்‌ 


(3) 


(4) 


(5) 


(6) 


சிற்றறிவினார்‌' 


சிந்தியார்‌ 

நோாலடி.329) 

Aiyavi (white mustard) 

மங்கலம்‌ - auspiciousness 

ஐயவி! அணிந்த நெய்யாட்டு 
repost)’ (9.40: 7) 

மருத்துவ குணம்‌ / புனிறு - 
healing, recency of delivery 
கடும்புடைக்‌ கடுஞ்‌ சூல்‌ நம்‌ 
குடிக்கு உதவி, நெய்யோடு 
இமைக்கும்‌ ஐயவித்‌ திரள்‌ காழ்‌ 
விளங்கு நகர்‌ விளங்கக்‌ 
கிடந்தோட்‌ குறுகி, புதல்வன்‌ 
ஈன்றெனப்‌ பெயர்‌ பெயர்த்து' 
(நற்‌,370: 2-5) 

சிறுமை / சிறிய அளவு - small 
quantity 


ஐயவி அன்ன சிறு af ஞாழல்‌ 
(குறு,50: 1) 


பாதுகாப்பு, காவல்‌ - safety, 
security 
நீயே, ஐயவி புகைப்பவும்‌ 


தாங்காது, ஒய்யென, உறுமுறை 
மரபின்‌ புறம்‌ நின்று உய்க்கும்‌ 
கூற்றத்து அனையை” 

(புறம்‌.98: 15-17) 


(ஆ) கடிப்பகை Katippakai 

சிறிய அளவு - small 
கடிப்பகை அனைத்தும்‌, கேள்வி 
போகா, குரல்‌ ஓர்த்துத்‌ தொடுத்த 
சுகிர்புரி நரம்பின்‌' மலை, 22-23) 
நுண்மை - minute 

கடிப்பகை நுண்கலுங்‌ கவிரிதழ்க்‌ 
குறுங்கலும்‌' (சிலப்‌.30: 57) 


ஐயிரண்டு Aiyirantu 


(1) 


ஐவர்‌ 
(1) 


(2) 


திசைகள்‌ - directions 
'ஐயிரண்டும்‌ ஆறொன்றும்‌ ஆனார்‌ 
போலும்‌ (திருநா.தேவா 820: 1) 


Aivar (the five) 

ஐந்து கோள்‌ - five planets 
ஞாயிறும்‌, திங்களும்‌, அறனும்‌, 
ஐவரும்‌” (பரி, 3: 4-10) 


பாண்டவர்‌ - Pantavas 


௦0 


(3) 


(4) 


ஒருமுலை அறுத்த திருமாவுண்ணி 
உவர்‌ என்று உலகு ஏத்தும்‌ 
அரசர்கள்‌ அகத்தரா' (கலி, 25: 3) 
ஐம்பூத தேவர்கள்‌ - gods of five 
elements 

'ஐவருள்‌ ஒருவன்‌ அங்கை ஏற்ப” 
(திருமுரு, 254) 


ஐம்பெருங்‌ குழுவினர்‌ - the 
administrating group of five 
பொலம்‌ பூண்‌ ஐவர்‌ உட்படப்‌ 


புகழ்ந்த மறம்‌ மிகு சிறப்பின்‌ 
குறுநில மன்னர்‌ (மது. 775-776) 


(5) ஐம்புலன்கள்‌ - five senses 
'மெய்வரையான்‌ மகள்‌ 
பாசன்றன்னை விரும்ப உடல்‌ 
வாழும்‌ ஐவரை ஆசறுத்து ஆளும்‌ 
என்பர்‌ அதுவும்‌ சரதமே' 
(திருஞான .தேவா 188: 5-8) 

ஓ 
ஒட்டகம்‌ Ottakam (camel) 

(1) விரைவு - speed 
குறும்பொறை உணங்கும்‌ 
ததாவெள்‌ என்பு கடுங்கால்‌ 


(2) 


ஓட்டகத்து அல்குபசி தீர்க்கும்‌' 
(அகம்‌,245: 17-18) 
உயர்ச்சி - high 
ஓங்கு நிலை ஒட்டகம்‌ துயிலமடிந 
தன்ன' (சிறு. 154) 


(ஒப்பு) Camel அமைதி நிலை, 
ஆசியா, ஊர்தி, செயலறிவு, 
தகுதி, தன்னடக்கம்‌, பணிவு, 
மறைமுகத்தன்மை; இறப்பு, 
காமவெறி, சீற்றம்‌, செருக்கு, 
தடுமாற்ற இயல்பு, பேராசை, 
முட்டாள்தனம்‌. 

லை மாவண்ணி 


Oru mulai arutta tirumavunni (a woman 
who severed her breast) 


(1) 


இன்னல்‌, 
suffer 

எரி மருள்‌ வேங்கைக்‌ கடவுள்‌ 
காக்கும்‌ குருகு ஆர்‌ துழனியின்‌ 
இதணத்து ஆங்கண்‌, ஏதிலாளன்‌ 
கவலை கவற்ற, ஒருமுலை அறுத்த 
திருமாவுண்ணிக்‌ கேட்டோர்‌ 
அனையர்‌ ஆயினும்‌, வேட்டோர்‌ 


துன்பம்‌ - affliction, 


ஒளி 


ஓ 


ஓங்கல்‌ (வானம்பாடி) Onkal (skylark) 


அல்லது, பிறா இன்னாரே 
(5.216: 6-11) 


(1) நீர்வளம்‌ 
ஒளி Oli (light) கள்ளின்‌ இடும்பை களியறியும்‌ 
(1) கடவுட்டன்மை - divinity நீர்இடும்பை புள்ளினுள்‌ ஓங்கல்‌ 
வெஞ்சுடர்‌ ஒளியும்‌ நீ; திங்களுள்‌ அறியும்‌' (நான்‌. 97:1-2) 
அளியும்‌ ந: (பரி. 3: 67) 
(2) காவல்‌, விழிப்புணர்வு, பாதுகாப்பு ஓடம்‌ (boat) பார்‌. “நாவாய்‌” 
- security, awareness, safety 
ஒளிதிகழ்‌ l ஜெகிழியர்‌, ஓடு Otu (begging bowl) 
கவணையர்‌, வில்லர்‌ களிறு என (1) வளம்‌ 
ட தால ல வத்து வளத்தினால்‌ மிக்க 90 
க்‌ வெளவினேன்‌ அல்வேன்‌' 
(3) கல்வியறிவு - knowledge (பெரிய 2.27) 
ஒளியோர்‌ பிறந்த இம்‌ மலர்‌ தலை (2) இரத்தல்‌ -beg 
உலகத்து' (புறம்‌,53: 9) ஓடே கலன்‌ உண்பதும்‌ ஊரிடு 
(4) நன்மதிப்பு - honour பிச்சை (திருஞான .தேவா 1616: 1) 


பாசறை உளன்‌ என 
வெரூஉம்‌ ஓர்‌ஒளி வலன்‌ உயர்‌ 
நெடுவேல்‌ என்னை கண்ணதுவே' 
(புறம்‌.309: 5-7) 

(5) புகழ்‌ - fame 


மே.காண்‌. ‘Sig. neh 


னை ட்டைக்‌ டக 


வைத்தல்‌ Otu nirinai 011818 kutattu muti 


மன்னர்க்கு மன்னுதல்‌ 

செங்கோன்மை அஃது இன்றேல்‌ vaittal 

மன்னாவாம்‌ மன்னர்க்கு ஒளி' (1) அறிவின்மை - foolish 

(குறள்‌, 556) ஓடு நீரினை ஓட்டைக்‌ குடத்து 
(6) பெருமை - glory அட்டி மூடி வைத்திட்ட 

ஒளிஒருவற்கு உள்ள வெறுக்கை மூர்க்கனோடு ஓக்குமே” 

இளிஒருவற்கு அஃதிறந்து (திருநா .தேவா 2778: 3-4) 


வாழ்தும்‌ எனல்‌' (குறள்‌, 971) 


» O i 
(ஒப்பு) Light அடிப்படை மூலம்‌, ஓணம்‌ Onam (a star) 


tae த (1) நன்மை - goodness 
அறிவு LO, அறிவு L_LILD, 6 > ° e 
தக்க ல்‌, அன்பு, தன்‌ iad மாயோன்‌ மேய ஓண நல நாள 
கொள்கை, ஆற்றல்‌, ஆன்மீகத்‌ மது. 591) 
தூய்மை, ஒழுக்கப்பண்பு, கடந்த 
காலம்‌, கடவுள்‌, கனவுகள்‌, (ஆ) pre Seen l l 
சூரியன்‌, தூய்மை, தொடக்கம்‌, (2) நன்னாள்‌, கொண்டாட்டம்‌ — 
நம்பிக்கை படைப்பாற்றல்‌ auspicious day, celebration 
பார்வை, பிரகாசித்தல்‌, மகிழ்ச்சி, . திருவோணத்‌ திருவிழவில்‌ 
மெய்ப்பொருள்‌, வளமை, அந்தியம்‌ போதில்‌ அரியுருவாகி 


அரியை அழித்தவனை (நாலா.6: 


வாழ்க்கை, வானியல்‌ ஆற்றல்‌, 3-6) 


விரிவுறுதல்‌, வீடுபேறு. 


ஓணான்‌ (chameleon) பார்‌. “ஓதி” 


ஒன்பது (nine) 
(1) பண்கள்‌ - musical notes 
'பண்ணிடை ஒன்பதும்‌ ஓதம்‌ Otam (wave, billow) 
உணர்ந்தவர்‌ பத்தர்‌' (1) தடுமாற்றம்‌, வருத்தம்‌ i 
(திருஞான.தேவா.3771: 5) staggering, suffer 


61 


ஓதி 


(2) 


'இருங்‌ கழி ஓதம்‌ போல்‌ தடுமாறி” 
(கலி, 123: 18) 

துன்பம்‌ 

ஓதம்‌ போல உடன்றுடன்று 
நையநீ ஒண்‌ தாமரை (சீ வக.1586: 
3) 


ஓதி Oti (chameleon) 


(1) 


(2) 


(3) 


(4) 


ஓமை 


(1) 


(2) 


(3) 


(4) 


வேனிற்காலம்‌ - spring season 
வேனில்‌ ஓதிப்‌ பாடு நடை 
வழலை' (நற்‌,92: 2) 

மாற்றம்‌ - change 

வேனில்‌ ஓதி நிறம்‌ பெயர்‌ முது 
போத்து” (நற்‌.186: 5) 

நன்மை - goodness 

Guda வெரிநின்‌ PAYS 
போத்து ஆறுசெல்‌ மாக்கள்‌ 
புட்கொளப்‌ பொருந்தும்‌ 

(குறு,140: 1-2) 

அகலாமை - without leaving 
'வற்றல்‌ மரத்த பொற்‌ தலை ஓதி' 
(அகம்‌. 145: 3) 


(ஒப்பு) Chameleon அன்பு, 
ஏற்புத்தன்மை, மாறும்‌ இயல்பு; 
பீதியியல்பு, 


Omai (a tree) 

வெப்பம்‌ - heat 

உவர்‌ எழு களரி ஓமை அம்‌ 
காட்டு வெயில்‌ வீற்றிருந்த வெம்பு 
அலை அருஞ்‌ சுரம்‌' (நற்‌.84; 8-9) 
பாதுகாப்பு - safety 

POLAD பெருங்காட்டு வரூஉம்‌ 
வம்பலர்க்கு ஏமம்‌ செப்பும்‌ 
என்றூழ்‌ நீள்‌ இடை 

(அகம்‌.19]1: 9-10) 

வறட்சி - drought 

'நிழல்‌இல்‌ ஓமை நீர்இல்‌ 
நீள்‌ இடை (961.223: 8) 


(ஆ) ஓமையம்‌ பெருங்காடு 
Omaiyam perunkatu (jungle of omai 
trees) 

துன்பம்‌ - sorrow 

ஊர்பாழ்த்‌ தனன ஓமையம்‌ 
பெருங்காடு இன்னா என்றி 
ராயின்‌” (குறு, 124: 2-3) 


62 


ஓவம்‌ 


ஓரி ஒலித்தல்‌ Ori olittal (howl of 
jackal) 


(1) 


(1) 


(2 


சர்‌" 


(3) 


(4) 


தீமை - bad omen 
எமைக்‌ கூகையும்‌ ஓரியும்‌ 
உறழுறழ்‌ கதிக்கும்‌ 2. 
தீ மைக்கே இடனாயதோர்‌ 
செம்மலை உடைத்தே 
(நீலகேசி ,29: 2-4) 


Olai (palm - leaf) 
ஆவணம்‌ - document 
கயிறு பிணி குழிசி ஓலை 
கொண்மார்‌ பொறி கண்டு 
அழிக்கும்‌ ஆவணமாக்களின்‌' 
(அகம்‌,77: 7-8) 

பாதுகாப்பு - safety 


'மறப்‌ புகழ்‌ நிறைந்த மைந்தினோன்‌ 
இவனும்‌, உறைப்புழி ஓலை போல, 
மறைக்குவன்‌ - பெரும நிற்குறித்து 
வரு வேலே' (புறம்‌.290: 6-8) 

செய்தி - news 

முழுதுடன்‌ முன்னே வகுத்தவன்‌ 
என்று தொழுதிருந்தக்‌ கண்ணே 
ஒழியுமோ அல்லல்‌ இழுகினா 
னாகாப்ப தில்லையே முன்னம்‌ 
எழுதினான்‌ ஓலை பழுது” 
(பழமொழி. 160) 


Ovam (picture, portrait) 

அழகு - beautiful 

ஓவத்து அன்ன இடனுடை 
வரைப்பின்‌” (5.182: 2) 
வினைத்திறன்‌ - work efficiency 
Puss அன்ன வினை புனை நல்‌ 
இல்‌' (பதி. 61: 3) 

குறிப்பு - 1016 (suggestive) 
முன்னம்‌ காட்டி, முகத்தின்‌ 
உரையா ஓவச்‌ செய்தியின்‌ ஒன்று 
நினைந்து ஒற்றி' (அகம்‌,5: 19-20) 


(ஆ) ஓவியம்‌ Oviyam 

அழகு - beautiful 

பூந்துகில்‌ மரீஇய ஏந்துகோட்டு 
அல்குல்‌, அம்மாசு ஊர்ந்த 
அவிர்நூற்‌ கலிங்கமொடு புனையா 
ஓவியம்‌ கடுப்ப, புனைவு இல்‌ 
தளிர்‌ ஏர்‌ மேனி' (நெடு. 145-148) 


கங்குல்‌ 


(5) 


(இ) ஓவு Ovu 

காட்சி இனிமை - 
perception 

ஓவுக்‌ கண்டன்ன இரு பெரு 
நியமத்து' (மது. 365) 


beauty 


(ஒப்பு) Painting உண்மை 
ஈடுபாடற்ற தன்மை, 
கட்டுப்பாடற்ற தன்மை, கழிகாமம்‌, 
தந்திரம்‌, பொய்ம்மை, 


மாயத்தோற்றம்‌, முட்டாள்தனம்‌. 


க்‌ 


கங்குல்‌ Kankul (night) 


(1) 


(2) 


(3) 


(5) 


(6) 


(7) 


(8) 


துயில்‌ - sleep 

ட. மனையோள்‌ கங்குல்‌ ஒலி 
வெள்‌ அருவி ஒலியின்‌ துஞ்சும்‌ 
(நற்‌.77: 6-7) 

இருள்‌ - darkness 

ஆர்‌ இருட்‌ கங்குல்‌ அவர்வயின்‌' 
(குறு.153: 4) 

கருமை - black 


மா இருங்‌ கங்குலும்‌, விழுத்‌ 
தொடி சுடர்‌ வர' (பதி.81: 10) 
இறப்பு - death 


மன்பதை எல்லாம்‌ மடிந்த இருங்‌ 
கங்குல்‌' (கலி 65: 3) 


தீமை - evil 
ஓரை நசைஇப்‌ பரிக்கும்‌ 
அரைநாட்‌ கங்குல்‌ .. .. .. .. தீங்கு 


செய்தனையே ஈங்கு வந்தோயே' 
(அகம்‌.112: 4) 8) 

கையாறு / துன்பம்‌ - suffering 
கடவுள்‌ வழங்கும்‌ கையறு 
கங்குலும்‌' (மது, 651) 


(ஆ) யாமம்‌ Yamam 

துயில்‌, மயக்கம்‌ - sleep, 
confusion 

உறை மயக்குற்ற ஊர்‌ துஞ்சு 
யாமத்து”: (நற்‌,262: 3) 

இருள்‌ - darkness 

நள்ளிருள்‌ யாமத்து இல்‌ எலி 
பார்க்கும்‌ (குறு.107: 3) 

அச்சம்‌ - fear 


கங்குல்‌ 


நள்ளென்‌ யாமத்து, Z எனக்‌ 
கரையும்‌ அஞ்சுவரு 
பொழுதினானும்‌' (குறு.261: 4-5) 


(இ) இரவு Iravu (night) 

(10) இருள்‌ / அச்சம்‌ -- darkness / 
fear 
அரவு இரை தேரும்‌ ஆர்‌ இருள்‌ 
நடு நாள்‌ இரவின்‌ வருதல்‌ 
அன்றியும்‌ (நற்‌.285: 1-2) 

(11) இடும்பை / துன்பம்‌ - suffering 
இரவின்‌ வரூஉம்‌ இடும்பை நாம்‌ 
உய” (60.393: 8) 

(12) துன்பம்‌, பிரிவு - 
seperation 
'இன்பமும்‌ 
புணர்வும்‌ 
அமையமும்‌ 
(அகம்‌,327: 1-2) 


suffering, 


இடும்பையும்‌, 
நன்‌ பகல்‌ 
போல்‌ 


பிரிவும்‌, 
இரவும்‌ 


(ஈ) எல்லி Elli 

(13) இருள்‌, கருமை - darkness, black 
எல்லி அன்ன இருள்‌ நிறப்‌ 
புன்னை (நற்‌,354: 5) 


(௨) அல்கல்‌ Alkal - 

(14) மயக்கம்‌ / மருட்சி / பொய்ம்மை 
- confusion, false 
ட. அல்கல்‌, பொய்வலாளன்‌ 
மெய்‌ உற: மரீஇய, வாய்த்தகைப்‌ 
பொய்க்கனா மருட்ட' (குறு.30: 1-3) 


(2x) எல்‌ El 

(15) இருள்‌ - darkness 
'பொழுதும்‌ எல்லின்று' 
(குறு.161: 1) 


(er) அரையிரவு Arai iravu 
(16) இருள்‌ - darkness 


ஆர்‌. இருள்‌ அரை இரவில்‌' 
(புறம்‌.229: 2) 
(ஏ) நடுநாள்‌ Natunal 

(17) இருள்‌ - darkness 
‘at இருள்‌ நடுநாள்‌ வருதி' 
(குறு, 141: 7) 


(2) மேன்மை / உயர்வு 


(ஐ) இரவு வானவில்‌ தோன்றுதல்‌ 


Iravu vanavil tonrutal 


(18) தீமை, அழிவு - evil omen 


'இடுங்கொடி வில்லிர வெம்பகல்‌ 
வீழும்‌ கடுங்கதிர்‌ மீனிவை 
காண்பென்‌ காணெல்லா' 
(சிலப்‌.20: 6-7) 


(ஒப்பு) Night, Midnight இரகசியம்‌, 
உறக்கம்‌, கருமை, கருவில்‌ 
இருக்கும்‌ நிலை, கனவு, கேட்டல்‌, 
செழுமை தனிமைநிலை, நட்பு, 
நிலைபேறு, பெண்ணியல்பு, 
மயக்கநிலை; அறிவிழந்த நிலை, 
இருள்‌, இறப்பு, கீழுலகம்‌, 
சதித்திட்டம்‌, சிக்கல்‌, சூது, தீமை, 
தீய எண்ணங்கள்‌, துன்பமேற்கிற 
நிலை, தெளிவற்ற நிலை, 
தொந்தரவு, பில்லி சூனியம்‌. 


கங்கை Kankai (Ganga) 
(1) காமப்‌ பெருக்கு - flooding passion 


வாஅன்‌ இழிதரும்‌ வயங்கு வெள்‌ 
அருவிக்‌ கங்கைஅம்‌ பேர்‌ யாற்றுக்‌ 
கரை இறந்து இழிதரும்‌ சிறை அடு 
கடும்‌ புனல்‌ அன்ன, என்‌ நிரை 
அடு காம்ம்‌ நீந்துமாறே' 

(நற்‌,369: 8-11) 

- superiority 
பீன்‌ ஆரம்‌ பூத்த வியன்‌ கங்கை 
நந்திய வானம்‌ பெயர்ந்த மருங்கு 
. ஒத்தல்‌” (பரி.16:; 36-37) 


(3) செவ்வி / நிறைவு - perfectness, 
fullness 
'வளமழை மாறிய என்றூழ்க்‌ 


காலை, மன்பதை எல்லாம்‌ சென்று 
உண, கங்கைக்‌ கரை பொரு மலி 
நீர்‌ நிறைந்து தோன்றியாங்கு, 
எமக்கும்‌ பிறர்க்கும்‌ செம்மலை 
ஆகலின்‌' (புறம்‌,161: 5-8) 


(4) வளமை - prosperity 


இமையவர்‌ உறையும்‌ சிமையச்‌ 
செவ்வரை, வெண்திரை கிழித்த, 
விளங்குசுடர்‌ நெடுங்கோட்டுப்‌ 
பொன்கொழித்து இழிதரும்‌ 
போக்குஅருங்‌ கங்கைப்‌ பெருநீர்‌ 
போகும்‌ இரியல்‌ மாக்கள்‌' 

(பெரும்‌, 429-432) 


(5) களவு -conjugal love 


64 


(6) 


(7) 


திங்கள்மாலை வெண்குடையான்‌ 
சென்னி செங்கோலது ஓச்சிக்‌ 
கங்கை தன்னைப்‌ புணர்ந்தாலும்‌ 


புலவாய்‌ வாழி காவேரி” 
(சிலப்‌.7.2) 

விரைவு - speed, swift 

கடுவரல்‌ கங்கைப்‌ புனலாடிப்‌ 
போந்த (சிலப்‌ 29: 2.3) 
கடவுட்டன்மை, புனிதம்‌ - divine, 
holy 


தங்கை என்னும்‌ கடவுள்‌ திரு நதி' 
(கம்ப,அயோ,619: 1) 

தூய்மை - purity 

'தூ நறுஞ்சடைக கங்கைநீர்‌ 
தோய்ந்து வந்தாரோ' (பெரிய.518: 
5-6) 


(9) விரிவு -spreading 
சுரும்பிவர்‌ சந்தும்‌ தொடுகடன்‌ 
முத்தும்‌ வெண்‌ சங்குமெங்கும்‌ 
விரும்பினர்‌ ்‌ பாற்சென்று 
மெய்க்கணியாம்‌ வியன்‌ 
கங்கையென்னும்‌' (திருக்கோ . 16: 
248. 1-2) 

(10) மங்கலம்‌ - auspicious 
தங்கையின்‌ களிற்றின்‌ உச்சிக்‌ 
கதிர்மணிக்‌ குடத்தில்‌ தநத மங்கல 
வாச நன்னீர்‌ மணி நிறங்‌ 
ais இயது ஒப்ப' (ச வக,623: 1-2) 
புனிதம்‌ - holy 
பெரு நீர்த்‌ திரை எழு 
கங்கையிலும்‌ பெரியதோர்‌ தீர்த்த 
பலம்‌ SETE சிறுச்சண்ணம்‌ 
துள்ளம்‌ சோரத்‌ தளர்நடை 


நடவானோ: (நாலா.95: 5-8) 


(ஆ) கங்கைப்‌ புனலாடல்‌ 
Kankaip punalatal 
தூய்மை - purification 
கடுவரல்‌ கங்கைப்‌ 


போந்த” (சிலப்‌.29: 2.3) 


புனலாடிப்‌ 


(இ) கங்கையாடல்‌ Kankaiyatal 


(11) தூய்மை, பாவம்‌ தொலைத்தல்‌ / 
புண்ணியம்‌ - removing sin 
மணிமேகலையை வான்‌ 


துயருறுக்கும்‌ கணிகையர்‌ கோலம்‌ 
காணாது ஒழிகெனக்‌ கோதைத்‌ 
தாமம்‌ குழலொடு களைந்து 
போதித்‌ தானம்‌ புரிந்து அறம்‌ 
கொள்ளவும்‌ என்வாய்க்‌ கேட்டோர்‌ 


கட்டு 


(5) 


(6) 


(7) 


இறந்தோர்‌ உண்மையின்‌ நன்னீர்க்‌ 
கங்கை ஆடப்‌ போந்தேன்‌' 


(சிலப்‌.27: 105-110) 


Kattu 

குறி - sign 

கட்டினும்‌ கழங்கினும்‌ வெறியென 
இருவரும்‌' (தொல்‌. 1061) 

குறி / குறிப்பு - sign, note 
குன்ற நாடன்‌ பிரிவின்‌ சென்று, 
நல்‌ நுதல்‌ பரந்த பசலை கண்டு, 
அன்னை செம்‌ முது பெண்டிரொடு 
நெல்‌ முன்‌ நிறீஇ, கட்டின்‌ 
கேட்கும்‌ ஆயின்‌” (5.288: 4-7) 
(cot) பார்‌. “அணை”: 
Katampu (a tree) 

கார்காலம்‌ - rainy season 

கார்‌ நறுங்‌ கடம்பின்‌ கண்ணி சூடி 
(50 34: 8-9) 

மீயாற்றல்‌ - supernatural power 
'அணங்குடைக்‌ கடம்பின்‌ 
முழுமுதல்‌ தடிந்து' (பதி.17: 4-5) 
இறைமை - divine 

ஆலமும்‌, கடம்பும்‌, நல்‌ யாற்று 
நடுவும்‌, கால்‌ வழக்கு அறுநிலைக்‌ 
குன்றமும்‌, பிறவும்‌, அவவவை 
மேவிய வேறு வேறு பெயரோய்‌' 
(பரி .4: 67-69) 

அழகு - beautiful 

உருள்‌ இணர்க்‌ கடம்பின்‌ ஒலி 
தாரோமே' (பரி.5: 81) 

புகழ்‌ - fame 

புல வரை அறியாத புகழ்‌ பூத்த 
கடம்பு அமர்ந்து” (பரி.19: 2) 
முதிர்வின்மை - youthfulness 
'முந்நீரினுள்‌ புக்கு மூவாக்‌ கடம்பு 
எறிந்தாள்‌ (சிலப்‌.17.31) 


(ஆ) கடம்‌ ல Katampu 
tatital 
பகையொறுத்தல்‌ - extricate enemy 


“இடம்‌ கவர்‌ கடும்பின்‌ அரசு தலை 


பனிப்ப, கடம்பு முதல்‌ தடிந்த 
கடுஞ்சின வேந்தே' (பதி.12: 2-3) 


(இ) கடப்பம்‌ Katappam 


65 


கடல்‌ 


(1) 


(2) 


(3) 


(4) 


(5) 


(6) 


(7) 


(8) 


(9) 


கடல்‌ 
கார்காலம்‌, இறைமை — winter, 
god-hood 
கார்க்கடப்பம்‌ தாரெங்‌ கடவுள்‌ 


வருமாயின்‌” (சிலப்‌.24: 14.4) 


Katal (sea) 


கருமை - black 

மால்‌ கடல்‌ திரையின்‌ இழிதரும்‌ 
அருவி' (நற்‌,17: 2) 

வலிமை - strength 

உரவுக்‌ கடல்‌ உழந்த பெரு வலைப்‌ 
பரதவர்‌ (60.63: 1) 
பேரளவு, காதல்‌ - 
love 

காதல்தானும்‌ கடலினும்‌ பெரிதே' 
(நற்‌.166: 10) 

ஒலி - sound 

எல்‌ இமிழ்‌ பனிக்கடல்‌, 
சுடர்க்‌ கொளீஇ (நற்‌,67: 8) 
விரிவு - 


huge, large, 


மல்கு 


broad, wide 

ன்‌ . விரி திரைக்‌ கடல்‌ 
பெயர்ந்தனைய ஆகி (59.259: 8-9) 
தண்மை / குளிர்ச்சி - cool 
திண்‌ திமில்‌ எண்ணும்‌ தண்‌ கடற்‌ 
சேர்ப்ப' (60.331: 8) 

வளமை - prosperity 

. .. முழங்கு கடல்‌ திரை தரு 
முத்தம்‌ வெண்‌ மணல்‌ இமைக்கும்‌' 
(ஐங்‌, 105: 1-2) 
அளப்பருமை / 
unmeasurable / depth 
மகர மறி கடல்‌ வைத்து நிறுத்து, 
புகழ்சால்‌ சிறப்பின்‌ 
இருதிறத்தோர்க்கும்‌ அமுது கடைய" 
(பரி. தி.1: 64-68) 

நிறையாமை - unfilling 

மண்டு நீர்‌ ஆரா மலி கடல 
போலும்‌ நின்‌ தண்டாப்‌ பரத்தை 
தலைக்கொள்ள' (கலி. 73: 19-20) 


ஆழம்‌ ட 


(10) அழிவு - destroy 


மலிதிரை ஊர்ந்து தன்‌ மண்‌ கடல்‌ 


வெளவலின்‌, மெலிவு இன்றி, 
மேல்சென்று, மேவார்‌ நாடு 
இடம்பட' (கலி,104: 1-2) 

(11) கடவுட்டன்மை, புனிதம்‌ - 
divinity, holy 
'பெருங்‌ கடற்தெய்வம்‌ நீர்‌ 
நோக்கித்‌ தெளித்து என்‌ 
திருந்திழை மென்தோள்‌ 


கடல்‌ 


மணந்தவன்‌' (கலி,131: 1-2) 

(12) காமம்‌ - passion 
காமக்‌ கடல்‌ அகப்பட்டு 
(கலி 139.17) 


(13) அச்சம்‌ - fear 
உருகெழு பெருங்கடல்‌ 
கிளர்ந்தாங்கு' (அகம்‌,201: 9) 

(14) பிறவி -birth 
பிறவிப்‌ பெருங்கடல்‌ நீந்துவர்‌ 
நீந்தார்‌ இறைவன்‌ அடி சேராதார்‌ 
(குறள்‌ ,10) 

(15) கீழ்மை - mean, low 
மிக்குப்‌ பெருகி 
பாய்ந்தாலும்‌ உப்பொழிதல்‌ 
செல்லா ஒவிகடல்போல்‌ - மிக்க 
இனநலம்‌ நன்குடைய வாயினும்‌ 
என்றும்‌ மனநலம்‌ ஆகாவாம்‌ கீழ்‌! 
(பழமொழி 90) 

(16) நீங்கா இன்பம்‌ - pleasure 
சொல்லாமை நோக்கிக்‌ 
குறிப்பறியும்‌ பண்பில்‌ தம்‌ 
இல்லாளே வந்த விருந்தோம்பிச்‌ 
செல்வத்து இடரின்றி ஏமாந்‌ 
திருந்தாரே நாளும்‌ கடலுள்‌ துலாம்‌ 
பண்ணினார்‌ (பழமொழி 330) 

(17) பிறவித்‌ துன்பம்‌ 


உவவுக 


'எத்துணையானும்‌ இயைந்த 
அளவினால்‌ சிற்றறம்‌ செய்தார்‌ 
தலைப்படுவர்‌ மற்றைப்‌ 
பெருஞ்செல்வம்‌ எய்தியக்கால்‌ 


பின்னறிதும்‌ என்பார்‌ அறிந்தார்‌ 
பழிகடல்‌ அத்துள்‌" (நாலடி 272) 

(18) நீலநிறம்‌ - blueness 
'இலங்கையில்‌ எழுந்த சமரமும்‌, 
கடல்வணன்‌ தேர்‌ ஊர்‌ செருவும்‌ 
பாடி' (சிலப்‌,26: 238-239) 

(19) ஒழுக்கம்‌ - good conduct 
'தாமார்ந்த சீ லக்‌ கடலாடிச 
சங்கினத்துள்‌' (ச£வக,3040: 3) 

(20) இன்பம்‌ -joy 
திருவிற்‌ றிகழ்காமத்‌ தேன்பருகித்‌ 
தேவர்‌ பொருவற் கரிய 
புலக்கடலுள்‌ ஆழ்ந்தார்‌ 
(சீ வக,3141: 3-4) 

(21) மிக்க துன்பம்‌ - excess sorrow 
துன்பக்‌ கடலகத்து அழுந்த 
வேண்டா' (சீவக, 1914: 4) 


(ஆ) பாற்கடல்‌ Parkatal 
(22) இறையிருப்பு - presence of god 


மிகுபுனல்‌ 


66 


கடல்‌ 


தன்‌ உரு உறழும்‌ பாற்கடல்‌ 
நாப்பண்‌, மின்‌ அவிர்‌ சுடர்‌ மணி 
ஆயிரம்‌ விரித்த, கவை நா அருந்‌ 
தலைக்‌ காண்பின்‌ சேக்கைத்‌ 
துளவம்‌ சூடிய அறிதுயிலோனும்‌' 
(பரி, 13: 26-29) 
(23) அருள்‌: 
அத்தர்‌ தந்த அருட்பாற்‌ கடலுண்டு' 
(பெரிய.25: 1) 


(24) வெண்மை 
'வெள்ளை வெள்ளத்தின்‌ மேல்‌ ஒரு 
பாம்பை மெத்தையாக விரித்து 


அதன்‌ மேலே' (நாலா ,439: 1-2) 


(இ) கடலுக்கு எல்லை 

தோன்றுதல்‌ Katalukku ellai tonrutal 
(25) அரிய தன்மை, இயல்பின்மை - 

rare, unnatural 

'இலங்குதிரைப்‌ பெருங்கடற்கு 

எல்லை தோன்றினும்‌' 

குறு.373: 2) 


(F) கடல்‌ ஆடுதல்‌ Katal atutal 
(26) புனிதத்தன்மை, நன்மை - holy, 

2000 

மலி ஓதத்து ஒலி கூடல்‌, தீது 

நங்க, கடல்‌ ஆடியும்‌” (பட்‌,98-09) 


(௨) கடலைத்‌ தூர்த்தல்‌ Katalait 
turttal 
(27) ஆற்றல்‌ - power 
ல்‌ கடல்‌ தூர்க்குவனே' 
பட்‌.271) 


(ast) திரை Tirai 

(28) பொலிவு - 
பொம்மற்‌ படு திரை நம்மோடு 
ஆடி (நற்‌.96: 4) 

(29) ஒலி / முழக்கம்‌ - sound, 
இழை அணி அல்குல்‌ விழவு ஆடு 
மகளிர்‌ முழங்கு திரை இன்‌ சீர்‌ 
தூங்கும்‌' (நற்‌. 138: 9-10) 

(30) விரிவு - broad 


விரிதிரை நக்குவான்‌, 
வியன்குறிப்பு - ஒத்தனர்‌' 
(கலி.106: 19) 
(31) வளமை - prosperity 
வரைய சாந்தமும்‌, திரைய 


முத்தமும்‌” (புறம்‌,58: 11) 


கடல்‌ 


(எ) பெளவம்‌ Pauvam 

(32) தண்மை, பேரளவு - cool, huge, 
large 
தண்‌ பெரும்‌ பெளவ நீர்த்‌ 
துறைவற்கு' (50.291: 5) 

(33) எல்லையின்மை - _ limitless, 
boundless - 
கரை காணாப்‌ பெளவத்து, கலம்‌ 
சிதைந்து ஆழ்பவன்‌' (கலி.134: 24) 


(ஏ) மாநீர்‌ Mānir 

(34) கருமை - black 
மணிக்‌ கேழ்‌ அன்ன மா நீர்ச்‌ 
சேர்ப்ப' (குறு.49; 2) 


(ஐ) முந்நீர்‌ Munnir 

(35) வள்ளன்மை/ வண்மை - 
liberality 
கொளக்‌ குறைபடாமையின்‌, 
முந்நீர்‌ அனைமை' (பதி 90: 16) 

(36) கடவுட்டன்மை - divinity 
அணங்குடை முந்நீர்‌ பரந்த 
செறுவின்‌” (அகம்‌.207: 1) 

(37) வலிமை - strength 
'செருச்செய்‌ முன்பொடு முந்நீர்‌ 
முற்றி (அகம்‌.212: 18) 

(38) ஆழம்‌, பேரளவு, அளவின்மை 
- depth, huge, limitless 
இரு முந்நீர்க்‌ குட்டமும்‌, .. .. 
அவை அளந்து அறியினும்‌, 
அளத்தற்கு அரியை" 
(புறம்‌.20: 1,5) 

(39) கருமை - black 
இருள்‌ நிற முந்நீர்‌ வளைஇய 
உலகத்து' (திருமுரு.293) 

(40) இயக்கம்‌ -active 
மணிநிற நெய்தல்‌ இருங்கழிச்‌ 
சேர்ப்பன்‌ அணி நலமுண்டு 
அகன்றோனென்று கொலெம்‌ 
போற்றிணி மணல்‌ எக்கர்‌ மேல்‌ 
ஓதம்‌ பெயரத்‌  துணிமுந்நீர்‌ 
துஞ்சாதது' (ஐந்‌,எழு,58) 

(41) வளமை, பயன்‌ - prosperous, 
usefull 
கண்திரள்‌ முத்தம்‌ பயக்கும்‌ 
இருமுந்நர்‌' (ஐந.எழு,59: 1) > 

(42) நல்வினை 


கடல்‌ 


செய்வினை என்னும்‌ முந்நீர்த்‌ 
திரையிடை முளைத்துத்‌ 
தேங்கொள்‌' (சீவக.3145: 1) 


(@) ஆழி Ali 

(43) அழிவு - destruction 
ஊழி ஆழிக்கண்‌, இருநிலம்‌, உர 
கெழு கேழலாய்‌ மருப்பின்‌ 
உழுதோய்‌ எனவும்‌ 
(பரி 3: 23-24) 

(44) பிறப்பு / வாழ்க்கை - birth, life 
அற ஆழி அந்தணன்‌ தாள்‌ 
சேர்ந்தார்க்கு பிற ஆழி நீந்தல்‌ 
HAS! (குறள்‌.8) 

(46) கொடை 
'மாமாயாந தாநாழீ காசாதாவா 


மூவாதா' (திருஞான தேவா 573: 2) 


(ஓ) ஓதம்‌ Otam 

(45) அழிவு - destruction 
'ஓதம்‌ சுற்றியது ஊர்‌ என, ஒருசார்‌ 
(பரி,7: 29) 


(ஒள) உவரி Uvari 

(46) மிகுதி - excess 
ஓலித்தக்கால்‌ என்‌ஆம்‌ உவரி 
எலிப்பகை நாகம்‌ உயிர்ப்பக்‌ 


கெடும்‌” (குறள்‌. 763) 


(௧) நீர்‌ Nir 

வளமை 

நீரான்‌ வீறெய்தும்‌ விளைநிலம்‌ 
நீ ர்வழங்கும்‌ பண்டத்தாற்‌ 
பாடெய்தும்‌ பட்டினம்‌ - 


கொண்டாளாம்‌ (நான்‌. 86:1-2) 
அச்சம்‌ 

'நாமநிர்‌ வேலி உலகிற்கு 
அவனளிபோல்‌' (சிலப்‌.1: 8) 


(Œ) அளக்கர்‌ Alakkar 

வளம்‌ 

'வளத்தொடும்‌ பல ஆறு 
மடுத்தலால்‌ அளக்கர்‌ போன்றன 
ஆவண வீதிகள்‌' (பெரிய .94: 3-4) 


(ச) மத்துறு கடல்‌ Matturu katal 
(47) கலக்கம்‌ 
மத்துறு கடலின்‌ தத்துறு 


நெஞ்சினர்‌ (பெருங்‌.உஞ்‌ .56: 272) 


கடல்‌ எல்லை காணும்‌ காக்கை 


> 





மே.காண்‌. “புனல்‌ 

(ஒப்பு) Sea, _ Ocean அறிவு, 
ஆழங்காண முடியாத உண்மை, 
இயக்க நிலை, இறைமை, 
குறிக்கோள்‌, சுதந்திரம்‌, செல்வம்‌, 
தனிமை, தூய்மை, நிலைபேறு, 
பிறப்பு, மறுபிறப்பு, மறைவடக்கம்‌, 
மிகப்‌ பரந்த நிலை, வளமை, 
வாழ்வு; இறப்பு, கேளாத்தன்மை, 
கொடிய தன்மை, தூய்மையற்ற 
நிலை. 


கடல்‌ எல்லை காணும்‌ காக்கை Katal 


(1) 


ellaik kanum kakkal 


இயல்பின்மை - impossible 

(முனைவனாய்‌ மூர்த்தி அல்லான்‌ 
மூடுமே மாசும்‌ என்பாய்‌ 
கனைகடல்‌ எல்லை காணும்‌ 
காக்கை ஒத்தாய்கொல்‌ என்றாள்‌' 


(நீலகேசி 431: 3-4) 


கடல்தரங்கம்‌ Kataltarankam (sea waves) 


(1) ஒலி -noise 
அரவச்‌ சேனை கடல்தரங்கம்‌' 
(பெரிய.3801: 3) 
கடிஞை Katinai (bowl) 
(1) ஈகை / கொடை - benevolence 
நினைத்த திதுவென்றந 
நீர்மையை நோக்கி மனத்த 


(2) 


தறிந்தீவார்‌ மாண்டார்‌ - புனத்த 
குடிஞை யிரட்டும்‌ குளிர்வரை 
நாட! கடிஞையில்‌ கல்லிடுவா ரில்‌ 
(பழமொழி 375) 

இரத்தல்‌ - beg 

பிச்சை ஏற்ற பெய்வளை 
கடிஞையில்‌' (மணி.பதி.63) 


கடிமரம்‌ Katimaram (totem tree) 


(1) 


கடுகு 
(1) 


காவல்‌ - security 

வடி மணி அணைத்த பணைமருள்‌ 
நோன்‌ தாள்‌, கடி மரத்தான்‌ களிறு 
அணைத்து நெடு BT துறை கலங்க 
(பதி 33: 2-4) 


(mustard) 
சிறுமை - smallness 


66 


ட... செம்பொன்‌ மேருவினைக்‌ 


கட்டாகக்‌ கட்டிக்‌ கடுகள 
வாய்நிறை காட்டவல்ல' 
(தனிப்‌.611: 2-3) 
கடை (shop) பார்‌. “அங்காடி” 
கடைக்குளம்‌ காய்தல்‌ Kataikkulam 


பூர 


கண்‌ 


(1) 


(2) 


(3) 


(4) 


(5) 


(6) 


) தீமை - evil 

ஆடு இயல்‌ அழல்‌ குட்டத்து ஆர்‌ 
இருள்‌ அரை இரவில்‌, முடப்‌ 
பனையத்து வேர்‌ முதலாக கடைக்‌ 
குளத்துக்‌ கயம்‌ காய, 

கனை எரி பரப்ப, கால்‌ எதிர்பு 
பொங்கி, ஒரு மீன்‌ வீழ்நீதன்றால, 
விசும்பினானே: .. .. .. மேலோர்‌ 
உலகம்‌ எய்தினன்‌' (புறம்‌,229) 


Kan 

கண்ணோட்டம்‌ - sympathy, 
compassion 

அம்‌ சில்‌ ஒதி என்‌ தோழி தோட 
துயில்‌ நெஞ்சின்‌ இன்புறாய்‌ 


ஆயினும்‌, அது நீ என்‌ கண ஓடி 
அளிமதி - நின்‌ கண்‌ அலலது 
பிறிது யாதும்‌ இலளே' 

(5.355: 8-11) 


காமம்‌ - passion 

கண்தர வந்த காம  ஓள்‌எரி' 
(குறு.305: 1) 

அன்பு - love 

போது இல்‌ வறுங்கூந்தல்‌, 
கொள்வதை, நின்னை யாம்‌ 


ஏதிலார்‌ கண்சாய' (கலி 80: 22-23) 
அருள்நோக்கம்‌ - grace 
அயிழாய்‌! நின்‌ கண்‌ பெறின்‌ 
அல்லால்‌, இன்‌ உயிர்‌ என்‌ கண 
எவனோ. som? (கலி .88: 8-9) 


அறிவு, கல்வி - knowledge, 
education 

கல்லாது மிதிர்ந்தவன்‌ கண்‌ 
இல்லா நெஞ்சம்‌ போல்‌ 

(கலி 130: 6) 

நோக்கம்‌ / இன்றியமையாமை - 
necessity 


பசி தினத்‌ திரங்கிய இரும்போ 
ஓக்கற்கு ஆர்பதம்‌ கண்ணென 
மாதிரம்‌ துழைஇ' (புறம்‌.370: 3-4) 


கண்‌ 


(7) எண்‌, எழுத்து / கல்வி - 
number, letter / education 
'எண்‌ என்ப ஏனை எழுத்து என்ப 
இவ்‌ விரண்டும்‌ கண்‌ என்ப 
வாழும்‌ உயிர்க்கு' (குறள்‌ 392) 

(8) சிறப்பு / ஆளுமை - excellence 
புலப்பேன்கொல்‌ புல்லுவேன்‌ 
கொல்லோ கலப்பேன்கொல்‌ 
கண்‌ அன்ன கேளிர்‌ வரின்‌ 
(குறள்‌ .1267) 

(9) செல்வம்‌ - wealth 
முழவொலி முந்நீர்‌ முழுதுடன்‌ 
ஆண்டார்‌ விழவூரில்‌ கூத்தேபோல்‌ 
வீழ்ந்தவிதல்‌ கண்டும்‌ இழவென்‌ 
றொருபொருள்‌ ஈயாதான்‌ செல்வம்‌ 


அழகொடு கண்ணி னிழவு' 
(பழமொழி.217) 
(10) சிறப்பு, அருமை - important 


கண்ணிற்‌ சிறந்த உறுப்பில்லை 
கொண்டானின்‌ துன்னிய கேளிர்‌ 
பிறரில்லை (நான்‌. 57:1-2) 

(11) கருணை - grace 
'கண்நுதலான்‌ தன்கருணைக்‌ 
கண்காட்ட வந்தெய்தி' (திருவா. |: 
21) 


(ஆ) கண்‌ ஆடல்‌ Kanatal 


(12) நன்மை, தலைவன்‌ வரவு - 
good, 
நுண்‌ ஏர்‌ புருவத்த கண்ணும்‌ 


ஆடும்‌' (ஐங்‌.218: 1) 


(இ) நெற்றிக்கண்‌ Nerrikkan 

(13) உயர்வு, மேன்மை சிறப்பு - 
high, superiority, excellence 
Wenn நுதல்‌ விளங்கும்‌ ஒரு கண்‌ 
போல, வேந்து மேம்‌ பட்ட பூநீ 
தார்‌ மாற' (புறம்‌,55: 5-6) 


(ஈ) முக்கண்‌ Mukkan 


(14) இறைமை - divinity 
'உமைஅமர்நீது விளங்கும்‌, 
இமையா முக்கண்‌, மூஎயில்‌ 
முருக்கிய, முரண்மிகு செல்வனும்‌ 
நூற்றுப்‌ பத்து அடுக்கிய 
நாட்டத்து, நூறுபல்‌ வேள்வி 


முற்றிய வென்றுஅடு கொற்றத்து" 


(திருமுரு.153-156) 


69 


கண்‌ 
(௨) கண்ணின்‌ கருமணி Kannin 
karumani 
(15) பாதுகாப்பு, அருமை - safety, 
worthy, valuable 
கண்ணுள்‌ மணியே போல்‌ 
காதலால்‌ நட்டாரும்‌ எண்ணுந்‌ 
துணையிற்‌ பிறராகி நிற்பரால்‌ 
எண்ணி உயிர்கொள்வான 
வேண்டித்‌ திரியினும்‌ உண்ணுந்‌ 
துணைகாக்கும்‌ கூற்று 


(பழமொழி 135) 


(ஊ) கண்‌ இன்மை Kan inmai 


(16) அழகின்மை / ஊனக்குறியீடு - 
ugly, handicap 
கண்‌ இல்‌ ஒருவன்‌ வனப்பு 


இன்னா” (இன்னா.16: 3) 


(எ) இடக்கண்‌ ஆடல்‌ Itakkan 8181 


(17) நன்மை - good omen 


'உருவவேற்‌ கண்ணாய்‌! ஒருகால்‌ 
தேர்ச்‌ செல்வன்‌ வெருவி வீந்து 
உக்க நீள்‌ அத்தம்‌ - வருவர்‌ சிறந்து 
பொருள்‌ தருவான்‌ சேட்சென்றார்‌ 
இன்றே இறந்து கண்‌ ஆடும்‌ இடம்‌ 
(திணைமாலை.80) 


(ஏ) கண்மணி Kanmani pupil (apple 
of one’s eye) 

(18) இன்றியமையாமை, 
worthy of love 
'கண்மணி அனையாற்குக்‌ காட்டுக 
என்றே' (சிலப்‌.13: 75) 

(19) அன்பன்‌ - very much loved person 
'மனங்கவல்வின்றி மனையகம்‌ 
புகுந்தென்‌ கண்மணி அனையான்‌ 
கடிதீங்குறுகென' (மணி 16: 47-48) 

(20) நட்பு - friendship 
கண்மணி அன்ன திண 
நட்பாளன்‌' (பெருங்‌ இலா .8: 170) 


சிறப்பு — 


(ஐ) கனல்‌ ஆடு கண்‌ Kanal atu 
kan 
(21) அழிப்புச்செயல்‌ - destroy 


கறை உடையான்‌ கனல்‌ 
ஆடுகண்ணால்‌ காமனைக்‌ 
காய்ந்தவன்‌ காட்டுப்‌ பள்ளி 


(திருஞான.தேவா.161; 5-6) 


கண்‌ 


(ஒ) கண்‌ சிவத்தல்‌ Kan civattal 


(22) சினம்‌ - anger 


ஓடரி சிதறிய ஒள்ளரி மழைக்கண்‌ 
ஊடெரி உமிழும்‌ ஒளியே போலச்‌ 
சிவப்பு உள்ளுறுத்துச்‌ செயிர்ப்பு 
முந்துறீஇ' (பெருங்‌,இலா.16: 16-18) 


(ஓ) கண்ணிடனாடல்‌ (ஆண்‌) 





Kannitanatal 


(23) தீமை, துன்பம்‌ - evil omen 


வயிரம்‌ வேய்ந்தமணி நீணமுடி 
வாலொளி வானவன்‌ செயிரில 


தீர்ந்த செழுந்தாமரைக்‌ 
கண்ணிடனாடலும்‌ உயிரனானை 
நினைந்தானுற்ற தோதியி 


னோக்கினான்‌ மயிலனார்க்குப்‌ படி 
வைத்தவன்‌ மால்விசும்பேறினான்‌' 


(ச£வக,4: 1156) 


(ஒள) கண்‌ வலனாடல்‌ (ஆண்‌) 


Kan valanatal 


(24) நன்மை - good omen 


'நெறியின்‌ நல்கின புள்ளும்‌ 
நிமித்தமும்‌: இறைவன்‌ கண்‌ வலன்‌ 
ஆடிற்று இயைந்தரோ' (ச£வக,2168: 
3-4) 


(௧) கண்களில்‌ நீர்த்துளி 
தோன்றுதல்‌ Kankalil nirttuli tonrutal 
(tear in eye) 


(25) துன்பம்‌ - sorrow 


'போதன புணரரி நெடுங்கண்‌ 
புனல்வரப்‌ பூந்துகிற்‌ புடையா 
வேதனை பெரிதுடைத்‌ தடிகள்‌ 
விளிகவிப்‌ பிறப்பென 
உரைத்தாள்‌' (நீலகேசி .73: 3-4) 


(m) திருக்கண்‌ (நெற்றிக்கண்‌) 
Tirukkan 

அழிவு 

முந்நீர்‌ சூழ்ந்த நஞ்சம்‌ உண்ட 
முதலவர்‌ மதனன்றன்‌ தென்நீர்‌ 
உருவம்‌ அழியத்‌ திருக்கண்‌ சிவந்த 
த்‌ (திருஞான .தேவா 3461: 
1-4 


(ஒப்பு) Eye அறிவாற்றல்‌, அன்பு, 
ஆன்ம பலம்‌, உரிமை, உலகம்‌, 
உள்ளுணர்வு, ஒற்றர்‌, சன்னல்‌, 


70 


கண்டிகை 


தியானநிலை, நிலைபேறு, நீதி, 
பாதுகாப்பு, புரிந்து கொள்ளும்‌ 
திறன்‌, வாழ்வு, விழிப்புணர்வு. 
நெற்றிக்கண்‌ - அழிவு. 


நீல நிறக்‌ கண்கள்‌ - அறியாமை, 
கருவுற்றிருத்தல்‌, காதல்‌, 
சிற்றின்பத்‌ தோய்வு, வானுலகக்‌ 
கடவுளர்‌. 

பச்சை நிறக்‌ கண்கள்‌ - சிறந்த 


நம்பிக்கை, நம்பிக்கைக்கு ஒவ்வாத 
நிலை, பொறாமை, வளமை. 

சிவப்பு நிறக்‌ கண்கள்‌ - 
அழுகை, எரிதல்‌, குடிப்பழக்கம்‌, 
நெருப்பு. 


ஒரு கண்‌ - ஒளி, சுடும்‌ 
இயல்பு, மனித நிலைக்குக்‌ 
கீழ்ப்பட்ட தன்மை. 

இரு கண்கள்‌ - இரட்டைத்‌ 
தன்மை, உடல்‌ மற்றும்‌ ஆன்மா. 
மூன்று கண்கள்‌ - கடவுள்‌ 
தன்மை, செயலறிவு, படைப்பு. 
பல கண்கள்‌ - இரவு மற்றும்‌ 
விண்மீன்கள்‌. 

கண்கட்டு - அடிமைத்தனம்‌, 
அறியாமை, குருடு, நடுநிலைமை. 
வலது கண்‌ - சூரியன்‌ மற்றும்‌ 
எதிர்காலம்‌. 

இடது கண்‌ - சந்திரன்‌ மற்றும்‌ 
இறந்த காலம்‌. 


கண்டல்‌ Kantal (a plant) 


(1) 


பாதுகாப்பு - safety 
கண்டல்‌ வேலி நும்‌ துறை 
கிழவோற்கே' (நற்‌.54: 11) 


கண்டிகை Kantikai (an ornament) 
(1) அழகு - beauty 


(2) 


காமர்‌ கண்டிகை தன்னொடு 
பின்னிய தூமணித்‌ தோள்வளை 
தோளுக்கு அணிந்து' (சிலப்‌,6: 89- 
90) 


(ஆ) கண்டிகை ஆரம்‌ Kantikai 
aram 

துறவு - renunciation 

ஆரம்‌ கண்டிகை ஆடையும்‌ 


கநதையே பாரம்‌ ஈசன்‌ பணிஅலது 
ஒன்றிலார்‌' (பெரிய,144: 1-2) 


கண்ணகி 


கண்ணகி Kannaki (a lady) 


(1) 


(2) 


(3) 


கற்பு - chastity 

கற்புக்கடம்‌ பூண்ட இத்தெய்வம்‌ 
அல்லது பொற்புடைத்‌ தெய்வம்‌ 
யாம்‌ கண்டிலமால்‌' (சிலப்‌, 15: 143- 


144) 


புகழ்‌ -fame 

கோட்டம்‌ வழிபாடு 
கொண்டிருப்பாள்‌, வாட்டருஞ்சீர்க்‌ 
கண்ணகி நல்லாளுக்குற்ற 


குறையுண்டென்று' (சிலப்‌,9: 40-41) 
பெருமை / புகழ்‌ -greatness 
பீடுகெழு நங்கை பெரும்பெயர்‌ 
ஏத்தி" (சிலப்‌,23; 195) 


கண்ணன்‌ Kannan 


(1) 


கருமை நிறம்‌ — dark colour 


கண்ணன்‌ என்னும்‌ கருந்தெய்வம்‌' 
(நாலா ,627: 1) 
கண்ணாடி (Mirror) பார்‌. ‘semg’ 


கண்ணீர்‌ Kannir (tear) 


(1) 


(2) 


(3) 


(4) 


(5) 


துன்பம்‌, ஆற்றாமை - suffering 
'தம்மோன்‌ கொடுமை நம்‌ வயின்‌ 
எற்றி, நயம்‌ பெரிது உடைமையின்‌ 


தாங்கல்‌ செல்லாது, கண்ணீர்‌ 
அருவியாக அழுமே, தோழி! 
(நற்‌ 88; 6-9) 


அன்பு / நெகிழ்ச்சி - love 

அன்பிற்கும்‌ உண்டோ 
அடைக்குந்தாழ்‌ ஆர்வலர்‌ 
புன்கண்நீர்‌ பூசல்‌ தரும்‌ (குறள்‌ 71) 


வெம்மை / துன்பம்‌ - heat / 
suffering 

இமை தீய்ப்பன்ன கண்ணீர்‌ 
தாங்கி' (குறு.4: 2) 

உவகை! மகிழ்ச்சி - pleasure / Joy 


வால்‌ நரைக்‌ கூந்தல்‌ முதியோள்‌ 
சிறுவன்‌ களிறு எறிந்து பட்டனன்‌ 


என்னும்‌ உவகை ஈன்ற 
ஞான்றினும்‌ பெரிதே; கண்ணீர்‌ 
நோன்‌ கழை துயல்வரும்‌ 


வெதிரத்து வான்‌ பெயத்‌ தூங்கிய 
சிதரினும்‌ பலவே' (புறம்‌.277: 2-6) 
இறப்புத்‌ துயரம்‌ - sorrow on 
demise 

அஞ்சுவந்‌ தன்று, இம்‌ மஞ்சுபடு 
முதுகாடு: நெஞ்சுஅமர்‌ காதலர்‌ 


Ti 


(6) 


(7) 


கணர்‌ 


(1) 


(2) 


கணவிரம்‌ 


அழுத கண்ணீர்‌ என்புபடு 
சுடலை வெண்நீ£று அவிப்ப' 
(புறம்‌.356: 4-6) 


(ஆ) கண்பனி Kanpani 
பிரிவுத்துன்பம்‌ — 
seperation 

'இதழ்‌ அழிந்து ஊறும்‌ கண்பனி, 
மதர்‌எழில்‌ பூண்‌ஆக வனமுலை 
நனைத்தலும்‌ காணார்‌ கொல்லோ - 
மாணிழை! - நமரே?' 

(50.348: 4-6) 

இன்பம்‌ / மகிழ்ச்சி - pleasure 
கண்‌ பனி நிறுத்தல்‌ எளிதோ - 
நுகர்‌ குயில்‌ அகவும்‌ குரல்‌ 
கேட்போர்க்கே?' (அகம்‌.97: 16-23) 


sorrow on 


(ஒப்பு) Tear ஆனந்தப்‌ பெருக்கு, 


இரக்கம்‌, மெல்லியல்பு வளமை; 
இறப்பு, துன்பம்‌, அச்சம்‌, மன 
அழுத்தம்‌, மன உலைவு, 
வலிமையின்மை. 

ள்‌ Kanantul (a bird) 

தனிமை - loneliness 

பார்வை வேட்டுவன்‌ படு வலை 
வெரீஇ, நெடுங்‌ கால்‌ 
கணந்துள்‌அம்‌ புலம்பு கொள்‌ 


தெள்‌ விளி சுரம்‌ செல்‌ கோடியர்‌ 
கதுமென இசைக்கும்‌' (69.212: 1-3) 
முன்னறிவித்தல்‌ - foreteil 
'நெடுங்காற்‌ கணந்துள்‌ ஆள்‌ 
அறிவுறீஇ ஆறுசெல்‌ வம்பலர்‌ 
படைதலை பெயர்க்கும்‌ 


(குறு.350: 5-6) 


கணவிரம்‌ Kanaviram (a flower) 


(1) 


(2) வளமை - 


சிவப்பு நிறம்‌ - red colour 
கல்லுடைக்‌ குறும்பின்‌ வயவர்‌ 
வில்‌ இட, நிண வரிக்‌ குறைந்த 
நிறத்த அத்ர்தொறும்‌, கணவிர 
மாலை AFLE கழிந்தன்ன புண்‌ 
உமிழ்‌ குருதி பரிப்பக்‌ கிடந்தோர்‌' 
(அகம்‌,31: 7-10) 


(ஆ) கணவிரி Kanaviri 
prosperity 


கணாடி 


(3) 


சினைவளர்‌ வேங்கை கணவிரி 
காந்தள்‌. . வேய்‌ பயில்‌ 
சோலை அருவி தூர்த்தர்‌ 
(பரி.11: 20-23) 

சிவப்பு நிறம்‌ 

கணவிரி 
கைக்கொண்டென்ன 
பெருங்குடர்‌ கையகத்து 
மணி 5: 47-48) 


மாலை 
நிணநீடு 
ஏந்தி' 


(இ) கணவீரம்‌ Kanaviram 
தண்மை, கடவுட்டன்மை, 
- cool, divinity, worship 

சிறுபசு மஞ்சளொடு நறுவிரை 
தெளித்து, பெருந்தண்‌ கணவீர 


வழிபாடு 


நறுந்தண்‌ மாலை துணைஅற 
அறுத்துத்‌ தூங்க நாற்றி, 
நளிமலைச்‌ சிலம்பில்‌ நல்நகர்‌ 


வாழ்த்தி' (திருமுரு,235-238) 


கணாடி Kanati (mirror) 


(1) 


(2) 


மங்கலம்‌ - auspicious 

செங்கயல்‌ இரட்டை திருவார்‌ சுடர்‌ 
கணாடி பொங்குகொடி வார்முரசம்‌ 
தோட்டிபுணர்‌ கும்பம்‌ மங்கலங்கள்‌ 
எட்டுமிவை மணியிற்‌ 
புனைந்தேத்தி' (ச£வக.2487: 1-3) 


(ஆ) மண்டிலம்‌ Mantilam 


தெளிவு - 
'கையகத்த்‌ எடுத்துக்‌ காண்போர்‌ 
முகத்தை மையறு மண்டிலம்‌ 


போலக்‌ காட்ட' (மணி 25: 136-137) 


கணிகை Kanikai (danseuse / courtesan) 


(1) 


கணிகைச்‌ சிறுவன்‌ 


பொய்ம்மை - false 

ஆயத்து ஒருத்தி, அவளை, அவர்‌ 
காமம்‌ மாயப்‌ பொய்‌ கூட்டி 
மயக்கும்‌ விலைக்‌ கணிகை 
(பரி.20: 48-49) 


Kanikaic ciruvan 


(son of danseuse / courtesan) 


(1) 


சிறப்பின்மை - Insignificant 
சீர்சால்‌ கணிகைச்‌ சிறுவன்போல்‌ 
சிறப்பின்று அம்ம இது என்றான்‌' 
(ச வக,718: 4) 


72 


கணிச்சி 


கணிச்சி Kanicci (Kuntali) 


(1) 


(2) 


கூர்மை - sharp 

சீறு அரு முனபினோன்‌ 
கணிச்சிபோல்‌ கோடு சீட, ஏறு 
தொழூஉப்‌ புகுந்தனர்‌' 


(கலி.101: 8-9) 

அழிவு/இறப்பு - destruction/ death 
மடங்கலும்‌, கணிச்சியும்‌. 
காலனும்‌, கூற்றும்‌, தொடர்ந்து 


செல்‌ அமையத்துத்‌ துவன்று உயிர்‌ 
உணிஇய' (கலி 105: 20-21) 


(3) காமம்‌ - lust 
காமக்‌ கணிச்சியால்‌ கையறவு 
வட்டித்து' (பரி.10: 33) 
(4) வலிமை - strength 
பரல்‌ மண்‌ சுவல முரண்‌ நிலம்‌ 
உடைத்த வல்‌ வாய்க்‌ கணிச்சி! 
(அகம்‌,21: 21-22) 
கணிச்சி (மழுப்படை) Kanicci 
(Maluppatai) (axe) 
(1) அழிவு - destruction 
நாயே, மருந்து இல்‌ கணிச்சி 
வருந்த வட்டித்து” (புறம்‌,42: 22) 
(2) கூர்மை - sharp 


(3) 


(4) 


கணிச்சிக்‌ கூர்ம்படைக்‌ கடுந்‌ திறல்‌ 
ஒருவன்‌” (புறம்‌,195: 4) 


(ஆ) மழு Malu 

அழிவு - destruction 

மன்மருங்கு அறுத்த மழுவாள்‌ 
நெடியோன்‌” (அகம்‌.220: 5) 
பயன்பாடு - use 

மரம்‌ கொல்‌ தச்சன்‌ கைவல்‌ 
சிறாஅர்‌ மழுவுடைக்‌ காட்டகத்து 
அற்றே எத்திசைச்‌ செலினும்‌, 
அத்திசைச்‌ சோறே?” 

(புறம்‌,206: 11-13) 


ஆற்றல்‌ 
படைநவில்‌ வெண்மழுவான்‌ 
பலபூதப்‌ படையுடையான்‌' 


(திருஞான.தேவா 2559: 1) 


(இ) குடாரி Kutari 


அழிவு - destruction 
எரி கனன்று ஆனாக்‌ குடாரி 
கொண்டு அவன்‌ உருவு 


திரித்திட்டோன்‌' (பரி 5: 34-35) 


கணை 


(ஒப்பு) Axe, Tomahawk ஆன்மீக 
ஊடுருவல்‌, ஒளியின்‌ ஆற்றல்‌, 
செயல்‌ முறை, தண்டித்துத்‌ 
திருந்தக்‌ கூடிய தன்மை, வளமை; 
துன்புறுத்தல்‌, போர்‌, 
போர்க்கடவுளர்‌. 





கணை (arrow) பார்‌. “தொடை” 


கணை. ஐந்துடைத்‌ திருமகன்‌ Kanai 


aintutait tirumakan 
(1) அழகு - beauty, lovely, charming 
அருமையால்‌ அழகிற் கணை 


ஐந்துடைத்‌ திருமகன்‌ திருமாநில 
மன்னனே (சீ வக.160: 3-4) 


(ஆ) காமன்‌ Kaman 
அழகு 
'மைந்தருள்‌ 
மகளிருள்‌ 
(ச£வக,840: 3) 


அன்னான்‌ 
அனாளை 


தத்தி Katti (knife) 
(1) கூர்மை - sharp 
'ஆங்கு AL D கத்தியால்‌ 
அரிந்தன்புடன்‌' (பெரிய 4047: 3) 
கதலியின்‌ கனியினைக்‌ கழியச்‌ சேரும்‌ 
ஊசி Kataliyin kaniyinaik kaliyac 


cerum uci 

(1) எளிமை - easy 
கார்‌ உண்‌ வார்‌ சுவைக்‌ கதலியின்‌ 
கனியினைக்‌ SIP ws சேரும்‌ 


ஊசியின்‌ சென்றது நின்றது எனச்‌ 
செப்ப (கம்ப.கிட்‌.292: 1-2) 


Katavam (door) 

(1) காவல்‌ - security 
கடவுள்‌ அஞ்சி வானத்து இழைத்த 
தூங்கு எயிற்‌ கதவம்‌ காவல்‌ 
கொணட (பதி.31: 18-19) 

(2) திண்மை - strong 

எழுதியன்ன திண்‌ நிலைக்‌ கதவம்‌ 

(அகம்‌,311: 3) 


(3) பாதுகாப்பு - safety 


73 


கமுகு 


(முனைத்‌ தெவ்வர்‌ முரண்‌ அவியப்‌ 
பொரக்‌ குறுகிய நுதி மருப்பின்‌ 
நின்‌ இனக்‌ களிறு செலக்‌ 
கண்டவர்‌ மதிற்‌ கதவம்‌ எழுச்‌ 
செல்லவும்‌ (புறம்‌,98: 1-4) 


(ஆ) கதவு Katavu 

(4) திண்மை - firm 
எழுவிட்டு அமைத்த திண்நிலைக்‌ 
கதவின்‌ (புறம்‌.341: 4) 

(5) அடைப்பு / தடை - 
'செற்றை வாயில, 
கதவின்‌' (பெரும்‌.149) 


obstruction 


செறி கழிக்‌ 


(6) நிறை - chastity, merit, virtue 
காமக்‌ கணிச்சி உடைக்கும்‌ 
நிறைஎன்னும்‌ நாணுத்‌ தாழ்‌ 


வீழ்த்த கதவு” (குறள்‌ 1251) 


[4 23 


கதிரவன்‌ (sun) பார்‌. சுடர்‌ 


கந்துள்‌ (கரிக்கட்டி) Kantul (charcoal) 


- black 
இலங்கும்‌ 
கந்துள்‌ 


(1) கருமை 
'செஞ்சுடர்‌ 
கருஞ்சுடர்க 


(சூளா.164: 3) 


செந்த க்‌ 
சிந்தி்‌ 


கம்புள்‌ Kampul (a bird) 


(1) தலைவன்‌ - hero 
பழனக்‌ கம்புள்‌ பயிர்ப்பெடை 
அகவும்‌ கழனி ஊர்‌ (ஐங்‌.60: 1-2) 


(ஆ) கம்புள்‌ பேடை Kampul petal 
(2) தலைவி - heroine 

'வெண்‌ நுதற்‌ கம்புள்‌ அரிக்குரற்‌ 

பேடை, தண்‌ நறும்‌ பழனத்துக்‌ 

கிளையோடு ஆலும்‌' (ஐங்‌.85: 1-2) 


கமலை (a lady) 
(1) கற்பு -chastity 
கம்பம்‌ இலாதாள்‌ கமலைக்கு 
விமலை என்பாள்‌' (சீ வக.1975: 3) 


கமுகு (areca tree) 


(1) கடைநிலை நட்பு, தாழ்வு - low, 
low friend 
'கடையாயார்‌ நட்பில்‌ 


கமுகுஅனையர்‌' (நாலடி.216:1) 
(2) உயர்ச்சி -lofty 


கயம்‌ 


(3) 


'பாளையுடைக்‌ கழுகு ஓங்கிப்‌ 
பன்மாட நெருங்கியெங்கும்‌' 
(திருநா.தேவா 376: 1-2) 

(ஆ) கமுகு நடுதல்‌ Kamuku 
natutal 

மங்கலம்‌ 

காய்க்குலை கமுகும்‌ வாழையும்‌ 
வஞ்சியும்‌ பூக்கொடி வல்லியும்‌ 


கரும்பு நடுமின்‌' (மணி.1: 46-47) 


கயம்‌ Kayam (pond) 


(1) 


(2) 


(3) 


(5) 


(6) 


(7) 


(7) 


தண்மை - cool 

சிறு கண்யானைப்‌ பெருங்‌ கை ஈர்‌ 
இனம்‌ குளவித்‌ தண்‌ கயம்‌ 
குழையத்‌ தீண்டி” (நற்‌.232: 1-2) 
அழகு - beautiful 


பிணி விடு முருக்கு இதழ்‌ அணி 
கயத்து உதிர்ந்து ௨௧' (கலி.33: 4) 
காமம்‌ - passion 

காமரு காமம்‌ என்னும்‌ கருங்கயம்‌ 
படிந்து சென்று” (சூளா 1705: 5-6) 


(ஆ) கயன்‌ Kayan 

வளமை / செழிப்பு - prosperity 
நீர்த்‌ தெவ்வும்‌ நிரைத்‌ தொழுவர்‌ 
பாடு சிலம்பு இசை, ஏற்றத்‌ தோடு 
வழங்கும்‌ அகல்‌ ஆம்பியின்‌ கயன்‌ 
அகைய வயல்‌ நிறைக்கும்‌' 
(மது.89-92) 


(இ) குளம்‌ Kulam 

மாட்சி - dignity / honour 

கல்லா யானைக்‌ கடுந்தோ்ச்‌ 
செழியன்‌ படை மாண்‌ பெருங்‌ 
குள DOLET விட்டென்‌ 

(50.340: 2-3) 

வளமை - prosperity 

குளம்‌ தொட்டு வளம்‌ பெருக்கி" 
(பட்‌.284) 


உடம்பு 
'தரய்மை யில்குளந்‌ தூம்பு 
விட்டாம்‌ பொருள்‌ உணர்த்தி 


(ச வக,2760: 3) 


(=) பொய்கை ஒoykai 
தண்மை - cool 


74 


(9) 


(10) வளமை - 


கயிறு 


அம்‌ தண்‌ பொய்கை எந்தை எம்‌ 
sent” (குறு.354: 4) 

இனிமை - sweet 

தீம்‌ பெரும்‌ பொய்கை யாமை 
இளம்‌ பார்ப்பு' (ஐங்‌.44: 1) 
prosperity 

வண துறை நயவரும்‌ வளமலர்ப்‌ 
பொய்கை” (WE 88: 1) 


(௨) வாவி மூழ்கல்‌ Vavi milkal 


(12) மூப்பு நீங்கல்‌ / இளமை பெறல்‌ 


வாவியின்‌ மூழ்கி ஏறும்‌ கணவரும்‌ 
மனைவியாரும்‌ மேவிய மூப்பு 
நீங்கி விருப்புறும்‌ இளமை 
பெற்று” (பெரிய .2.39) 


(ஒப்பு) Pond, Pool அறிவு நுட்பம்‌, 
பிரதிபலிப்பு, வானியல்‌ அறிவு; 


கட்டழிவு. 





கயல்‌ Kayal (a fish) 


(1) 


கருமை - black 
கயல்‌ சேல 
நாள்தொறும்‌ 
திருஞான தேவா. 1442: 1) 


கருங்கண்ணியர்‌ 


கயிலை Kayilai (a mountain) 


(1) 


(2) 


(3) 


(1) 


சிறப்பு / பெருமை, புண்ணியம்‌ 
- great, favourable, blessed 

தன்னை ஆர்க்கும்‌ அறிவு 
அறியான்‌ என்றும்‌ மன்னி வாழ்‌ 
கயிலைத்‌ திருமாமலை b ன்‌ 
புண்ணியம்‌ திரண்டுள்ளது 
போல்வது” (பெரிய 11: 3-4) 
வெண்மை, ஒளி, மகிமை - white, 
bright, glory 

சோதிவெண்‌ கயிலைத்‌ தாழ்வரை 
முழையில்‌' (பெரிய,18: 3) 


(ஆ) வரை Varai 


பழமை -ancient 
தொல்லை மால்வரை பயந்த 
தூயாள்தன்‌ திருப்பாகன்‌' 


(பெரிய 345: 1-2) 


கயிறு Kayiru (rope) 


பிணைப்பு - bond 


கயிறு 


(2) 


(3) 


(4) 


(5) 


(6) 


(7) 


(8) 


(9) 


Quau கயிறு நாலும்‌ இரும்‌ பனம்‌ 
பிணையல்‌' (நற்‌.90: 6) 
அடக்குதல்‌ - control 
வல்லோன்‌ அடங்கு 
அமைப்ப” (அகம்‌ 224: 2) 
காப்பு - safety 
பெருங்‌ கயிற்று ஒழுகை மருங்கில்‌ 
காப்பட்‌ (பெரும்‌.63) 

கட்டு - tie 

விசி "வீங்கு இன்‌ இயம்‌ கடுப்பக்‌ 
கயிறு பிணித்து (பெரும்‌,56) 
நேர்நிலை / straight, 
minute 

நூல்‌ அறி புலவர்‌ நுண்ணிதின்‌ 
கயிறு இட்டு, தேஎம்‌ கொண்டு, 
தெய்வம்‌ நோக்கி, பெரும்பெயர்‌ 
மன்னர்க்கு ஒப்ப மனைவகுத்து' 
(நெடு.76-78) 

பிணிப்பு - bind 

'பருவத்தோடு ஒட்ட ஒழுகல்‌ 
திருவினைத்‌ தீராமை ஆர்க்கும்‌ 
கயிறு' (குறள்‌ .482) 


கயிறு 


நுட்பம்‌ - 


உணர்வு - emotion 

'உறவு கோல்நட்டு உணர்வு 
கயிற்றினால்‌ முறுக வாங்கிக்‌ 
கடைய முன்நிற்குமே்‌ 


(திருநா.தேவா 30: 3-4) 

சொல்‌ (வாக்கு) - word / speech 
வாள்‌ தடங்கண்ணி நல்லாள்‌ 
வாக்கெனும்‌ தூக்கயிற்றால்‌ பூட்டுபு 
கொள்ளப்பட்டான்‌' (நீலகேசி 265: 


3-4) 


(ஆ) தாம்பு Tampu 
பிணித்தல்‌ - bind 
'த ம்பால்‌ கறந்த 
கன்று எல்லாம்‌ 


பிணித்து' கலி.111: 1-2) 


கலம்மாற்றி, 
தாம்பின்‌ 


(இ) ஞாண்‌ Nan 


(10) நுட்பம்‌ - fineness 
'நுண்ஞாண்‌ வலையிற்‌ பரதவர்‌ 
போத்தந்த பன்மீன்‌ உணங்கல்‌ 


கவரும்‌ துறைவனை' (ஐந்‌.எழு.64: 
1-2) 


(ஒப்பு) Rope இணைப்பு, ஏறுதல்‌, 
கட்டுதல்‌, கழிவிரக்கம்‌; தடை, 


நம்பிக்கை இழப்பு. 


75 


கரும்பு 
கரடி (bear) பார்‌. “எண்கு' 
கரந்தை Karantai (a flower) 
(1) வீரம்‌ - bold 
'தறுக ணாளர்‌ நல்‌இசை நிறுமார்‌, 
ப. ட... செம்பூங்‌ கரந்தை 
புனைந்த கண்ணி வரிவண்டு 
ஆர்ப்பச்‌ சூட்டி' (அகம்‌,269: 5-12) 
(2) நிரை கொள்ளல்‌ — a war, 
confiscating cattle 
'முருந்தேோர்‌ இளநகை காணாய்‌ 
நின்னையர்‌ கரந்தை அலறக்‌ 


(3) 


கரி 


(charcoal) 


கவர்ந்த இனநிரைகள்‌' (சிலப்‌,12: 
16) 

நறுமணம்‌ - fragrance 

நளிரும்‌ மலர்க்‌ கொன்றையும்‌ நாறு 
கரந்தை' (திருஞான.தேவா.1687: 1) 
"இருந்தை, 


பார்‌. 


“கந்துள்‌்‌ 


கருடன்‌ (eagle) பார்‌. 


கருப்பூரம்‌ 


(1) 


“பருந்து” 


Karuppuram 
நறுமணம்‌ - fragrance 
கருப்பூரம்‌ நாறுமோ 
நாறுமோ? (நாலா.56?: 1) 


கமலப்பூ 


(அ) பளிதம்‌ Palitam 
நறுமணம்‌ - fragrance 
'பளித நாறு 
(சூளா.1371: 4) 


மேனியன்‌: 


கரும்பு Karumpu (sugarcane) 


(1) 


(2) 


(3) 


(4) 


வளமை - 


இனிமை - sweet 

தேம்பொதிக்‌ கொண்ட தீங்கழைக்‌ 
கரும்பின்‌ (குறு.85: 4) 

prosperity 

பூத்த கரும்பின்‌ காய்த்த நெல்லின்‌ 
கழனி ஊரன்‌ மார்பு' (ஐங்‌.4: 4-5) 
பயன்‌ - use 

“ஆலைக்கு அலமரும்‌, தீம்‌ கழைக்‌ 
கரும்பே' மலை 119) 

கீழ்மை - mean, low 

சொல்லப்‌ பயன்படுவர்‌ சான்றோர்‌ 
கரும்புபோல்‌ கொல்லப்‌ பயன்படும்‌ 


கீழ்‌' (குறள்‌.1078) 


கரும்பு 


(5) 


(6) 


(7) 


(8) 


(9) 


சான்றோர்‌ - the great / learned / of 
noble birth 

கடித்துக்‌ கரும்பினைக்‌ கணதகர 
நூறி இடித்துநீர்‌ கொள்ளினும்‌ 
இன்சுவைத்தே ஆகும்‌ வடுப்பட 
வைதிறந்தக்‌ கண்ணும்‌ 
குடிப்பிறந்தார்‌ கூறார்தம்‌ வாயில்‌ 
சிதைந்து' (நாலடி.156) 


(ஆ) கருத்துக்‌ கரும்பிலிருந்து 


ன்னல்‌ Kuruttuk  karumpiliruntu 
tinnal 
மேலோர்‌ தொடர்பு — noble 
relation 
கருத்துணர்ந்து கற்றறிந்தார்‌ 


கேண்மை எஞ்ஞான்றும்‌ குருத்திற்‌ 
கரும்பு தின்றற்றே' (நாலடி.211) 


(இ) க்கரும்பிலிருர்‌ ன்னல்‌ 

Atikkarumpiliruntu tinnal 

கீழோர்‌ தொடர்பு - mean contact 
குருத்திற்கு எதிர்செலத்‌ 

தின்றன்ன தகைத்தரோ என்றும்‌ 

மதுரமிலாளர்‌ தொடர்பு' 

(நாலடி.211) 


(F) கரும்பின்‌ சாறு Karumpin caru 
(sugarcane juice) 
as - use 

a கரும்பூர்நீத சாறுபோல்‌ 
பின்‌ உதவி மற்றதன்‌ கோதுபோல்‌ 
போகும்‌ உடம்பு' (நாலடி .34) 


(௨) ஆலைமென்‌ கரும்பு Alaimen 
karumpu (crushed sugarcane) 

துன்பம்‌ - distress 

ஏலும்‌ இவ்‌ வன்மையை என்‌ 
என்று உன்னுதும்‌ ஆலைமென்‌ 
கரும்பு அனான்‌ ஒருவற்கு' 
கம்ப,பால,951: 1-2) 


(ன) கரும்பு நடுதல்‌ Karumpu 


natutal 


(10) மங்கலம்‌ 


காய்க்குலைக்‌ கழுகும்‌ வாழையும்‌ 
வஞ்சியும்‌ பூக்கொடி வல்லியும்‌ 
கரும்பு நடுமின்‌' (மணி. 1: 46-47) 


76 


கல்‌ 


கரும்பிருக்க ம்‌ கடித்தல்‌ 
Karumpirukka irumpu katittal (bite 
iron discarding sugarcane) 


(1) அறிவின்மை - foolishness 
அறுத்தானை ஆரூரில்‌ அம்மானை 


ஆலாலம்‌ உண்டு கண்டம்‌ 
கறுத்தானைக்‌ கருதாதே 
கரும்பிருக்க இரும்புகடித்து 
எய்த்தவாறே' (திருநா.தேவா.1227: 
5-8) 


கருமை (black) பார்‌. “கறுப்பு” 


கருவிளை Karuvilai (a flower) 

(1) அழகு, கருமை - beautiful, black 
மணி கண்டன்ன மா நிறக்‌ 
கருவிளை ஒண்‌ பூந்‌ 
தோன்றியொடு தண்‌ புதல்‌ 
அணிய (50.221: 1-2) 

(2) ஒளி, அழகு 
பைம்பொழில்‌ வாழ்‌ குயில்காள்‌ 
மயில்காள்‌ ஒண்‌ கருவிளைகாள்‌' 


(நாலா 590: 1-2) 


கல்‌ Kal (stone) 

(1) மறை வலிமை — concealed 
strength l 
களிறு கவுள்‌ அடுத்த எறிகல 
போல ஒளித்த துப்பினை 
ஆதவின்‌' (புறம்‌.30: 9-10) 

(2) நிலைத்‌ தன்மை - stability 
கல்‌ குயின்றன்ன என்‌ நல்கூர்‌ 
வளிமறை' (புறம்‌,196: 12) 

(3) கடுமை -harsh 
பகல்‌ நிலை தளர்க்கும்‌ கவணுமிழ்‌ 


கடுங்கல்‌ . .. .. .. உயிர்‌ QEG 
மரபின்‌ கூற்றத்து அன்ன 
வரும்விசை தவிராது (மலை.206, 
209-210) 

(4) தடை, தடுப்பு -obstacle 
வீழ்நாள்‌ படாஅமை 
நன்றுஆற்றின்‌ அஃதொருவன்‌ 
வாழ்நாள்‌ வழியடைக்கும்‌ கல்‌ 
(குறள்‌,38) 

(5) மிகு வலிமை / கடினத்‌ தன்மை 
— strength / hard 
மிக்குடையார்‌ ஆகி மிகமதிக்கப்‌ 
பட்டாரை ஓற்கப்‌ படமுயறும்‌ 


கல்‌ 


(6) 


(7) 


(8) 


(9) 


(10) 


(11) 


என்றல்‌ இழுக்காகும்‌ நற்கு எளிது 
ஆகி விடினும்‌ நளிர்வரைமேல்‌ 


கற்கிள்ளிக்‌ கையுய்ந்தார்‌ ge’ 
(பழமொழி.48) ்‌ 
உறுதி - strong 

'மறுமனத்தன்‌ அல்லாத மாநலத்த 
வேந்தன்‌ உறுமனத்த னாகி 


ஒழுகின்‌ - செறுமனத்தார்‌ பாயிரம்‌ 
கூறிப்‌ படைதொக்கால்‌ என்செய்ப 


ஆயிரம்‌ காக்கைக்கோர்‌ கல்‌ 
(பழமொழி .249) 
வன்மை - hard hearted 


கல்லன்னர்‌ வல்லென்ற 


நெஞ்சத்‌ தவர்‌, (நான்‌. 34:3-4) 


இழிவு - lowly 

புறவினில்‌ புரளும்‌ கல்லும்‌ 
புண்ணியன்‌ ஆக என்றான்‌' 
(நீலகேசி 444: 4) 

கெட்டித்தன்மை, உறுதி, வலிமை 
— hardness, firm, strong 
பேயல்லவேோ ஒருவேளை வரம்‌ 


தந்து பேசிடும்‌ கல்லாயல்லவோ 
நின்‌ மனம்‌ கெட்டியானதும்‌ 
அற்புதம்‌ தான்‌” (தனிப்‌,575: 1-2) 


(ஆ) கல்லெறிதல்‌ Kallerital 


எதிர்ப்பு - oppose 

'சொல்லெதிர்ந்து தம்மை 
வழிபட்டு ஒழுகலராய்க்‌ 
கல்லெறிநீதாற்‌ போலக்‌ 
கலாந்தலைக்‌ கொள்வாரை 
இல்லிருந்தாற்ற முனிவித்தல்‌ 


உள்ளிருந்து அச்சாணி தாங்கழிக்கு 
மாறு (பழமொழி .112) 


(இ) கல்‌ கிள்ளுதல்‌ Kal killutal 
(nip the stone) 

பேதைமை - ignorance 

தங்கண்‌ மரபில்லார்‌ பின்சென்று 
தாம்‌அவரை எங்கண்‌ வணக்குதும்‌ 


என்பவர்‌ ; பின்கேண்மை 
நற்றளிர்ப்‌ புன்னை மலரும்‌ 
கடற்சேர்ப்ப! கல்கிள்ளிக்‌ கை 


இழந்தற்று' (நாலடி 336) 


(ஈ) உலம்‌ (திரண்ட கல்‌) Ulam 


(12) திண்மை - hard / firm 


உலம்கெழு வயிரத்‌ திண்தோள்‌ 
ஒளி முடி அரசன்‌ செம்மல்‌' 
(சூளா.322: 2) 


கல்லவடம்‌ 
(ஒப்பு) Stone அடிப்படை, 
அண்டம்‌, அமைதி, இலிங்க உரு, 
எதிர்கொள்ளல்‌, ஒளி, 
கடினத்தன்மை, சாட்சி, சுதந்திரம்‌, 
சூரியன்‌, நினைவு, நெருப்பு, 
புதிர்நிலை வாழ்க்கை, புற 
ஆன்மா, பூமி, வலிமை; 
கடுவெறுப்பு, தடை 


மே.காண்‌. “நடுகல்‌” 


கல்‌ (நடுகல்‌) Kal (natukal) (hero stone) 


(1) 


(2) 


(3) 


கல்‌ 


(1) 


கல்லவடம்‌ 


'தொழாதனை 
வழாது வண்டு மேம்படுஉம்‌, இவ 
வறநிலை ஆறே - பல்‌ ஆத்திருள்‌ 
நிரை 
கல்லா இளையர்‌ நீங்க நீங்கான்‌, 
வில்‌ உமிழ்‌ கடுங்‌ கணை மூழ்க, 


(சாணைக்கல்‌) 


- divine 
கழிதல்‌ ஓம்புமதி 


கடவுட்டன்மை 


பெயர்தரப்‌ பெயர்தந்து, 


கொல்‌ புனல்‌ சிறையின்‌ 
விலங்கியோன்‌ கல்லே' 

(புறம்‌,263: 2-8) 

வீரம்‌ - brave 

ஒன்னாத்‌ தெவ்வர்‌ முன்நின்று - 


விலங்கி, ஒளிறுஎந்து மருப்பின்‌ 


களிறுஎறிந்து வீழ்நீததென, 
கல்லே பரவின்‌ அல்லது நெல்‌ 
உகுத்துப்‌ பரவும்‌ கடவுளும்‌ 
இலவே (புறம்‌.335: 9-12) 

வெற்றி - success 

'நெடுஞ்சேண்‌ நாட்டில்‌ 


தலைத்தார்ப்‌ பட்ட கல்லா எழினி 


பல்‌ எறிந்து அழுத்திய வன்கண்‌ 
கதவின்‌ வெண்மணி வாயில்‌ மத்தி 
நாட்டிய கல்கெழு பனித்துறை' 
(அகம்‌.211: 12-15) 


Kal (canaikkal) 
(whetstone) 

வலிமை - strength 

சிறுகாரோடன்‌ பயினொடு 
சேர்த்திய கற்போல்‌ நாவினே 
னாகி மற்று அது” (அகம்‌,356: 9-10) 
வகைப்‌ 


(ஒரு பறை) 


Kallavatam (a drum) 


(1) வெற்றி, களிப்பு 


கொல்லை 


குனித்தாடும்‌ 


பூதம்‌ 


விடைமுன 
ட வடத்தை 


கலல 


கலப்பை 
உகப்பார்‌ காழியார்‌ 
(கிருஞான.தேவா .40: 1-2) 

கலப்பை (plough) பார்‌. “ஏர்‌: 

~ கலம்‌ Kalam 

(1) சான்றாண்மை - nobleness 

ஸ்‌ . கலநலத்தைத்‌ தீ£வளி! 
சென்று சிதைத்தாங்குச்‌ 
சான்றாண்மை தீயினும்‌ சேரக்‌ 


கெடும்‌' (நாலடி. 179: 2-4) 


swat இன்னியம்‌ Kalavar inniyam 


(1) நெய்தல்‌ 
'கலவர்‌ இன்னியமும்‌ கடல்‌ 
அச்சிறார்‌' (சூளா.16: 1) 

கலாவம்‌ Kalavam (feather) 

(1) அழகு -beautiful 
அணி கிளர்‌ கலாவம்‌ ஐது 
விரித்து இயலும்‌ மணி புரை 
எருத்தின்‌ மஞ்ஞை போல்‌ 
(நற்‌,264: 3-4) 


(ஆ) கலவம்‌ kalavam 

அழகு - beautiful 

குடுமி நெற்றி நெடுமாத்‌ தோகை 
காமர்‌ கலவம்‌ பரப்பி 

கம்‌,194: 11-12) 


(இ) பீலி pili (plume) 
(2) மென்மை - soft 
புரி மென்‌ பீலிப்‌ போழ்‌ புனை 
அடையல்‌' (பரி,21:7) 
(3) பெருமை / மாண்பு 
dignity 


— pride / 


ஆடு இயல்‌ மட மயில்‌ 
ஒழித்த பீலி வார்ந்து, தம்‌ சிலை 
மாண வல்‌ வில்‌ சுற்றி 


(அகம்‌.69: 13-15) 
(4) மேன்மை / உயர்வு - superiority / 
high, lofty 


நடுகல்‌ பீலி சூட்டி' (அகம்‌,35: 8) 
(5) பொலிவு - freshness, radiance 

தொடை அமை பீலிப்‌ பொலிந்த 

கடிகை' (அகம்‌,119: 12) 

அழகு - beautiful 


76 


கலிமா 


காமர்‌ பீலி, ஆய்‌ மயில்‌ தோகை' 


(அகம்‌.358: 2) 
(6) வெற்றி / பெருமை - success / 
pride 


'இவ்வே, பீலி அணிந்து, மாலை 
சூட்டி, கண்‌ திரள்‌ நோன்‌ காழ்‌ 
திருத்தி, நெய்‌ அணிந்து, கடியுடை 
வியல்‌ நகரவ்வே' (புறம்‌,95: 1-3) 


(7) வீரம்‌ - brave 
பீலிக்‌ கண்ணிப்‌ பெருந்தகை 
மறவன்‌' (புறம்‌.274: 2) 

(8) இலேசான தன்மை — weightless, 


light 

fo) பெய்‌ சாகாடும்‌ அச்சு இறும்‌ 
அப்‌ பண்டம்‌ சால மிகுத்துப்‌ 
பெயின்‌” (குறள்‌.475) 


(ஈ) சாந்தார்‌ (பீலிக்குஞ்சம்‌) 
Cantarri 

(9) குளிர்ச்சி 
'குளிர்கொள் சாந்தாற்றி 
பொன்னாலவட்டம்‌ i 


(ச£வக.1673: 3) 


(௨) மயில்‌ பீலி Mayil pili 

(10) அமணர்‌ 
ஆலும்‌ மயிலின்‌ பீலி அமணர்‌ 
(திருஞான.தேவா.21: 1) 


3 


மே.காண்‌. ‘தோகை 
(ஒப்பு) Feather ஆன்மா, 
இலேசான தன்மை, உண்மை, 
உயரம்‌, உயர்ந்த நிலை, 
ஒப்பனை, ஒளிக்கதிர்‌, காற்று, 
காலியான நிலை, நிறைவு, நீதி, 
பகட்டு, படைப்புக்‌ கடவுளர்‌, 
பெருமை, மறுபிறப்பு, வலிமை, 
விரைவு; தூய்மைப்படுத்துதல்‌; 
இறப்பு. 
கலிமா Kalima (horse) 

(1) விரைவு, உதவி, மனம்‌ - speed, 

help, mind 


உள்ளம்‌ போல உற்றுழி உதவும்‌ 
புள்‌ இயல்‌ கலிமா உடைமை யான்‌ 
(தொல்‌. 1140: 3-4) 

விரைவு - speed 


கலிமா 


(2) 


(3) 


(4) 


(5) 


(6) 


(7) 


(8) 


(9) 


புள்ளு நிமிர்ந்தன்ன பொலம்‌ 
படைக்‌ கவி மா' (நற்‌.78: 9) 


(ஆ) கலிமா இயக்கமின்றிக்‌ 
கிடத்தல்‌ Kalima iyakkaminrik kitattal 
தீமை, இறப்பு - evil, death 

கால்‌ இயற்‌ கலி மாக்‌ கதி இல 
வைகவும்‌' (புறம்‌,229: 21) 


(இ) புரவி Puravi 

செயல்‌ திறம்‌, மாட்சி - capacity / 
honour 

'ஆதி போகிய அசைவு இல்‌ நோன்‌ 
தாள்‌ மன்னர்‌ மதிக்கும்‌ மாண்‌ 
வினைப்‌ புரவி' (6.81; 2-3) 
விரைவு, நெடும்‌ பயணம்‌ - speed, 
long journey 

கடும்‌ பரி நெடுந்தேர்க்‌ கால்‌ வல்‌ 
புரவி' (ஐங்‌,422: 1) 

வெற்றி - success, victory 
வயம்படு பரிப்‌ புரவி மார்க்கம்‌ 
வருவார்‌: (பரி.9: 51) 

வெற்றி, புகழ்‌ - success, fame 
விறற்‌ புகழ்‌ மாண்ட புரவி 
எல்லாம்‌' (புறம்‌,63: 3) 

வளமை - prosperity 

வண பரிப்‌ புரவிப்‌ பண்பு 
பாராட்டி” (புறம்‌,301: 13) 

வேகம்‌ / ஆற்றல்‌ — speed, power 
'வெவ்‌ விசைப்‌ புரவி வீசு வளி 
MH (புறம்‌,369: 7) 


(ஈ) கடுமா Katuma 

விரைவு - speed 

கடு மாப்‌ பூண்ட நெடுந்‌ Ga’ 
(நற்‌,91: 11) 


(௨) இவுளி Ivuli 
விரைவு / வேகம்‌ - speed 
கால கிளர்ந்தன்ன கடுஞ்‌ செலல்‌ 


QY! (பதி,தி.2: 4) 


(ox) குதிரை Kautirai 

பரத்தை - prostitute 

ஏந்தி எதிர்‌ இதழ்‌ நீலம்‌ 
பிணைந்தன்ன கண்ணாய்‌! குதிரை 
வழங்கி வருவல்‌ அறிந்தேன்‌, 
குதிரை தான்‌' (கலி. 96: 5-7) 


கலிமா 
விரைவு / வேகம்‌ - speed 
விடு விசைக்‌ குதிரை விலங்கு பரி 
(PHS (அகம்‌,14: 18) 


(எ) பரிமா Parima 

விரைவு - quickness 

யானை யுடையார்‌ கதனுவப்பர்‌ 
மன்னர்‌ கடும்பரிமாக்‌ காதலித்‌ 
தூர்வர்‌ (நான்‌. 56:1-2) 


(ஏ) மா Ma 

விரைவு 

கடற்குட்டம்‌ போழ்வர்‌ கலவர்‌ 
படைக்குட்டம்‌ பாய்மா உடையான்‌ 
உடைகிற்குந்‌ - தோமில்‌ 
தவக்குட்டநீ தன்னுடையான்‌ 
நீந்தும்‌ - அவைக்குட்டம்‌ கற்றான்‌ 
கடந்து விடும்‌' (நான்‌ 18) 


(ஐ) கடுமான்‌ Katuman 

விரைவு - speed 

கானயாற்று ஒலியில்‌ கடுமாந்தேர்‌ 
எந்தோழி மேனி தளிர்ப்ப வரும்‌ 
கார்‌,10: 3-4) 


(ஒ) மான்‌ Man 

விரைவு 

'இடுமணல்‌ எக்கர்‌ அகன்கானற்‌ 
சேர்ப்பன்‌ கடுமான்‌ மணி 
அரவமென்று' (ஐந்‌.எழு.57: 1-2) 
(ஓ) ஒை மனையில்‌ ல்‌ 


Kutirai manaiyil pukutal 


(10) தீமை, அழிவு, இறப்பு - (bad 


omen), death 

'சொலத்‌ தகாத்‌ துன்‌ நிமித்தங்கள்‌ 
எங்கணும்‌ வரத்‌ தொடர்வ 
ஒன்னார்‌ வெலத்‌ தகா அமரரும்‌ 
அவுணரும்‌ செருவில்‌ விட்டன 
விடாத குலத்த கால்‌ வயநெடுங்‌ 
குதிரையும்‌ அதிர்‌ குரல்‌ குன்றும்‌ 
இன்று வலத்த கால்‌ முந்துறத்‌ தந்து 
நம்‌ மனையிடைப்‌ புகுவ மன்னோ” 
(கம்ப.யுத்‌, 106) 


(ஒள) வலிமையுடைய குதிரை 
தூங்கி வீழ்தல்‌ Valimaiyutaiya 
kutirai tunku viltal 

தீமை,அழிவு, இறப்பு 


கவண்‌ 
ட ட... தூங்கி மீளி 
மொய்ம்புடை இவுளி! 
வீழ்கின்றன' (கம்ப.ஆரண .430: 2- 
3) 


(௧) குதிரை முதலில்‌ வலக்காலை 
தூக்கி வைத்தல்‌ Kutirai mutalil 
valakkalai tukki vaittal 

(11) மங்கலம்‌ 


மட்டவிழ்‌ அலங்கல்‌ வீரா்‌ 
சேர்தலும்‌ வலத்து முன்னால்‌ 
கொட்டிய குரத்த வாலித்து 
எழுந்தன கூந்தல்‌ வெம்மா்‌ 
(சூளா.840: 3-4) 

(mi) ஓடும்‌ இயல்புடைய 
குதிரைகளின்‌ கண்களில்‌ கண்ணீர்‌ 
ஒழுகுதல்‌ Otum iyalputaiya 


kutiraikalin kankalil kannIr olukutal 
(tears in horse’s eyes) 


(12) தீமை, இறப்பு, அழிவு 
PUIS 


- evil 


ve nee cee BOTT BOM நர்‌ 
ஒழுகுகின்‌ றன ஓடு இயல்‌ ஆடல்‌ 
மா” (கம்ப.யுத்த.3614: 2-3) 
கவண்‌ Kavan (sling) 
(1) விரைவு / வேகம்‌ - speed 
கடு விசைக்‌ கவணின்‌ எறிந்த சிறு 
கல்‌' (அகம்‌,292: 11) 


(ஆ) கவணை Kavanai 
விரைவு / வேகம்‌ - speed 
'கடுவிசைக்‌ கவணையில்‌ கல்‌ கை 


விடுதலின்‌' (கலி. 41: 10) 


(இ) கவண்‌ எறிகல்‌ Kavan erikal 


விரைவு 

'தவமுயல்வோர்‌ மலர்‌ பறிப்பத்‌ 
தாழவிடு கொம்புதைப்பக்‌ 
கொக்கின்‌ காய்கள்‌ கவண்‌ எறிகல்‌ 
போல்‌ சுனையிற் கரைசேரப்‌ 
புள்ளிரியும்‌ கழுமலமே' 


(திருஞான .தேவா 3847: 5-8) 


_ கவந்தங்கள்‌ ஆடுதல்‌ 


811181 (headless bodie’s dance) 


Kavantankal 


80 


கழங்கு 


(1) தீமை, தோல்வி - evil, failure 
உச்சியின்‌ அதிர்தரு 


கவந்தங்கள்‌ ஆடி இட்டவே' 
(சூளா .1220: 3-4) 
கவரிமான்‌ (adeer) பார்‌. “மான்‌ 


கவறு Kavaru (dice) 
நிலையாமை - unstability 


கவறு பெயர்த்தன்ன நில்லா 
வாழ்க்கை இட்டு அகறல்‌ 
ஓம்புமின்‌, அறிவுடையீர்‌! என 
(5D .243: 5-6) 


(2) அக வாழ்வு - personal life 
கவறு உற்ற வடு ஏய்க்கும்‌, காமரு 
பூங்‌ கடற்‌ சேர்ப்ப' (கலி, 136: 4) 


(ஒப்பு) Dice எண்‌ குறியீட்டியல்‌, 

சமம்‌, புனிதம்‌, மும்மை; 

நற்பேற்றின்‌ நிலையாமை, 

பொய்ம்மை, வரம்பு மீறிய 

ஒழுக்கக்கேடு. | 
sally Kavir 


(1) சிவப்பு நிறம்‌ -red 
கார்‌ அணி கூந்தல்‌, SUD கண, 
கவிர்‌ இதழ்‌' (பரி.22: 29) 


கவை முள்‌ Kavai mul 
(1) பாதுகாப்பு - safety 
(னெ நல்‌ மாச்‌ செலக்‌ கண்டவர்‌ 
கவை முள்ளின்‌ புழை 
அடைப்பவும்‌' (புறம்‌.98: 7-8) 


கழங்கு Kalanku 
குறிப்பு - note, mark 
கட்டினும்‌ கழங்கினும்‌ வெறியென 
இருவரும்‌ (தொல்‌ 1061) 

(2) முன்னுணர்தல்‌ - foretell, predict 
'அணங்கறி கழங்கில்‌ கோட்டம்‌ 
காட்டி' (நற்‌.47: 8) 

(3) மீயாற்றல்‌ - supernatural power 


வணங்குறு கழங்கின்‌ முதுவாய்‌ 
வேலன்‌' (நற்‌,282: 5) 

(4) அறிதல்‌, வெளிப்படுத்துதல்‌ - 
know, reveal 


கழல்‌ 


கழல்‌ 


பொய்யா மரபின்‌ ஊர்முது 
வேலன்‌ கழங்கு மெய்ப்படுத்துக 
கன்னம்‌ தூக்கி' (ஐங்‌.245: 1-2) 


Kalal (anklet) 


(1) ஆண்மை - manliness 


(2) 


(3) 


(4) 


ஆய்‌ கழல்‌ சேயிலை வெள்‌ வேல்‌ 
விடலை' (குறு.]15: 4-5) 

வீரம்‌ - brave 

செவ்‌ உளைக்‌ கலிமா, ஈகை வான்‌ 
கழல்‌' (பதி,38: 7) 

ஆடவர்‌ -men 

தோற்றாரே வெல்வர்‌ 
துணைமிசைவார்‌ கோடடியானை 
யேற்றுக்கழ றொடியார்‌ மிக்காரை 
யார்வரைவர்‌ போற்றிளி கூடல்‌ கரி' 


(இன்னிலை 29) 


(ஆ) கழல்‌ துடித்தல்‌ (ஆண்‌) 
Kalal tutittal 

தீமை, இறப்பு, அழிவு - bad 
omen l 


துடித்தன கழல்துணை துடித்தன 
இடத்தோள்‌' (கம்ப.ஆரண்‌ ,524: 4) 


கழறிற்றறிவார்‌ Kalarirrarivar (a saint) 


(1) 


(1) 


வள்ளன்மை — benevolent / 
generous / munificent 
பருவ மழைபொழியும்‌ காரால்‌ 


நிகர்க்க அரிய கொடைக்‌ கையார்‌ 
கழறிற்றறிவார்‌ தாம்‌ (பெரிய.3808: 
6-8) 


மகளிர்‌ Kalikala makalir 


(widow) 

இளிவு / இழப்பு / 
தாழ்தல்‌ -/ lose / degrade 
இவண்‌ உறை 
அரிதே! யானும்‌ மண்ணுறு மழித்‌ 
தலைத்‌ தெண்‌ நீர்‌ வார, தொன்று 
தாம்‌ உடுத்த அம்‌ uwag தெரியற்‌ 
சிறு வெள்‌ ஆம்பல அல்லி 
உண்ணும்‌ கழி கல மகளிர்‌ போல, 
வழி நினைந்திருத்தல்‌, அதனினும்‌ 
அரிதே' (புறம்‌,280: 10-15) 


நிலை 


(ஆ) கழிகலமக௫௨ 


Kalikalamakatuu 


வாழ்க்கையோ, 


81 


(2) 


கழுதை 
துன்பம்‌, கலக்கம்‌, பொலிவின்மை 
— suffer, anxiety, dull 
வென்‌ வேல்‌ விடலை 
இன்மையின்‌ புலம்பி, கொய்ம்‌ 


WINS தலையொடு கைம்மையுறக்‌ 
கலங்கிய கழி கல மகடு௨ப்‌ 
போலப்‌ புல்லென்றனையால்‌, பல்‌ 


அணி இழந்தே” (புறம்‌.261: 16-19) 


கழு Kalu (stake) 


(1) 


(2) 


கழுகு 


கழுது 


உயர்ச்சி - high 

கழுநிவந்‌ தன்ன கொழுமுகை 
இடைஇடை (அகம்‌.176: 5) 

வலிமை - strength 

'கொடுநுகம்‌ தழீஇய புதவின்‌, 
செந்நிலை நெடுநுதி வயக்கழு 


நிரைத்த வாயில்‌” (பெரும்‌,127-128) 
(eagle) பார்‌. “பருந்து” 


Kalutu 

கழுது, தம்‌ கிளையோடு கதறல்‌, 
ஊனைப்‌ பற்றி இழுத்தல்‌ Kalutu, 
tam kilaiyotu kataral, unaip parrl iluttal 
அச்சம்‌ - fear 

காக்கை யார்ப்பன கழுதுதங்‌ 
கிளையோடு கதறி தோக்க 

பன... ... .. யாக்கை 
கொண்டவர்க்கு அணைதலுக்கு 
அரிதது பெரிதும்‌ (நீலகேசி 31: l- 
2,4) 


கழுதை Kalutai (ass, donkey) 


(1) 


(2) 


சுமை சுமத்தல்‌ / சுமை தாங்கி - 
bear load / burden 

பொறை மலி கழுதை நெடு நிரை 
தழீஇய” (அகம்‌.89: 12) 


(ஆ) கழுதை மேல்‌ செல்லும்‌ 
சமண முனிவர்களின்‌ பின்னால்‌, 
இயக்கியர்‌ ஊளையிட்டுப்‌ புலம்பி 
ஓடுதல்‌ Kalutai mel cellum camana 
munivarkalin pinnal, iyakkiyar Ulaiyittup 
pulampi otutal (Jain asceties on asses) 
தீமை, துன்பம்‌ - evil omen 
பண்டிதர்‌ பாழி நின்றும்‌ கழுதை 
மேற்‌ படர்வார்‌ தம்பின்‌ 


கழுநீர்‌ 


யாரும்‌ 
ஓடக்‌ 


ஒண்டொடி இயக்கி 
ஊளையிட்டுப்‌ புலம்பி 


கண்டனம்‌ என்று சொன்னார்‌ 
கையறு கவலை யுற்றார்‌' 
(பெரிய.28: 638) 

(ஒப்பு) Ass, Donkey அடக்கம்‌, 
அமைதி, அறிவாற்றல்‌, கடும்‌ 
உழைப்பு, சிறந்த தன்மை, சுமை 
தாங்குதல்‌, நடுநிலைமை, நேர்மை, 
முன்னறிதிறம்‌, மீட்பு, விழிப்பான 
தன்மை, வீடுபேறு; அறியாமை, 
இறப்பு, கணவனை 
ஏய்த்தொழுகல்‌, கழிகாமம்‌, 
காட்டியல்பு, கேலிக்குரிய நிலை, 
செருக்கு, சோம்பல்‌, தகுதியற்ற 
நிலை, நிலையாமை, பிடிவாத 
நிலை, பொறாமை, மன 
உறுதியின்மை, முட்டாள்தனம்‌, 
மென்னய உணர்ச்சி ஈடுபாடு, 
வறுமை, வீணாகக்‌ கீழ்ப்படிதல்‌, 


வீணான பேச்சாளர்‌. 


கழுநீர்‌ Kalunir (a flower) 


(1) 


(2) 


(3) 


(4) 


(S) 


பரத்தை - prostitute 
கழுநீர்‌ மேய்ந்த கருந்தாள்‌ எருமை 
(நற்‌.260: 1) 


தாழ்வு - low 

கழுநீ ருள்‌ காரடகேனும்‌ ஒருவன்‌ 
விழுமிதாக்‌ கொள்ளின்‌ 
அமிழ்தாம்‌' நாலடி.217: 1-2) 
அன்பு - love 

'கைவயிற் கொண்ட கழுநீர்‌ 


நறும்போது கொய்மலர்க்‌ கண்ணி 
கொடுப்போள்‌ போலக்‌ கனவில 
தோன்ற கண்படை இன்றி நனவில்‌ 


தோன்றிய நறுநுதல்‌ சீறடி 
மைவளர்‌ கண்ணியை எய்தும்‌ 
வாயில்‌ யாதுகொல்‌ என்றுதன்‌ 


அகத்தே நினைஇ' (பெருங்‌ ,மகத,7: 
63-68) 


(ஆ) நீலம்‌ Nilam 
தண்மை, நறுமணம்‌ னு 
fragrant 

கண்‌ போல்‌ நீலம்‌ தண கமழ்‌ 
சிறக்கும்‌' (நற்‌,273: 8) 

மாலைக்காலம்‌ / அஸ்தமனம்‌ - 
evening, sunset 


cool, 


82 


(6) 


(7) 


(8) 


கழுநீர்‌ 


நீல இருங்‌ கழி நீலம்‌ கூம்பும்‌ 
மாலை வந்தன்று (ஐங,1 16: 2-3) 


கார்காலம்‌, அழுகை — rainy 
season, crying 
சுனை மாண்‌ நீலம்‌ கார்‌ 


எதிர்பவை போல்‌, இனை நோக்கு 
உண்கண்‌ நீர்‌ நில்லாவே' 

(கலி. 7: 11-12) 

அழகு - beautiful 

நடு இதழ்‌ தலைஇய கவின்‌ பெறு 
நீலம்‌' (அகம்‌.38: 10) 


(இ) குவளை kuvalai 
தலைவி - heroine 
on a ne குவளை வண்டுபடு 
மலரின்‌ சாஅய்த்‌ தமியென்‌; மன்ற 
அளியேன்‌ யானே (குறு.30: 4-6) 


(9) குளிர்ச்சி - cool 
ல்‌ , யைஞ்‌ சுனைப்‌ பாசடை 
நிவந்த பனி மலர்க்‌ குவளை 
(ஐங,225: 1-2) 

(10) அழகு - beautiful 
கொன்றைப்‌ பூவின்‌ பசந்த 


உண்கண்‌, குன்றக நெடுஞ்‌ சுனைக 
குவளை போல, தொல்‌ கவின்‌ 
பெற்றன இவட்கே' (ஐங்‌,500: 1-3) 


(11) வளம்‌ - prosperous 


(12) மேன்மக்கள்‌ 


(13) 


பன்னாள்‌ தொழில்செய்‌ துடைய 
கவர்ந்துண்டார்‌ இன்னாமை 
செய்யாமை வேண்டி இறைவற்குப்‌ 
பொன்‌ யாத்துக்‌ கொண்டு புகுதல்‌ 
குவளையைத்‌ தன்னாரால்‌ யாத்து 
விடல்‌' (பழமொழி 279) 

- noble 

'ஒருநீர்ப்‌ பிறந்தொருங்கு நீண்டக்‌ 
கடைத்தும்‌ விரிநீர்க்‌ குவளையை 
ஆம்பல்‌ ஓக்கல்லா பெருநீரார்‌ 
கேண்மை கொளினு நீரல்லார்‌ 
கருமங்கள்‌ வேறு படும்‌ 
(நாலடி .236) 

பரத்தை - prostitute 

செங்கண்‌ கருங்கோட்டு எருமை 
சிறுகனையால்‌ அங்கட்‌ கழனிப்‌ 
பழனம்பாய்ந்‌ தங்கட்‌ குவளையம்‌ 
பூவொடு செங்கயன்மீன்‌ சூடித்‌ 
தவளையும்‌ மேற்கொண்டு வரும்‌' 
(திணைமாலை. 147) 


(13) நெய்தல்‌ திணை 


மோடு 
குவளையும்‌ (சூளா ,20: 2) 


உடைந்தன 


மூரிக்‌ 


கழை 


(14) கருமை 
கார்‌ இருள்‌ குவளைக்‌ கண்ணிக்‌ 
கதிர்நகை கனபொன்‌ தோட்டு 
(சூளா.759: 1) 


(m) நீருள்‌ குவளை Gage ஈர] 
kuvalai vetal 
(14) கொடுமை, தீமை, துன்பம்‌ - cruel, 
evil, suffer 
oa .. மலைநாடன ஈரத்துள்‌ 
இன்னவை தோன்றின்‌, நிழற்‌ 
கயத்து நீருள்‌ குவளை வெந்தற்று' 
கலி. 41: 29-31) 


í 


(௨) காவி Kavi 
(15) இனிமை / 
happyness 


இன்பம்‌ - pleasure / 


ஆ த்‌ காலைக்‌ கள்நாறு 
காவியொடு தண்ணென மலரும்‌ 
(அகம்‌.150: 10-11) 

(19) கருமை 
காவி ஆகின்ற கருமா 
மழைக்கண்ணி' (சூளா 1118: 1) 


(ஊன) க பிடித்திருத்தல்‌ 
Kalunir pitittiruttal 


(20) அரசத்‌ தன்மை 
காசின்‌ மாமணிச்‌ 


சாமரை 
கன்னியர்‌ வீச மாமகரக்‌ குழை 
வில்லிட வாச வான்‌ கழுநீர்‌ 
பிடித்தாங்கரி ஆசனத்திருந்தான்‌ 
அடன்‌ மொய்ம்பினான்‌' 
(£ cus 429) 


(எ) கழுநீர்‌ மாலை Kalunir mala 
(21) புனிதம்‌, இறையமைதி - holy, 

divine 

கழுநீர்‌ மாலைக்‌ கடவுள்‌ போற்றி' 

(திருவா .4: 217) 


கழை (bamboo) பார்‌. “வேய்‌” 
கள்‌ Kal (toddy) 
(1) களிப்பு, மயக்கம்‌, காமம்‌ — 


happyness, intoxication, lust 
'இரு மடைக்‌ கள்ளின்‌ இன்‌ களி 
செருக்கும்‌' (நற்‌,59: 5) 

(2) இனிமை - sweet 


83 


(4) 


(9) 


(6) 


(7) 


(8) 


(9) 


கள்‌ 


ஓங்கித்‌ தோன்றும்‌, 
பெண்ணை: (நற்‌.323: 1) 


தம்‌ கள்‌, 


வளமை - prosperous 

மாரிஅம்‌ கள்ளின்‌, போர்‌ வல்‌ 
யானை (பதி.21: 17) 

காமம்‌ -lust 

ஆறு அல்ல மொழி தோற்றி, 
அறவினை கலக்கிய, தேறுகள்‌ 
நறவு உண்டார்‌ மயக்கம்போல்‌, 
காமம்‌ வேறு ஒரு பாற்று ஆனது 
கொல்லோ?” (கலி. 147: 1-3) 


மகிழ்ச்சி 

உள்ளக்‌ களித்தலும்‌ காண 
மகிழ்தலும்‌ கள்ளுக்கில்‌ 
காமத்திற்குண்டு' (குறள்‌ .1281) 
உவகை - happyness 

மாணாப்‌ பகைவரை மாறெருக்‌ 
கல்லாதார்‌ பேணா துரைக்கும்‌ 
உரைகேட்‌ டுவந்ததுபோல்‌ 
ஊணார்ந்‌ துதவுவது ஒன்றில்‌ 


லெனினும்‌ கள்ளினைக்‌ காணாக்‌ 
களிக்கும்‌ களி' (பழமொழி .99) 
செவ்வியின்மை - 
கொடித்திண்டேர்‌ மன்னரால்‌ 
கூட்டுண்டு வாழ்வார்‌ எடுத்துமேற்‌ 
கொண்டவர்‌ ஏய வினையை 
மடித்தொழிதல்‌ என்னுண்டாம்‌ 
மாணிழாய்‌! கள்ளைக்‌ குடித்துக 
குழைவாரோ இல்‌' 
(பழமொழி .266) 

பகைமை - enmity 

'தெள்ளி யுணரும்‌. திறனுடையார்‌ 
தம்பகைக்கு உள்வாழ்‌ பகையைப்‌ 


பெறுதல்‌ - உறுதியே கள்ளினால்‌ 
கள்ளறுத்தல்‌ காண்டும்‌ 
அதுவன்றோ முள்ளினால்‌ 


முட்களையு மாறு' (பழமொழி 308) 


(ஆ) மது matu 

களிப்பு / மகிழ்ச்சி - happyness 
பாகர்‌ இறை வழை மது நுகர்பு, 
களி பரந்து” (பரி. 11: 66) 


(இ) தேறல்‌ (8௨ 

களிப்பு / மகிழ்ச்சி - happyness 
மகிழ, களிப்‌ பட்ட தேன்‌ தேறல்‌ 
மாற்றி” (பரி. 16: 28) 
தண்மை, நறுமணம்‌ — 
fragrant 


cool, 


கள்வர்‌ 


தண்‌ கமழ்‌ நறுந்தேறல்‌ உண்பவள்‌ 
முகம்‌ போல (கலி 73: 4) 

இனிமை - sweet 
'நனைக்கள்ளின்‌ 
தீ ம்தேறல்‌ 
(புறம்‌.396: 7-8) 


மனைக்கோசா 
நறவுமகிழ்ந்து' 


(10) வன்மை / கடுமை - hard, fierce 


பாம்பு வெகுண்டன்ன தேறல்‌ 
நல்கி” (சிறு.237) 

காமம்‌ 

வேட்கைமை என்னும்‌ நாவில்‌ 
காம வெந்தேறல்‌ மாந்தி' 


(சீ£வக.2729: 1) 


(m) தோப்பி (0றற! 

இனிமை - sweet 

'இல்‌அடு கள்‌இன்‌ தோப்பி பருகி' 
(பெரும்‌.142) 


(௨) அரியல்‌ ariyal 
மகிழ்ச்சி - happy 

அரியல்‌ ஆர்கையர்‌, விளைமகிழ 
தூங்க” (அகம்‌. 184: 14) 


(ஊ) . நறவு Naravu 
மகிழ்ச்சி - happy 

நறவு மகிழ்‌ இருக்கை நல்‌ தேர்ப்‌ 
பெரியன்‌' (60.131: 7) 


வளமை - prosperous 
முழந்தாள்‌ இரும்பிடிக்‌ கயந்தலைக்‌ 
குழவி நறவுமலி பாக்கத்துக 


குறமகள்‌ ஈன்ற” (குறு.394: 1-2) 


(11) பயன்‌ - 156 


நல்‌ அமிழ்து ஆக, நீ நயந்து 
உண்ணும்‌ நறவே' (புறம்‌,125: 8) 


(ஒப்பு) Alcohol, Brandy, Cocktail, 
Gin, Whisky, Wine அறிவாற்றல்‌, 
இணக்கம்‌, இளமை, உண்மை, 
ஏசுவின்‌ குருதி, நிலைபேறான 
வாழ்வு, மகிழ்ச்சி, மீட்பு, வியப்பு; 
கழிகாமம்‌, வன்முறை, வெறி. 


கள்வர்‌ Kalvar (thief) 


(1) 


(2) 


தலைவன்‌, கொடுமை — hero, cruel 
கள்வர்‌ போலக்‌ கொடியன்மாதோ' 
(நற்‌,28: 4) 

மறைப்பு - hide 


64 


(3) 


(4) 


(5) 


(6) 





(3) 


கள்ளி 


நள்ளென்‌ கங்குல்‌, கள்வன்‌ போல, 
அகன்‌ துறை ஊரனும்‌ வந்தனன்‌” 
(5.40) 

பொய்ம்மை — false / not trust worthy 
ஒருநின்‌ பாணன்‌ பொய்யனாக 
உள்ள பாணர்‌ எல்லாம்‌ கள்வர்‌ 
போல்வர்நீ£ அகன்றிசி னோர்க்கே' 
(குறு.127: 4-6) 


(ஆ) கட்குத்‌ திக்‌ கள்வன்‌ katkuttik 
kalvan 
தலைவன்‌, hero, 
cheating 

ஆ முனியா ஏறு போல்‌, வைகல்‌ 
பதின்மரைக்‌ காமுற்றுச்‌ செல்வாய்‌; 
ஓர்‌ கட்குத்திக்‌ கள்வனை; நீ எவன 


செய்தி, Norse’ (கலி.108: 49-51) 


ஏமாற்றுதல்‌ - 


(இ) ஆறலை கள்வர்‌ aralai kalvar 
(highway robber) 

அருளின்மை - unmerciful 
'ஆறுஅலை கள்வர்‌ படைவிட 
அருளின்‌ மாறுதலை பெயர்க்கும்‌ 
மருவுஇன்‌ பாலை' (பொரு,21-22) 


(m) கள்வி kalvi 
தலைவி - heroine 
'இரண்டுஅறி கள்வி 
காதலோளே' (குறு.312: 1) 


நம்‌ 


(ஒப்பு) Thief காலம்‌; இறப்பு. 


Kalli (cactus) 
வறட்சி - drought 
பெயல்‌ மழை துரந்த புலம்பூறு 


கடத்துக்‌ கவைமுடக்‌ 
கள்ளிக்காய்விடு கடுநொடி' 
குறு.174: 1-2) 

தீமை - evil 

தீது உறு கள்ளிஅம்‌ காடு 
இறந்தோரே” (ஐங்‌.தி.1: 4) 

இழிவு - mean 

கள்ளி யகிலும்‌ கருங்காக்கைச்‌ 
சொல்லும்போல எள்ளற்க 
யார்வாயின்‌ நல்லுரையைத்‌ - 
தெள்ளிதின்‌ ஆர்க்கும்‌ அருவி 
மலைநாட! நாய்கொண்டால்‌ 


களங்கனி 


(4) 


(5) 


பார்ப்பாரும்‌ தின்பர்‌ உடும்பு' 
(பழமொழி.35) 

பயனின்மை, கீழ்மக்கள்‌ - useless, 
ignoble 

அள்ளிக்கொள்‌ அன்ன குறுமுகிழ 
ஆயினும்‌ கள்ளிமேல்‌ 
கைந்ந ட்டார்‌ சூடும்பூ 
அன்மையால்‌ செல்வம்‌ 
பெரிதுடையர்‌ ஆயினும்‌ கீழ்களை 
நள்ளார்‌ அறிவுடையார்‌ 
(நாலடி.262) 

கடுமை - fierce 

கள்ளி யாரிடைக்‌ கலந்ததோர்‌ 


தோற்றமும்‌ கடிதே' (நீலகேசி.30: 
4) 


களங்கனி Kalankani (a black fruit) 


(1) 


(2) 


(3) 


களர்‌ 
(1) 


(2) 


(3) 


கருமை - black 
'இளம்‌ பிறை அன்ன கோட்ட 
கேழல்‌ களங்‌ கனி அன்ன 


பெண்பால்‌ புணரும்‌' (ஐங,264: 1-2) 
புளிச்சுவை -- sour taste 

களவுப்‌ புளி அன்ன விளை... 
(புறம்‌,328: 8) 

இனிமை 

வம்பக்‌ களங்கனிகாள்‌ .. .. .. 
(நாலா.590: 3) 


Kalar (saline soil) 
வறட்சி - drought 

டன .. கனைகதிர்‌ ஆவி அவவரி 
நீர்என நசைஇ, மாதவப்‌ பரிக்கும்‌ 
மரல்திரங்கு நனந்தலை களர்கால்‌ 
யாத்த கண்‌அகன்‌ பரப்பின்‌' 
(அகம்‌.327: 8-11) 

பயனற்ற நிலை - uselessness 
சிறுவெள்‌ என்பின்‌ நெடுவெண்‌ 
களரின்‌, வாய்வன்‌ காக்கை 
கூகையொடு கூடிப்‌ பகலும்‌ கூவும்‌ 
அகலுள்‌ ஆங்கண்‌ 

(புறம்‌,362: 16-18) 

வாழ்க்கை -life 

அதள்‌ எறிந்தன்ன நெடுவெண 
களரின்‌ ஒருவன்‌ ஆட்டும்‌ புல்வாய்‌ 
போல ஓடி உய்தலும்‌ கூடுமன்‌ 
ஒக்கல்‌ வாழ்க்கை தட்கும்மா காலே' 
(புறம்‌, 193) 


(ஆ) களரி kalari 


85 


களிற்றை அரவு விழுங்குதல்‌ 


(4) வெம்மை - heat 


(5) 


(1) 


(2) 


(3) 


(4) 


வெயில்‌ your Ly நுடங்கும்‌ 
வெவ்வெங்‌ களரி' (அகம்‌,293: 5) 


(இ) உவர்நிலம்‌ uvarnilam 
பயனின்மை - useless 

'தமரல்‌ லவரைத்‌ தலையளித்தக்‌ 
கண்ணும்‌ அமராக்‌ குறிப்பவர்க 
காகாதே தோன்றும்‌ சுவர்நிலம்‌ 
செய்தமையக்‌ கூட்டியக்‌ கண்ணும்‌ 
உவர்நிலம்‌ உட்கொதிக்கு மாறு” 


(up .289) 


களவன்‌ Kalavan (crab) 


அழிவு, இறப்பு — death, 
destruction 
தாய்‌ சாப்‌ பிறக்கும்‌ புள்ளிக்‌ 


களவனொடு' (ஐங்‌.24: 1) 
தலைவன்‌ - hero 

'புயல்‌ புறம்‌ தந்த புனிற்று வளர்‌ 
பைங்‌ காய்‌ வயலைச்‌ செங்‌ கொடி 
களவன்‌ அறுக்கும்‌' (ஐங்‌,25: 1-2) 


(ஆ) அலவன்‌ alavan 
தலைவன்‌ - hero 
செக்கர்‌ அம்‌ புள்ளித்‌ திகிரி 


அலவனொடு, யான்‌ நக்கது, பல்‌ 
மாண்‌ நினைந்து” (கலி 146: 23-24) 


(இ) ஞொண்டு nentu 

தலைவன்‌ - hero 

வேப்புநனை அன்ன நெடுங்கண்‌ 
நீ ர்னெண்டு இரைதேர்‌ 
வெண்குருகு அஞ்சி, அயலது 
ஒலித்த பகன்றை இருஞ்சேற்று 
அள்ளல்‌, திதலையின்‌ வரிப்பஓடி, 
விரைந்து தன்‌ நீர்மலி 
மண்‌ அளைச்‌ செறியும்‌ ஊர்‌ 
(அகம்‌.176: 8-12) 


(ஒப்பு) Crab எச்சரிக்கை, 
ராசி, செழிப்பான 
பின்னடைவியக்கம்‌, 
முன்னறிதிறம்‌, 
தன்மை; இறப்பு. 


கடக 
தன்மை, 

மறுபிறப்பு, 
வலியத்தாக்கும்‌ 


களிற்றை அரவு விழுங்குதல்‌ Kalirrai 


aravu vilunkutal 


களிறு 


(1) 


களிறு 


இருள்‌, கருமை — darkness, 
blackness 

ப்ரிய களிற்றை அரவு விழுங்கி 
மழுங்க இருள்கூர்நத கரிய 
மிடற்றர்‌ செய்ய மேனிக்‌ கயிலை 
மலையாரே 


(திருஞான .தேவா 3459: 5-8) 


(elephant) பார்‌. யானை’ 


களிறு கவுளடுத்த எறிகல்‌ Kaliru 


(1) 


kavulatutta erikal 


மறைவான ஆற்றல்‌ - concealed 
strength 

களிறு கவுளடுத்த எறிகல்‌ போல, 
ஒளித்த துப்பினை ஆதலின்‌” 
(புறம்‌.30: 8-9) 


(ஆ) கல்‌ கவுள்‌ கொண்ட களிறு 


Kal kavul konta kaliru 

மறைவு - hidden 

காய்ந்தெறி கடுங்கல்‌ தன்னைக்‌ 
கவுள்கொண்ட களிறுபோல, 
ஆய்ந்தறி உடையராகி அருளொடு 
வெகுளி மாற்றி, வேந்தாதாம்‌ 
விழைய எல்லாம்‌ வெளிப்படார்‌ 
மறைத்தல்‌ கண்டாய்‌” (சீ வக,2910) 


களிறுண்‌ விளங்கனி Kalirun vilankani 


(1) 


(2) 


களை 


(1) 


அழிவு -ruin 

மேவு செல்வம்‌ களிறுண்‌ 
விளங்கனி ஆவதாக அழியவும்‌ 
அன்பினால்‌' (பெரிய ,915: 1-2) 


(ஆ) உலங்கு உண்ட விளங்கனி 
Ulanku unta vilankani 

உள்ளீடின்மை 

'உலங்கு உண்ட விள்ங்கனிபோல்‌ 
உள்‌ மெலியப்‌ புகுந்து என்னை 
நோலா ,582: 5-6) 


Kalai 

பொய்ம்மை 

'பொய்ம்மையாம்‌ களையை வாங்கி' 
(திருநா,தேவா.2921: 3) 


கற்சிறை Karcirai (dam) 


(1) 


தடை, தடுப்பு - obstacle 


கற்பகப்‌ பூங்கா 


'வரு புனல்‌ கற்சிறை கடுப்ப, இடை 
அறுத்து, ஒன்னார்‌ ஓட்டிய 
செருப்புகல்‌ மறவர்‌' (மது.725-726) 


கற்சுனை Karcunai (rock fountain) 
(1) கடவுட்டன்மை - divine 
கடவுள்‌ கற்சுனை அடை இறந்து 
அவிழ்ந்த' (நற்‌.54: 1) 


கற்பகம்‌ Karpakam (a divine tree) 

(1) வள்ளன்மை - benevolence 
கற்பகம்‌ அனைய வள்ளல்‌ கருங்‌ 
கழல்‌ கமலக்‌ கால்மேல்‌ 
(கம்ப.யுத்‌.2837: 3) 

(2) ஈகை - giving 


கணிதம்‌ இல்லாக்‌ கற்பகம்‌ 
கந்துக்கடன்‌ ஒத்தான்‌' (சிவக.365: 
3) 


(3) நல்வினை - good deeds 
நல்வினை என்னும்‌ நன்பொற்‌ 
கற்பக மகளி! ரென்னும்‌' 
(£ வக.2728: 1) 


(ஆ) காய்தழல்‌ கவரப்பட்ட 
கற்பக மரம்‌ Kaytalal kavarappatta 
karpaka maram 

(4) பிரிவுத்துன்பம்‌ 
காய்தழல்‌ கவரப்பட்ட கற்பக 
மரத்தின்‌ கன்றி சூழ்கழல்‌ குருசில்‌ 
வாடி அற்புத்தி அழலுள்‌ நிற்ப 
(௪£வக.1707: 1-2) 


(இ) தேவேந்திர தாரு Teventira 
taru 

(5) கொடை 
பாவேந்தர்‌ காற்றில்‌ இலவம்‌ 
பஞ்சாகப்‌ பறக்கையிலே 
தேவேந்திர தாரு ஒத்தாய்‌ ரகுநாத 
சயதுங்கனே' (தனிப்‌.505: 3-4) 


கற்பகப்‌ பூங்கா Karpakap  punka 
(garden of divine tree) 
(1) கொடை 
'இடுவோர்‌ சிறிதிங்கு இரப்போர்‌ 
பெரிது கெடுவாய்‌ நமனே 
கெடுவாய்‌ - படுபாவி கூவத்து 
நாரணனைக்‌ கொன்றாயே 


66 


கற்றாவின்‌ மனம்‌ 


(2) 


கற்‌ றாவின்‌ மனம்‌ 


(1) 


கறங்கு 


(1) 


(2) 


(3) 


கறவை 


(1) 


கற்பகப்பூங்கர 
கறிக்கு' (தனிப்‌.420) 


வெட்டலாமோ. 


(ஆ) கரில்‌ 


சோலைகள்‌ 


உள்ள கற்பகச்‌ 
ர காணப்படுதல்‌ 
Nakaril ulla karpakac colaical alintu 


kanappatutal (burning groves) 


தீமை, அழிவு, இறப்பு — evil 
omen 

எரியுமால்‌ கந்தர்ப்ப நகரம்‌ 
எங்கணும்‌” (கம்ப.சுந்‌.373: 2) 


(milch cow’s heart) 

உருக்கம்‌ - melting 

'கற்றாவின்‌ மனம்‌ போலக்‌ கசிந்து. 
உருக வேண்டுவனே (திருவா 39: 
3.4) 


Karanku 
pinwheel, kite) 
சுழற்சி, மாற்றம்‌ - rotate, change 
கண்ணொடு மனம்‌ சுழல்‌ கறங்கு 
போல ஆய்‌ மண்ணிடை 
விழுந்தனன்‌ வானின்‌ உம்பராஷ்‌ 
(கம்ப.அயோ 1114: 3-4) 
திரிவு / திரிதல்‌ - go round 
கறங்கு ஆகும்‌ எனத்‌ திரிய 
ந யோதான்‌ கடவாயே' 
(கம்ப,ஆரண 49; 4) 
வேகம்‌ / விரைவு - fast, quick 
அறம்‌ கொளாதவர்‌ ஆக்கைகள்‌ 
அடுக்கிய அடுக்கல்‌ பிறங்கி 
நீண்டன கணிப்பு இல பெருங்‌ கடு 
விசையால்‌ கறங்கு போன்றுளது 
ஆயினும்‌ (கம்ப.ஆரண்‌ .515: 1-3) 


(wind-mill, fan, 


(காமதேனு) Karavai (divine 
cow) 
ஈகை - ஓiving 
'ஓவலில்‌ கறவை ஒத்தான்‌ 
உலோகமா பாலற்‌ கன்றே 


(ச£வக,2572: 4) 


கறி Kari (pepper) 


(1) 


வளமை, செல்வம்‌ — prosperous, 


wealth 


Karravin manam. 


87 


(2) 


(3) 


(4) 


(5) 


(6) 


(7) 


(8) 


கறுப்பு 
'யவனார்‌ தந்த வினைமாண 
நன்கலம்‌ பொன்னொடு வந்து 


கறியொடு பெயரும்‌' 
(அகம்‌,149: 9-10) 


(ஆ) மிளகு உளு milaku ulu 


தீமை, அழிவு - evil, 
destruction 

'அல்லவையுள்‌ தோன்றி 
அலஅலைத்து, வாழ்பவர்‌ 
நல்லவையுள்‌ புக்கிருந்து, 
நாவடங்கக்‌ - கல்வி அளவிறந்து 


மிக்கார்‌ அறிவு எள்ளிக்‌ கூறல்‌ 
மிளகு உளு உண்பான்‌ புகல்‌ 


(பழமொழி .23) 


Karuppu (black) 
வெகுளி / சினம்‌ - anger 
கறுப்பும்‌ சிவப்பும்‌ 


வெகுளிப்பொருன' (தொல்‌.855) 
பகை - enmity 

அரும்பொருள்‌ வேட்டம்‌ எண்ணி, 
கறுத்தோர்‌ சின்புன்‌ கிளவி....' 
(அகம்‌,389: 13-14) 
வஞ்சகம்‌ - deceit, cunning 
மைபொதி விளக்கே 
மனத்தினுட்‌ கறுப்பு 
(பெரிய ,473: 5-6) 


என்ன 
வைத்து' 


(ஆ) கருமை karumai 

வலிமை - strength 

தோட்பதன்‌ அமைத்த கருங்கை 
ஆடவர்‌' (அகம்‌,79: 1) 

தீமை - evil 

கருந்‌ தொழிலராய கடையாயார்‌' 
(பழமொழி .97: 1) 

பாவம்‌, தீமை - sin, evil 


'கற்றவைம்‌ LISIS ணீராக்‌ 
கருவினை கழுவப்‌ பட்டு 
(சீ வக.951: 1) 


அறியாமை -ignorance 

wu மன்னென்‌ றேற்ற கருமையால்‌ 
எனும்‌ சிந்தையிலவாய்‌' 
(நீலகேசி .42: 4) 


(இ) கார்‌ 
இருள்‌. - dark 


கறைவிடைப்‌ பாலின்‌ நெய்‌ 


செவ்வி கொள்வரகின்‌ செஞ்சுவர்‌ 


கலித்த கவ்வை நாற்றின்‌ 
கார்‌இருள்‌ ஓர்‌ இலை' 

குறு.282: 1-2) 

(ஒப்பு) Black அறிவாற்றல்‌, 
இரசியம்‌, இரவு, உறக்கம்‌, 
கருப்பை, காதல்‌, சனிக்கோள்‌, 
தவறுக்காக வருந்துதல்‌, நிலைத்த 
தன்மை, பெண்மை, மயக்க 
நிலை, மறைவு, வடதிசை, 
வளமை, வைரம்‌; அச்சம்‌, 
அதிர்ஷ்டமின்மை, அழிவு, 
அறியாமை, இரவு, இருள்‌, 
இறப்பு, இன்மை, எதிர்மறை, 
ஒன்றுமில்லாத நிலை, கீழுலகம்‌, 
தண்டனை, தவறு, தீமை, தீய 
ஆவி, துயரம்‌, பாவம்‌, மூட 
நம்பிக்கை. 


கறைவிடைப்‌ பாலின்‌ நெய்‌ Karavitaip 


(1) 


கன்று 
(1) 


(2) 


palin ney 

மறைவு /  புூலப்பாடின்மை - 
unexposed, hidden, concealed 
'கறைவிடைப்‌ பாலின்‌ நெய்யர்‌ 
கரும்பினிற்‌ கட்டியாளர்‌' 
(திருநா தேவா 1579: 2) 


Kanru (calf) 

இரத்தல்‌ - beg 

'இரவலர்‌ கன்றாக ஈவார்‌ ஆவாக 
விரகிற சுரப்பதாம்‌ வணமை 
(நாலடி .279: 1-2) 

(ஆ) கறவை காண்‌ கன்‌ 
Karavai kan kanru (milch cow and 
calf) 

விருப்பம்‌ - desire, love 
'கறவைகாண்‌ கன்றின்‌ வெஃகிக்‌ 
கண்டடி பணிந்து காமர்‌ 


(சீ வக.1125: 1) 


கன்றை நினைந்து எழு தாய்‌ Kanrai 


(1) 


ninaintu elu tay 

அன்பு - love, liking 

கன்றை நினைந்து எழு தாய்‌ என 
வந்த கணக்குஅது ஆகாதே' 
(திருவா ,49: 2.5-6) 


88 


(1) 


கனவு 
கன்னல்‌ Kannal (water clock) 

காலம்‌ - time 

குறுநீர்க் கன்னல்‌ எண்ணுநர்‌ 


அல்லது' (அகம்‌,43: 6) 


கன்னன்‌ Kannan (a liberal person / 


(1) 


கன்னி 


(1) 


(2) 


Karna) 

கொடைத்தன்மை - liberality 
கன்னன்‌ வெங்கடேசுரெட்ட 
காண்டிபன்மேல்‌ மாமோக' 
(தனிப்‌.781: 1) 


Kanni (virgin / young woman / 
cape comarin) 

களவு - conjugal love 

மன்னு மாலை வெண்குடையான்‌ 
வளையாச்‌ செங்கோல்‌ அது ஓச்சிக்‌ 
கன்னி தன்னைப்‌ புணர்ந்தாலும்‌ 


புலவாய்‌ வாழி காவேரி: 
(சிலப்‌.7.3) 

அழகு - beautiful 

'கட்டுடைக்‌ காவலில்‌ காமர்‌ 


கன்னியே” (௪£வக,98: 4) 


கனகக்குன்று Kanakakkunru (golden 
mountain) 
(1) செம்மை நிறம்‌, அழகு - red 


கனல்‌ 


colour, beautiful 
'செங்கனகத்‌ தனிக்குன்றே சிவனே 
போற்றி” (திருநா .தேவா ,1199: 7) 


(fire) பார்‌. தீ 


கனல்‌ இரும்பு உண்ட நீர்‌ Kanal 


(1) 


irumpu unta nir (water absorbed 
by hot tron) 
வெளிப்படாமை, 
unrevealed, concealed 
‘Sore இரும்புண்ட நீரின்‌ விடாது 
மனவயின்‌ அடக்கி மறைந்தனன்‌ 
ஒழுகி' (பெருங்‌, மகத,25: 71-73) 


மறைப்பு — 


கனவு Kanavu (dream) 


(1) 


மிகு உணர்வு / வேட்கை - extra 
sensitiveness / desire 
காதல்‌ கைம்மிகக்‌ 


அரற்றலும்‌' (தொல்‌ ,1061) 


கனவின்‌ 


கனவு 


(2) 


(3) 


(4) 


(5) 


(7) 


(8) 


(9) 


(10) 


(11) 


(12) 


மயக்கம்‌ — confusion / bewilderment 
கண்துயில்‌ மறுத்தல்‌ கனவொடு 
மயங்கல்‌' (தொல்‌ 1216) 

பொய்ம்மை — false / untrue 
கண்ணினும்‌ கனவினும்‌ காட்டி 
(நற்‌.173: 5) 


ஏமாற்றம்‌ - cheat, disappoint, 
beguile 

(இன்‌ துயில்‌ எடுப்புதி கனவே 
எள்ளார்‌ அம்ம துணைப்பிரிந்‌ 
தோரே (குறு.147: 4-5) 

விருப்ப நிறைவேற்றம்‌ - wish 
fulfilment 

கனவில்‌ தொட்டது கைபிழை 


யாகாது BAND 
நளிபுனல்‌ வையை” 
பரி, 8: 103-104) 
பயனின்மை - useless 
'நனவினான்‌ வேறாகும்‌ வேளா 
முயக்கம்‌ கனவினான்‌ எய்திய 
செல்வத்து அனையதே' 

(கலி. 68: 21-24) 

அழகு - beautiful 

'கனஙு எனப்பட்டது ஓர்‌ காரிகை 
நீர்த்தே' (கலி, 92: 2) 
நிலையின்மை - unstability 

கனவின்‌ நிலையின்றால்‌, காமம்‌ 
(கலி 145: 3) 


சேஎப்பநின்‌ 


பொய்யானது, இல்லாதது - untrue, 
non existant 

'வறுங்கை காட்டிய வாய்‌ அல 
கனவின்‌' (அகம்‌,39: 23) 
உண்மைத்‌ தோற்றம்‌ - truthful 
appearance 


நனவின்‌ வாயே போல துஞ்சுநர்க 
கனவுஆண்டு மருட்டலும்‌ உண்டே” 
(அகம்‌ 158: 10-11) 
இன்பம்‌ - pleasure 
'கனவினான்‌ உண்டாகும்‌ காமம்‌ 


நனவினான்‌ நல்காரை நாடித்‌ 
தரற்கு' (குறள்‌ .1214) 

முன்னறிவிப்பு - foretell 

கல்லாதான்‌ கண்ட கழிநுட்பம்‌ 
கற்றார்முன்‌ சொல்லுங்கால்‌ 
சோர்வு படுதலால்‌ நல்லாய்‌ 


வினாமுந்‌ துறரத உரையில்லை 
இல்லை கனாமுந்‌ துறாத வினை 
(பழமொழி ,12) 


(ஆ) கனா kana 


89 


கனவு 


பொய்ம்மை - false 
'வாய்த்‌ தகைப்‌ 
மருட்ட' (குறு.30: 3) 
(13) விருப்பம்‌ - desire 
ஓர்த்தது இசைக்கும்‌ பறை போல, 


பொய்க்‌ கனா 


நின்‌ நெஞ்சத்து வேட்டதே 

கண்டாய்‌ கனா' (கலி.92: 21-22) 
(14) அச்சம்‌ - fear, dread 

பஞ்சி அடிப்‌ பவளத்துவிீர்‌ 


வாயவள்‌ துஞ்சும்‌ இடைக்கனா 
மூன்று அவை தோன்றலின்‌ அஞ்சி 
நடுங்கினள்‌ ஆயிழை ஆயிடை 
(சீவக,219: 1-2) 


(15) தீமை, அழிவு - evil omen, 
destruction 
போக மகளிர்‌ வலக்‌ கண்கள்‌ 


துடித்த பொல்லாக்‌ கனாக்கண்டார்‌ 
ஆக மன்னற்கு ஒளிமழுங்கிற்று்‌ 
(சீ வக,2173: 1-3) 


(இ) வாவல்‌ கனவு vaval kanavu 

(16) அரிய விருப்பம்‌ - rare desire 
உள்‌ ஊர்‌ மாஅத்த முள்‌ எயிற்று 
வாவல்‌ ஓங்கல்‌அம்‌ சினைத்‌ தூங்கு 
துயில்‌ பொழுதின்‌, வெல்‌ போர்ச்‌ 
சோழர்‌ அழிசிஅம்‌ பெருங்‌ காட்டு 
நெல்லி அம்‌ புளிச்‌ சுவைக்‌ 
கனவியாஅங்கு' (நற்‌.87: 1-4) 


(ஈ) வண்டு கனவு vantu kanavu 
(17) வளமை - prosperous 

'கூம்புமுகை அவிழ்த்த 

குறுஞ்சிறைப்‌ பறவை வேங்கை 

விரிஇணர்‌ ஊதி, காந்தள்‌ 

தேனுடைக்‌ குவிகுலைத்‌ துஞ்சி, 


யானை இருங்கவுட கடாஅம்‌ 
கனவும்‌' (அகம்‌,132: 10-14) 

(௨) கடற்காக்கை கனவு 
katarkakkai kanavu 

(18) உவப்பு - happy 

'கடற்சிறு காக்கை காமர்‌ 
பெடையொடு கோட்டுமீன்‌ 
வழங்கும்‌ வேட்டம்மடி பரப்பின்‌ 
வெள்இறாக்‌ கனவும்‌ நள்ளென்‌ 


யாமத்து' (அகம்‌,170: 10-12) 


(ஊ) கவரி கனவு kavari kanavu 


(19) வேட்கை - desire 


கனவு 


(20) 


(21) 


(22) 


_ (9) 


(23) வீண்‌ 


'கவிர்ததை சிலம்பில்‌ துஞ்சும்‌ 
கவரி பரந்திலங்கு அருவியொடு 
நரந்தம்‌ கனவும்‌ (பதி.1]: 21-22) 


(எ) துஞ்சூமன்‌ கண்ட கனா 
Tuncuman kanta kana 

பயனின்மை -futile 

வாளைமீன்‌ உள்ளல்‌ 
தலைப்படலும்‌ ஆளலலான்‌ 
செல்வக்‌ குடியுள்‌ பிறத்தலும்‌ - 
பல்லவையுள்‌ அஞ்சுவான்‌ கற்ற 
அருநூலும்‌ இம்மூன்றும்‌ 
துஞ்சூமன்‌ கண்ட கனா' (திரி.7) 


(ஏ) Ellirul 


kanavu 


எல்லிருள்‌ கனவு 
நன்மை, good 
omen, hope 
'எல்லிருள்‌ 
கண்ணிடன்‌ 


(சீவக,1909: 1) 


எதிர்பார்ப்பு - 


கண்டேன்‌ 
இன்னே 


கனவில்‌ 
ஆடும்‌ 


(ஐ) கனவில்‌ கண்ட பொருளை 
நனவில்‌ பெறுதல்‌ 


porulai nanavil perutal 


Kanavil kanta 


உவகை, மகிழ்ச்சி - gladness, joy 
கனவில்‌ கண்ட கண்ணார்‌ 
விழுப்பொருள்‌ நனவில்‌ பெற்ற 
நல்குரவன்‌ போல்‌ உவந்த 
மனத்தின்‌ விரைந்தெழுந்து 
யூகியும்‌' (பெருங,உஞ்‌.43: 104-106) 


ஊமனார்‌ கண்ட கனவு 
Umanar kanta kanavu l 

- futile 

'ஊமனார்‌ கண்ட கனவிலும்‌ பழுது 
ஆய்‌ ஒழிந்தன கழிந்த அந்நாள்கள்‌' 
நோலா.950: 3-4) 


(ஓ) யானை கனவில்‌ தோன்றுதல்‌ 


Yanai kanavil tonrutal 


(24) ஆற்றல்‌, வெற்றி 


எழ இயவண இயக்கப்‌ பொழிமத 
யானை வேண்டிய செய்தலின்‌ 
ஈண்டிய மாதவன்‌ பள்ளிக்கு 
உய்ப்ப நள்ளிருள்‌ கூறும்‌ பாகர்‌ 
ஏறினும்‌ தோற்கயிறிடினும்‌ நீமுன்‌ 
உண்ணினு நீங்குவல்‌ யானென 


90 


(25) 


கனி (fruit) பார்‌. “பழம்‌ 


காக்கை 


காக்கை. 


ஆகு பொருள்‌ கேட்டு அறிவுற்று 
எழுந்து (பெருங்‌,இலா.11: 116-121) 
யாமத்துக்‌ 


வைகை கன 


(ஒள) 


Vaikarai yamattuk kanavu 


'மேலையம்‌ பாற்கடல்‌ வெள்ளேறு 


கிடந்த வாவிதழ்‌ நறுமலர்‌ 
வைகறை யாமத்துக்‌ கனவின்‌ 
மற்றவன்‌ கையிற்‌ கொடுத்து 
வினையின்‌ எதிர்பொருள்‌ 
விளங்கக்‌ காட்டென' 
(பெருங்‌ நர .3: 194-197) 

(ஒப்பு) Dream அனுபவம்‌, 
உண்மை, சேய்மை உணர்வு, 
வாழ்க்கை; பொய்ம்மை. 


2 


Kakkai (crow) 


(1) தலைவன்‌ - hero 


(2) 


(3) 


(4) 


அகல்‌ அங்காடி அகை நிழல்‌ 
குவித்த பச்சிறாக்‌ கவர்ந்த பசுங்‌ 
கட்‌ காக்கை தூங்கல்‌ வங்கத்துக்‌ 
கூம்பில்‌ சேக்கும்‌” (69.258: 7-9) 
சுற்றம்‌ தழுவல்‌ - cherishing kinded 
'கொடுங்‌ கண்‌ காக்கைக்‌ கூர்‌ வாய்ப்‌ 
பேடை நடுங்கு சிறைப்‌ பிள்ளைத்‌ 
தழீஇ, கிளை பயிர்ந்து, கருங்‌ கண்‌ 
கருனைச்‌ செந்நெல்‌ வெண்‌ சோறு 
HAVLI பலியொடு safu, 
குறுங்‌ கால்‌ கூழுடை நல்‌ மனைக்‌ 
குழுவின இருக்கும்‌” (6.367: 1-5) 
இறப்பு - death 

கருங்கட்‌ காக்கையொடு கழுகு 
விசும்பு அகவ, சிறு கண்‌ யானை 
ஆள்‌ வீழ்த்துத்‌ திரிதரும்‌” 
(29 324: 2-3) 

கீழ்மை / ஏமாற்றம்‌ — low / cheat, 
deceive 

ஊக்கி உழந்தொருவர்‌ ஈட்டிய 
ஒண்பொருளை நோக்குமின்‌ 
என்றிகழ்ந்து நொவ்வியார்‌ 
கைவிடுதல்‌ போக்கில்நீர்‌ தூஉம்‌ 
பொருகழித்‌ தண்சேர்ப்ப 
காக்கையைக்‌ காப்பிட்ட சோறு” 
(பழமொழி 208) 


பகை - enmity 


காக்கை 


(6) 


(7) 


(8) 


(9) 


'மறுமனத்தன்‌ அல்லாத மாநலத்த 
வேந்தன்‌ உறுமனத்த னாகி 
ஒழுகின்‌ - செறுமனத்தார்‌ பாயிரம்‌ 
கூறிப்‌ படைதொக்கால்‌ என்செய்ப 
ஆயிரம்‌ காக்கைக்‌ கோர்‌ கல்‌ 
(பழமொழி .249) 

தீமை - vile 

'தெரிகணை எஃகம்‌ திறந்தவாய்‌ 
எல்லாம்‌ குருதி படிந்து உண்ட 
காகம்‌' களவழி 5: 1-2) 


கறுப்பு நிறம்‌ 

மிக்க வெம்புகை விழுங்கவின்‌ 
வெள்ளியங்கிரியும்‌ ஓக்க 
வெற்பனோடு அன்னமும்‌ 


காக்கையின்‌ உருவ' (கம்ப.சுந்‌.1214: 
1-2) 


(ஆ) காக்கை கரைதல்‌  kakkai 
karaital (sound of crow) 
விருந்தினர்‌ வரவு, முன்னறிதிறம்‌ 


— expecting guests, prophers, good 
omen 

'விருந்துவரக்‌ கரைந்த காக்கையது 
பலியே' (குறு.210: 6) 
சுற்றம்‌ தழுவல்‌ = 
kinded 

குறள்‌.527 


cherishing 


(இ) சிறுவெண்‌ காக்கை ciruven 
kakkai 

தலைவன்‌ - hero 

'பெருங்‌ கடற்கரையது சிறுவெண்்‌ 
காக்கை கருங்கோட்டுப்‌ புன்னைத்‌ 
தங்கும்‌ துறைவற்கு' (ஐங்‌.161: 1-2) 


(Fr) உலக்கை மேல்‌ காக்கை 
ulakkai mel kakkai 

அறிவிலார்‌, நிலையின்மை, 
பயனின்மை - ignorant, unstability, 
useless 

'நிலத்தின்‌ மிகையாம்‌ 
பெருஞ்செல்வம்‌ வேண்டி நலத்தகு 
வேந்தருள்‌ நல்லாரைச்‌ சார்ந்து 
நிலத்து நிலைகொள்ளாக்‌ காலரே 
காணின்‌ உலக்கைமேல்‌ 
காக்கையென்‌ பார்‌ 


(பழமொழி 157) 


91 


காக்கை 


(௨) காகத்திரு கண்ணில்‌ மணி 
ஒன்றாய்‌ கலந்திருத்தல்‌ Kakattiru 


kannil mani onray kalantiruttal 


(10) ஒருமை - oneness 


காகத்து இருகண்ணில்‌ ஒன்றே 
மணிகலந்து ஆங்கிருவர்‌ ஆகத்துள்‌ 
ஓருயிர்‌ கண்டனம்‌ யாமின்றி 
யாவையுமாம்‌' (திருக்கோ 8: 71. 1-2) 


(ஊ) காகம்‌ இடப்பக்கம்‌ 
செல்லுதல்‌ Kakam itappakkam cellutal 


(11) தீமை, போர்‌ - evil, war 


ஏகும்‌ அளவையின்‌ வந்தன 
வலமும்‌ மயில்‌ இடமும்‌ காகம்‌ 
முதலிய முந்திய தடை செய்வன 
கண்டான்‌ ' கும்ப,பால. 1213: 1-2) 


(எ) காக்கை ஆர்த்தல்‌ Kakkai 
arttal 

(12) அச்சம்‌ - fear 
'காக்கை ஆர்ப்பன கழுதுதம்‌ 
கிளையொடு கதறி .. .. .. யாக்கை 
கொண்டவர்க்கு அணைதலுக்கு 
அரிதது பெரிதும்‌' (நீலகேசி.31: 


1,4) 


(ஏ) காகதந்தம்‌ 
Kakattin pal 


(காகத்தின்‌ பல்‌) 


(13) பாழ்‌ - futile 
- கந்தம்‌ ஆவன காகதந்தம்‌ எனப்‌ 


பந்தம்‌ இன்மையின்‌ பாழ்‌ 
செய்திட்டேன்‌' (நீலகேசி 551: 1-2) 


(ஐ) காக்கைப்‌ பல்‌ Kakkaip pal 


(14) இல்பொருள்‌ - non existant 


'இல்லதற்கே இல்லை கேடு 
என்னை காக்கையின்‌ பல்லதற்கு 
ஓதார்‌. பருமையும்‌ நுண்மையும்‌' 


(நீலகேசி! .633: 1-2) 


(ஒ) முகரி Mukari 


(15) வஞ்சனை 


முள்வாய தொழிற்‌ பஞ்சேந்திரிய 
வஞ்ச முகரிகாண்‌ முழுதுமிவ்‌ 
வுலகை யோடி 
(திருநா .தேவா ,3050: 1-2) 


காஞ்சி 


(3) 


(4) 


(5) 


காஞ்சிரங்காய்‌ 


(1) 


(ஒப்பு) Crow, Raven இறைநிலை, 
வலிமை, கடவுள்‌ நம்பிக்கை, 
தூதுவர்‌, நீண்ட நாள்‌ வாழ்வு, 
படைப்பு, மாற்றம்‌, முன்னறிதிறம்‌, 
வளமை, விடியல்‌; அழிவு, இருள்‌, 
இறப்பு, கழிபேரின்பம்‌, செருக்கு, 
தந்திரம்‌, தீமை, பழிவாங்கும்‌ 
எண்ணம்‌, வன்பறிக்கொள்ளை, 
ஏமாற்றுதல்‌. 





Kanci (a tree) 

பெருந்திணை - love excess 

காஞ்சி தானே பெருந்திணைப்‌ 
புறனே (தொல்‌.1023) 

நிலையாமை - unstability 

பாங்கருஞ்‌ சிறப்பின்‌ பல்லாற்‌ 
றானும்‌ நில்லா உலகம்‌ புல்லிய 
நெறித்தே' (தொல்‌. 1024) 

செழிப்பு - fertile 

BTS தாழ்ந்த குறுங்‌ காஞ்சிப்‌ பூக்‌ 
கதூஉம்‌ இன வாளை” 

(புறம்‌. 18: 7-8) 

அழகு / இன்பம்‌ — beautiful / 
pleasure 
பொய்கை 
நாரை தேம்‌ கொள்‌ மருதின்‌ 
பூஞ்சினை முனையின்‌ காமரு 
காஞ்சித்‌ துஞ்சும்‌' (புறம்‌.35]: 9-11) 
தீ நட்பு 

கடையாயார்‌ நட்பேபோல்‌ காஞ்சி 
நல்லூர ! உடைய இளதலம்‌ 
உண்டாய்‌ கடையக்‌ கதிர்முலை 
ஆகத்துக்‌ கண்ணன்னார்‌ சேரி 
எதிர்நலம்‌ ஏற்று நின்றாய்‌' 
(திணை .ஐம்‌.33) 


மேய்ந்த செவ்வரி 


(பண்‌) Kanci (a melody) 
பாதுகாப்பு - safety 

'இசை மணி எரிந்து, காஞ்சி பாடி, 
நெடு நகர்‌ வரைப்பில்‌ கடி நறை 
புகைஇ, காக்கம்‌ வம்மோ - காதல்‌ 
அம்‌ தோழி' (புறம்‌.281: 5-7) 


Kancirankay (a bitter 
poisonous fruit) 

வெறுப்பு, கசப்பு, தீமை — hatred, 
bitter, evil 

FP Gar காரடகேனும்‌ ஒருவன்‌ 
விழுமிதாக்‌ கொள்ளின்‌ 


92 


(2) 


காடு 


குய்த்துவையார்‌ வெண்சோறே 
ஆயினும்‌ மேவாதார்‌ 
கைத்துண்டல்‌ காஞ்சிரங்‌ காய்‌' 
(நாலடி.217) 


(ஆ) காஞ்சிரம்‌ Kanciram 

இழிவு, துன்பம்‌ - low, suffering 
உயர்வரைத்‌ தேனை உணபார்‌ 
வருத்தும்‌ காஞ்சிரமும்‌ வேம்பும்‌ 
வாய்க்கொள்வார்‌ யாவர்‌ 


சொல்லாய்‌” (சீ வ௧.2722: 6-8) 


காஞ்சிரை Kancirai (a tree) 


(1) 


பயனின்மை / கீழ்மை- useless / 
low 


'ஊழாயினாரைக்‌ களைந்திட 
டுதவாத & pruf னாரைப்‌ 
பெருக்குதல்‌ யாழ்போலும்‌ 


தீஞ்சொல்‌ மழலையாய்‌! தேனார்‌ 
பலாக்குறைத்துக்‌ காஞ்சிரை நட்டு 
விடல்‌' (பழ.104) 


காடு Katu (forest) 
(1) மறைவு - hide 


(2) 


(4) 


(5) 


புறவு அணி கொண்ட பூ நாறு 
கடத்திடை, கிடின்‌என இடிக்கும்‌ 
கோல்‌ தொடி மறவர்‌ வடி நவில்‌ 
அம்பின்‌ வினையர்‌ அஞ்சாது 
அமரிடை உறுதர, நீக்கி, நீர்‌ 
எமரிடை உறுதர ஒளித்த காடே” 
(5.48: 5-9) 

கடுமை - hard 

'நெய்த்தோர்‌ அன்ன செவிய 
எருவை கற்புடை மருங்கில்‌ 
கடுமுடை பார்க்கும்‌ காடு நனி 
கடிய என்ப' (ஐங்‌,335: 2-4) 
துன்பம்‌ - suffer 
'துன்புறூஉம்‌ 
(கலி. 11: 11) 
கொடுமை - cruel 
கடுங்‌ குரை அருமைய காடு' 

(கலி, 13: 25) 

வெம்மை - heat 

அணை அரும்‌ வெம்மைய காடு 
(கலி. 20: 20) 


தகையவே 


காடு' 


அச்சம்‌ - fearful 
எதிர்த்த பகையை இளைதாய 
போழ்தே கதித்துக்‌ களையின்‌ 


காடு 


முதிராதே தீர்த்து நனிநயப்பச்‌ 
செய்தவர்‌ நண்பெல்லாந்‌ தீரத்‌ 
தனிமரம்‌ காடாத லில்‌ (பழ.286) 


(ஆ) கான்‌ kan 
(7) வளமை - prosperous 
படு மழை பொழிந்த பாறை 
மருங்கில்‌ சிரல்‌ வாய்‌ உற்ற 
தளவின்‌, பரல்‌ அவல்‌, கான்‌ கெழு 
நாடற்‌ படர்ந்தோர்க்கு' (நற்‌.61: 7-9) 
(8) கடுமை, துன்பம்‌ — hard, suffering 
'ஆண்டலை வழங்கும்‌ கான்‌ 


உணங்கு கடுநெறி' (பதி.25: 8) 


(இ) கானம்‌ kanam 

(9) அழகு - beautiful 
தலை நாட்கு எதிரிய தண பத 
எழிலி அணி மிகு கானத்து அகன்‌ 
புறம்‌ பரந்த' (நற்‌,362: 3-4) 

(10) விரிவு - broad 
மரந்தலை மணந்த நனந்‌ தலைக்‌ 
கானத்து' (நற்‌,394: 1) 

(11) இன்னாமை / துன்பம்‌ - suffering 
W ர்நசை வேட்கையின்‌ 
நார்மென்று தணியும்‌, இன்னாக்‌ 
கானமும்‌, இனிய” (குறு.274: 5-6) 
கொடுமை - cruel 
புல்‌ அரை ஓமை நீடிய புலி 
வழங்கு அதர கானத்தானே' 
(ஐங்‌,316: 4-5) 

(12) இறப்பு - death 
புண்‌ உமிழ்‌ குருதி பரிப்பக 
கிடந்தோர்‌ கண்‌ உமிழ்‌ கழுகின்‌ 
கானம்‌ நீந்தி' (அகம்‌,31: 10-11) 

(13) இருள்‌ - dark 
கொய்‌ அகை முல்லை காலொடு 
மயங்கி, மை இருங்‌ கானம்‌ நாறும்‌ 
நறு நுதல்‌' (அகம்‌,43: 9-10) 
அச்சம்‌ - fear 
அஞ்சுவரத்‌ தகுந கானம்‌ நீந்தி' 
(அகம்‌,63: 9) 

(14) நிலைபேறு - stability 
மலையும்‌, சோலையும்‌, மாபுகல 
கானமும்‌, தொலையா நல்‌இசை 
உலகமொடு நிற்ப' (மலை,69-70) 


(m) அத்தம்‌ attam 
(15) வறட்சி - dry, drought 


93 


காடு 


நீர்‌ நசைக்கு ஊக்கிய உயவல்‌ 
யானை, இயம்‌ புணர்‌ தூம்பின்‌ 
உயிர்க்கும்‌ அத்தம்‌' (ஐங்‌.377: 1-2) 
துன்பம்‌ - suffering 

னா. . அன்போடு அருள்‌ புறம்‌ 
மாறிய ஆர்‌ இடை அத்தம்‌' 

(கலி. 15: 8-9) 

அச்சம்‌ - fear 

அருஞ்‌ சுரம்‌ செல்வோர்‌ நெஞ்சம்‌ 
துண்ணென, குன்று சேர்‌ கவலை, 
இசைக்கும்‌ அத்தம்‌' (அகம்‌,87: 9-10) 


(16) இறப்பு / ஆபத்து- death / danger 


சுரம்‌ கெழு கவலை கோட்பால்‌ 
பட்டென, வழங்குநர்‌ மடிந்த 
அத்தம்‌ இறந்தோர்‌ 

(அகம்‌.109: 9-10) 


(௨) æg kataru 

பயன்‌ - use 

பல்‌ பயன்‌ நிலைஇய கடறுடை 
வைப்பின்‌' (பதி, 78: 7) 


வளமை - prosperous 


மலைபயந்த மணியும்‌, கடறுபயந்த 
பொன்னும்‌” (புறம்‌.377: 16) 


(ஊ) கடம்‌ katam 

அச்சம்‌ - fear 

'உதிர்த்த கோடை, உட்குவரு 
கடத்திடை' (அகம்‌.267: 5) 


(௭) காட்டகம்‌ kattakam 
பயன்‌ - USE 

மரம்‌ கொல்‌ தச்சன்‌ கைவல்‌ 
சிறாஅர்‌ மழுவுடைக்‌ காட்டகத்து 
அற்றே” (புறம்‌.206: 11-12) 


(ஏ) சுரம்‌ Curam 
துன்பம்‌ - affliction 
தலைதண்டம்‌ ஆக சுரம்போதல்‌ 


இன்னா” (இன்னா 12: 1) 


(ஒப்பு) Forest அழகு, பூமி, 
பெண்மைக்‌ கொள்கை, மயக்க 
நிலை, மறைவு; அசுர சக்திகள்‌, 
ஆபத்து; வேட்டையாடுதல்‌. 


காதின்‌ 


காதின்‌ தோடு கழலுதல்‌ 


(1) துன்பம்‌ 


காந்தம்‌ 


(1) 


தோடு கழலுதல்‌ 


Katin totu 


kalalutal 


- affliction 
காதின கனகப்‌ பைந்தோடும்‌ 
கைவெள்‌ வளைகளும்‌ கழல .. .. .. 
வேதனை பெரிதுடைத்து அடிகள்‌ 
விளிகவிப்‌ பிறப்பென உரைத்தார்‌ 
(நீ லகேசி .73: 1,4) 


Kantam (magnet) 
ஈர்ப்பு - attract 
'செல்லு நான்மறையோன்‌ தன்பின்‌ 
திரிமுகக்‌ காந்தஞ்‌ சேர்ந்த 
வல்லிரும்‌ பணையு மாபோல்‌ 
வள்ளலும்‌ கடிது சென்றான்‌' 


(பெரிய ,1: 5.50) 


காந்தள்‌ Kantal (a flower) 


(1) 


(2) 


(3) 


(4) 


(5) 


(6) 


(7) 


வெறியாட்டு - spritted dance 
வெறியறி சிறப்பின்‌ வெவவாய்‌ 
வேலன்‌ வெறியாட்டு அயர்ந்த 
காந்தளும்‌' (தொல்‌ 1006: 1-2) 
நறுமணம்‌ - fragrance 


வேங்கையும்‌ காந்தளும்‌ நாறி 
(குறு,84: 4) 

மென்மை - soft 

'முளிதயிர்‌ பிசைந்த காந்தள்‌ 


மெல்விரல்‌” (குறு.167: 1) 


தண்மை, மாரிக்காலம்‌ - cool, rainy 
season 

மழைசேர்ந்து எழுதரு மாரிக்‌ 
குன்றத்து அருவி ஆர்ந்த தணநறுங்‌ 
காந்தள்‌ முகை அவிழ்ந்து” 
(குறு.259: 1-3) 


தலைவி - heroine 

'நறுந்தண்‌ சிலம்பின்‌ நாறு குலைக்‌ 
காந்தள்‌ கொங்கு உண்‌ வண்டின்‌ 
பெயர்ந்து புறமாறி, நின்‌ 
வன்புடை விறற்‌ கவின்‌ கொண்ட 
அன்பிலாளன்‌ வந்தனன்‌, இனியே” 
(ஐங்‌,226: 2-5) 

கடவுட்டன்மை — holy, divine 
'மலாந்த காந்தள்‌ மாறாது ஊதிய 
கடும்‌ பறைத்‌ தும்பி சூர்‌ நசைத்தா 
AL’ (பதி,67: 19-20) 

உயர்ச்சி - high 

காந்தள்‌ கடி கமழும்‌, கண்‌ வாங்கு 
இருஞ்‌ சிலம்பின்‌' (கலி, 39: 15) 


94 


(8) 


(9) 


காமக்கோட்டம்‌ 


வழிபாடு - worship 

'கொடிச்சியா்‌ கூப்பி வரை தொழு 
கை போல்‌ எடுத்த நறவின்‌ குலை 
அலங்காந்தள்‌' (கலி ,40: 11-12) 
அரிய தன்மை - rare 

திருமணி உமிழ்ந்த நாகம்‌ காந்தட்‌ 
கொழுமடற்‌ புதுப்பூ ஊதும்‌ தும்பி' 
(அகம்‌.138: 17-18) 


(10) சிவப்பு நிறம்‌ 


யேந்திள 


காந்தளம்‌ செங்கை 
வனமுலை (மணி.3: 120) 


(11) குறிஞ்சித்திணை - mountain tract 


கை விரிந்தன காந்தளும்‌ 
பூஞ்சுனை (சூளா.17: 1) 

(ஆ) கோடல்‌ 

கார்காலம்‌ 

மறந்து கடல்‌ முகந்த கமஞ்சூல மா 
மழை பொறுத்தல்‌ செல்லாது 


இறுத்த வண்‌ பெயல்‌ கார்‌ என்று 
அயர்ந்த உள்ளமொடு, தேர்வு இல 


- பிடவமும்‌, கொன்றையும்‌, 
கோடலும்‌ - மடவ ஆகலின்‌, 
மலர்ந்தன பலவே” (நற்‌,99: 6-10) 
தண்மை 

(வெஞ்சின அரவின்‌ பைஅணநீ 
தன்ன தண்கமழ்‌ கோடல்‌ 
தாதுபிணி அவிழ” (அகம்‌,154: 6-7) 
நறுமணம்‌ 


தண்கமழ்‌ கோடல்‌ துடுப்பீனக்‌ 
காதலர்‌ வந்தார்‌ திகழ்கநின்‌ தோள்‌' 
(திணை.ஐம்‌.21: 3-4) 


(12) முல்லைத்திணை 


"கொன்றையும்‌ குருந்தும்‌ குலைக 
கோடலும்‌' (சூளா.18: 1) 


காந்தாரம்‌ (பண்‌) Kantaram (a melody) 


(1) 


(1) 


இனிமை, களிப்பு - sweetness, joy 
'என்னரே யேற்ற 
துணைப்பிரிந்தார்‌ ஆற்றென்பார்‌ 
அன்னரே யாவரவர்க்கு முன்னரே 
வந்தாராம்‌ தேங்கா வருமுலலை 
சேர்தீந்தேன்‌ காந்தாரம்‌ பாடும்‌ 
களித்து (திணைமாலை. 106) 


காமக்கோட்டம்‌ Kamakkottam (Kaman 


temple) 
புண்ணியம்‌, 
beauty 


அழகு - blessed, 


காமர்‌ பூம்பொய்கை வ ற்றல்‌ 


காமர்‌ 


(1) 


காமக்‌ 
பொலிய” 


புண்ணியத்‌ 
கோட்டத்துப்‌ 


(பெரிய .19.71) 


திருக்‌ 


ம்பொய்கை வற்றல்‌ Kamar 
pumpoykai varral 
கன்னித்தன்மை 

virginity leaves 

கனை இருள்‌ கனவில்‌ கண்டேன்‌ 
காமர்பூம்‌ பொய்கை வற்ற 
அனையதாம்‌ கன்னி நீரின்‌ தநத 
தாம்‌ நங்கைக்கு என்றாள்‌' 


(# ous .2075: 3-4) 


நீங்குதல்‌ - 


காய்‌ Kay (vegetable, unripe fruit) 


(1) 


(2) 


(4) 


(5) 


(6) 


இன்னாச்‌ சொல்‌ - bitter words 
'இனிய உளவாக இன்னாத கூறல்‌ 


கனி இருப்ப காய்‌ கவர்ந்தற்று' 
(குறள்‌ .100) 

இளையோர்‌ - youth 

'மற்றறிவாம்‌ நல்வினை 
யாம்‌இளையம்‌ என்னாது 


கைத்துண்டாம்‌ போழ்தே கரவாது 
அறம்செய்ம்மின்‌ முற்றியிருந்த 
கனியொழியத்‌ தீவளியால்‌ நற்காய்‌ 
உதிர்தலும்‌ உண்டு” (நாலடி.19) 


வலிமை, பாரம்‌ - strong, load / 
burden 
வன்காய்‌ பலபல காய்ப்பினும்‌ 


இல்லையே தன்காய்‌ பொறுக்கலாக்‌ 
கொழம்பு” (நாலடி.203: 3-4) 


இன்பம்‌ 

பெருமரம்‌ புணர்ச்சிப்‌ பல்பூ 
இணர்த்தொமைட்சி நீரின்‌ 
மாண்சினை பல்கிய வேட்கை 
என்னும்‌ விழுத்து ௧ ஈன்று 
நோயி லின்பக காய்‌ பல 


தூங்கியாழ வற்புக்கனி யூழறிந்‌ 
தேந்த' (பெருங்‌.வத்‌.9: 73-77) 


(ஆ) கருக்காய்‌ karukkay 
இனிமையின்மை - bitter 

“துனியும்‌ புலவியும்‌ இல்லாயின்‌ 
காம கனியும்‌ கருக்காயும்‌ அற்று" 
(குறள்‌, 1306) 


(இ) சிதட்டுக்காய்‌ citattukkay 


பயனின்மை - useless 


95 


காரம்‌ 


'பழமழை பொழிந்தெனப்‌ பதன்‌ 
அழிந்து உருகிய சிதட்டுக்காய்‌ 
எண்ணின்‌ சில்பெயற்‌ கடைநாள்‌' 
(குறு.261: 1-2) 


காயசண்டிகை Kayacantikai (a lady) 


(1) பசிப்பிணி 
மாதவன்‌ தன்னால்‌ வல்வினை 
உருப்பச்‌ சாவம்‌ பட்டுத்‌ தனித்துயா்‌ 
உறூஉம்‌ வீவில்‌ வெம்பசி 
வேட்கையொடு திரிதரும்‌ 
காயசண்டிகையெனும்‌ காரிகை 


காயா 


(1) 


(2) 


தானென்‌' (மணி 15: 83-86) 


Kaya (a flower) 

கார்காலம்‌ — rainy season 

பல்‌ மலர்‌ காயாங்‌ குறுஞ்‌ சினை 
கஞல, கார்‌ தொடங்கின்றே காலை' 
(நற்‌ .242: 4-5) 

கருமை நிறம்‌ - black / blue colour 
சிறியிலைக்‌ காயா அஞ்சனம்‌ 
மலர' (முல்‌.93) 


(ஆ) காசை Kacai 

கருமை - black / blue colour 
காசைசேர்‌ குழலாள்‌ கயல்‌ ஏர்‌ 
தடங்கண்ணி காம்பன தோள்‌ கதிர்‌ 
மென்முலை 
(திருஞான தேவா ,3678: 1-2) 


கார்த்திகை நாள்‌ Karttikai nal (a star) 


(1) தொன்மை, நிலைபேறு - ancient, 
stable 
வளக்கை மடநல்லார்‌ மாமயிலை 
வண்மறுகில்‌ துளக்கில்‌ 
கபாலீச்சரத்தான்‌ தொல்‌ 
கார்த்திகை நாள்‌ 


(கிருஞான .தேவா ,3578: 1-2) 


காரடகு Karataku (leaf) 


(1) தாழ்வு -low 
கழுநீருள்‌ காரட கேனும்‌ ஒருவன்‌ 
விழுமிதாக்‌ கொள்ளின்‌ 


அமிழ்தாம்‌' (நாலடி.217: 1-2) 


காரம்‌ (புண்ணிற்கிடும்‌ காரம்‌) Karam 
(medicine) 


(1) 


வெம்மை - hot 


காரான்‌ 


Quas கலிவயலூரன்‌ தன்‌ 
மெய்ம்மையை எங்கட்‌ குரையா 
எழுந்துபோ இங்கட்‌ 
குலங்காரமென்று அணுகான்‌ 
கூடும்‌ கூர்த்தென்றே அலங்கார 
நல்லார்க்‌ கறை 


(திணைமாலை .127) 


காரான்‌ Karan (buffalo) 


(1) 


(2) 


(3) 


வளமை, பயன்‌ - prosperous, useful 
மன்ற எருமை மலர்‌ தலைக்‌ 
காரான்‌ இன்‌ தீம்‌ பாற்பயம்‌ 
கொண்மார்‌' (நற்‌.80: 1-2) 

தலைவன்‌ - hero 

'இருமருப்பு எருமை ஈன்றணிக்‌ 
காரான்‌ உழவன்‌ யாத்த குழவியின்‌ 
அகலாது பாஅல்‌ பைம்பயிர்‌ ஆரும்‌ 
ஊரன்‌” (ஐங்‌, 181: 3-5) 


(ஆ) எருமை erumai 

தலைவன்‌ - hero 

கழுநீர்‌ மேய்ந்த கருந்‌ தாள்‌ 
எருமை பழனத்‌ தாமரைப்‌ 
பனிமலர்‌ முனைஇ' (5.260: 1-2) 
கூற்று / இறப்பு- death god / death 
எருமை இருந்‌ தோட்டி எள்ளீயும்‌ 
காளை' (Lif) 8: 86) 


செல்வம்‌, வளமை - prosperous, 
wealth 
'குறுநெறிக்‌ கொண்ட கூந்தல்‌, 


ஆய்மகள்‌ அளைவிலை உணவின்‌ 
கிளைஉடன்‌ அருத்தி, நெய்விலைக 
கட்டிப்‌ பசும்பொன்‌ கொள்ளாள்‌, 
எருமை, நல்‌ ஆன்‌, கருநாகு 
பெறூஉம்‌ (பெரும்‌, 162-165) 


(ஒப்பு) Buffalo அமைதியான 
வலிமை, அன்புடைமை இயல்பு 
நிலை கடந்த சக்தி, உயர்‌ 
குணமுடைமை சாந்தி; அசுரர்‌, 
இறப்பு, உயிர்ப்பலி, எமன்‌, 
மகிடாசுரன்‌. 


காரி குரலிசைத்தல்‌ Kari kuralicaittal 


(1) 


முன்னறிவித்தல்‌ — prophess, foretell, 
omen 

வெட்சி மலர்புனைய வெள்வாள்‌ 
உழத்தியும்‌ வேண்டின்‌ வேற்றூர்க்‌ 
கட்சியுள்‌ காரி கடிய 


96 


கால்‌ 


குரலிசைத்துக்‌ காட்டும்‌ போலும்‌ 
சிலப்‌.12: 13. 3-4) 


காரியுண்டிக்‌ கடவுள்‌ Kariyuntik katavul 


(1) 


சினம்‌ - anger 
'வெம்பினான்‌ 
கடவுளில்‌ 

(சீவக.670: 3) 


காரியுண்டிக்‌ 


கனன்று வேந்தன்‌ 


கால்‌ Kal (air / wind) 


(1) 


(2) 


(3) 


(4) 


(8) 


இயக்கம்‌ - active 

கழுது கால கிளர 
மடிநீதன்றே' (நற்‌.255: 1) 
விரைவு - speed 
'இளம்பிறை அன்ன விளங்கு 
சுடர்நேமி . கால்‌ இயல்‌ 
செலவின்‌ மாலை எய்தி” 
(குறு.189: 3,5) 

வலிமை - strength 
கன்றிய வெகுளி 
கால்வலி இளையர்‌ 
(சவக,1080: 1) 


ஊர்‌ 


வேந்தன்‌ 
காய்ந்து” 


(ஆ) காற்று kāru 

விரைவு - speed 

தா . காற்றுப்‌ போல்‌ வந்த 
கதழ்விடைக்‌ காரியை 


(கலி 103: 40) 

கடுமை - harsh 

'கடுங்காற்று எடுக்கும்‌ 
நெடும்பெருங்‌ குன்றத்து" 
(அகம்‌.258: 6) 

பெயர்வு, விரைவு - moving, speed 
கடுகிய விசையொடு காற்றென 


உராஅய்‌” (பெருங்‌,உஞ்‌.48: 119) 
பாவம்‌, தீவினை - 810, bad deeds 


ஒல்கிப்போம்‌ பாவக்‌ காற்றின்‌ 
ஒழிக இப்புணர்ச்சி என்றான 
(சீவக.2728: 4) 
அழிவின்மை 
நிலனும்‌ நீரும்‌ மாய்‌ நெருப்பும்‌ 


காற்றும்‌ என்று உலைவு இல்‌ பூதம்‌ 
நான்கு உடைய ஆற்றலான்‌' 
கம்ப,கிட்‌ 116: 1-2) 


(இ) வளி vali 
இன்பம்‌ — pleasure 


கால்‌ 


தீயும்‌ வளியும்‌ விசும்பு 
பயநீதாங்கு, நோயும்‌ இன்பமும்‌ 
ஆகின்றுமாதோ' (நற்‌,204: 1-2) 

(9) வலிமை - strength 
வெட்‌ திறல்‌ கடு வளி பொங்கர்ப்‌ 
போந்தென' (குறு,39: 1) 

(10) அளவின்மை - limitless 
'நிலம்‌, நீர்‌, வளி, விசும்பு என்ற 
நான்கின்‌ அளப்பு அரியையே' 
(பதி.14: 1-2) 
விரைவு / வேகம்‌ - speed 
மணம்‌ மிக நாறு உருவின விரை 
வளி மிகு கடு விசை (uf? 1: 24) 

(11) ஆற்றல்‌ - power 
உந்து வளி கிளர்ந்த ஊழ்‌ ஊழ்‌ 
ஊழியும்‌' (பரி.,2: 7) 

(12) உயிர்ப்பு - breath 
'இரண்டின்‌ உணரும்‌ 
நீயே (பரி,13; 19) 

(13) சினம்‌ - angry 
காய்‌ சினக்‌ கடு வளி எடுத்தலின்‌' 
(அகம்‌.223: 6) 

(14) உயர்ச்சி - high 
வான்‌ வழங்கு இயற்கை வளி 
பூட்டினையோ? (அகம்‌,384: 9) 
இயக்கம்‌ - active 
வளி கிளர்ந்தன்ன செலவினர்‌' 
(திருமுரு. 170) 

(15) திறன்‌ - ability 
தீயன வல்ல செயினும்‌ 
திறல்வேந்தன்‌ காய்வன சிந்தியார்‌ 
கற்றறிந்தார்‌ - பாயும்‌ புலிமுன்னம்‌ 
புல்வாய்க்குப்‌ போக்கில்‌ அதுவே 
வளிழுனனர்‌ வைப்பாரம்‌ இல்‌ 


(பழமொழி 265) 


வளியும்‌ 


(m) புயல்‌ puyal (cyclone) 

(16) சினம்‌, ஆண்மை - angry, manly 
பெருஞ்‌ சினப்‌ புயல்‌ ஏறு 
அனையை (பதி.51: 28) 

(17) அச்சம்‌ + fear 
அஞ்சுவரு மரபின்‌ வெஞ்‌ சினப்‌ 
புயலேறு' (புறம்‌,211: 1) 
விரைவு / வேகம்‌ 

பாகர்கள்‌ 


திரிந்த வேகத்த 
தீர்ந்தன செருவில்‌ புரிந்த 
வானரத்‌ தானையில்‌ புக்கை 


புயலின்‌' (கம்ப.யுத்‌,1432: 3-4) 


97 


கால்‌ 


(௨) காற்றின்‌ திசையை மாற்றுதல்‌ 
karrin ticaiyai marrutal 
(18) ஆற்றல்‌ - power 
. U மாற்றுவன்‌ என 
தான்‌ முன்னிய துறை போகலின்‌' 
(பட்‌.272-273) 


(ஊ) பெருவளி Peruvali (tempest) 
(19) அழிவு - destruction 

திண்தோள்‌ மறவர்‌ எறியத்‌ 
திசைதோறும்‌ பைந்தலை பாரில்‌ 
புரள்பவை நன்கு எனைத்தும்‌ 
பெண்ணை௮ம்‌ தோட்டம்‌ 
பெருவளி புக்கு அற்றே' 
(களவழி .24; 1-4) 


(எ) ஊழிக்கால்‌ Ulikkal (aconian 
tempest) 

வேகம்‌ - velocity 

ஒள்ளிய பனைமீன்‌ துஞ்சும்‌ 


திவலைய ஊழிக்‌ காலின்‌ வள்‌ 
உகிர்‌ வீரன்‌ செல்லும்‌ விசை 
பொர மறுகி வாரி' கும்ப.சுந்‌.22; 
2-3) 


(ஏ)  காரொடு வந்த கடுவளி 
Karotu vanta katuvali (rain with strong 
wind) 

(20) இன்னாமையுடைய 
painful pleasure 
ஈரிதழ்த்‌ தாரோ இற்றை நாளால்‌ 
காரொடு உறந்தவிக்‌ கடுவளி 
நிமித்தம்‌ ஊரொடு உறந்த உறுகண்‌ 
காட்டி இன்னா இன்ப நின்வயிற்‌ 


இன்பம்‌ 


றருமெனத்‌ தொன்னூலாளன்‌ 
தோன்றாக்‌ கூற' பெருங்‌.உஞ்‌.47: 
11-15) 

(ஐ)  சண்டக்கால்‌  (புயற்காற்று) 
Cantakkal 

விரைவு 

மேல்கொண்ட பாகர்‌ கண்டு 
விசைகொண்ட களீறூ 


சண்டக்கால்‌ கொண்டு போவார்‌ 
போலக்‌ கடிது கொண்டகலப்‌ 
போக (பெரிய .8. 14) 


(ஓ) வெங்கால்‌ Venkal 
விரைவு 


கால்‌ கழி கட்டில்‌ 


'அங்கையின்‌ மழுவும்‌ தாமும்‌ 
அனலும்‌ வெங்காலும்‌ என்னப்‌ 
பொங்கிய விசையில்‌ சென்று' 
(பெரிய 8. 22) 


(ஓ) பவணம்‌ Pavanam 

(21) விரைவு / வேகம்‌, கொடுமை 
பவணத்து அன்ன வெஞ்சிறை 
வேகத்‌ தொழில்‌ பம்ப்‌ 
கம்ப.யுத்‌,3783: 2) 





(ஒப்பு) Wind, Storm ஆன்மா, 
இலேசான தன்மை உணர்வுகள்‌, 





உந்துதலுக்கான ஊடுபொருள்‌, 
உயிரின்‌ உள்ளியல்பு, 
எண்ணங்கள்‌, சுதந்திரம்‌, 
செயல்படுத்துகிற திறன்‌, 
சொல்லாற்றல்‌, நிலைபேறு, 
நினைவுகள்‌, புலப்படாத்தன்மை, 
பொருள்‌ தன்மையற்ற நிலை, 
முடிவுற்ற நிலை, 
வாசனைப்பொருள்‌, வாழ்வு, 
விமானம்‌. 


கால்‌ கழி கட்டில்‌ Kal kali kattil (bier) 
(1) இறப்பு - death 
பலர்‌ மீது நீட்டிய மண்டை என்‌ 
சிறுவனைக்‌ கால்‌ கழி கட்டிலில்‌ 
ALUN, gf வெள்‌ அறுவை 
போர்ப்பித்திலதே।!' 
(புறம்‌,286: 3-5) 


கால்கள்‌ தடுமாறல்‌ Kalkal tatumaral 
(legs tripping) 

(1) தீமை, அழிவு - evil, destruction 
கால்களும்‌ தடுமாறாடிக்‌ கண்களும்‌ 
இடமே ஆடி மேல்வரும்‌ 
அழிவுக்காக வேறுகாரணமும்‌ 
காணார்‌ (பெரிய .28,633) 


காலக்கோள்‌ Kalakkol 
அழிவு, தீமை, கேடு - harm, 


damage 
கைகளின்‌ தீண்டினள்‌ 
காலக்கோள்‌ அனாள்‌” 


(கம்ப.அயோ 136: 4) 


காலை Kalai (morning) 
(1) அழகு - beautiful 


98 


(2) 


(3) 


(4) 


(5) 


(6) 


(7) 


(2) 


(3) 


காவிரி 


கண்‌ களி பெறூஉம்‌ கவின்‌ பெறு 
காலை' (நற்‌.56: 3) 

தண்மை - cool 

குருந்தோ டலம்வரும்‌ பெருந்தண்‌ 
காலையும்‌' (குறு.148: 4) 


(ஆ) வைகறை vaikarai 
துன்பம்‌ / பிரிவு - suffering / 


seperation 
தோள்‌ தோய்‌ காதலர்ப்‌ பிரிக்கும்‌ 
வாள்‌ போல்‌ வைகறை 


வந்தன்றால்‌' (குறு.157: 2-4) 
நன்மை - good 
நீர்‌ அற்ற புலமே போல்‌ 
புல்லென்றாள்‌, வைகறை, கார்‌ 
பெற்ற புலமே போல்‌, கவின்‌ 
பெறும்‌ (கலி, 38: 11-12) 
நன்னம்பிக்கை - good faith, optimism 
i . பொதி அவிழ்‌ வைகறை 
வந்து, நீ குறை கூறி, வதுவை 
அயாதல்‌ வேண்டுவல்‌' 
கேலி, 52: 22-23) 
தொடக்கம்‌ - start, beginning 
விடியல்‌ வைகறை AR ஊர்‌ 
(அகம்‌,196: 7) 
அமி light 

இருள்‌ நிலாக்‌ கழிந்த 
பகல்‌ செய்‌ வைகறை” (புறம்‌.394: 6) 


(ஒப்பு) Morning ஆரோக்கியம்‌, 


இளமை, உண்மை, ஒளி, 
கடவுளின்‌ ஆசி, காதல்‌, 
குழந்தைப்பருவம்‌, தூய்மை, 


தொடக்கம்‌, நம்பிக்கை, நன்மை, 
புத்துணர்ச்சி, மனித நீதி, 


Kaviri (a river) 


விரிவு - broad 
காவிரி மலிர்‌ நிறை அன்ன நின்‌ 
மார்பு நனி விலக்கல்‌ 


தொடங்கியோளே' (ஐங்‌ 42: 3-4) 
வளமை - prosperous 

வளம்‌ கெழு சிறப்பின்‌ உலகம்‌ 
புரைஇ, செங்குணக்கு ஒழுகும்‌ 
கலுழி மலிர்‌ நிறைக்‌ காவிரி 
யன்றியும்‌' (பதி,50: 4-6) 

தாய்மை, பாதுகாத்தல்‌ - motherly, 
safely 


காவிரி 


(4) 


(5) 


(6) 


சையமால்‌ 


சான்றது 
செவிலி 


வரைபயில்‌ தலைமை 
செய்யபூ மகட்குநல்‌ 
போன்றது வையகம்‌ 
பல்லுயிர்‌ வளர்த்து நாடொறும்‌ 
உய்யவே சுரந்தளித்து ஊட்டும்‌ 
நீரது (பெரிய.1: 2.3) 

அறம்‌, அருள்‌ - virtue, grace 
'வண்ணநீள்‌ வரைதர வந்த 
மேன்மையால்‌ எண்ணில்பேர்‌ 
அறங்களும்‌ வளர்க்கும்‌ ஈகையால்‌ 
அண்ணல்‌ பாகத்தை ஆளுடைய 
நாயகி உள்நெகிழ்‌ கருணையின்‌ 
ஒழுக்கம்‌ போன்றது' (பெரிய ,]: 2.6) 
தூய்மை - pure, holy 
தொண்டனேன்‌ பட்டதென்னே 
தூய காவிரியின்‌ நன்னீர்‌ 
(திருநா தேவா ,2910: 1-2) 


(ஆ) காவேரி Kaveri 

தாய்மை - motherhood 

வாழி அவன்தன்‌ : வளநாடு 
மகவாய்‌ வளர்க்கும்‌ தாயாகி ஊழி 
உய்க்கும்‌ பேருதவி ஒழிவாய்‌ வாழி 
காவேரி” (சிலப்‌,7. 27) 

கற்பு - chastity 

'திங்கண்மாலை வெண்குடையான்‌ 
சென்னி செங்கோல்‌ அது ஓச்சிக்‌ 
கங்கை தன்னைப்‌ புணர்ந்தாலும்‌ 
புலவாய்‌ வாழி காவேரி' (சிலப்‌.7. 
2) 


வளமை -fertile 

'விழவ ரோதை சிறந்தார்ப்ப 
நடந்த எல்லாம்‌ வாய்காவா 
மழவரோதை வளவன்‌ தன்‌ 


வளனே வாழி காவேரி' (சிலப்‌,7: 
2.3) 


அருள்‌ - grace 
ஊழி உய்க்கும்‌ பேருதவி 
ஒழியாதொழுகல்‌ உயிரோம்பும்‌ 


ஆழி ஆள்வான்‌ பகல்வெய்யோன்‌ 
அருளே வாழி காவேரி' (சிலப்‌,7. 
27) 


) பொன்னி மாநதி Ponni manati 
ட - creativity 
மாலின்‌ உந்திச்சுழி மலர்தன்‌ 
மேல்‌ வரும்‌ சால்பினால்‌ பல்லுயிர்‌ 
தருதன்‌ மாண்பினால்‌ கோலநல்‌ 
குண்டிகை தாங்கும்‌ கொள்கையால்‌ 


99 


(8) 


காழ்‌ Kal (seed) 

(1) ஆற்றல்‌ / ps -power / strong 
'மறநீதனம்‌ துறந்த காழ்‌ முளை 
அகைய' (60.172: 2) 

(ஆ) வித்து vittu 

(2) விளைவளம்‌ - fertility 
சில வித்து அகல இட்டென, பல 
விளைந்து” (6.209: 3) 
வளமை - prosperous 
'வித்தொடு சென்ற வட்டி பற்பல 
மீனொடு பெயரும்‌ யாணர்‌ ஊர்‌ 
(5.210: 3-4) 

(3) பயன்‌ - use 
(இசை நுவல்‌ வித்தின்‌ நசை ஏர்‌ 
உழவர்க்கு' (மலை .60) 

(4) அறிவு - knowledge 
உரன்‌ என்னும்‌ தோட்டியான்‌ 
ஓரைந்தும்‌ காப்பான்‌ வரன்‌ 
என்னும்‌ வைப்பிற்கு ஓர்‌ வித்து” 
(குறள்‌ .24) 

(5) அடிப்படை - basic 
'நாணின்றி ஆகாது பெண்மை 
pug ஊணின்றி ஆகா துயிர்‌ 
வாழ்க்கை ~ பேணுங்கால்‌ 
கைத்தின்றி ஆகா கருமங்கள்‌ 
காரிகையாய்‌ வித்தின்றிச்‌ 
சம்பிரதம்‌ இல்‌' (பழமொழி .327) 

(6) மறுமை, மறுபிறப்பு 
மறுமைக்கு வித்து மயலின்றிச்‌ 
செய்து சிறுமைப்‌ படாதேநீர்‌ 
வாழ்மின்‌' (நாலடி. 183:1-2) 

(7) விருப்பு 
'மெய்ம்மையாம்‌ உழவைச்‌ செய்து 
விருப்பெனும்‌ வித்தை வித்தி' 
(திருநா.தேவா.2921: 1-2) 

(9) வினை 


காழ்‌ 


போலும்‌ நான்முகனையும்‌ 
பொன்னி cores) (பெரிய .1: 2.4) 


(ஈ) காவிரி நீராடல்‌ Kaviri niratal 
துயர்‌ தீர்த்தல்‌ —remove suffering 
'உக்கவர்‌ சுடுநீறணிந்து ஒளிமல்கு 
புனல்‌ காவிரிப்‌ புக்கவர்‌ துயர்‌ 
கெடுகெனப்‌ பூசு வெண்பொடி 
மேவிய” (திருஞான .தேவா 1804: 2- 
3) 


காழ்‌ 
வெவ்வினை செய்யு மாந்தர்‌ 
உயிரெனும்‌ நிலத்து வித்தி 
(சீ வக௧.2762: 1) 
(10) அன்பு 


அருச்சனை வயலுள்‌ அன்பு வித்து 
இட்டு' (திருவா .3: 93) 


(11) தோற்றம்‌, பிறப்பு 


வித்தின்‌ வழி வழித்‌ தோன்றும்‌ 


முளைகிளை சத்தியின்‌ ஆய 
சந்தானத்தை மாற்று என்பன்‌: 
(ந லகேசி,573: 1-2) 

(12) பிறப்பு 
'மெய்யறிவிலாமை என்னும்‌ 


(9) 


வித்தினுள்‌ Noss (சூளா.198: 1) 


(இ) விதை vitai 

வளம்‌ - prosperous 

பல்‌ விதை உழவன்‌ சில்‌ ஏராளர்‌' 
(பதி.76: 11) 


(ஈ) முளையாத வித்து mulaiyata 
vittu 

(10) பயனின்மை - useless 
பூத்தாலும்‌ காயா மரமுள 
மூத்தாலும்‌ நன்கறியார்‌ தாமும்‌ 
நனியுளர்‌ - பாத்தி விதைத்தாலும்‌ 
நாறாத வித்துள பேதைக்கு 


உரைத்தாலும்‌ தோன்றா துணர்வு' 
(பழ .93) 


(௨) ன்னிலத்திட்ட விச்‌ 
Nannilattitta vittu 
பயன்‌ 


நன்னிலத்திட்ட வித்தின்‌ நயம்வர 
விளைந்து செல்வம்‌ (சீவக.2823: 
1) 


ன்னிலச்‌ 
Punnilattitta vittu 
பயனின்மை 
'புன்னிலத்திட்ட வித்திற்‌ புற்கென 
விளைந்து போகம்‌' (F வக,2823: 3) 


(ஊ) ட்ட வித்‌ 


(er) வெந்த வித்து Venta vittu 
பயனின்மை 

'வித்தென்றும்‌ 
முளையலதாய்‌ 


(நீலகேசி458: 1) 


வெந்தால்‌ 
எண்மை' 


100 


காளை 


(1) 


(2) 


(3) 


(4) 


(5) 


(6) 


(7) 


(8) 


(9) 


(10) 


காளை 


(ஒப்பு) Seed அறிவாற்றல்‌, 
உள்ளடங்கிய ஆற்றல்‌, 
குழந்தைகள்‌, வளமை, வளர்ச்சி, 
விந்து. 

Kalai (ox, bull) 

ஆண்‌, தலைவன்‌, இளைஞன்‌ — 
man, hero, youth 

மை அணற்்‌ காளை Gumus 


புகலாக' (நற.179: 8) 

வலிமை - strength 

செரு மிகு மொய்ம்பின்‌ கூர்வேற்‌ 
காளையொடு' (நற்‌,184; 2) 

சினம்‌, வெற்றி - angry, victory 


'வெஞ்சின விறல்‌ வேற்‌ 
காளையொடு' (ஓங்‌.391: 5) 
அச்சமின்மை, வீரம்‌ - fearless, 
brave 


'கணையோர்‌ அஞ்சாக்‌ கடுங்கண்‌ 
காளையொடு' (அகம்‌.321: 12) 
விரைவு - speed 

'துணிந்தோன்‌ மன்ற - துனைவெபங்‌ 
காளை”: (அகம்‌,397; 9) 
ஆற்றல்‌ - power 
நோக்கினர்‌ செகுக்கும்‌ 
ஊக்கி” (புறம்‌,302: 8) 
உழவு - ploughing 
'உழுதுளனர்‌ காளை ஊழ்‌ கோடு 
அன்ன (புறம்‌.322: 1) 


காளை 


(ஆ) ஏறு ஸே 

ஆண்‌, தலைவன்‌ - man, hero 
(வேனில்‌ ஆனேறு போலச்‌ 
சாயினன்‌ என்ப' (குறு, 74; 4-5) 
தலைமை - chief 
புலம்பயிர்‌ அருந்த 
ஏற்றொடு' (குறு.344: 3) 
உழவு, விளைவளம்‌ - , fertility 
'ஏறுபொருத செறு உழாது 
வித்துநவும்‌' (பதி,13: 2) 

அஞ்சாமை, வீரம்‌ - fearless, brave 
கடாஅக களிற்றினும்‌ கண்ணஞ்சா 
ஏற்றை” (கலி.101: 36) 

எழுச்சி, அழகு - , beautiful 
'இன்சிலை எழில்‌ ஏறு கெண்டி 
(அகம்‌,265: 12) 

வெற்றி - victory 

ஏற்று வலன்‌ உயரிய எரி மருள்‌ 
அவிர்‌ Font’ (புறம்‌, 56: 1) 


அண்ணல்‌ 


(11) பீடு - proud 


வாணுதல்‌ கணவ! மள்ளர்‌ ஏறே' 


(பதி, 38: 10) 


(12) கொலை - killing 


கொல்‌ ஏறு சாட 
(கலி,101: 41) 
வலிமை - strength 
வெறுத்த வய வெள்‌ ஏற்று 
அம்புடைத்திங்கள்‌' (கலி, 103: 48) 
சினம்‌ - angry 

கோடு அழியக்‌ கொண்டானை 
ஆட்டித்‌ திரிபு உழக்கும்‌ வாடா 
வெகுளி எழில்‌ஏறு' 

(கலி, 104: 41-42) 


இருந்தார்க்கு' 


(13) சிறப்பு - special, great 


'மலர்ந்த சிந்தையர்‌ ஆகிய வணிகர்‌ 
ஏறனையார்‌' (பெரிய 7.30) 


(இ) ஏறு தழுவுதல்‌ எம taluvutal 


(14) வீரம்‌, அஞ்சாமை, புகழ்‌ - brave, 


fearless, fame 


கொல்‌ ஏற்றுக்‌ கோடு 
அஞ்சுவாஅனை மறுமையும்‌ 
புல்லாளே, ஆய மகள்‌ அஞ்சார்‌ 
கொலை ஏறு கொள்பவர்‌ 


அல்லதை” (கலி 103: 63-65) 


(F) விடை vitai 

விரைவு - speed 

காற்றுப்‌ போல்‌ வந்த கதழ்விடைக்‌ 
காரியை' (கலி,103: 40) 


வெற்றி, பீடு, பெருமிதம்‌ - 
victory, pride 
'வென்றி அடல்விடை 


போல்நடந்து வீதி விடங்கப்‌ 


பெருமான்‌ முன்பு' (பெரிய,1: 
5.129) 

வலிமை - strength 

அடல்‌ விடையேறென்ன 
அடர்த்தவனைக்‌ கொல்லும்‌ 
(பெரிய 9.37) 

சினம்‌ 

சின விடைப்‌ பாகர்‌ மேவும்‌ 
திருப்புலீ FHT FSI முன்னர்‌' 
(பெரிய.2.37) 


(15) வேதம்‌, வெற்றி 


தோடு உடைய செவியன்‌ விடை 
ஏறி ஓர்‌ தூ வெண்‌ மதி சூடி' 
(திருஞுன.தேவா,1: 1) 


101 


காளை 


(௨) பகடு pakatu 


(16) வளமை - prosperous 


பால்‌ பல அறுக! 
சிறக்க!” (ஐங்‌, 3: 2) 
வலிமை - strength 

ஒரு தனித்து ஒழிந்த உரனுடை 
நோன்‌ பகடு” (அகம்‌,107: 15) 

உழவு - ploughing 

பகடு பல பூண்ட உழவுறு செஞ்‌ 
செய்‌' (அகம்‌,262: 2) 


பகடு பல 


(17) முயற்சி / ஊக்கம்‌ - effort / 


மடுத்த வாய்‌ எல்லாம்‌ பகடு 


அன்னான்‌ உற்ற இடுக்கண்‌ 
இடர்ப்பாடு உடைத்து" 

(குறள்‌,63: 4) 

(ஊ) எருது ஈம : 

முயற்சி - effort | 

வல்‌ வாய்‌ உருளி கதுமென 


மண்ட, அள்ளல்‌ பட்டு, துள்ளுபு 
துரப்ப, நல்‌ எருது முயலும்‌ அளறு 
போகு விழுமத்து” 

(பதி.27: 11-13) 

உழவு - ploughing, agriculture 

த அம்‌. த எருது தொழில்‌ 
செய்யாது ஓட விடும்‌ கடன்‌ 
வேளாளர்க்கு இன்று” 

(பரி, 20: 62-63) 

வலிமை - strength 


'செருக்கெழு மன்னர்‌ 
திறலுடையார்‌ சேர்ந்தார்‌ 
ஒருத்தரை அஞ்சி உலைதலும்‌ 
உண்டோ? உருத்த சுணங்கின்‌ 
ஒளியிழாய்‌! கூரிது எருத்து 
வலியநன்‌ கொம்பு” 
(பழமொழி. 271) 

(18) வீரர்‌ - soldier 
'உற்றா லிறைவற் குடம்பு 
கொடுக்கிற்பான்‌ மற்றவற் 
கொன்னாரோ டொன்றுமோ? 


தெற்ற முரண்கொண்டு மாறாய 
உண்ணுமோ? உண்ணா இரண்டே 
றொருதுறையுள்‌ நீர்‌ 

(பழமொழி. 312) 


(எ) கயிறரி எருத்து kayirarl eruttu 
விரைவு - speed 

கயிறரி யெருத்திற்‌ 
துறைவன்‌ ' (குறு.117: 4) 


கதழுநீ 


காளை 


(ஏ) காரி kari 
விரைவு - speed 


a . காற்றுப்‌ போல்‌ வந்த 
கதவிடைக்‌ காரியை” 

(கலி. 103: 40) 

சினம்‌ - angry 
ன ak . வை மருப்பின்‌ காரி 
கதன்‌ அஞ்சான்‌ கொள்பவன்‌” 


(கலி, 104: 20-21) 


(ஐ) சே ௦ 

சினம்‌ - angry 

'ஒவா வேகமோடு 
தன்மேல்‌ சென்ற 
செவிமுதற்‌ கொண்டு' 
(கலி. 103: 50-51) 
வலிமை - strength 

a . வெந்‌ துப்பின்‌ சேஎய்‌ 
சினன்‌ அஞ்சான்‌ சார்பவன்‌' 

(கலி. 104: 24-25) 


உருத்துத்‌ 
சேஎச 


(ஒ) மூரி muri 


(19) சோம்பல்‌ - lazyness 


மடியை வியங்கொள்ளின்‌ மற்றைக்‌ 
கருமம்‌ முடியாத வாறே முயலும்‌ - 
கொடியன்னாய்‌! பாரித்‌ தவனை 
நலிந்து தொழில்கோடல்‌ மூரி 
உழுது விடல்‌' (பழமொழி. 167) 


(20) பயனின்மை, தாழ்வு - useless, low 


தொடி முன்கை நல்லாய்‌! அத்‌ 
தொக்க பொருளைக்‌ குடிமகன்‌ 
அல்லான்கை வத்தல்‌ - கடிநெய்தல்‌ 
வேரி கமமும்‌ விரிதிரைத்‌ 
தண்சோப்ப மூரியைத்‌ தீற்றிய 
புல்‌' (பழமொழி, 209) 


(ஓ) புல்லம்‌ pullam 


(21) அரசன்‌ - king 


தயவும்‌ நாடிப்‌ 

நல்ல பிறவும்‌ 
உணர்வாரைக்‌ கட்டுரையின்‌ 
வல்விதின்‌ நாடி வலிப்பதே 
புல்லத்தைப்‌ புல்லம்‌ புறம்புல்லு 
மாறு' பழமொழி. 261) 


(ஒள) இமிலேற்றின்‌ கண்களில்‌ 
ர்சொரிதல்‌ Imilerrin _kankalil 


nircorital 


'நல்லவும்‌ 
பிறருரைக்கும்‌ 


102 


(23) இழுக்கு, 


காற்பொடி 


(22) தீமை 


'குடப்பால்‌ உறையா குவி 
இமிலேற்றின்‌ மடக்கணீர்‌ சோரும்‌ 
வருவதொன்று உண்டு (சிலப்‌,17: 
2.1-2) 


(௧) இமிலேறு எதிர்தல்‌ Imileru 
etirtal 

தீமை - blemish, flaw, 
bad omen 
'இமிலேறு எதிர்ந்தது இழுக்கென 
அறியான்‌” (சிலப்‌.16: 100) 


(m) பகட்டிணை Pakattinai 


(24) முயற்சி 
கவற்சியில்‌ கையற நீக்கி 
முயற்சியில்‌ குண்டுதுறை 
இடுமணல்‌ கோடுற அழுந்திய 


பண்டிதுறை ஏற்றும்‌ பகட்டிணை 


போல (பெருங்‌,உஞ்‌,53: 52-54) 


(ச) விடை அடர்த்தல்‌ Vitai 
atarttal (suppress bull) 


(25) வெல்‌ -win 


வார்‌ ஆரும்‌ முலை மடவாள்‌ 
பின்னைக்கு ஆகி வளை மருப்பின்‌ 
கடுஞ்சினத்து வந்தாள்‌ ஆர்ந்த கார்‌ 
ஆர்‌ திண்‌ விடை அடர்த்து 
வதுவை ஆண்ட கரு முகில்‌ போல்‌ 
திரு நிறத்து என்‌ கண்ணர்‌ கண்டார்‌ 
நாலா,.1281: 1-6) 


Ox, Bull அமைதி, அன்பு, 





(ஒப்பு) 

இரவு, இனிய பண்பு, 
உழவுத்தொழில்‌, உழைப்பு, கடமை, 
சூரியன்‌, தர்மம்‌, தியாகம்‌, நிலவு, 
நீதி, புனிதம்‌, வலிமை, வளமை, 
வேளாண்மை; இருள்‌; 
துன்பப்படுதல்‌. 


காற்பொடி Karpoti (foot’s dust) 
(1) இழிவு - mean 


'கலிகொள்‌ காடுதன்‌ 
காற்பொடியாகவும்‌ கருதா' 
(ந லகேசி ,45: 3) 

(ஆ) செருப்பு அடியின்‌ பொடி 


Ceruppu atiyin poti 


கான்யாறு 


(2) தாழ்மை, இழிவு 


'உருப்பொடியா மன்மதனை 
ஒத்துளரே ஆயினும்‌ உன்‌ செருப்பு 
அடியின்‌ பொடி ஒவ்வா 
மானிடரைச்‌ சீறுதியோ' 


(கம்ப,ஆரண்‌ 321: 1-2) 


கான்யாறு Kanyaru (stream) 


(1) விரைவு - speed 
கல்‌ அலைத்து இழிதரும்‌ கடு வரற்‌ 
கான்‌ யாற்று' (நற்‌.7: 3) 


கானல்‌ Kanal (grove) 


(1) தண்மை - Cool 
சிறுகுடிப்‌ பரதவர்‌ மகிழ்ச்சியும்‌, 
பெருந்‌ தண்‌ கானலும்‌, நினைந்த 
அப்‌ பகலே' (6.87: 8-9) 

(2) இனிமை - pleasant 
மணம்‌ கமழ்‌ நறு வீ வரிக்கும்‌ 
துறைவன்‌ தன்னொடு புணர்த்த 
இன்‌ அமர்‌ கானல்‌' (5.267: 5-6) 

(3) வளமை -fertile 
on னு மலி புனற்‌ பல்‌ பூங்‌ 
கானல்‌ முள்‌ இலைத்‌ தாழை' 
(நற்‌,335: 3-4) 

(4) விரிவு 
நிலவு மணல்‌ வியன்‌ கானல்‌ 
(புறம்‌.17: 11) 


(ஆ) சோலை colai 

(5) தண்மை, நறுமணம்‌ - cool, fragrant 
நறுந்‌ தண்‌ சோலை நாடு கெழு 
நெடுநீதகை' (997,395: 5-6) 

(6) வளமை -fertile 
கறங்கு இசை அருவி வீழும்‌, 
பிறங்கு இருஞ்‌ சோலை' 
(ஐங்‌,395: 5-6) 


(இ) கா ka 

(7) தண்மை -cool 
வெயில்‌ ஒளி அறியாத விரிமலர்த்‌ 
தண்‌ காவில்‌' (கலி. 30: 7) 

(8) வளமை 
தோகைக்‌ காவின்‌ துளுநாட்டு 
அன்ன' (அகம்‌,15: 5) 


(mF) தண்டலை (818181 
(9) தண்மை - cool 


கிம்புரி நாவளைக்‌ கொள்தல்‌ 


தாழ்‌ தாழைத்‌ தண்‌ தண்டலை 
(பொரு, 181) 


கிடங்கு Kitnku 


(1) ஆழம்‌ - depth 
கடிமிளை, குண்டு கிடங்கின்‌ 
(பதி. 20: 17) 

(2) தண்மை -cool 
“அந்தணர்‌ அருகா, அருங்கடி 
வியல்நகர்‌ அம்தண்‌ கிடங்கின்‌, 
அவன்‌ ஆமூர்‌ எய்தின்‌' (சிறு.187- 
188) 


(ஆ) அகழி Akali (moat) 

ஆழம்‌ - depth 

நீர்த்‌ தாழ்ந்த குறுங்‌ காஞ்சிப்‌ பூக்‌ 
கதூஉம்‌ இன வாளை, நுண்‌ BTC, 
பரு வரால்‌, குரூஉக்‌ கெடிற்ற, 
குண்டு அகழி' 

(புறம்‌,18: 7-10) 


(இ) அகழ்‌ Akal 
ஆழம்‌ - depth 
ல்‌ 24 அ ல ஐது தோன்று 
கமழ்புகை வருமழை மங்குலின்‌ 
மறுகுடன்‌ மறைக்கும்‌ குறும்பு அடு 
குண்டுஅகழ்‌ நீள்மதில்‌ ஊரே 
(புறம்‌,379: 16-18) 


கிண்கிணி Kinkini (tinkling anklet) 


(1) மகிழ்ச்சி - gladness 
'நகுகம்‌ வாராய்‌ - பாண! - பகுவாய்‌ 
அரி பெய்‌ கிண்கிணி ஆர்ப்ப” 
(5.250: 1-2) 

(2) பொலிவு - bright 
செல்வச்‌ சிறாஅர்‌ சீறடிப்‌ 
பொலிந்த தவளை வாய 
பொலம்செய்‌ கிண்கிணி' (குறு.148: 
1-2) 

(3) ஒலி -tinkle 
கிளர்‌ ஒலி கிண்கிணி எடுப்ப' 
(பெரிய,28.50) 


கிம்புரி நாவளைக்‌ கொள்தல்‌ Kimpuri 


navalaik koltal 
(1) தீமை, தோல்வி - harm, failure 


கிழக்குத்‌ திசையிலிருந்து பறவை 


'தூவொளி 
கிம்புரி நாவளைக்‌ 
(Gor 1222: 1-2) 


மணிமுடி முகத்த 
கொண்டன 


சையிலி 
ஒலித்தல்‌ Kilakkut ticailiruntu 


paravai olittal 


(1) தீமை, இறப்பு 
கதிரகத்து இருந்த முதிர்குரல்‌ 
பறவை போமின்‌ வல்லே போதீர்‌ 
ஆயினும்‌ உயிர்த்தவல்‌ உரைக்கும்‌ 
என்பதை உணர்ந்து முந்து புள்‌ 
உரைத்த முதுமகன்‌ கூற்‌ 
(பெருங்‌,உஞ்‌.56: 231-234) 


பறவை 


கிழங்கு Kilanku 
(1) வளமை 


கிழங்கு கீழ்‌ வீழ்ந்து, தேன்‌ மேல்‌ 
தூங்கி, சிற்சில வித்திப்‌ பற்பல 
விளைந்து, தினை கிளி கடியும்‌ 
பெருங்‌ கல்‌ நாடன்‌” (நற்‌.328: 1-3) 


கிள்ளை Killai (parrot) 
(1) சிறப்பு 
அறம்‌ புரி செங்‌ கோல்‌ 


மன்னனின்‌ தாம்‌ நனி சிறந்தன 
போலும்‌, கிள்ளை' (ஐங்‌.290: 1-2) 


(ஆ) கிளி Kili 

(2) இனிமை 

. . கிளி எனச்‌ சிறிய 

மிழற்றும்‌ செவ்வாய்‌' (அகம்‌.126: 
17-18) 

(3) மென்மை 
கிளி மழலை மென்‌ சாயலோர்‌' 
(பட்‌.150) 

(4) பேசும்‌ ஆற்றல்‌ -prattle 
பூவையும்‌ கிளியும்‌ 
புகுந்து' (ச௪£வக.873: 3) 


மிழற்றப்‌ 


(இ) பைங்கிளி Painkili 

(5) நேயம்‌ - affection 
வீணை வித்தகற்‌ காணிய 
விண்படர்ந்து ஆணுப்‌ பைங்கிளி 
யாண்டுப்‌ பறந்ததே” (சீ வக.1002: 3- 
4) 


104 


குசும்பை 


(ஒப்பு) Parrot அழகு, எளிதில்‌ 
பயிற்றுவிக்கத்தக்க தன்மை, பயனில்‌ 
பேச்சு, முன்னறிதிறம்‌, வளமை. 


கின்னரம்‌ Kinnaram (a legendary bird) 
(1) இனிமை — sweet 
. இன்சீர்‌ ர்க கின்னரம்‌ 
முரலும்‌ ்‌ அணங்குடைச்‌ சாரல்‌ 
(பெரும்‌,494) 


குங்குமம்‌ Kunkumam (saffron) 

(1) மங்கலம்‌ - auspicious 
செங்‌ குங்குமச்‌ செழுஞ்‌ சேறு, 
பங்கம்‌ செய்‌ அகில்‌ பல பளிதம்‌' 
(பரி,10: 81-82) 
சிவப்பு நிறம்‌ 
'நிறங்கிளரும்‌ குங்குமத்தின்‌ மேனி 
அவன்நிறமே என்கின்றாளால்‌' 
(திருநா .தேவா 305: 3-4) 
இன்பம்‌ - pleasure 
குரும்பை மென்முலையின்‌ மேல்‌ 
குலாய குங்குமம்‌ விருந்து செய்திட 
வெறி மேனி சேந்ததே' (சீவக.97: 
3-4) 


(2) 


குங்குலியம்‌ Kunkuliyam (an incense) 


(1) நறுமணம்‌, இறப்பு - fragrance, 
demise 
காலனார்‌ உயிர்‌ செற்றார்க்குக்‌ 
கமழீந்த குங்குலியத்‌ தூபம்‌' 
(பெரிய,841: 5-6) 

குச்சு Kuccu (நெய்வோர்க்குரிய 
கருவி) 

(1) நெருக்கம்‌ - thick, crowd 
கோணமும்‌ மறுகும்‌ எல்லா௮ம்‌ 
குச்சென நிரைத்தம்‌ மாந்தர்‌ 
(சவக,615: 3) 

குசும்பை Kucumpai (a flower) 
(1) நறுமணம்‌ 


குசும்பையின்‌ நறுமலர்ச்‌ சுண்ணக்‌ 
குப்பையின்‌ விசும்பையும்‌ கடந்தது 
விரிந்த தூளியே' (கம்ப.யுத்‌,1756: 
3-4) 


குடங்கருள்‌ பாம்பொடு உடனுறைதல்‌ 


குடங்கருள்‌ பாம்போடு உடனுறைதல்‌ 


Kutankarul pampotu utanuraital 


(1) பொருத்தமின்மை, ஆபத்து 


குடம்பை Kutampai 


'உடம்பாடு இலாதவர்‌ வாழ்க்கை 
குடங்கருள்‌ பாம்போடு உடன்‌ 
உறைந்தற்று' (குறள்‌ 890) 


(1651) 


(1) உடல்‌ / தலைவி -11251/ heroine 


அலங்கல்‌ அம்‌ சினைக்‌ குடம்பை 
புல்லெனப்‌ புலம்‌ பெயர்‌ மருங்கில்‌ 
புள்‌ எழுந்தாங்கு, மெய்‌ இவண்‌ 
ஒழியப்‌ போகி, அவர்‌ செய்வினை 


மருங்கில்‌ செலீ இயர்‌, என்‌ 
உயிரே!' (அகம்‌, 1] 13: 24-27) 
(2) உடல்‌ / நிலையாமை - body / 
transient 
குடம்பை தனித்தொழிய .. .. .. 
. (குறள்‌,338) 
குடுவை Kutuvai (cup) 
(1) சிறுமை -smallness 
'மடுவொத்து அங்கு அதின்‌ 
வங்கமும்‌ அன்றாய்‌ குடுவைத்‌ 
தன்மையது ஆயது குன்றம்‌' 


(2) 


(4) 


(கம்ப.யுத்‌.230: 3-4) 


Kutai (umbrella, parasol) 
பாதுகாப்பு - protection 
'நடைமிகுத்து ஏத்திய குடைநிழல்‌ 
மரபும்‌' (தொல்‌.1037) 


அருள்‌ - grace 

அருள்‌ குடையாக' (பரி.,3: 74) 
அறம்‌ -virtue 

அறன்‌ நிழல்‌ எனக்‌ கொண்டாய்‌ 
ஆய்குடை: அக்குடைப்‌ புற 
நிழற்கிழ்ப்‌ பட்டாளோ' 

(கலி ,99: 8-9) 

அரசு -reign 

ஒன்பது குடையும்‌ நன்பகல்‌ 


ஒழித்த பீடுஇல்‌ மன்னர்‌ போல 
(அகம்‌,125: 20-21) 

புகழ்‌ -fame 

வீயா விழுப்புகழ்‌ விண்தோய்‌ 
வியன்குடை' (அகம்‌,135: 11) 


(ஆ) கவிகை Kavikai 
பாதுகாப்பு / ஆதரவு - support 


105 


(6) அரசன்‌ அழிவு, . 


(7) 


(1) 


குடைகளின்‌ உள்ளே.. 


செவி கைப்பச்‌ 
பொறுக்கும்‌ பண்புடை 
வேந்தன்‌ கவிகைக்க LPS 
தங்கும்‌ உலகு” (குறள்‌ .389) 


(இ) குடையோடு கோல்‌ வீழ்தல்‌ 
Kutaiyotu kol viltal 


சொற்‌ 


தீமை - fall of 
king, bad omen 
'குடையொடு கோல்வீழ நின்று 
நடுங்கும்‌ கடைமணியின்‌ குரல 
காண்பென்‌ காணெல்லா' 
(சிலப்‌,20: 1-3) 


(௨) முக்குடையோடு தேவர்‌ 


எழுந்து கைகளைத்‌ 
தொங்கவிட்டுக்‌ கொண்‌ போக 


அதனை களர்‌ மக்கள்‌ ஓடிச்‌ 
சென்று காணுதல்‌ Mukkutaiyotu 
tevar eluntu kaikalait thonkavittuk kontu 
põka, atanai ur makkal otic cenru 


kanutal (triple parasol and hanging 
hands...) 





தீமை, துன்பம்‌ - evil omen 
'ஏர்கொள்முக்‌ குடையுந்‌ தாமும்‌ 
எழுந்துகை நாற்றிப்போக 
ஊருளோர்‌ ஓடிக்‌ காணக்‌ 
கண்டனம்‌ என்றுரைப்பார்‌' 
(பெரிய.28.637) 

(ஒப்பு) Umbrella, Parasol அரசு, 
ஆற்றல்‌, கடவுட்டன்மை, 
செல்வம்‌, பாதுகாப்பு. 

Kutai (உண்கலம்‌) (cup / bowl) 
வீண்‌ / பயனின்மை - waste 
'தோள்நலம்‌ உண்டு துறக்கப்‌ 
பட்டோர்‌ வேள்நர்‌ உண்ட 
குடையோர்‌ அன்னர்‌ 
(கலி .23.8-9) 


டைகளின்‌ உள்ளே தேனீக்கள்‌ 


கூடுகட்டி தேன்‌ துளிகளை 
விட்டு விட்டுப்‌ பெய்தல்‌ 
Kutaikalin ulle tenIkkal kutukatti 


tén tulikalai vittu vittup peytal 


(1) தீமை, தோல்வி 


குண்டிகை 


குண்டிகை 
கமண்டலத்‌ தை உடைத்துப்‌ 


பாயையம்‌ கி 


குரு ஓடுதல்‌ Kamantalattai utaittup 


'நிரைசுடர்‌ நெடுங்குடை அகடு 
நெய்கனி பிரசங்கள்‌ புரைபுரை 
விலங்கப்‌ பெய்தவே' (சூளா.1219: 
3-4) 


Kuntikai (கமண்டலம்‌) 


பெண்‌ 


payaiyum kilittu oru penkuru otutal 
தீமை, துன்பம்‌ - evil omen 


குண்டிகை தகர்த்துப்‌ பாயும்‌ 


ப£றியோர்‌ குரத்தி ஓட” (பெரிய, 
28: 638) 


குணமாலை Kunamalai 
(1) கற்பு - chastity 
'வசையற நிறைந்த கற்பின்‌ 
மாலையு மாமி தானும்‌' 


(சீவக,1132: 1) 


குப்பைக்‌ கோழித்‌ தனிப்போர்‌ Kuppaik 


kolit tanippor 

(1) துன்பம்‌ 
குப்பைக்‌ கோழித்‌ தனிப்போர்‌ 
போல, களைவோர்‌ இலை - யான்‌ 
உற்ற நோயே (குறு.305: 6-7) 

குமரியாடல்‌  Kபmariyatal (bath in 

capecomorin) 

(1) மூப்பு ஒழிதல்‌ - curb ageing 
சிந்தை நலிகின்ற திருநீர்க்‌ 


குயிலோசை Kuyildcai 


குமரியாட அந்தி அதன்‌ ஆய 
பயன்‌ என்னை மொழிக என்றாள்‌ 
முந்தி நலிகின்ற முது 
மூப்பொழியும்‌ என்றான்‌ 
(# வக,2020: 2-4) 


Kuyil (cucoo) 

தலைவி, பெண்‌ 

சோலை மென்‌ குயில்‌ அனாள்‌ 
சுற்றி வீக்கிய” (கம்ப,பால,951: 3) 
கருமை 

கண்ணுற என்‌ கடல்‌ வண்ணனைக்‌ 
கூவு கருங்குயிலே' (நாலா ,555: 3-4) 


(cooing) 


106 


(1) 


(3) 


(4) 


குரங்கு 


குரங்கு. 


மகிழ்ச்சி 

'மாநனை கொழுதி, 
ஆலும்‌ (நற்‌.9: 10) 
வேனிற்காலம்‌ - spring 
யாற்று அறல்‌ நுணங்கிய நாட்‌ பத 
வேனில்‌, இணர்‌ துடை மாஅத்த 


மகிழ்குயில்‌ 


புணர்‌ குயில்‌ விளித்தொறும்‌' 
(நற்‌, 157: 4-5) 

தனிமை / துன்பம்‌ - lonely / 
distress 

அரும்பு அவிழ்‌ பூஞ்‌ 
சினைதோறும்‌ இருங்குயில்‌ 


ஆனாது அகவும்‌ பொழுதினான்‌ 
(கலி! 92: 63-64) 
நடுநிலை - 
neutrality 

மா நனை கொழுதிய மணி நிற 
இருங்‌ குயில்‌ படு நா விளி 
யானடுநின்று, அல்கலும்‌ உரைப்ப 
போல, ஊழ்‌ கொள்பு கூவ 
(அகம்‌.25: 6-8) 


just, impartiality, 


Kuranku (monkey / ape) 


(1) கீழ்மை - low 


(2 


ge 


நிரந்து வழிவந்த நீசருள்‌ எல்லாம்‌ 
பரந்தொருவர்‌ 
பண்புடையார்‌ 
மரம்பயில்‌ சோலை மலைநாட! 
என்றும்‌ குரங்கினுள்‌ நன்முகத்த 
இல்‌” (பழமொழி .103: 4) 

அற்பர்‌ 
'உடைப்பெருஞ்‌ செல்வத்‌ துயர்ந்த 
பெருமை 
நாகி - 
அலலான்மேல்‌ 


நாடுங்கால்‌ 
தோன்றார்‌ 


- mean 


அடக்கமில்‌ உள்ளத்த 
நடக்கையின்‌ ஒள்ளியன்‌ 
வைத்தல்‌, 


குரங்கின்கைக்‌ கொள்ளி கொடுத்து 
விடல்‌' (பழமொழி 255) 


(3) 


அழகின்மை - ugly 


'கோலமில்‌ குரங்கு ஆட்டிக்‌ 
கொல்வார்களை' (நீலகேசி 222: 2) 


(ஆ) கடுவன்‌ Katuvan 


(4) தலைவன்‌ 


n n கடுவன்‌, முறி ஆர்‌ 
பெருங்‌ கிளை அறிதல்‌ அஞ்சி, கறி 
வளர்‌ அடுக்கத்து, களவினில்‌ 
புணர்ந்த செம்‌ முக மந்தி 
செய்குறி' (நற்‌,151: 5-8) 


(5) தலைமை - headship, leader 


குரவு 


(6 


ந 


(7) 
(8) 


(9) 


இரவு 
(1) 


குரங்கின்‌ தலைவன்‌ குரு மயிர்க்‌ 
கடுவன்‌' (207.275: 1) a 


(இ) கலை Kalai 

தலைவன்‌ 

கரு விரல்‌ மந்திச்‌ செம்முகப்‌ 
பெருங்‌ கிளை பெரு வரை 
அடுக்கத்து அருவி ஆடி, ஓங்கு 
கழை ஊசல்‌ தூங்கி, வேங்கை 


வெற்பு அணி நறு வீ கற்சுனை 
உறைப்ப, கலையொடு திளைக்கும்‌ 
வரையக நாடன்‌' (நற்‌,334: 1-5) 


(F) மந்தி Manti 

தலைவி 

ப கடுவன்‌, முறி ஆர்‌ பெருங்‌ 
கிளை அறிதல்‌ அஞ்சி, கறி வளர்‌ 
அடுக்கத்து, களவினில்‌ புணர்ந்த 
செம்‌ முக மந்தி செய்குறி' 

(நற்‌.151: 5-6) 

மக்கள்‌ - children 

'மகாஅர்‌ அன்ன மந்தி' (சிறுபா,56) 
திரிதல்‌, அலைதல்‌ 

'மந்திபோல்‌ திரிந்து 
ஆரியத்தொடு' 
(திருஞான.தேவா.2786; 5) 

(௨) கைப்பழம்‌ இழந்த மந்தி 


Kaippalam ilanta manti 

அரசை இழந்த கட்டியங்காரன்‌ 
'கைப்பழம்‌ இழந்த மந்தி 
கட்டியங்காரன்‌ ஒத்தது இப்பழம்‌ 
துரந்து கொண்ட சிலதனும்‌ 
என்னை ஓத்தான்‌' (சீ வ௧க,2726; 1-2) 


Monkey, Ape உருவ 
உறுதியின்மை, கழிகாமம்‌, 
வாய்ந்த 
நிலையற்ற 
நிலையாமை பழமை, 
இயல்பு, விரைவியக்கம்‌; 
மனப்பான்மை, கெடு 
தற்பெருமை,. பாசாங்கு, 
போலிப்புகழ்ச்சி, 

திருட்டு; ஆடுதல்‌. 


(ஒப்பு) 
வழிபாடு, 
தன்னம்பிக்கை 
மனப்போக்கு, 
மனநிலை, 
மாறும்‌ 
குறுகிய 
நோக்கம்‌, 
பேராசை, 


மிகச்சிறிய 


Kuravu 
பின்பனிக்காலம்‌ 


107 


(2) 


குரீஇ 
(1) 


(2) 


(3) 


குருக்கத்தி Kurukkatti 


(1) 


(2) 


குருக்கத்தி 


பின்பனி! அமையம்‌ வரும்‌ என, 
முன்பனிக்‌ கொழுந்து முந்துறீ இக்‌ 
குரவு அரும்பினவே' (நற்‌.224: 2-3) 


(ஆ) குரவம்‌ Kuravam 

நறுமணம்‌ 

குரவம்‌ நாறும்‌ குழலுமை கூறராய்‌' 
(திருநா ,தேவா ,632: 3) 


Kurii 

தலைவன்‌ / அன்பு 

'உள்‌ இறைக்‌ குரீ இக்‌ கார்‌ அணற்‌ 
சேவல்‌” (நற்‌.181: 1) 

அறிவு 

முதுக்‌ குறைக்‌ குரீஇ முயன்று 
செய்‌ குடம்பை” (5.366: 9) 


(ஆ) குருவி ஓப்புதல்‌ Kuruvi 
opputal 

தீமை கடிதல்‌ 

உளைக்‌ குரல்‌ சிறு தினை 


கவர்தலின்‌, கிளை அமல்‌ பெரு 
வரை அடுக்கத்துக்‌ குரீஇ ஓப்பி' 
(அகம்‌.388: 4-5) 


(ஒப்பு) Sparrow அன்பு, இழிநிலை, 
இனப்பெருக்க வளம்‌, கழிகாமம்‌, 
கிறித்து, தனிமை, துணிவு, பணிவு, 
போர்த்தினவு, விழிப்பு நிலை; 
இழிநிலை, சிற்றின்ப சார்பு, 
தாழ்நிலை, தீமை, வாயலப்பல்‌; 
தூய்மைப்படுத்துதல்‌. 


(a creeper 


flower) 

தூய்மை 

'துய்த்‌ தலை இதழ பைங்‌ 
குருக்கத்தியொடு பித்திகை விரவு 
wet கொள்ளீரோ? என வண்டு 
சூழ்‌ வட்டியள்‌ திரிதரும்‌' 

(நற்‌.97: 6-8) 


(ஆ) குருகு தளிர்த்தல்‌  Kuruku 
talirttal 

கார்காலம்‌ 

மையால்‌ தளிர்க்கும்‌ மலர்க்கண்கள்‌ 
மாலிருள்‌ நெய்யால்‌ தளிர்க்கும்‌ 
நிமிர்சுடர்‌ - பெய்யல்‌ முழங்கத்‌ 


குருகு 


GOS 
(1) 


(2) 


(3) 


(4) 


(5) 


(6) 


(7) 


தளிர்க்கும்‌ குருகிலை நட்டார்‌ 
வழங்கத்‌ தளிர்க்குமாம்‌ மேல்‌ 
(நான்‌ 38) 
Kuruku 
தலைவன்‌ 
இறவு அருந்தி எழுந்த கருங்‌ கால்‌ 
வெண்‌ குருகு கருங்‌ 
கோட்டுப்‌ புன்னை 


இறைகொண்டனவே' (69.67: 3-5) 
தனிமை -lonely 

'தன்‌ துணைப்‌ பிரிந்து அயாஅம்‌ 
தனிக்‌ குருகு உசாவுமே' 

(கலி.12]1: 16) 

ஆராய்தல்‌, அறிவு, கல்வி - 
knowledge, wisdom, learning 

கல்வி கரையில கற்பவர்‌ நாள்சில 


மெல்ல நினைக்கின்‌ பிணிபல 
தெள்ளிதின்‌ ஆராய்ந்து 
அமைவுடைய கற்பவே 
நீரொழியப்‌ பாலுண்‌ குருகின்‌ 
தெரிந்து' (நாலடி 135) 

மக்கள்‌ 

கோலச்‌ சிறுகுருகின்‌ குதீதஞ்சி 
ஈர்வாளை நீ லத்துப்‌ 
புக்கொளிக்கும்‌ ஊரற்கு” 
(ஐந்‌,ஐம்‌.,24: 1-2) 

மெளனம்‌ - silent 

அடையல்‌ குருகே அடையலெங்‌ 


கானல்‌ உடைதிரைநீர்ச்‌ சேர்ப்பற்கு 
உறுநோய்‌ உரையாய்‌ அடையல்‌ 
குருகே அடையலெங்‌ கானல்‌ 


(சிலப்‌.7. 46) 


(ஆ) குருகு உயரப்பறத்தல்‌ 
Kuruku uyarap parattal 
நன்மை — good omen 
குருகும்‌ இருவிசும்பு 
(குறு.260: 1) 


இவரும்‌' 


(இ) கொக்கு Kokku 

தலைவன்‌ 

'கொழுஞ்‌ சுளைப்‌ பலவின்‌ பயம்‌ 
கெழு கவாஅன்‌, செழுங்‌ கோள்‌ 
வாங்கிய மாச்‌ சினைக்‌ கொக்கினம்‌ 
மீன்‌ குடை நாற்றம்‌ தாங்கல்‌ 
செல்லாது, துய்த்தலை மந்தி 
தும்மும்‌ நாட!' (6.326: 1-4) 

கூரிய பார்வை 


108 


(9) 


(3) 


(4) 


குருதி 


பார்வல்‌ கொக்கின்‌ பரிவேட்பு 
அஞ்சா' (பதி.21: 27) 
திறன்‌, அமைதி - capable, patience 


'கொக்கொக்க கூம்பும்‌ பருவத்து .. 


.... (குறள்‌,490) 

கொள்கைப்‌ பிடிப்பு, உறுதி, 
பொறுமை - strong principle, 
patience 

'என்ன ஆயினும்‌ மன்னது 
விழையாது ஒடுங்கி இருந்தே 


உன்னியது முடிக்கும்‌ கொடுங்கால்‌ 
கொக்கின்‌ கோளினமாகி' 
(பெருங்‌ மகத. 17: 60-62) 


(FF) நாரை Narai 

தலைவன்‌ 

'இரை தேர்‌ நாரை எய்தி விடுக்கும்‌ 
(நற்‌,35: 6) 





(ஒப்பு) Stork,. Crane அமைதி, 
இருப்பிட மாற்றம்‌, இளவேனில்‌, 
உதவும்‌ பண்பு, உயரம்‌, ஊக்கம்‌ 
தளராத ஆன்மா, எல்லையற்ற 
கூர்மதியுடைய தன்மை, கடமை 
உணர்ச்சி, கடவுட்பற்று, 
கீழ்ப்படிதல்‌, குடும்ப இணைவு, 
சமய இயல்புகள்‌, தன்விழிப்பு 
நிலை, துடியார்வமிக்க நிலை, 
துறவு, தூய்மை, நன்மை, 
நிலைபேறு, நீண்டநாள்‌ வாழ்வு, 
நீதி, பயணி, பற்றுறுதி, மகிழ்ச்சி, 
மறுபிறப்பு, மனநிலை, வளமை, 
விடியல்‌; அடிமைப்பண்பு, 
கழிகாமம்‌, கூடா ஒழுக்கம்‌, 
பகட்டாரவாரம்‌. 

Kuruti (blood) 

சிவப்பு நிறம்‌ 


குருதி ஒண்‌ பூ ௨ரு Qay கட்டி' 
(நற்‌,34: 2-3) 

உயிர்‌, வாழ்வு  - life, living 
விடர்‌ முகைச்‌ செறிந்த வெஞ்‌ 
சின இரும்‌ புலி புகர்‌ முக வேழம்‌ 
புலம்பத்‌ தாக்கி, குருதி பருகிய 
கொழுங்‌ கவுட்‌ கய வாய்‌” 

(5.158: 5-7) 

பலி - sacrifice 

உருவச்‌ செந்‌ தினை குருதியொடு 
தூஉய்‌” (யதி,19: 6) 

போர்‌ - war 


குருதி 


(5) 


(6) 


(7) 


(7) 


(8) 


(9) 


'அமா்க்கண்‌ அமைந்த அவிர்‌ 
நிணப்‌ பரப்பின்‌ குழூஉச்‌ சிறை 
எருவை குருதி ஆர' (பதி.67: 8-9) 
அச்சம்‌ - fear 

'வெருவரு குருதியொடு மயங்கி, 
உருவு கரந்து” (புறம்‌,271: 5) 

இறப்பு - death 

'சேறுபடு குருதிச்‌ செம்மல்‌ 
உக்குஓஓ! மாறு செறு நெடு வேல்‌ 
மார்பு உளம்‌ போக நிணம்‌ பொதி 


கழலொடு நிலம்‌ சேர்ந்தனனே' 
(புறம்‌.285: 10-12) 
வீரம்‌, வலிமை, வெற்றி - valour, 


victory 

'அடல்வலி எயினர்‌ நினடி தொடு 
கடனிது மிடறுகு குருதிகொள் 
விறறரு விலையே” (சிலப்‌ 12: 18) 


(ஆ) உதிரம்‌ Utiram 
தியாகம்‌ - sacrifice 
'வெறிகமழ்‌ வெற்பனென்‌ 
மெய்ந்நீர்மை கொண்ட தறியாண்‌ 


மற்றன்னோ: அணங்கு 
அணங்கிற்றென்று மறியீர்த்து 
உதிரந்தூய்‌ வேலற்றரீ இ 
வெறியோடு அலம்வரும்‌ யாய்‌ 
(ஐந்‌.ஐம்‌.20) 

(இ) உதிர மாரி பெய்தல்‌  Utira 
mari peytal 

தீமை, அழிவு, இறப்பு - evil, 


destruction, death 
அதிர மா நிலத்து அடி பதைத்து 
அரற்றிய அரக்கி கதிர்‌ கொள்‌ கால 


வேல்‌ கரன்முதல்‌ நிருதர்‌ 
வெங்கதப்போர்‌ எதிர்‌ இலாதவர்‌ 
இறுதியின்‌ நிமித்தம்‌ ஆய்‌ 


எழுந்து ஆண்டு உதிர மாரி பெய்‌ 
கார்‌ நிற மேகம்‌ ஒத்து உயர்ந்தாள்‌' 
(கம்ப,ஆரண்‌ 313) 

தீமை, தோல்வி - evil, failure 
உதிரநீர்ப்‌ புதுமழை சொரிந்தது” 
(சூளா 1220: 3) 


(ஒப்பு) Blood அரசுரிமை, 
ஆன்மா, இணை உடன்படிக்கை, 
இதயம்‌, குடும்ப உறவுகள்‌, 
சூரியன்‌, தடை விலக்கு, தியாகம்‌, 
நீர்‌, பிறப்பு, வளமை, வாழ்வு; 
இறப்பு, தண்டனைக்குள்ளாகத்‌ 


109 


குழல்‌ 


தக்க 
போர்‌, 


நிலை, பில்லி சூனியம்‌, 
வெறி உணர்ச்சி. 


குருந்தம்‌ Kuruntam (a fragrant plant) 


(1) 


(2) 


தண்மை, நறுமணம்‌ 

'கண்ணகல்‌ ஞாலம்‌ அளந்ததூஉம்‌ 
காமருசீர்த்‌ தண்ணறும்‌ 
பூங்குருந்தம்‌ சாய்த்ததூஉம்‌' (திரி 1: 
1-2) 


(ஆ) குருந்து Kuruntu 
முல்லைத்திணை 

கொன்றையும்‌ குருந்தும்‌ குலைக்‌ 
கோடலும்‌ (சூளா.18: 1) 


குருமணி Kurumani (மாணிக்கம்‌) 
(1) ஒளி 
குருமணிகள்‌ வெயில்‌ எறிக்கும்‌ 
குற்றாலம்‌ சென்றடைந்தார்‌' 


(பெரிய,3858: 7-8) 


குலிகம்‌ Kulikam (சாதிலிங்கம்‌) 


(1) 


(2) 


குழல்‌ 
(1) 


(2) 


(3) 


சிவப்பு நிறம்‌ 

'ஏரிருங்‌ குலிகப்‌ 
புனல்பரந்திழிதரும்‌ காரிருங்‌ 
குன்றில்‌ கவின்பெறத்‌ தோன்ற 


(பெருங்‌,உஞ்‌,44: 83-84) 

வனப்பு, அழகு 

'மணியரும்பு மலர்‌ அங்கை குவிகம்‌ 
ஆர்‌ வனப்பினவே' (சீவ௧க.170: 4) 


Kulal (flute) 

இனிமை 

பல்‌ ஆ தந்த கல்லாக்‌ கோவலர்‌ 
கொன்றைஅம்‌ தீம்‌ குழல்‌ மன்று 
தோறு இயம்ப” (நற்‌,364; 9-10) ` 
நன்மை 

அணி மாலைக்‌ கேவற்‌ தரூஉமார்‌, 
ஆயர்‌ மணி மாலை ஊதுங்‌ குழல்‌ 
(கலி.101: 34-35) 

துன்பம்‌ 

'பனி இருள்‌ சூழ்தர - பைதல்‌ அம்‌ 
சிறு குழல்‌” (கலி 129: 16) 


(ஆ) ஆம்பலங்‌ குழல்‌ Ampalan 


kulal 


(4) அழுகை, துன்பம்‌ 


குழவி 


(5) 


(6) 


(1) 


(2) 


(9) 


(4) 


(5) 


(6) 


'ஆம்பல்‌அம்‌ குழலின்‌ ஏங்கி, 
கலங்கு அஞர்‌ உறுவோள்‌ புலம்பு 
கொள்‌ நோக்கே!' (நற்‌.113: 11-12) 
இன்பம்‌ 

'ஆம்பலந்‌ தீங்குழல்‌” (சிலப்‌.17) 


(இ) கொன்றையம்‌ குழல்‌ 


Konraiyam kulal 

இன்பம்‌ 

'கொன்றையம்‌ தீங்குழல்‌ 
(சிலப்‌.17) 

(ஒப்பு) Flute, Pipe அமைதி, 
அறுதல்‌, ஆனந்த பரவசம்‌, 
கவர்ச்சி, காற்று, தொடக்கம்‌, 
மகிழ்ச்சி, மயக்கம்‌, மருட்சி, 
மீட்பு, முன்னறிவிப்பு, வளமை; 
காமம்‌ சார்ந்த கடுந்துயரம்‌, 
நம்பிக்கையற்ற காதல்‌. 

Kulavi (child, babe) 

அன்பு - love 

'தாய்‌ உடன்று அலைக்கும்‌ 


காலையும்‌, வாய்விட்டு அன்னாய்‌! 
என்னும்‌ குழவி போல, இன்னா 
செயினும்‌ இனி துதலை 
யளிப்பினும்‌' (குறு.397: 4-6) 
இளமை -young 

குழவி வேனில்‌ விழவு எதிர்‌ 
கொள்ளும்‌' (கலி ,36: 9) 


அருள்‌, அன்பு - mercy, love 
அருள்‌ என்னும்‌ அன்பு ஈன்‌ குழவி 
பொருள்‌என்னும்‌ செல்வச்‌ 


செவிலியால்‌ உண்டு” (குறள்‌.757) 


(ஆ) குழ Kula 
அறியாமை - ignorance / innocence 
மண்டாத கூறி, மழ குழக்கு 


ஆகின்றே' (கலி ,108; 21) 


(இ) தாயைப்‌ பிரிந்த குழவி 
Tayaip pirinta kulavi 

துன்பம்‌ - sorrow 

'பண்பு இல்‌ காவலர்‌ தாய்‌ பிரித்து 
யாத்த நெஞ்சு அமர்‌ குழவி போல' 
(அகம்‌.293: 11-12) 


(F) தாயில்‌ குழவி Tayil kulavi 
துயர்‌ / துன்பம்‌ 


110 


குளவி 


'தாயில்‌ தூவாக்‌ குழவித்‌ துயர்‌ 
கேட்டோர்‌ (மணி.13: 11) 


(௨) தாயிலாக்‌ குழவி Tayilak 
kulavi 
(7) பெருந்துன்பம்‌ 


'தாயிலாக்‌ குழவி போலச்‌ சாதுயர்‌ 
எய்துகின்றேன்‌' (சீவக.1581: 1) 


(ஒப்பு) பெர்‌ அறியாமை, 
இளவேனில்‌, எதிர்காலம்‌, எளிமை, 
தன்‌ விருப்ப இயல்பு, தூய்மை, 
தொடக்கம்‌, நற்பேறு, வளமை, 
விடியல்‌; பண்படாத நிலை, 


பிறரைச்‌ சார்ந்திருத்தல்‌. 


குளத்துக்கயம்‌ Kulattukkayam (a star) 
(1) a 
. கடைக்‌ குளத்துக்‌ கயம்‌ 
காய, . . மேலோர்‌ உலகம்‌ 
எய்தினன்‌' (புறம்‌.229: 1-12) 


ளமீன்‌ 
(smoky star) 
(1) தீமை —evil omen 
குளம்‌ னொடுந்‌ தாள்‌ புகையினும்‌' 
(புறம்‌,395: 35) 


கைதல்‌  Kulamin pukaital 


குளவி (காட்டு மல்லிகை) Kulavi 
(wild jasmine) 


(1) குளிர்ச்சி / தண்மை 

பெருந்‌ தண்‌ குளவி குழைத்த பா 

அடி” (நற்‌,51: 8) 

நறுமணம்‌ 

பெருந்‌ தண்‌ கொல்லிச்‌ சிறு பசுங்‌ 

குளவிக்‌ கடி பதம்‌ கமழுங்‌ கூந்தல்‌' 

(நற்‌,346: 9-10) 

இன்பம்‌ / உவகை 

கல்‌ இவர்‌ இற்றி புல்லுவன ஏறிக்‌ 

குளவி மேய்ந்த மந்தி 

துணையொடு வரை மிசை உகளும்‌ 

நாட!' (ஐங்‌.279: 1-3) 

இனிமை / மகிழ்ச்சி 

கழுநீர்‌ மேய்ந்த கடவாய்‌ எருமை 
குளவிப்‌ பள்ளிப்‌ பாயல்‌ 


கொள்ளும்‌ (சிறு.42,46) 


(2) 


(3) 


(4) 


Kuratu (tongs) 


பொய்யான அன்பு - feigned love 
முட்டிகை போல முனியாது 
வைகலும்‌ கொட்டி உண்பாரும்‌ 
குறடுபோல்‌ கைவிடுவர்‌' 


(நாலடி..208: 1-2) 


Kural (smallness, dwarf) 
குறுமை / சிறுமை 


. ஆயது அங்கு ஓர்‌ குறள்‌ உரு ஆய்‌ 


அடி' கும்ப.சுந்‌.1189: 1) 


ஏமாற்று - deceive 
“பொல்லாக்‌ குறள்‌ உருவாய்‌” 
(நாலா.611: 1) 


குறிஞ்சி Kurinci 


(1) 


(2) 


(3) 


(4) 


(5) 


(7) 


மலையகம்‌ - mountainous tract 
சேயோன்‌ மேய மைவரை 
உலகமும்‌ (தொல்‌ .951) 

கூதிர்‌, யாமம்‌ - winter, mid night 
குறிஞ்சி கூதிர்‌ யாமம்‌ என்மனார்‌ 
புலவர்‌' (தொல்‌,952) 

பனிஎதிர்‌ பருவம்‌ - dew season 
'பனி எதிர்‌ பருவமும்‌ உரித்தென 
மொழிப' (தொல்‌,953) 


புணர்தல்‌ - love life 

புணர்தல்‌ பிரிதல்‌ இருத்தல்‌ 
இரங்கல்‌ ஊடல்‌ இவற்றின்‌ 
நிமித்தம்‌ என்றிவை தேருங்காலை 
திணைக்குரிப்பொருளே' 
(தொல்‌.960) 

வெட்சிப்போர்‌ / அச்சம்‌ - war, 
fear 

'வெட்சிதானே குறிஞ்சியது புறனே 
உட்கு வரத்தோன்றும்‌ ஈர்‌ஏழ்‌ 
துறைத்தே' (தொல்‌,1002) 

அன்பு - love 

'கருங்கோற் குறிஞ்சிப்‌ பூக்‌ 


கொண்டு பெருந்தேன்‌ இழைக்கும்‌ 
நாடனொடு நட்பே” (குறு.3: 3-4) 
சிறப்பு / அருமை - especial, rare 
கருங்‌ காற்‌ குறிஞ்சி மதன்‌இல்‌ 
வான்‌ பூ' (நற்‌.268: 3) 

வீரம்‌ - valour 

குறிஞ்சிக்‌ குன்றவர்‌ மறம்‌ கெழு 
வள்ளி swt (பரி.9: 67). 


குறிஞ்சி (பண்‌) Kuriiici 


111 


(1) 


கூகை 


இரவு / இன்பம்‌ 

கழுது கால்‌ கிளர ஊர்‌ 
மடிந்தன்றே ௨௫௬ கெழு மரபின்‌ 
குறிஞ்சி பாடி' (நற்‌.255: 1-2) 


குறும்பூழ்‌ Kurumpul (a bird) 
(1) பரத்தை 
'குறும்பூழ்ப்‌ போர்‌ கண்டேம்‌; 
அனைத்தல்லது, யாதும்‌ 
அறிந்ததோ இல்லை, நீ வேறு 


(2) 


(3) 


குன்றி 
(1) 


(2) 


(3) 


(1) 


ஓர்ப்பது' (கலி,95: 6-7) 

சிறுமை - minimal, common 
'யானை வேட்டுவன்‌ யானையும்‌ 
பெறுமே: குறும்பூழ்‌ வேட்டுவன்‌ 
வறுங்‌ கையும்‌ வருமே' 

(புறம்‌,214: 4-5) 

தகுதியின்மை - unworthy 
காடுறை வாழ்க்கைக்‌ கருவிளை 
மாக்களை நாடுறைய நல்கினும்‌ 


நன்கொழுகார்‌ - நாடொறும்‌ 
கையுள தாகி விடினும்‌ 
குறும்பூழ்க்குச்‌ செய்யுள தாகு 
மனம்‌ (பழமொழி .96) 

Kunri (a bead) 

சிவப்பு நிறம்‌ 

குன்றி ஏய்க்கும்‌ உடுக்கை' 
(குறு.கட.வா.3) 

சிறிய அளவு / சிறுமை 
உயர்ந்து ஏந்து மருப்பின்‌ 
கொல்களிறு பெறினும்‌, தவிர்ந்து 
விடு பரிசில்‌ கொள்ளலென்‌: 


உவந்து நீ இன்புற விடுதி ஆயின்‌, 
சிறிது குன்றியும்‌ கொள்வல்‌, கூர்‌ 
வேற்‌ குமண!' (புறம்‌,159: 22-25) 
வேடம்‌ - feign 

புறம்‌ குன்றி கண்டனையரேனும்‌, 
அகம்‌ குன்றி மூக்கின்‌ கரியார்‌ 
உடைத்து” (குறள்‌.277) 


Kukai 

அறிவின்மை - foolish 

மாயத்தை அறிய மாட்டேன்‌ 
மையல்கொள்‌ மனத்தனாகிப்‌ 
பேயொத்துக்‌ கூகையானேன்‌ 


பிஞ்ஞகா பிறப்பொன்று இல்லீ' 
(திருநா தேவா 1512: 1-4) 


கூகை ஒலித்தல்‌ 
(ஆ) கூகைக்‌ லம்‌ j ல்‌ 
Kukaik kulam otit tirital 
(2) அஞ்ஞானம்‌ நீங்குதல்‌ - removing 
ignorance 


மேகத்து இடிகுரல்‌ வந்து எழ 


வெருவில்‌ வரை இழியும்‌ 
கூகைக்குலம்‌ ஓடித்திரி சாரல்‌ 
கொடுங்குன்றம்‌' 


(திருஞான.தேவா.2709: 1-2) 


கூகை ஒலித்தல்‌ Kukai olittal 


(1) 


(2) 


(3) 


(4) 


(5) 


வருத்தம்‌, துன்பம்‌, அச்சம்‌, தீமை 
— bad omen 
கடவுள்‌ முது மரத்து, உடன்‌ உறை 
பழகிய, தேயா வளை வாய்‌, தெண்‌ 
கண, கூர்‌ உகிர்‌, வாய்ப்‌ பறை 
அசாஅம்‌. வலி முந்து கூகை! ..... 
~ அஞ்சு வரக்‌ கடுங்‌ குரல்‌ 
பயிற்றாதிமே' (நற்‌, 83: 2- 4, 10) 


இறப்பு 
பாறுபடப்‌ பறைந்த பல்மாறு 
மருங்கின்‌ வேறுபடு குரல 


வெவ்வாய்க்‌ கூகையொடு, பிணம்‌ 
தின்‌ குறுநரி நிணம்‌ திகழ்‌ பல்ல' 
(புறம்‌,359: 1-3) 


(ஆ) கூகை பகற்பொழுதில்‌ 
குழறல்‌ Kukai pakarpolutil kularal 
பாழ்நிலை 

'உணவு;இல்‌ வறுங்கூட்டு 
உள்ளகத்து இருந்து, வளைவாய்க்‌ 
கூகை நன்பகல்‌ குழறவும்‌: 
அருங்கடி வரைப்பின்‌ ஊர்‌ கவின்‌ 
அழிய பெரும்பாழ்‌ செய்தும்‌ 


அமையான்‌' (பட்‌.267-270) 

தீமை, அழிவு, இறப்பு 

அஞ்சத்‌ தக்க குரலினால்‌ கூகைக்‌ 
கோயில்‌ பகல்‌ GYP (சீ£வக.2173: 
4-5) 


(இ) குராலின்‌ குரல்‌ Kurilin kural 
இறப்பு, தீமை, துன்பம்‌ 
'புலவூண்‌ பொருந்திய குராலின்‌ 
குரலும்‌ ,, இன்னா 
இசையொலி என்று நின்றறாது” 
(மணி,6: 76,79) 


(FF) TA 


icaittal 


Kural 


112 


(6) 


(7) 


(8) 


(9) 


கூகை ஒலித்தல்‌ 


அச்சம்‌, துன்பம்‌ 

பராரை வேம்பின்‌. படுசினை 
இருந்த குராஅற்‌ கூகையும்‌ இராஅ 
இசைக்கும்‌” (50.218: 7-8) 


(௨) குரால்‌ ஒலித்தல்‌ Kural olittal 


தீமை 

என்னை மார்பில்‌ புண்ணும்‌ 
வெய்ய: n if அஞ்சுவரு 
குராஅல்‌ குரலும்‌ தூற்றும்‌” 
(புறம்‌,280: 1-5) 

(ஊ) குடிஞை ஒலித்தல்‌ Kutinai 
olittal 

மகிழ்ச்சி 


மயில்கள்‌ ஆலக்‌ குடிஞை இரட்டும்‌ 
துறுகல்‌ அடுக்கத்ததுவே' 

(ஐங,291: 1-2) 

இரவு 

ஆரிடை உழந்த மாதரை நோக்கிக்‌ 


கொடுவரி மறுகும்‌ குடிஞை 
கூப்பிடும்‌ இடிதரும்‌ உளியமும்‌ 
இனையா தேகெனத்‌ தொடிவளைச்‌ 
செங்கை தோளிற் காட்டி” 
(சிலப்‌,13: 30-33) 

(எ) ஆண்டலைக்‌ குரல்‌ Antalaik 
kural 

(10) துன்பம்‌, தீமை, இறப்பு 

ஊண்டலைத்‌ தூற்றிய 
ஆண்டலைக்‌ குரலும்‌ ., as ok 
இன்னா இசையொலி என்று 


நின்றறாது' (மணி .6: 77,79) 


(ஏ) கூகை குழறல்‌ Kikai kularal 
அச்சம்‌ 

குண்டு கண்ணின பேய்களும்‌ 
கூகையும்‌ குழறிக்‌ கணட 


மாந்தாதம்‌ மனங்களைக்‌ கலமலக்‌ 
குறுக்கும்‌' (நீலகேசி 28: 3-4) 


(ஒப்பு Owl அறிவு, இரவு, 
எச்சரிக்கை நிலை, குளிர்காலம்‌, 
முன்னறிவிப்பு, விழிப்பு நிலை; 
அறியாமை, இருள்‌, இறப்பு, 
உயர்‌ பண்பற்ற தன்மை, 
எண்ணக்குலைவு, கவலை, செயல்‌ 
குலைவு, தனிமை, தீமை, துயரம்‌, 


நம்பிக்கை இழப்பு, மன முறிவு. 


கூடம்‌ 





(2) 


கூடல்‌ 


(1) 


(4) 


(5) 


(6) 


(சுத்தியல்‌) Kutam (hammer) 
ஆற்றல்‌ - strong 

'இரும்புபயன்‌ படுக்கும்‌ கருங்கைக்‌ 
கொல்லன்‌ விசைத்து எறி 
கூடமொடு பொரூஉம்‌ உலைக்‌ கல்‌ 
அன்ன. வல்லாளன்னே' 
(புறம்‌.170: 15-17) 

வலிமை - strength 

கருங்‌ கைக்‌ கொல்லன்‌ இரும்பு 
விசைத்து எறிந்த கூடத்‌ திண்‌ 
இசை வெரீஇ” (பெரும்‌.437-438) 


(ஒப்பு) Hammer ஆற்றல்‌, 
உழைப்பு, கருமான்‌, நிலைபேறு, 
படைப்பு, மீட்பு,வளமை, விதி, 
வலிமை பொதுவுடைச்‌ சின்னம்‌; 
அழிவு, பழிதீர்வு. 

Kutal (a city) 

சிறப்பு, உயர்வு, மேன்மை 
பணிவு இல்‌ உயர்‌ சிறப்பின்‌ 


பஞ்சவன்‌ கூடல்‌' (பரி.தி.2: 46) 
அழகு 
உருகெழு கூடலவரோடு, வையை 


(பரி.தி.2: 91) 


தமிழ்‌ 

'தமிழ்கெழு கூடல்‌ தண்கோல்‌ 
வேநீதே' (புறம்‌.58; 13) 

புகழ்‌ 

மாடம்‌ பிறங்கிய மலிபுகழ்க்‌ 
கூடல' (மது.429) 

(ஆ) மதுரை 

புகழ்‌ - fame 

'தண்‌ தமிழ்‌ வேலித்‌ 


தமிழ்நாட்டகம்‌ எல்லாம்‌ நின்று 
நிலைஇப்‌ புகழ்‌ பூத்தல்‌ அல்லது, 


குன்றுதல்‌ உண்டோ மதுரை 
(பரி.தி.9: 1-3) 

செல்வம்‌ - wealth 

கார்த்திகை காதில்‌ கன மகர 
குண்டலம்‌ போல்‌, சீர்த்து 


விளங்கித்‌ திருப்பூத்தல்‌ அல்லது, 
கோத்தை உண்டாகுமோ மதுரை 
(பரி.தி.11: 1-3) 

வளமை - prosperous 

வண்ணம்‌ நீவிய வணங்கு இறைப்‌ 
பணைக்தோள்‌, ஒள்‌ நுதல்‌, 
விறலியர்‌ பூவிலை பெறுக! என, 


113 


(7) 


கூத்தன்‌ 


(1) 


கூந்தல்‌ 
மாட மதுரையும்‌ தருகுவன்‌' 
(புறம்‌,32: 3-5) 
தமிழ்‌ / மகிழ்ச்சி / இன்பம்‌ - 


tamil / happiness / joy 

தமிழ்‌ நிலை பெற்ற, தாங்கு AG 
மரபின்‌ மகிழ்நனை, மறுகின்‌ 
மதுரையும்‌ வறிதே' (சிறு.66-67) 


Kuttan (actor) 
உயிர்‌ -life / soul 
'தோற்பையுள்‌ நின்று தொழிலறச்‌ 
செய்தூட்டும்‌ கூத்தன்‌ புறப்பட்டக்‌ 
கால்‌ (நாலடி.26) 


கூதளம்‌ Kutalam (a plant) 


(1) 


(2) 


கூதிர்காலம்‌, 
fragrance 
HTS கூதளத்து அலரி நாறும்‌ 
(நற்‌,244: 2) 

குளிர்ச்சி - ௦௦௦1 
(வெண்‌ கூதாளத்துத்‌ 
கோதையர்‌: (பட்‌.85) 


நறுமணம்‌ - winter, 


தண்பூங்‌ 


கூந்தல்‌ Kuntal (tresses / hair) 


(1) 


(2) 


(3) 


(4) 


(5) 


இன்பம்‌ - pleasure 

அரிசில்‌ அம்‌ தண்‌ அறல்‌ அன்ன, 
இவள்‌ விரி ஒலி கூந்தல்‌ விட்டு 
அமைகலனே (50.141: 11-12) 
புணர்வு 

செய்வினை முடித்த செம்மல்‌ 
உள்ளமொடு இவளின்‌ மேவினம்‌ 
ஆகி, குவளைக்‌ குறுந்தாள்‌ 
நாள்மலர்‌ நாறும்‌ நறுமென்‌ கூந்தல்‌ 
மெல்‌அணையேமே' (குறு.270: 5-8) 
வளமை 

புதல்‌ மிசை நறு மலர்‌ கவின்‌ 
பெறத்‌ தொடரி, நின்‌ நலம்மிகு 
கூந்தல்‌ தகை கொளப்‌ புனைய 


வாராது அமையலோ இலரே! 
(ஐங்‌.463; 1-3) 

அழகு 

'ஆய்நுதல்‌, அணி கூந்தல்‌, 
அம்பணைத்‌ தடமென்தோள்‌' 
(கலி .40: 8) 


அன்பு / இன்பம்‌ 

கோல்‌ திரள்‌ முன்‌ கைக்‌ குறுந்‌ 
தொடி மகளிர்‌ நாறு இருங்‌ கூந்தல்‌ 
கிழவரைப்‌ படர்ந்தே' 

(புறம்‌,113: 8-9) 


கூந்தல்‌ 


(6) 


(7) 


(8) 


(ஆ) கூந்தல்‌ கழுவுதல்‌ Kuntal 
kaluvutal (hair wash) 

தலைவன்‌ வரவு -arrival of hero 
'ஏகுமின்‌ என்ற இளையர்‌ வல்லே 
இல்‌ புக்கு அறியுநராக, மெல்லென 
மண்ணாக்‌ கூந்தல்‌ மாசு அறக்‌ 
கழீஇ, சில்‌ போது கொண்டு 
பல்குரல்‌ அழுத்திஓய அந்நிலை 
புகுதலின்‌, மெய்‌ வருத்துறா௮ 
அவிழ்‌ பூ முடியினள்‌' (நற்‌.42: 6-11) 


(இ) மண்ணாக்‌ கூந்தல்‌ Mannak 
kintal (unwashed hair) 
பிரிவு - seperation 


'ஏகுமின்‌ என்ற இளையர்‌ வல்லே 
இல்‌ புக்கு அறியுநராக, மெல்லென 
மண்ணாக்‌ கூந்தல்‌ மாசு அறக்‌ 
கழீஇ? (நற்‌.42: 6-8) 

(F) கூந்தல்‌ கொய்தல்‌ Kuntal 
koytal (cutting hair) 

கைம்மை - widowhood 

'ஒள்‌ நுதல்‌ மகளிர்‌ கைம்மை கூர, 
அவிர்‌ அறல்‌ கடுக்கும்‌ அம்‌ மென்‌ 
குவை இருங்‌ கூந்தல்‌ கொய்தல்‌ 
கண்டே” (புறம்‌,25: 12-14) 


(௨) விரிந்த கூந்தல்‌ Virinta kuntal 
(spread out hair) 

தீமை - evil, harmful 

‘SON (GLD நெஞ்சம்‌ தலைஇ 
மனையோள்‌ உளரும்‌ கூந்தல்‌ 
நோக்கி களர கள்ளி நீழற்‌ கடவுள்‌ 
வாழ்த்தி பசி படு மருங்குலை 


கசிபு கைதொழாஅ காணலென்‌. 


கொல்‌ என வினவினை வரூஉம்‌ 
பாண கேண்மதி யாணரது 
நிலையே' (புறம்‌.260: 3-8) 


(ஊ) அவிழ்குழல்‌ Avilkuntal (loose 
hair) 


(10) துன்பம்‌ - woe 


'துறுமலர்‌ அவிழ்குழலாய்‌ 
துறந்தார்நாட்டு உளதாம்கொல்‌ 
மறவையாய்‌ என்னுயிர்மேல்‌ 
வந்ததும்‌ மருள்மாலை சிலப்‌: 
42) 


114 


கூவல்‌ 


(எ) கூந்தல்‌ தீப்பிடித்தல்‌ Kuntal 
fippitittal (hair catching fire) 
(இராவணன்‌ மனைவி 
மண்டோதரியின்‌ கூந்தல்‌ 
தீப்பிடித்தல்‌) 


(11) தீமை, அழிவு, இறப்பு -evil 


(12) தீமை, 


omen 

மன்னவன்‌ தேவி அம்‌ மயன்‌ 
மடந்தைதன்‌ பின்‌ அவிழ்‌ ஓதியும்‌ 
பிறங்கி வீழ்ந்தன துன்‌ அருஞ்‌ 


சுடர்‌ சுடச்‌ சுறுக்‌ கொண்ட 
ஏறிற்றால்‌ இன்னல்‌ உண்டு எனும்‌ 
இதற்கு ஏது என்பதே' 


(கம்ப.சுந்‌.377) 


(ஏ) கூந்தல்‌ தீயில்‌ வெந்திடுதல்‌ 
Kiintal fiyil ventitutal (hair burning) 
அழிவு - bad omen, 


destruction 
கோயிலும்‌ நகரமும்‌ மட நலார்‌ 


குழலும்‌ நம்‌ குஞ்சியோடும்‌ 
தீயினும்‌ வெந்திடுமலால்‌ ஒரு 
நிமித்தம்‌ பெறும்‌ திறனும்‌ 
உண்டோ” (கம்ப.யுத்‌.107; 5-8) 
(ஒப்பு) Hair அன்பு, ஆணின்‌ 
வலிமை, இனவேறுபாடு, கடவுள்‌ 
அருள்‌, சமூக நிலை வளமை, 
வெளிப்புற ஆன்மா. 

கூந்தல்‌ அகற்றுதல்‌ ட 
சிறைப்படுத்துதல்‌, தண்டனை, 
துறவுநிலை. 

தளர்வான கூந்தல்‌ - கன்னிமை, 
துயரம்‌, தூய்மை, பாவிகள்‌. 
விரிகூந்தல்‌ - கீழுலகக்‌ கடவுள்‌, 
சிக்கல்‌, போர்‌. 

நீண்ட கூந்தல்‌ - கன்னிமை, 
தூய்மை, மணப்பெண்‌. 
பொன்னிறக்‌ கூந்தல்‌ - சூரியக்‌ 
கதிர்கள்‌, தூய்மை, நிலைபேறு, 
நிறைவு, வளம்‌, விவேகம்‌, 
வெற்றி. 

செந்நிறக்‌ கூந்தல்‌ - கீழுலகக்‌ 
கடவுளர்‌. 


Kuval (well / spring / fountain) 
நிறைவு / பயன்‌ - fullness, use 
சுரன்‌ முதல வருந்திய வருத்தம்‌ . 
உட... மலி சிறு கூவலின 
தணியும்‌' (நற்‌.41: 3-4) 


கூவல்‌ 


(2) 


(4) 


(5) 


(6) 


(6) 


(7) 


ஈரம்‌ / இரக்கம்‌ - sympathy / pity 
அகல்‌ இடம்‌ குழித்த அகல்‌ வாய்க்‌ 
கூவல்‌ ஆறு செல்‌ வம்பலர்‌ அசை 
விட ஊறும்‌ (அகம்‌,295: 11-12) 


(ஆ) கேணி Kéni 

ஈகை / பயன்‌ - benevolence / use 
'வறன்‌ பொருந்து குன்றத்து உச்சிக்‌ 
கவாஅன்‌ வேட்டச்‌ சீறூர்‌ அகன்‌ 
கண கேணிப்‌ பய நிரைக்கு எடுத்த 
மணி நீர்ப்‌ பத்தர்‌ (நற்‌,92; 4-6) 
தண்மை - coolness 

தண்‌ கேணித்‌ தகை முற்றத்து' 
(பட்‌.51) 

அறிவு - knowledge / wisdom 


தொட்டனைத்து ஊறும்‌ 
மணற்கேணி மாந்தர்க்குக்‌ 
கற்றனைத்து ஊறும்‌ Aay 
(குறள்‌ ,396) 

பயன்‌, உதவி 

'உறைப்பரும்‌ காலத்தும்‌ ஊற்றுநீர்க்‌ 
கேணி இறைத்துணினும்‌ 


ஊராற்றும்‌ என்பர்‌ (நாலடி.184: 1- 
2) 


(இ) கிணறு Kinaru 


ஆழம்‌ - depth 
a . . நெடுங்‌ கிணற்று வல்‌ 
ஊற்று உவரி தோண்டி” 


(பெரும்‌ 97-98) 

ஈகை - benevolence 

'இரப்பவர்க்‌ Fur குறைபடுமென்‌ 
றெண்ணிக்‌ கரப்பவர்‌ கண்டறியர்‌ 


கொல்லோ - பரப்பிற்‌ 
றுறைத்தோணி நின்றுலாம்‌ 
தூங்குந ர்ச்‌ சேர்ப்ப 


இறைத்தோறும்‌ ஊறுங்‌ கிணறு” 


(பழமொழி 378) 

பயன்‌ 

மல்கு திரைய கடற்கோட்‌ 
டிருப்பினும்‌ வல்லூற்று உவரில்‌ 
கிணற்றின்கண்‌ சென்றுண்பர்‌ 
செல்வம்‌ பெரிதுஉடையர்‌ 
ஆயினும்‌ சேட்சென்றும்‌ நல்குவார்‌ 
கட்டே pens’ (நாலடி .263) 


(F) ஊருணி Uruni 
பயன்‌ - utility 


கூற்றம்‌ 


ஊருணி நீர்‌ நிறைந்தற்றே உலகு 
அவாம்‌ பேர்‌ அறிவாளன்‌ திரு 
(குறள்‌,215) 


(ஒப்பு) Well ஆசி, ஆழ்ந்த 
அறிவு, ஆழம்‌, ஆன்மா, 
இரசியம்‌, உண்மை, கடவுள்‌ 
இயல்பு, எல்லையற்ற கருணை, 
கருப்பை, சிந்தனை, நற்பேறு, 
நிறைவு, நீதி, நோக்கீடுபாடு, 
பிறப்பு, புனிதத்தன்மை, பொறுப்பு, 
மறுபிறப்பு, வளமை, வாழ்வின்‌ 
மூலம்‌; இறப்பு, கீழுலகம்‌, 
தேங்கிய நிலை; தூய்மைப்‌ 
படுத்துதல்‌. 
கூவிளம்‌ Kபvilam (a flower) 

(1) நறுமணம்‌, தூய்மை, சிவன்‌ - 
fragrance, pure, Siva 
'வெறிவிரவு கூவிள நல்‌ 


கூளி Kuli 


(1) 


(2) 


தொங்கலானை (திருநா.தேவா.61: 
1) 


(evil spirit) 
கடுமை 
'கூறாமல்‌ 
செல்லும்‌ 
கலி.கட.வா.3) 
அச்சம்‌ - fear 
'பெருவிழாக்‌ கழிந்த, பேஎம்‌ முதிர்‌ 
மன்றத்து, .. .. .. .. கணம்‌ கொள்‌ 
கூளியொடு கதுப்பு இகுத்து 
அசைஇ: (பட்‌.255,259) 


- cruel 


குறிதததன்மேல்‌ 
கடுங்கூளி' 


கூழ்மரம்‌ Kulmaram (pulp tree) 
(1) அன்பு மிகுதி - boundless love 


'எல்லையொன்று இன்றியே 
இன்னாசெய்‌ தாரையும்‌ ஒல்லை 
வெகுளார்‌ உலகாள்தும்‌ என்பவர்‌ 
சொல்லின்‌ UMTAL SSD 
தாள்நிழல்‌ கொள்பவே 
கொல்லையுள்‌ கூழ்மரமே போன்று” 


(பழமொழி .256) 


கூற்றம்‌ Kurram (death god) 
(1) மாறாமை -unchanging 


'மாற்றருங்‌ கூற்றம்‌ சாற்றிய 


பெருமையும்‌ (தொல்‌,1025) 


கூற்றம்‌ 


(2) துன்பம்‌, பிரிவ - sorrow, 
seperation 
'கூதிர்‌ உருவின்‌ கூற்றம்‌ காதலர்ப்‌ 
பிரிந்த எற்குறித்து வருமே? 
(குறு.197: 4-5) 

(3) அறனின்மை - unrighteous 
'உறல்முறை மரபின்‌ கூற்றத்து 
அறன்‌ இல்‌ கோல்‌ நற்கு 
அறிந்திசினோரே' (குறு.267: 7-8) 

(4) கொலை -killing 
‘Fa DOS தன்ன கொலைவேல்‌ 


மறவர்‌' (1.283: 5) 

(5) சீற்றம்‌, சினம்‌ - angry, wrath 
'மாற்று அருஞ்‌ சீற்றத்து, மா இருங்‌ 
கூற்றம்‌' (பதி.51: 35) 

(6) வலிமை - powerful 
மன்பதை சவட்டும்‌ கூற்ற முன்ப 
(பதி 84: 7) 

(7) இறப்பு - death 
'ஒனனார்‌ உடங்கு உண்ணும்‌ 
கூற்றம்‌ உடலே' (பரி.,2; 50) 

(8) நிலையாமை - transitory 
'நாற்றம்சால்‌ நளிபொய்கை 
அடைமுதிர்‌ முகையிற்குக்‌ 
கூற்றம்போல்‌ கறைபடு உம்‌ 
வாழ்நாளும்‌ நிலையுமோ' 

(கலி].17: 11-12) 

(9) ஒப்பின்மை - unmatched 
'தமிழ்தலை மயங்கிய தலையாலங 
கானத்து மன்னுயிர்ப்‌ பன்மையும்‌ 
கூற்றத்து ஒருமையும்‌ நின்னொடு 
தூக்கிய Gleucsr Goud செழிய' 
(புறம்‌, 19: 2-4) 

(10) இரக்கமின்மை - uncompassionate 
நனி பேதையே நயன்‌ இல்‌ 
கூற்றம்‌!' (புறம்‌,227: 1) 

(11) அழிவு - destruction 
பேயும்‌ அணங்கும்‌ உருவு கொண்டு 
அய்கோல்‌ கூற்றக்‌ கொல்தேர்‌, 
கழுதொடு கொட்ட” (மது,632-633) 

(12) இன்னாமை - unpleasant 
'கூற்றத்தைக்‌ கையால்‌ 
விளித்தற்றால்‌ ஆற்றுவார்க்கு 
ஆற்றாதார்‌ இன்னா செயல்‌' 
(குறள்‌, 894) 

(13) நடுவுநிலைமை, 
neutral, merciless 
'என்னானும்‌ ஒன்றுதம்‌ கையுறப்‌ 
பெற்றக்கால்‌ பின்னாவ தென்று 
பிடித்திரா முன்னே கொடுத்தார்‌ 
உயப்போவர்‌ கோடில்தீக்‌ கூற்றம்‌ 


அருளின்மை - 


116 


கூற்றம்‌ 


ச்‌ 


தொடுத்தாறு செல்லும்‌ சுரம்‌ 
(நாலடி.5) 

(14) அச்சம்‌ - fear 
அறிமின்‌ அறநெறி அஞ்சுமின்‌ 
கூற்றம்‌' (நாலடி. 172: 1) 

(15) கொடுமை, துன்பம்‌ - cruel, pain 


'கொலைவேல்‌ நெடுங்கண்‌ 
கொடுங்கூற்றம்‌ வாழ்வ தலைநீர்த்‌ 
தண்கானல்‌ அறியேன்‌ 
அறிவேனேல்‌ அடையேன்‌ 
மன்னோ' (சிலப்‌.7.10) 

(ஆ) கூற்று யாப 

சினம்‌ - wrath 

கூற்று வெகுண்டு வரினும்‌, 
மாற்றும்‌ ஆற்றலையே' (பதி.14: 10) 
இறப்பு - death 

'உயிர்‌ உண்ணும்‌ கூற்றுப்‌ 
போன்றன' (புறம்‌,4: 12) 
இன்னாமை, அறனின்மை — 
harmful, unrighteous 

'இன்னாது உற்ற அறன்‌ இல்‌ 
கூற்றே!” (புறம்‌.255: 4) 

கொலை -killing 


குமரிப்‌ படை தழீஇய கூற்று 
வினை ஆடவர்‌ (புறம்‌,294: 3) 
அருளின்மை, இரக்கமின்மை - 
merciless, pitiless 

'ஆள்பார்த்து உழலும்‌ அருளில்‌ 
கூற்றுண்மையால்‌ தோட்கோப்புக்‌ 


காலத்தால்‌ கொண்டுய்ம்மின்‌ 
பீட்பிதுக்கிப்‌ பிள்ளையைத்‌ 
தாய்‌அலறக்‌ கோடலான்‌ மற்றதன்‌ 
கள்ளம்‌ கடைபிடித்தல்‌ நன்று” 
நாலடி ,20) 

(இ) மீளி Mili 

வலிமை - strength 

மீளி முன்பின்‌ காளி காப்ப 
(ஐங்‌,374: 2) 


(16) ஆற்றல்‌ - powerful 
'மீளிவேல்‌ தானையர்‌ (கலி. 31: 
24) 
சீற்றம்‌ - wrath 
மீளி மறவனும்‌ போன்ம்‌' (கலி, 
104: 50) 


(ஈ) காலன்‌ Kalan 
சினம்‌, வலிமை - anger, strength 


கூற்றம்‌ 


'காலன்‌ அனைய கடுஞ்சினமுன்ப!' 
(பதி, 39: 8) 


இறப்பு - death 
மடங்கலும்‌, கணிச்சியும்‌, 
காலனும்‌, கூற்றும்‌, தொடர்ந்து 


செல்‌ அமையத்துத்‌ துவன்று உயிர்‌ 
உணீஇய' (கலி. 105: 20-21) 
துன்பம்‌ - woe 

காலன்‌ போல்‌ வந்த கலக்கத்தோடு 
என்தலை மாலையும்‌ வந்தன்று, 
இனி' (கலி, 143: 40-41) 
இரக்கமின்மை - pitiless 





காலன்‌ என்னும்‌ கண்ணிலி 
உய்ப்ப' (புறம்‌,240: 5) 

(௨) மடங்கல்‌ Matankal 

வலிமை 

ஒல்லா மயலொடு பாடு இமிழி்பு 
உழிதரும்‌ மடங்கல்‌ வண்ணம்‌ 


கொண்ட கடுந்‌ திறல்‌' (பதி .62: 7-8) 
சினம்‌ 


'மடங்கல்போல்‌ சினைஇ 
மாயஞ்செய்‌ அவுணரை' (கவி.2: 3) 
இறப்பு 

'மடங்கலும்‌, கணிச்சியும்‌, 
காலனும்‌, கூற்றும்‌, தொடர்ந்து 


செல்‌ அமையத்துத்‌ துவன்று உயிர்‌ 
உணீஇய' (கலி,105: 20-21) 


மாறாமை 
'மடங்கல்‌ உண்மை மாயமோ 
அன்றே” (புறம்‌.365: 9) 
(ஊ) மன்‌ Naman 
அழிவு - destruction 
E செங்‌ கனலியும்‌, கூற்றமும்‌, 
ஞமனும்‌, மாசு இல்‌ ஆயிரம்‌ கதிர்‌ 
ஞாயிறும்‌, தொகூஉம்‌ ஊழி 
ஆழிக்கண்‌' (பரி.3: 21-23) 

(17) நடுநிலைமை - unbiased 
திருந்து கோல்‌ ஞமன்‌ தன்‌ 


மெய்யின்‌ பிரிவித்து' (பரி.5: 61) 


(er) மறலி Marali 


வலிமை 

மறலி யன்ன களிற்றுமிசை 
யோனே (புறம்‌.13:4) ` 

இறப்பு 

வழித்திரு மைந்தன்‌ ஆவி 
கொளவரும்‌ மறலி ஊர்திக்‌ 


117 


கெண்டை 


கழுத்தணி மணியின்‌ ஆர்ப்போ' 
(பெரிய,1: 3.28) 


கணிச்சிக்‌ கூர்ம்படைக்‌ 
Kaniccik 


(ஏ) 

க ல்‌ வன்‌ 
kurmpataik katuntiral oruvan 
இறப்பு 

கணிச்சிக்‌ கூர்ம்படைக்‌ கடுந்திறல்‌ 
ஒருவன்‌ பிணிக்கும்‌ காலை, 
இரங்குவிர்‌ மாதோ" 

(புறம்‌,195: 4-5) 


கூற்றுவன்‌ பாசம்‌ Kurruvan pacam 


(1) 


கூனி Kuni 


(1) 


கெண்டை. 


(1) 


(2) 


(9) 


(4) 


துன்பம்‌ 

'பெறலரு மென்மகள்‌ பிரிந்தனள்‌ 
அம்மெனக்‌ கூறியகிளவி 
கூற்றுவன்‌ இமிழ்த்த பாசம்‌ 
போலப்‌ பையுள்‌ செய்ய' 


(பெருங்‌,உஞ்‌.47: 246-248) 


(a villainous character) 
தீமை, கொடுமை 

'இன்னல்‌ செய்‌ இராவணன்‌ இழத்த 
தீ மைபோல்‌ துன்னருங 
கொடுமனக்‌ கூனி தோன்றினாள்‌' 
(கம்ப.அயோ 132: 3-4) 


Kentai (a fish) 

பரத்தை - prostitute 

அரில்‌ பவர்ப்‌ பிரம்பின்‌ வரிப்புற 
விளை கனி குண்டுநீர்‌ இலஞ்சிக 
கெண்டை கதூஉம்‌' (குறு.91: 1-2) 
மகளிர்‌ - women 

குருகு கொளக்‌ குளித்த கெண்டை 
அயலது உருகெழு தாமரை 
வால்முகை வெரூஉம்‌ 

(குறு,127: 1-2) 

நீர்வளம்‌ - rich water resource 
கெண்டை பாய்தர அவிழ்ந்த 
வண்டு பிணி ஆம்பல்‌ நாடு 
கிழவோனே' (ஐங்‌ ,40: 4-5) 


(ஆ) கயல்‌ Kayal 
தலைவி 

கயல்‌ ஆர்‌ நாரை 
சேக்கும்‌” (ஐங்‌,9; 4) 
பரத்தை 


போர்வில்‌ 


கை 
கூரல்‌ கொக்கின்‌ குறும்பறைச்‌ 
சேவல்‌, வெள்ளி வெண்தோடு 
அன்ன, கயல்குறித்து' 
(அகம்‌,346: 3-4) 

(5) வளமை -flourishing 
'குறுங்காற்‌ காஞ்சிக்‌ கொம்பர்‌ ஏறி, 
நிலாமருள்‌ குட்டம்‌ நோக்கி, 
நெடிதுஇருந்து, புலவுக்‌ 
கயலெடுத்த பொன்வாய்‌ 
மணிச்சிரல்‌' (சிறு,179-181) 

கை Kai 

(1) வன்மை - strong 
வன்‌ கை இடையன்‌ எல்லிப்‌ 
பரீஇ)' (நற்‌.169: 7) 

(2) உதவி - help, assist 
'கண்ணுறு விழுமம்‌ கை போல்‌ 
உதவி' (50.216: 3) 

(3) ஈகை - benevolence, giving 
ஓவாது: ஈயும்‌ மாரி வண்கை 
(குறு.91: 5) 

(4) உழைப்பு - hard work, effort 
புன்‌ புலம்‌ வித்தும்‌ வன்‌ கை 
வினைஞர்‌” (பதி.58: 15) 

(5) பயன்‌ 
'பிடிக்ககணம்‌ சிதறும்‌ 
பெயல்மழைத்‌ தடக்கை” (சிறு. 124) 

(6) முயற்சி - perseverance, persistance 


(7) 


(8) 


(9) 


(10) 


நன்கு திரண்டு பெரியவாம்‌, 
ஆற்றவும்‌ முன்கை நெடியார்க்குத்‌ 
தோள்‌' (பழமொழி, 156) 


நட்பு - friendship 

'இன்னா செயினும்‌ விடுதற்கு 
அரியாரைத்‌ துன்னாத்‌ துறத்தல்‌ 
தகுவதோ துனனரும்சீ ர்‌ 
விண்குத்து நீள்வரை வெற்ப 
களைபவோ கண்குத்திற்று 


என்றுதம்‌ கை (நாலடி.226) 


(ஆ) தடக்கை tatakkai 
புகழ்‌ - fame 
படியோர்த்‌ தேய்த்த 
தடக்கை' (அகம்‌ ,22: 5) 
வெற்றி - victory 
ஓடுபுறம்‌ கண்ட, 
தடக்கை' (அகம்‌ 22: 5) 
வலிமை - strong 
'எழுமரம்‌ கடுக்கும்‌ தாள்‌ தோய்‌ 
தடக்‌ கை' (புறம்‌,90: 10) 


பலபுகழ்‌ 


தாள்தோய்‌ 


118 


(11) 


(12) 


(19) 


(14) 


கைமேல்‌ கைவைத்துப்‌.. 


(இ) உடுக்கை இழந்தவன்‌ கை 
utukkai ilantavan kai 

உதவி / நட்பு - help, aid, 
friendship 

'உடுக்கை இழந்தவன்‌ கை போல, 
ஆங்கே இடுக்கண்‌ களைவதாம்‌ 


நட்பு' (குறள்‌.788) 


(ஈ) நீண்டகை Nintakai 

ஈகை - benevolence, giving 

'தேயங்‌ காவலனாய்த்‌ திசை 
யாவினும்‌ ஈய நீண்டகை யேந்த 
னகர்திசை' (நீலகேசி 23: 2-3) 


(௨) வளர்கை Valarkai 

அருள்‌ 

'சூலம்‌ ஏந்தி வளர்‌ கையினர்‌' 
(திருஞான.தேவா.2429: 1) 


(ஊ)வளையுடைக்கை Valaiyutaikkai 
மென்மை பெண்மை 
'வளையுடைக்‌ கையிற்‌ சூலம்‌ 


ஏந்தி” (சிலப்‌,12: 1.60) 


(எ) தாள்‌ தழுவு கையன்‌ Tal 
taluvu kaiyan 

சிறப்பு 

தாள்‌ தழுவு கையன 
தாமரைப்பூஞ்‌ சேவடியன்‌' 
(திருநா.தேவா.1275: 1) 

(ஒப்பு) Hand அரச உரிமை, 
அன்பு, ஆதாரம்‌, உழைப்பு, 
தியாகம்‌, நட்பு, பாதுகாப்பு, 
பாரடு, பிறப்பித்தல்‌, மேன்மை, 
வணக்கம்‌, வாழ்த்து, 


விருந்தோம்பும்‌ பண்பு. 


கைம்மேல்‌ கைவைத்துப்‌ பொரிமுகந்து 
அட்டல்‌ 
81181 


Kaimel kaivaittup porimukantu 

(1) திருமணம்‌ 
'வரிசிலை வாள்‌ முகத்து 
என்னைமார்‌ தாம்‌ வந்திட்டு, 
எரிமுகம்‌ பாரித்து என்னை 
முன்னே நிறுத்தி, அரிமுகன்‌ 


அச்சுதன்‌ கைம்மேல்‌ என்‌ கை 


கொடி 


கொடி 
(1) 


(2) 


(3) 


(4) 


(5) 


(6) 


(7) 


(8) 


(9) 


(10) 


வைத்துப்‌ பொரிமுகந்து அட்டக்‌ 
கனாக்‌ கண்டேன்‌ (நாலா 564) 


Koti 

சிறப்பு - renown 

கொடிநிலை, கந்தழி, வள்ளி 
என்ற வடுநீங்கு சிறப்பின்‌ 
முதலன மூன்றும்‌ கடவுள்‌ 


வாழ்த்தொடு கண்ணிய வருமே 
(தொல்‌. 1034) 
உயர்வு - eminence 
ஏந்து கோட்டு யானை இசை 
வெங்‌ கிள்ளி வம்பு அணி உயர்‌ 
கொடி அம்பர்‌ சூழ்ந்த' (நற்‌,141: 9- 
10) 
வெற்றி - victory 

. செற்றார்‌ வெல்கொடி 
அரணம்‌ 'முருக்கிய (ஐங்‌ 429: 2-3) 
அசைவு - move, sway 
கடும்‌ பரி நெடுந்‌ தேர்‌ மீமிசை 
நுடங்கு கொடி' (பதி,80: 14) 
போர்‌ அறிவிப்பு - announcing 
war 
'செருப்‌ புகன்று எடுத்த சேண்‌ 
உயர்‌ நெடுங்‌ கொடி 
(திருமுரு. 67) 
புகழ்‌, வெற்றி - fame, victory 
புலவுப்‌ படக்‌ கொன்று, மிடை 
தோல்‌ ஒட்டி, புகழ்‌ செய்து எடுத்த 
விறல்‌ சால்‌ நன்‌ கொடி 
(மதுரை.370-371) 
போர்‌ - war 
போர்க்கொடித்‌ 
பொருபுனல 
(களவழி.17: 4) 
வீரம்‌ - valour 
வேறு வேறு இயற்றி வீரக்‌ 
கொடியையும்‌ அறுத்து விழ்த்தி' 
(கம்ப.யுத்‌.2060: 3) 


தானைப்‌ 
நீர்நாடன்‌' 


(ஆ) யானைக்கொடி Yanaikkofi 
வலிமை - strength 
'நின்னொன்று 

யானை' (பரி,4: 40) 


உயர்கொடி 


(இ) ஏற்றுக்கொடி Errukkoti 
சிவன்‌ 

ஊர்தி வால்‌ வெள்‌ ஏறே: சிறந்த 
சீர்‌ கெழு கொடியும்‌ அவ்‌ ஏறு 
என்ப: (புறம்‌.கட.வா.3-4) 


119 


(11) 


(12) 


(13) 


(14) 


(15) 


(16) 


கொடி 


(ஈ) கோழிக்‌ கொடி Kolik koti 
வெற்றி 

கோழி ஓங்கிய வென்று அடு 
Non கொடி வாழிய பெரிது 
திருமுரு.38-39) 


(௨) பதாகை அற்று வீழ்தல்‌ 
patakai arru viltal (fall of banner) 
தோல்வி - failure, defeat 
'பொடியுடைக்‌ கானம்‌ எங்கும்‌ 
குருதிநர்‌ பொங்க வீழ்ந்த 
தடியுடை எயிற்றுப்‌ பேழ்‌ வாய்த்‌ 
தாடகை தலைகள்‌ தோறும்‌ 
முடியுடை அரக்கற்கு அந்நாள்‌ 
முந்தி உற்பாதம்‌ ஆக படியிடை 
அற்று வீழ்ந்த வெற்றி அம்‌ 
பதாகை ஒத்தாள்‌ 
(கம்ப.பால.1213) 


(oar) கொடியை அறுத்து 
வீழ்த்துதல்‌  Kotiyai aruttu vilttutal 
(cutting a flag) 

வெற்றி 

வேறு வேறு இயற்றி வீரக்‌ 
கொடியையும்‌ அறுத்து வீழீத்தி' 
(கம்ப .யுத்‌.2060: 3) 


(௪) கொ i லத்தில்‌ 
வீழ்தல்‌ Koti arru nilattil viltal (flag 
falling on ground) 
தீமை, தடை, 
obstruction 
சக்கர நெடுங்கொடி அற்றனவாகி 
இருநில மருங்கில்‌ சிதைவன 
வீழவும்‌' (பெருங்‌.மகத.27: 77-78) 


இறப்பு : 


(ஏ) 
koti 
APS 

‘BID ON OBS கொடியனார்‌ 
மின்னிற்‌ தோன்றவும்‌' (சூளா.41: 
3) 


துகிலிகைக்‌ கொடி tukilitaik 


(ஐ) பாம்புக்கொடி 801001 


துரியோதனன்‌ 

'புள்ளிருக்கும்‌ தார்‌ மார்பன்‌ 
பூம்புகார்‌ வாழ்‌ களியேம்‌ 
சுள்ளிருக்கும்‌ கள்ளை உண்டு 
சோர்விலேம்‌ உள்ளபடி 


கொடி 


சொல்லவா வாலி துரோபதையை 


(17) 


(18) 


(19) 


(20) 


மூக்கரிந்தது அல்லவா மாபாரதம்‌' 
(தனிப்‌.120) 


(ஒ) மகரக்கொடி Makarakkoti 
வெற்றி, இன்பம்‌ 

‘LOST வெல்கொடி மைந்தன்‌ 
திரிதர' (சிலப்‌,4: 83) 

மன்மதன்‌ 


புன்னைப்‌ பொதும்பர்‌ மகரத்திண்‌ 
கொடியோன்‌ எய்த புதுப்புண்கள்‌' 
(சிலப்‌.7: 37) 


(ஓ) மீனேற்றுக்‌ கொடி 
Minerrukkoti 
காமன்‌ 


பீனேறுயர்த்த கொடிவேந்தனை 
வென்ற பெர்ற்பில்‌' (ச வக.பதி.6: 
1) 


(ஒள) மீன்‌ கொடி Min koti 


மன்மதன்‌ 

மீன்‌ வரு கொடியவன்‌ விறல்‌ 
அடும்‌ மறவோன்‌' 
(கம்ப.ஆரண .110: 3) 

(க) விடை சேர்‌ கொடி vitai ver 
koti 

சிவபெருமான்‌ 


'உண்ணற்கு அரிய நஞ்சை உண்டு 
ஒரு தோழம்‌ தேவர்‌ விண்ணில்‌ 
பொலிய அமுதம்‌ அளித்த 
விடைசேர்‌ கொடி அண்ணல்‌ 
(திருஞான தேவா 18: 1-4) 


(Œ) ஏறுடை வெல்கொடி Ertai 
velkoti 

சிவபெருமான்‌ 

'ஏறுடை வெல்கொடி எந்தை மேய 
இராமேச்சுரம்‌' 


(திருஞான .தேவா 2974: 3) 


(ச) வீணைக்கொடி Vinaikkoti 
இராவணன்‌ 
கடிப்பக்‌ 

காணதகும்‌ 


கடிது உற்றவன்‌ 
நீண்ட வீணைக்‌ 
கொடிப்‌ பற்றி ஒடித்து உயர்‌ 
வானவர்‌ ஆசி கொண்டான்‌ 
(கம்‌ப,ஆரண்‌ ,907: 3-4) 


120 


(21) 


(22) 


கொடி 


(6) வெண்கொடி Venkoti 
அமைதி / சாந்தம்‌, மகிழ்ச்சி 
விண்ணியல்‌ மாடம்‌ விளங்கு 
ஒளிவீதி வெண்கொடி எங்கும்‌ 
விரிந்து இலங்க' (திருஞான. 
தேவா .225: 1-2) 


தூய்மை, தூய மனம்‌ 

சோதி வெண்‌ கொடிகள்‌ ஆடும்‌ 
சுடர்‌ நெடு மறுகிற்‌ போகி 
(பெரிய 5.8) 

(ட) இராவணனின்‌ வீணைக்‌ 
கொ மேல்‌ s ம்‌ காகமும்‌ 


மொய்த்தல்‌ Irāvaņanin vinaikkoti mél 
kalukum kakamum moyttal (birds of 
prey on flags) 


(23) தீமை, இறப்பு, அழிவு - evil 


(24) 


omen 

எழுது வீணை கொடு ஏந்து 
பதாகை மேல்‌ கழுகும்‌ காகமும்‌ 
மொய்த்தன (கம்ப.யுத்த.3664: 1-2) 


(ண) கரனின்‌ கொடிமேல்‌ 
காக்கைக்‌ கூட்டங்கள்‌, போரிட்டுக்‌ 
£G விழுர்‌ லம்பிக்‌ 
கொண்டு புரளுதல்‌ Karanin 
kotimel kakkaik kuttankal, porittuk 
kile viluntu pulampik kontu puralutal 
(crows crowding on flag) 

தீமை, இறப்பு, அழிவு - evil 
omen 

கருதி வீர நின்‌ கொடிமிசைக்‌ 
காக்கையின்‌ கணங்கள்‌ பொருது 
வீழ்வன புலம்புவ நிலம்‌ படப்‌ 
புரள்வ' (கம்ப.ஆரண்‌ .429: 3-4) 


(ஒப்பு) Flag அடையாளம்‌, 
ஆற்றல்‌, சுய துணிவுரை, 
நாட்டுப்பற்று, போரின்‌ நிலை, 
கொடி மெதுவாக கீழிறக்கப்‌ 
படுதலும்‌, வேகமாக மேலேற்றப்‌ 
படுதலும்‌ - வணக்கம்‌ 
செலுத்துதல்‌. 

பாதியில்‌ ஏற்றப்பட்ட கொடி - 
இழவு நிகழ்ச்சி. 


தலைகீழாக ஏற்றப்பட்ட கொடி - 
பேரிழப்பு, அவல நிலை. 


கொடி 


கொடி 
(1) 


(2) 


(3) 


(4) 


(4) 


கறுப்புக்‌ கொடி - 
கடற்கொள்ளையர்‌, 
குற்றவாளிகளின்‌ செயல்‌ முறை. 
சிவப்புக்‌ கொடி - அபாயம்‌, 
அரசழிவு, அமைதிக்கேடு, ஏலம்‌, 
குழப்பம்‌, சமதர்மம்‌, புரட்சி. 
வெள்ளைக்‌ கொடி - அமைதி, 
சரணடைவு, தற்காலப்‌ 
போர்நிறுத்தம்‌. 

மஞ்சள்‌ கொடி - தொற்று நோய்‌ 
அபாயம்‌. 

Koti (creeper) 

பெண்‌ 

கொடி ஒன்று நின்பனிக்கு எதிரே 
சென்று கும்பிட்டாள்‌ உயிர்‌ 
ஒன்றும்‌ கொடு வந்தாளே 
(தனிப்‌.95: 7-8) 

(ஆ) வல்லி Valli 

மென்மை 

திருத்தம்‌ பயிலும்‌ சுனை 
குடைந்தாடிச்‌ சிலம்பெதிர்கூய்‌ 
வருத்தம்‌ பயின்றுகொல்லோ 
வல்லி மெல்லியல்‌ வாடியதே' 
(திருக்கோ .6: 62.3-4) 

APS 

காய்த்து நின்று கண்தெறூஉம்‌ 


காமர்‌ வல்லி மாதரார்‌ (ச வக.154: 


2) 

பெண்மை 

கடிகமழ்‌ பாரி சாதம்‌ 
அதனொடெொர்‌ காம வல்லி” 


(சூளா .1563: 5-6) 


(இ) வல்லி நடுதல்‌ Valli natutal 


மங்கலம்‌ 


காய்க்குலைக்‌ கமுகும்‌ வாழையும்‌ 
வஞ்சியும்‌ 
கரும்பு நடுமின்‌' (மணி. 1: 46-47) 


பூக்கொடி வல்லியும்‌ 


(ஈ) கொம்ப ல்லாக்‌ கொ 
Kompar illak koti (pole less creeper) 

(25) துன்பம்‌,  அலமருதல்‌ - WO, 
depression 


கொம்பர்‌ இல்லாக்‌ கொடி போல்‌ 
அலமந்தனன்‌' (திருவா ,6: 20. 1-2) 


121 


கொல்லி 


கொடுங்குன்றின்‌ நீள்குடுரி மேல்‌ தேன்‌ 
விரும்பும்‌ முடவன்‌ Kotunkunrin 
nilkutumi mel ten virumpum mutavan 
(1) இயலாமை 
'கோற்றேன்‌ குளிர்தில்லைக்‌ 
கூத்தன்‌ கொடுங்குன்றின்‌ 
நீள்குடுமி மேல்‌ தேன்‌ விரும்பும்‌ 
முடவனைப்‌ போல மெலியு 
நெஞ்சே (திருக்கோ 14; 150. 2-3) 


- helpless 


கொண்டல்‌ (கீழ்க்காற்று) Kontal 
(easterly) 
(1) வருத்தம்‌ - grieve 
அழிதக வந்த கொண்டலொடு 
கழி படர்க்‌ காமர்‌ நெஞ்சம்‌ 


கையறுபு இனைய” (அகம்‌.40: 7-8) 


வமிகாட்டுவித்தல்‌ 
(dumb 


கொத்தைக்‌ ங்க 


Kottaikku munkar valikattuvittal 
leading the blind) 

(1) இயலாமை - inability 
'எத்தைக்‌ கொண்டு எத்தகை ஏழை 
அமணொடு இசைவித்து எனைக்‌ 
கொத்தைக்கு மூங்கர்‌ 
வழிகாட்டுவித்து என்னக்‌ கோகு 
செய்தாய்‌” (திருநா .தேவா .2136: 1-4) 


கொம்பு Kompu (pole) 

(1) உதவி, அருள்‌ - support, grace 
உழுந்து இட இடம்‌ இலை உலகம்‌ 
எங்கணூம்‌ அழுந்திய உயிர்க்கு 
எலாம்‌ அருட்‌ கொம்பு ஆயினான்‌ 
(கம்ப.பால.703: 1-2) 


கொல்லி Kolli (a mountain) 


(1) உயர்வு - height 
உரை சால்‌ உயர்‌ வரைக்‌ 
கொல்லிக்‌ குடவயின்‌' (5.185: 7) 
(2) பயன்‌ 


பயம்‌ கெழு பலவின்‌ கொல்லிக்‌ 
குடவரை' (நற்‌.192: 8) 
கடவுட்டன்மை - divine 

செவ்‌ வேர்ப்‌ பலவின்‌ பயம்‌ கெழு 
கொல்லித்‌ தெய்வம்‌ காக்கும்‌ தீது 
தீர்‌ நெடுங்‌ கோட்டு' (60.201: 5-6) 
தண்மை 


(3) 


(4) 


கொவ்வை 


'பெருந்‌ தண்‌ கொல்விச்‌ சிறு பசுங்‌ 
குளவி” (60.346: 9) 

(5) அச்சம்‌ 
'பெரும்பூண்‌ பொறையன்‌ 
பேஎமுதிர்‌ கொல்லி' (குறு.89: 4) 

(6) வளமை 
சுரும்பு ஆர்‌ சோலைப்‌ பெரும்‌ 
பெயற்‌ கொல்லி” (பதி.81: 24) 

(7) மேன்மை / சிறப்பு - excellence 
வெல்‌ போர்‌ வானவன்‌ கொல்லி 
மீமிசை' (9610.33: 14) 

(8) விரிவு - wide 
ae ee .. பறையன்‌ கார்புகன்று 
எடுத்த சூர்புகல்‌ நனந்தலை 
மாஇருங்‌ கொல்லி உச்சித்‌ தாஅய்‌' 
(அகம்‌,303: 4-6) 


கொவ்வை Kovvai (a fruit) 

(1) சிவப்பு நிறம்‌ 

ce te . நசையவர்க்குக்‌ கூடுவ 

த வானைக்‌ கொவ்வைபோல்‌ 
செவ்வாயாய்‌' (ஏலாதி ,34: 2-3) 


(ஆ) கனி Kani 

சிவப்பு நிறம்‌ 

கனிதரு செவ்வாய்‌ உமையொடு 
காளிக்கு' (திருவா .2: 142) 


கொள்ளி மாலை Kolli 118181 
(1) கடுமை -cruel 
்‌ கொள்ளி மாலையும்‌ கொடிபடு 
கூறையும்‌ அகலும்‌ .. .. . கள்ளி 
யாரிடைக்‌ கலந்ததோர்‌ தோற்றமும்‌ 
கடிதே' (நீலகேசி 30: 2,4) 


கொற்கை Korkai (a town/ port) 

(1) வளமை -prosperity 
முத்துப்‌ படு பரப்பின்‌ கொற்கை 
முன்‌ துறை' (நற்‌.23; 6) 

(2) சிறப்பு, புகழ்‌ - excellence, 
famous 
புகழ்‌ மலி சிறப்பின்‌ கொற்கை 
முன்துறை' (அகம்‌,201: 4) 


கொற்றவை Korravai (a goddess) 
(1) வீரம்‌ - valour 


122 


(2) 


(3) 


(4) 


(5) 


(6) 


கொன்றை 


மறம்‌ கடைக்கூட்டிய துடிநிலை 
சிறந்த கொற்றவை நிலையும்‌ 
அத்திணைப்புறனே (தொல்‌ 1005) 
வலிமை - strong 

நெற்றி விழியா நிறை திலகம்‌ 
இட்டாளே, கொற்றவை கோலம்‌ 
கொண்டு, ஓர்‌ பெண்‌ (பரி.1]1: 99- 
100) 

வெற்றி - victory 

வெற்றி வெல்போர்க்‌ கொற்றவைச்‌ 
சிறுவ!' (திருமுரு.258) 


(ஆ) சூலி பெர்‌ 
வெற்றி - victory 
'விடர்முகை அடுக்கத்து 
விறல்கெழு சூலிக்கு' (60.218: 1) 


(இ) அயிரை Ayirai 

வலிமை, ஆற்றல்‌ 

அயிரை பரைஇ, ஆற்றல்‌ சால்‌ 
முன்போடு' (பதி.3ம்‌ பத்து, 
பதிகம்‌ 8) 

அச்சம்‌ 

குருதி விதிர்த்த குவவுச்‌ சோற்றுக்‌ 
குன்றோடு உருகெழு மரபின்‌ 
அயிரை பரைஇ' (பதி.38: 11-12) 


(ஈ) கான்‌ அமர்‌ செல்வி Kan 
amar celvi 

புகழ்‌ 
Mee ae ee ஓங்குபுகழ்க்‌ கான்‌அமர்‌ 
செல்வி அருளவின்‌' 

(அகம்‌,345: 3-4) 


கொன்றை Konrai (a flowering tree) 


(1) 


(2) 


(3) 


கார்காலம்‌ - rainy season 

மறந்து கடல்‌ முகந்த கமஞ்‌ சூல்‌ 
மா மழை பொறுத்தல்‌ செல்லாது 
இறுத்த வண்‌ பெயல்‌ கார்‌ என்று 
அயர்ந்த உள்ளமொடு, தேர்வு இல 
பிடவமும்‌, கொன்றையும்‌, 
கோடலும்‌ - மடவ ஆகலின்‌, 
மலர்ந்தன பலவே” (5.99: 6-10) 
அழகு, வளமை 

பொன்‌ தொடர்ந்தன்ன தகைய நன்‌ 
மலர்க்‌ கொன்றை ஒள்‌ இணர்‌ 
கோடுதொறும்‌ தூங்க” (நற்‌.221: 3-4) 
உயர்வு / சிறப்பு 


கோங்கு 


(5) 


(6) 


கோங்கு 


(1) 


(2) 


(3) 


(4) 


(5) 


கண்ணி கார்‌ நறுங்‌ கொன்றை: 
காமர்‌ வண்ண மார்பின்‌ தாரும்‌ 
கொன்றை' (புறம்‌. கட. வா: 1-2) 
முல்லைத்திணை - forest tract 
கொன்றையும்‌ குருந்தும்‌ குலைக்‌ 
கோடலும்‌ (சூளா.18: 1) 


(ஆ) கடுக்கை Katukkai 

வளம்‌ / மங்கலம்‌ 

கடி ஏர்‌ பூட்டுநர்‌ கடுக்கை மலைய” 
(பதி.43: 16) 


(இ) கொன்றை தார்‌ Konrai tar 
புனிதம்‌ - holy 
காரின்மலி 
தார்கடவுள்‌' 


(திருஞான.தேவா,.1410: 5) 


கொன்றைவிரி 


Konku (a tree) 

அழகு 

புல்‌ இதழ்க்‌ கோங்கின்‌ மெல்‌ 
இதழ்க்‌ குடைப்‌ பூ வைகுறு 
மீனின்‌ நினையத்‌ தோன்றி 
(நற்‌.48: 3-4) 

வளமை - fertile 

வண்‌ சினைக்‌ கோங்கின்‌ தண்‌ 
கமழ்‌ படலை இருஞ்‌ சிறை 
வண்டின்‌ பெருங்கிளை மொய்ப்ப” 


(ஐங்‌, 370: 1-2) 


(ஆ) கோங்கு ஏறுதல்‌ Konku 
erutal 

பாதுகாப்பின்மை - unsafe 
தாமேயும்‌ தம்மைப்‌ புறந்தர 
வாற்றாதார்‌ வாமான்றேர்‌ 
மன்னரைக்‌ காய்வ 
தெவன்கொலோ ஆமா உகளும்‌ 


அணிவரை வெற்ப! கேள்‌ ஏமாரார்‌ 
கோங்கேறி னார்‌ பழமொழி. 282) 


(இ) கோங்கம்‌ Konkam 
இளவேனில்‌ - spring 

கோங்கம்‌ குவி முகை அவிழ, .. .. 
..... முற்றா வேனில்‌ முன்னி 
வநதோரே!' (5.86: 7-9) 

திண்மை - strong 

'திணிக்‌ கோங்கம்‌ பயந்த 
அணிமிகு கொழுமுகை உடையும்‌ 
பொழுதே' (ஓங்‌ .343: 2-3) 


123 


(6) 


கோசர்‌ 
(1) 


(2) 


(3) 


கோடை 


தண்மை, நறுமணம்‌ 

'தண நறுங்‌ கோங்கம்‌ மலர்ந்த 
வரையெல்லாம்‌ பொன்‌ அணி 
யானை போல்‌ தோன்றுமே 


(கலி 42: 16-17) 


Kocar (a ruling tribe) 
வாய்மை -truthful 
தொல்‌ மூதாலத்துப்‌ பொதியில்‌ 
தோன்றிய நால்‌ ஊர்க்‌ கோசர்‌ 
நன்மொழி போல' (குறு,15: 2-3) 
சூழ்ச்சி - intringue 


ஒன்றுமொழிக்‌ கோசர்‌ போல 
வன்கட்‌ சூழ்ச்சியும்‌' (குறு.73: 4-5) 
புகழ்‌ 

வாய்மொழி நிலைஇய 
சேணவிளங்கு நல்‌ இசை 


வளம்கெழு கோசர்‌ விளங்குபடை 
நூறி” (அகம்‌,205: 8-9) 


கோட்டம்‌ Kottam (கோட்ட மரம்‌) 


(1) வெண்மை 
பால்‌ வெண்‌ கோட்டமும்‌ 
பனிச்சையும்‌ திலகமும்‌ 
(பெருங்‌,உஞ்‌.50: 29). 
கோடி Koti (crore) 
(1) மிகுதி, பேரளவு, பெருமை - 
much, large, great 
ஒன்று பத்து அடுக்கிய கோடி 
கடை இரீஇய பெருமைத்தாக, 
நின்‌ ஆயுள்தானே!' (புறம்‌.18: 5-6) 
கோடை Kotai (மேற்காற்று) 
(westerly) 
(1) விரைவு - speed 


(2) 


(3) 


'ததர்‌ பிணி அவிழ்ந்த தாழை 
வான்‌ பூ, தயங்கு இருங்‌ கோடை 
தூக்கலின்‌, நுண்‌ தாது வயங்கு 
இழை மகளிர்‌ வண்டல்‌ தாஅம்‌ 
(நற்‌.299: 2-4) 

வெப்பம்‌ - heat 

அழல்‌ எறி கோடை தூக்கலின்‌' 
(அகம்‌.219: 15) 

வறட்சி - drought 

கயன்‌ அற வறந்த கோடையொடு 
நயன்‌ அற' (அகம்‌,291: 4) 


கோடையின்‌ கதிர்‌ 


கோடையின்‌ க 


Kotaiyin katir 


(summer sun) 


(1) கொடுமை 
கோடையின்‌ கதிர்‌ எனக்‌ கொடிய 
கூர்ங்கணை' (கம்ப.யுத்‌.1520: 2) 


- cruel 


கோதாவரி Kotavari (a river) 


(1) 


கோப்பெருந்தேவி 
(queen) 


(1) 


கோல்‌ 


(3) 


(4) 


புனிதம்‌ - holy 

'புத்தீர்த்திட்டு அலையாமல்‌ 
புலவர்‌ நாடு உதவுவது புனிதமான 
அத்தீர்த்தம்‌ அகன்‌ கோதாவரி 
என்பர்‌” (கம்ப.கிட்‌.758: 5-7) 


Kotu 
வீண்‌ - futile, waste 
_ கரும்பூர்ந்த சாறுபோல்‌ 


சாலவும்‌ பின்‌ உதவி மற்றதன்‌ 


கோதுபோல்‌ போகும்‌ உடம்பு” 
(நாலடி 34) 

Kopperuntevi 
கற்பு - chastity 


'தன்னெறி வழாஅத்‌ தருசக குமரன்‌ 
தற்பயந்தெடுத்த கற்பமை காரிகைக்‌ 


கோப்பெருந்்‌ தேவிக்கு 
யாப்புடைத்தாக' (பெருங்‌, மகத,22: 
42-44) 


Kol (scepter) 

அரசு, அரசாட்சி - reign, rule 
சிறு கோற்‌ சென்னி ஆரேற்றன்ன' 
(நற்‌,265: 6) 

நடுநிலைமை - neutral, just 

நடுவு இகந்து ஒரீஇ நயன்‌ 
இல்லான்‌ வினை வாங்க, கொடிது 
ஓர்த்த மன்னவன்‌ கோல்‌ போல 
(கலி.8: 1-2) 

முறைமை - order, regularity 

'உறை வரை நிறுத்த கோல்‌, உயிர்‌ 
திறம்‌ பெயர்ப்பான்‌ முறை செய்தி 
என நின்னை மொழிவது' 


(கலி,100.15-16) 
தண்மை / பாதுகாத்தல்‌ / 
புரத்தல்‌ 


தமிழ்‌ கெழு கூடல்‌ தண்‌ கோல்‌ 
வேந்தே' (புறம்‌,58: 13) 


124 


(5) 


(6) 


(7) 


(8) 


(9) 


கோவர்த்தனம்‌ 


நிழல்‌ / பாதுகாப்பு / ஆதரவு - 
support 

ஏரோர்க்கு நிழன்ற கோலினை 
எனவும்‌' (சிறுபாண்‌ .233) 


செங்கோன்மை - just rule, royal 
power 

வான்‌ நோக்கி வாழும்‌ உலகு 
எல்லாம்‌: மன்னவன்‌ கோல்‌ 


நோக்கி வாழும்‌ குடி' (குறள்‌ .542) 


வெற்றி 

வேல்‌ அன்று, வென்றி தருவது; 
மன்னவன்‌ கோல்‌: அதாஉம்‌ 
கோடாது எனின்‌' (குறள்‌.546) 


(ஆ) செங்கோல்‌ Cenkol 
அறம்‌ - righteousness 
அல்லது கடிந்த அறம்‌ 
செங்கோல்‌' (பெரும்‌.36) 
காவல்‌ / பாதுகாப்பு 

குடி புறங்காத்து ஓம்பும்‌ 
செங்கோலான்‌ வியன்தானை” 


கலி.130: 18) 


புரி 


(ஒப்பு) Sceptre அமைதி, அரச 
ஆற்றல்‌, ஆட்சியாளர்‌, உயர்‌ 
பதவி, உரிமை, உலக ஆற்றல்‌, 
ஒளி, தூய்மை, நன்மை, நீதி, 
நேர்மை, படைப்பாற்றல்‌, 


பொறுப்பு, மகிழ்ச்சி, வளமை. 


கோவண ஆடை Kovana Atai (loin 


(1) 


cloth) 

எளிமை மானம்‌ காத்தல்‌ - 
simple, dignity, have self-respect 
'உடைதனில்‌ நால்விரல்‌ கோவண 
ஆடை உண்பதும்‌ ஊரிடு பிச்சை 
வெள்ளை (திருஞான.தேவா ,216: 
5-6) 


கோவர்த்தனம்‌ Kovarttanam 


(1) 


பாதுகாப்பு 
வட்டத்‌ தடங்கண்‌ மட மான 
கன்றினை வலைவாய்ப்‌ பற்றிக்‌ 


கொண்டு குறமகளிர்‌ கொட்டைத்‌ 
தலைப்‌ பால்‌ கொடுத்து வளர்க்கும்‌ 
கோவர்த்தனம்‌ என்னும்‌ கொற்றக்‌ 
குடையே' (நாலா ,264: 5-8) 


கோழி 


கோழி Koli (fowl, hen) 


(1) 


(2) 


கோள்‌ நிலை திரிதல்‌ 


(1) 


தாழ்வு, இழிசெயல்‌ - low, mean 
action ப 

கப்பி கடவதாக்‌ காலைத்தன்‌ 
வாய்ப்பெறினும்‌ குப்பை 
கிளைப்போவாக்‌ கோழிபோல்‌ 
மிக்க கனம்பொதிந்த 


நூல்விரித்துக்‌ காட்டினும்‌ கீழ்தன்‌ 


மனம்புரிந்த வாறே மிகும்‌ 
(நாலடி 341) 

செயலின்மை - inactive 

'தலக்கமே செய்து வாழ்ந்து 
தக்கவாறு ஒன்றும்‌ இன்றி 
விலக்குவார்‌ இலாமையாலே 


விளக்கத்திற்‌ கோழி போன்றேன்‌' 
(திருநா .தேவா ,1510: 1-4) 


Kol nilai tirital 
(change in the course of planet) 
வறட்சி, வளனின்மை - drought 
கோள்‌ நிலை திரிந்து கோடை 
நீடினும்‌' (மணி.பதி.24) 


ச 


சக்கரவாளக்‌ கோட்டம்‌ 


(1) 


சகடம்‌ 


(1) 


cakkaravalakkottam (a hall) 

துயர்‌ துடைத்தல்‌ - remove misery 
“துக்கம்‌ துடைக்கும்‌ துகளறு 
மாதவர்‌ சக்கர வாளக்‌ கோட்டம்‌ 


உண்டாங்கு' (மணி 17: 75-76) 


Cakatam (a star) 
திருமணம்‌, 
good omen 
'அம்கண்‌ இருவிசும்பு விளங்க, 
திங்கட்‌ சகடம்‌ மண்டிய Sas T 


நன்மை - wedding, 


கூட்டத்து, கடிநகர்‌ புனைந்து, 
கடவுட்‌ பேணி, படுமண 
முழவொடு பரூஉப்பணை இமிழ, 
வதுவை மண்ணிய மகளிர்‌ 


விதுப்புற்று' (அகம்‌,136: 4-8) 


(ஆ) கோள்‌ Kol 

புகழ்‌, மேன்மை - fame, excellence 
கோள்‌ கால்‌ நீங்கிய கொடு வெண்‌ 
திங்கள்‌ கேடு இல்‌ விழுப்‌ புகழ்‌ 
நாள்‌ தலைவந்தென' (அகம்‌,86: 6-7) 


125 


(3) 


சங்கம்‌ 


(1) 


(2) 


(3) 


(4) 


(5) 


சங்கம்‌ 


(இ) உரோகிணி Urokini 
இணைவு,  பிரிவின்மை 
inseperate 

முரண்‌ சிறப்பின்‌ 
செல்வனொடு நிலைஇய, 
உரோகிணி நினைவனள்‌ நோக்கி' 
(நெடுநல்‌. 162-163) 


— Join, 


மிகு 


(FF) மதியம்‌ சகடணைதல்‌ 
Matuyam cakanaital 
நன்மை, திருமணம்‌ 
வானூர்‌ மதியம்‌ சகடணைய 
வானத்துச்‌ சாவி ஒருமீன்‌ 
தகையாளைக்‌ கோவலன்‌ மாமுது 


பார்ப்பான்‌ மறைவழி காட்டிட 
(சிலப்‌.1: 50-52) 

Cankam (conch) 

ஒலி - sound 

புள்வாய்‌ முரசமொடு பொறிமயிர்‌ 
வாரணத்து முள்வாய்ச சங்க 


முறைமுறை ஆர்ப்ப' (சிலப்‌,4: 77- 
78) 

வெண்மை - whiteness 
'பகையணங்கு ஆழியும்‌ பால்வெண்‌ 
சங்கமும்‌” (சிலப்‌.11: 47) 


(ஆ) சங்கு Canku 


மேன்மை, வெண்மை - excellence 

சுரும்பிவர்‌ சந்தும்‌ தொடுகடன்‌ 
முத்தும்‌ வெண்‌ சங்குமெங்கும்‌ 
விரும்பினர்‌ பாற்சென்றூ 


மெய்க்கணியாம்‌ வியன்‌ கங்கை 
என்னும்‌' (திருக்கோ .16: 248. 1-2) 
வாய்மை, உயர்குடியினர்‌, 
நற்பண்பு, நிலையான தன்மை — 
truth, of high birth, stable 


சங்கினும்‌ பாலினும்‌ சலமில்‌ 
வாய்மை விழுத்திணைப்‌ பிறந்த 
ஒழுக்குடை மரபினர்‌ 
(பெருங்‌ ,இலா .5: 65-66) 

(இ) வளை (சங்கம்‌ லித்தல்‌ 
Valai olittal 

நன்மை 


ஏரணங்கு இளம்பெருந்‌ தேவி 
நாளுறச்‌ சீர்‌ அணங்கு அவிர்‌ 
ஒளித்‌ திவிட்டன்‌ தோன்றினான்‌ 


சடை 

நீர்‌ அணங்கு ஒளிவளை நிரந்து 
விம்மின” (சூளா.72: 1-3) 

(ஈ) வ சங்கம்‌ ன்‌ ஊதுதல்‌ 
Vari cankam ninru ututal 

(6) திருமணம்‌ 

மத்தளம்‌ கொட்ட வரி சங்கம்‌ 
நின்று ஊத ,, ,, .. கனாக்‌ 


கண்டேன்‌ (நாலா .561) 


சடை Catai (matted hair) 


(1) துறவு (வேடம்‌) - penance, feign 
சடையினர்‌ உடையினர்‌ சாம்பல்‌ 
பூச்சினர்‌' (சிலப்‌.26: 225) 


சமண குருமார்களின்‌ கையிலிருந்து 
மயிற்பீலி, தடுக்கு, பாய்‌ 
ஆகியன நழுவி வீழ்தல்‌ 


Camana kurumarkalin kaiyiliruntu 
mayirpili, tatukku, pay akiyana 


naluvi viltal 

(1) தீமை, அழிவு - harm, destruction 
பீலியும்‌ தடுக்கும்‌ பாயும்‌ 
பிடித்தகை வழுவி வீழ .. .. .. 
மேல்வரும்‌ அழிவுக்காக வேறு 
காரணமும்‌ காணார்‌' (பெரிய,2536: 
1-6) 


சரவணம்‌ Caravanam (a pond) 
(1) புனிதம்‌, சிறப்பு, கடவுட்டன்மை - 


holy, divine 
விண்ணோர்‌ ஏத்தும்‌ வியத்தகு 
மரபில்‌ புண்ணிய சரவணம்‌ 


பவகாரணியோடு இட்ட சித்தி 
எனும்‌ பெயர்‌ Gung? (சிலப்‌, 11: 
93-95) 


சலாகை (நன்மணி) Calakai 


(1) சிறப்பு 
GEUN (GEI குன்றம்‌ ஈன்ற 
செழுமணீச்‌ சலாகை போல்வாள்‌' 
(சூளா .984; 4) 


சனி Cani (Saturn) 
(1) துன்பம்‌ - suffering 
சனியான தமிழை விட்டுத்‌ 
தையலார்தம்‌ இடமிருந்து 


சாறு கொள்‌ ஊர்‌ 


தூதுசென்று பிழைத்தோமில்லை' 
(தனிப்‌.493: 6-7) 

(2) கொடுமை - cruel 
'வியந்த நிசாசரனாம்‌ என்றூ 
சந்திரனும்‌ வெஞ்சனிக்குப்‌ 
பயந்தவனாம்‌ என்றூ பானுவும்‌ 
வந்து பணிய' (தனிப்‌.646; 1-2) 


சாகாடு Cakatu (cart) 


(1) வாழ்க்கை / பயணம்‌ - life / 
journey 
கள்‌ கொண்டு மறுகும்‌ சாகாடு 
அளற்று உறின்‌ (அகம்‌,116: 3) 

(2) உலகம்‌ ஆளும்‌ முறை, 
ஆட்சித்திறம்‌, இயக்கம்‌ - reign, 
ruling, movement 
கால்‌ பர்‌ கோத்து, ஞாலத்து 
இயக்கும்‌ காவற்சாகா 
டுகைப்போன்‌ மாணின்‌, ஊறு 
இன்றாகி ஆறு இனிது படுமே; 
உய்த்தல்‌ தேற்றான்‌ ஆயின்‌, 
வைகலும்‌, பகைக்‌ கூழ்‌ AMMD 
பட்டு, மிகப்‌ பல்‌ தீ நோய்‌ 
தலைத்தலைத்‌ தருமே” (புறம்‌,185) 

(3) உடம்பு - body 
பண்டம்‌ அறியார்‌ படுசாந்தும்‌ 
கோதையும்‌ கண்டு பாராட்டுவார்‌ 


கண்டிலர்கொல்‌ மண்டிப்‌ 
பெடைச்சேவல்‌ வன்கழுகு 
பேர்த்திட்டுக்‌ குத்தும்‌ 
முடைச்சாகாடு அச்சிற்று உழி' 
(நாலடி .48) 


சாம்பற்பூச்சு Camparpuccu 


(1) துறவு (வேடம்‌) - disguise 
சடையினர்‌ உடையினர்‌ சாம்பல்‌ 


பூச்சினர்‌' (சிலப்‌,26: 225) 


சாரிகை (நாகணவாய்ப்பறவை) Carikal’ 


(1) மென்மை 
தண்ணென்‌ சோலை எம்மருங்கும்‌ 
சாரும்‌ மடமென்‌ சாரிகையின்‌' 
(பெரிய ,1024: 5-6) 


Caru kol ur (festive 


town) 
(1) பொலிவு, மகிழ்ச்சி - bright, 
gladness 


சித்திர 


ரதன்‌ 


காதலர்‌ உழையராகப்‌ பெரிதுவந்து 
சாறுகொ emf புகல்வேன்‌' 
(குறு.41: 1-2) 


சித்திர ரதன்‌ Cittira ratan 


(1) 


சிதடு 
(1) 


(2) 


வள்ளண்மை 

சீரணி முழவம்‌ ஓவாச்‌ சிரீநிலை 
அதனை ஆளும்‌ காரணி தடக்கை 
வேந்தன்‌ கான்முளை கனபொன்‌ 
ஆர்ந்த” (சூளா,327: 1-2) 


Citatu (blind) 
சிறப்பின்மை, 
பயனின்மை — 
uncapable, waste 
'சிறப்பு இல்‌ சிதடும்‌ உறுப்பு இல்‌ 
பிண்டமும்‌ எண்பேர்‌ 
எச்சம்‌ எனறு இவை எல்லாம்‌ 
பேதைமை அல்லது ஊதியம்‌ இல்‌ 
என: (புறம்‌,28: 1-5) 


இயலாமை / 
insignificant, 





(ஆ) & புலி டறிய சிதடன்‌ 
Tuncu puii itariya citatan 

அறியாமை, மடமை - ignorance, 
foolish 

துஞ்சு புலி இடறிய சிதடன்‌ 
போல்‌ (புறம்‌,) 

(ஒப்பு) Blindness Blindfold 
அறிவாற்றல்‌, உருவ வழிபாடு, 
தொலை முன்னோக்கு; அறியாமை, 
இருள்‌, உண்மையை அடைய 
முடியா நிலை, கண்‌ கட்டப்பட்ட 
நிலை, தவறு, பித்துப்‌ பிடித்த 
நிலை, பொறுப்பற்ற நிலை, 
முட்டாள்தனம்‌. 


சிந்துரம்‌ Cinturam 


(1) 


(2) 


சிமை 


(1) உயர்வு 


சிவப்பு நிறம்‌ 


சிந்துரக்‌ கால்‌ சிரம்‌ செக்கர்‌ சூடிய 


(கம்ப,ஆரண்‌ .892: 3) 
மங்கலம்‌ - auspicious 
சிந்துரம்‌ இலங்கத்‌ 
திருநெற்றிமேல்‌ 
கோறம்பும்‌ 
நாலா 259: 1-2) 


தன 


திருத்திய 


Cimai 


(peak) 
- lofty 


திருக்குழலும்‌' 


127 


(2) 


(3) 


சிரல்‌ 


சிலம்பி 


'வரை ஓங்கு உயர்‌ சிமைக்‌ கேழல்‌ 
உறங்கும்‌' (ஐங்‌,268: 3) 

அருமை - superior 

'துளியின்‌ உழந்த தோய்வு அருஞ்‌ 
சிபை. தொறும்‌' (பரி.7: 13) 
கடவுட்டன்மை - godly 

அருந்‌ திறல்‌ கடவுள்‌ காக்கும்‌ உயர்‌ 
சிமை' (புறம்‌, 158: 11) 


(ஆ) சிமையம்‌ Cimaiyam 

உயர்வு - high 

'வாஅன்‌ தோய்‌ சிமையம்‌ 
தோன்றலானே' (அகம்‌.378: 24) 





(இ) சென்னி Cenni 

உயர்வு - high 

கல்‌ உயர்‌ சென்னி இமயவில்‌ 
நாண்‌ ஆகி' (பரி.தி.1: 77) 





(FF) சிகரம்‌ Cikaram 

உயர்வு - high 

'மகர நெற்றி வான்‌ தோய்‌ புரிசைச்‌ 
சிகரம்‌ தோன்றாச்‌ சேண்‌ உயர்‌ நல்‌ 
இல்‌' (அகம்‌,181: 20-21) 


(௨) முகடு mukatu 
உயர்வு - high 

திரைப்‌ பிதிர்‌ கடுப்ப 
உகந்து ஏறி' (நற்‌,89; 2) 


முகடு 


Ciral (king fisher) 


(1) தலைவி 


சிலம்பி Cilampi 


எரி அகைந்தன்ன தாமரைப்‌ 
பழனத்து, பொரி அகைந்தன்ன 
பொங்கு பல்‌ சிறு மீன்‌, வெறி 


கொள்‌ பாசடை, உண இயர்‌, 
பைப்பயப்‌ பரை தபு முது சிரல்‌ 
அசைபு வந்து இருக்கும்‌" 


(அகம்‌,106: 1-4) 


(spider) 


(1) படைப்புத்திறன்‌ - creativity 


'கொலை வல்‌ வேட்டுவன்‌ வலை 
பரிந்து போகிய கானப்‌ புறவின்‌ 
சேவல்‌ வாய்‌ நூல்‌ சிலம்பிஅம்‌ 
சினை வெரூஉம்‌, அலங்கல்‌ 
உலமைஅம்‌ காடு இறந்தோரே? 
(நற்‌.189: 7-10) 


(2) நுட்பம்‌ - fineness, minute 


சிலம்பு 


(3) 


(4) 


நுண்‌ சிலம்பி வலந்தன நுண்‌ 
துகில்‌ 

அறிவு - wisdom 

'ஞானமுடைய ஒரு சிலந்தி நம்பர்‌ 
செம்பொன்‌ திருமுடிமேல்‌ கானல்‌ 


விரவும்‌ சருகுதிரா வண்ணம்‌ 
கலந்த வாய்நூலால்‌ மேனற்‌ 
றிருமேற்‌ கட்டி என விரிந்து 
செறியப்‌ புரிந்துளதால்‌' 


(பெரிய .4204: 3-8) 


(ஆ) சிலம்பி நூல்‌ தூங்குதல்‌ 
Cilampi nul tunkutal 

இயக்கமின்மை - inactive 

சிலம்பி வால்‌ நூல்‌ வலந்தன 
தூங்க” (நெடுநல்‌ , 59) 


(ஒப்பு) Spider அரும்புதிர்‌ நெறி, 
அறிவாற்றல்‌, கடும்‌ உழைப்பு, 
திறமை, தொடர்‌ தியாகம்‌, 
நம்பிக்கை, நெசவாளி, நெய்தல்‌, 
படைப்பாளி, மகிழ்வு, வளமை, 
விண்ணேறுதல்‌; இழப்பு, கடுஞ்‌ 
சிக்கலமைவு, கீழுலகக்‌ கடவுள்‌, 
சூழ்ச்சி, நம்பிக்கை இழப்பு, 
பகைமை எண்ணம்‌, பழிசூழ்‌ 
நோக்கு, பேராசை. 

சிலம்பு Cilampu (anklet) 

(1) ஒலி -tinkling 

முத்து அரிப்‌ பொற்சிலம்பு 


(2) 


(3) 


ஒலிப்பத்‌ தத்துற்று' (நற்‌.110: 5) 


சிலம்பு கழித்தல்‌ Cilampu 


(ஆ) 
kalittal 
மாற்றம்‌ - change 

ou ஈ.ஈ. தன்‌ கால்‌ அரி அமை 
சிலம்பு கழீஇ (நற்‌,12: 4-5) 


(இ) குடைச்சூல்‌ Kutaiccil 
வளமை -fertile 
வளம்‌ கெழு குடைசசூல, 
அடங்கிய கொள்கை” (பதி.57: 11) 


சிலாதலம்‌ Cilatalam 


(1) 


ஒளி - light, sparkling 


128 


சிவப்பு 
(1) 


(2) 


(3) 


சிவலோகம்‌ 


'இலகொளிச்‌ சிலாதலம்‌ தொழுது 
வலங்கொண்டு' (சிலப்‌,10: 25) 


(ஆ) நிலாக்கல்‌ வட்டம்‌ Nilakkal 
vattam 

ஒளி - light, sparkling 

நின்றொளி திகழ்வதோர்‌ 


நிலாக்கல்‌ வட்டமும்‌' (சூளா,192: 
3) 


Civappu (red) 

வெகுளி / சினம்‌ - anger 
கறுப்பும்‌ சிவப்பும்‌ வெகுளிப்‌ 
பொருள்‌ (தொல்‌,855) 

வேந்தர்‌ - king, royalty 

'செம்மலா்க கண்ணியர்‌ 
செம்பொன்‌ தாரினர்‌ 
கொய்ம்மலர்க்‌ குங்குமம்‌ குழைந்த 
சாந்தினர்‌ கைம்மலர்‌ மணிநகை 
கடகம்‌ வில்லிட மெய்ம்மலர்‌ 
அணியினர்‌ வேந்தர்‌ ஆயினார்‌ 
(Gor .1876) 


(ஆ) செவ்‌ (செம்மை) Cev 


APS 
எய்யா நல்‌ இசை, 


சேஎய்‌' (திருமுரு.61) 


செவ்‌ வேற்‌ 


(ஒப்பு) Red அதிர்ஷ்டம்‌, அழகு, 
அன்பு, ஆண்மை, ஆற்றல்‌, 
உணர்ச்சி, உயிர்த்தியாகம்‌, 
உள்ளுயிர்ப்பு, ஒளி, கருப்பை, 
காதல்‌, சூரியன்‌, தியாகம்‌, துணிவு, 
தூய்மை, தெற்கு, படைப்பாற்றல்‌, 
புரட்சி, மகிழ்ச்சி, மீட்பு, 
வழிபாடு, வளமை, வாழ்க்கை, 
விருப்பம்‌, விழிப்பு நிலை, 
வெற்றி; ஆபத்து, இறப்பு, குருதி, 
குற்றம்‌, கோடைக்காலம்‌, சினம்‌, 
- தீமை, நெருப்பு, பகைமை, பழி, 
போர்‌, வறட்சி, வெப்பம்‌; 
வேட்டையாடுதல்‌. 
சிவலோகம்‌ 0117810181 

(1) மூப்பின்மை, பேரின்பம்‌ - youth, 
01122 
'திறலுடைச்‌ செய்கை செய்து 
சிவலோகம்‌ அதனை எய்திப்‌ 
பெறலரும்‌ இளமை பெற்றுப்‌ 


சிவிகை 


(2) 


(3) 


பேரின்பம்‌ உற்றார்‌ 


(பெரிய .402; 5-8) 


அன்நே' 


(ஆ) வான்பதம்‌ Vanpatam 


அழிவின்மை 
அழிவில்‌ வான்பதம்‌ கொடுத்து 
எழுந்தருளினார்‌ gurt 


(பெரிய ,548: 7-8) 


(இ) சிவபுரி Civapuri 

நன்மை, தீதின்மை - good, evilless 
E திலா நிலைச்‌ சிவபுரி 
(பெரிய,1043: 7) 


சிவிகை Civikai 


(1) 


(2) 


- esteem 
oe தண்டு ஆர்‌ சிவிகையும்‌, 
பண்ணி' (பரி. 10: 17) 


மேன்மை 


$ 


உயர்வு -lofty 
அறத்து ஆறு இது என வேண்டா 
சிவிகை பொறுத்தானொடு 


ஊர்ந்தானிடை (குறள்‌,37) 


(ஆ) சிவிகை ஏற்றுவித்தல்‌ 
Civikai erruvittal 
உயர்வு -honour 


நம்மையும்‌ ஓர்‌ பொருள்‌ ஆக்கி 
நாய்‌ சிவிகை ஏற்றுவித்த அம்மை 
எனக்கு அருளிய ஆறு 
ஆர்பெறுவார்‌' (திருவா.51: 9, 3-4) 


சிறகு Ciraku (feather, wing) 


(1) 


(2) 


(3) 


அழகு - beautiful 

'வரி அணி சிறகின்‌ வண்டு உண 
மலரும்‌' (நற்‌.399: 3) 

விரைவு - quick 

கடும்‌ பரிக்‌ கதழ்‌ சிறகு அகைப்ப” 
(பதி,25: 12) 


(ஆ) தூவி Tuvi 

மென்மை - soft 

sont இதழ்‌ அன்ன தூவிச்‌ 
செவ்வாய்‌” (குறு.103: 2) 


(இ) அன்னத்தூவி Annattüvi 
மென்மை 

'இலங்குமான்‌ அவிர்தூவி அன்ன 
மென்சேக்கையுள்‌' (கலி 13: 15) 


129 


சிறை 
(1) 


(2) 


(3) 


(4) 


சீதை 
(1) 


சீதை 
(F) உடு Utu 
விரைவு -speed 
உட உறு கணையின்‌ போகி' 


(அகம்‌,292: 12) 


(ஒப்பு) Feather ஆன்மா, 
இலேசான தன்மை, உண்மை, 
உயரம்‌, உலர்ந்த நிலை, 
ஒப்பனை, ஒளிக்கதிர்‌, காலியான 
நிலை, காற்று, தூய்மைப்படுத்துதல்‌, 
நிறைவு, நீதி, பகட்டு, பெருமை, 
மறுபிறப்பு, வலிமை, விரைவு; 
இறப்பு. 

Cirai (prison) 

காவல்‌, பாதுகாப்பு - secure, safe 
சிறை காக்கும்‌ காப்பு எவன்‌ 
செய்யும்‌? மகளிர்‌ நிறைகாக்குங்‌ 
காப்பே தலை' (குறள்‌ .57) 

தடை - obstruction, obstacle 
“தூய்மை மனத்தவர்‌ தோழர்‌ 
மனையகத்தும்‌ தாமே தமியர்‌ 
புகல்வேண்டா - தீ மையான்‌ 
ஊர்மிகின்‌ இல்லை கரியோ 


ஒலித்துடன்‌ நீர்மிகின்‌ இல்லை 
சிறை' (பழமொழி .335) 


காவல்‌ / கட்டுப்பாடு - watch, 
control 
நிறையான்‌ மிகுகல்லா நேரிழை 


யாரைச்‌ சிறையான்‌ அகப்படுத்தல்‌ 


ஆகா - அறையோ! வருந்த 
வலிதினின்‌ யாப்பினும்‌ நாய்வால்‌ 
திருந்துதல்‌ என்றுமோ Bev’ 
(பழமொழி. 336) 

அகப்படுத்தல்‌ - catch 

கண்சிறைப்‌ படுநிழல்‌ காவு 
சூழ்ந்தவே' (சீ வக,79: 4) 

(ஒப்பு) Prison கட்டுப்பாடு, 
குற்றம்‌, கூண்டு, நரகம்‌, 
வரையறை. 

Citai (a lady) 

கற்பு - chastity 

தாயைப்‌ போலத்‌ தளர்ந்து 
மயங்கினாள்‌ தீயைச்‌ சுட்டது ஓர்‌ 
கற்பு எனும்‌ தீயினாள்‌' 


(கம்ப.சுந்‌,1080: 3-4) 


(2) தூய்மை - purity 


சீதேவி 


த யின்‌ தூயவளைத்‌ துயர்‌ 


செய்ததால்‌ (கம்ப.சுந்‌.1137: 4) 


(ஆ) .புகழாள்‌ Pukalal 

கற்பு - chastity 

ஒன்றுபுரி கற்பொடு உலகு 
விளக்குறீ இப்‌ பொன்றல்‌ ஆற்றிய 
புகழாள்‌ Gura (பெருங.உஞ்‌,36: 
340-341) 


சீதேவி Citévi 


(1) சிறப்பு - eminence 
'தேன்பொழிந்த வாயான்‌ 
திருவேங்கடத்துடனே 
ஏன்பிறந்தான்‌ கண்ணுக்கு 
இனியானே வான்சிறந்த 
சீதேவியாருடனே செய்ய 
திருப்பாற்கடலில்‌ மூதேவி 


ஏன்பிறந்தாள்‌ முன்‌” (தனிப்‌.473) 


Cirakam 

(மோட்சம்‌) - eternity 
ட... மங்காத சீரகத்தைத்‌ 
தந்தீரேல்‌ தேடேன்‌ பெருங்காயம்‌' 
(தனிப்‌.544: 2-3) 


அழிவின்மை 


சீவகன்‌ Civakan 


(1) வள்ளன்மை 


- benevolence 
கார்தங்கு வண்கைக்‌ கழல்‌ FUSED 
காண்மின்‌ என்றார்‌ (ச வக,881: 4) 


(2) ஒப்பின்மை - incomparable 


'அருள்வலி ஆண்மை கல்வி 
அழகறி இளமை ஊக்கம்‌ திருமலி 
ஈகை பாகம்‌ திண்புகழ்‌ நண்பு 
சுற்றம்‌ ஒருவர்‌ இவ்வுலகில்‌ யாரே 
சீவகன்‌ ஒக்கு நீரார்‌ பெரிதரிது 
இவனைக்‌ கொன்றாய்‌ பெறுகெனச்‌ 
சிறப்புச்‌ செய்தான்‌' (ச வக.1165) 


சுக்கு Cukku 


(1) வற்றல்‌ 


சுட்டுக்கோல்‌ 
(1) துன்பம்‌, 


- dry 
வெங்காயம்‌ 
வெந்தயத்தால்‌ 
(தனிப்‌.544: 1) 


சுக்கானால்‌ 
ஆவதென்ன' 


Cuttukkol 


உடனிருப்பு, மெய்யன்பு 
— sorrow, true love, co-existant 


130 


சுடர்‌ 


சட்டுக்கோல்‌ போல எரியும்‌ 
புகுவரே நட்டார்‌ எனப்‌ படுவார்‌ 
(நாலடி .208: 3-4) 


(ஆ) சுட்டுறு கோல்‌ Cuturu kol 
துன்பம்‌ - affliction 

'இட்டிடர்ப்‌ பொழுதின்‌ இன்ப 
நீக்கிக்‌ கட்டழல்‌ புகூஉஞ்‌ சுட்டுறு 
கோல்‌ போல்‌ நட்டை இடடு 
நாட்டகம்‌ SIDÈS SD 
(பெருங்‌.இலா .8: 154-156) 


சுடர்‌ Cutar (sun) 


(1) 


(2) 


(3) 


(4) 


(5) 


(6) 


(7) 


(8) 


வெம்மை -hot 

வெஞ்‌ சுடர்‌ கரந்த கமஞ்‌ சூல்‌ 
வானம்‌ (6.261: 3) 

கடவுட்டன்மை - divine l 
முந்நீர்‌ மீமிசைப்‌ பலர்‌ தொழத்‌ 
தோன்றி, ஏமுற விளங்கிய 
சுடரினும்‌' (நற்‌.283: 6-7) 

சினம்‌ - anger 

சுடர்‌ சினம்‌ தணிந்து குன்றம்‌ 
சேர' (குறு.195: 1) 

வெப்பம்‌ - heat 

குன்று வறம்‌ கூரச்‌ சுடர்‌ சினம்‌ 


திகழ” (பதி 43: 13) 


(ஆ) சுடருள்‌ இருள்‌ தோன்றுதல்‌ 
Cutarul iru] tonrutal 
தீமை, துன்பம்‌, 
sorrow, affliction 
தொடர்‌ வரை வெற்பன 
துறக்குவன்‌ அல்லன்‌ - தொடர்புள்‌ 
இனையவை தோன்றின்‌, 
விசும்பில்‌ சுடருள்‌ இருள்‌ 
தோன்றியற்று' (கலி .41: 36-38) 


வருத்தம்‌ - evil, 


(இ) ஞாயிறு Nayiru 


ஒளி, அழகு 
வானம்‌ மூழ்கிய வயங்கு ஒளி 
நெடுஞ்‌ சுடர்க்‌ கதிர்‌ காய்ந்து 


எழுந்து அகம்‌ கனலி ஞாயிற்று 
வைகுறு வனப்பின்‌, தோன்றும்‌' 
(59.163: 9-11) 


வெம்மை 

ஞாயிறு காயும்‌ வெவ்வறை 
மருங்கில்‌” (குறு,58: 3) 

தலைவன்‌ 


சுடர்‌ 


ஞாயிறு அனையன்‌ - தோழி | 
நெருஞ்சி! அனைய என்‌ 
பெரும்பணைத்‌ தோளே” (குறு.315: 
3-4) 

(9) வெளிப்படை / மறைப்பின்மை - 

cloar, open / unconcealed 

. அலரே மறைத்தல்‌ 
ன்னும்‌ மகிழ்ந? புதைத்தல்‌ 
ஒல்லுமோ, ஞாயிற்றது ஒளியே?' 
(ஐங்‌.71: 3-5) 

(10) நடுநிலை - just, neutral 
குடதிசை மாய்ந்து, குணமுதல்‌ 
தோன்றி, பாய்‌ இருள்‌ அகற்றும்‌, 
பயம்‌ கெழு பண்பின்‌, ஞாயிறு 
கோடா நன்‌ பகல்‌ ADUSS 
(பதி 22: 32-34) 

(11) தெறுதல்‌ - burn 
தெறு கதிர்‌ திகழ்தரும்‌ உரு கெழு 
ஞாயிற்று' (பதி 52: 29) 

(12) உயர்வு, நீண்ட வாழ்வு - 
eminence, long life 
மாகம்‌ சுடர மா விசும்பு உகக்கும்‌ 
ஞாயிறு போல விளங்குதி, பல்‌ 
நாள்‌!” (பதி ,88: 37-38) 
ஒளி, வெம்மை - light, heat 
நின்‌ வெம்மையும்‌ விளக்கமும்‌ 
ஞாயிற்று Lar (uf) 4: 25) 

(13) குற்றமின்மை - blemishless 
மாசு இல்‌ ஆயிரம்‌ கதிர்‌ 
ஞாயிறும்‌” (பரி.3: 22) 
அழகு / எழில்‌ - beauty 
ஞாயிற்று ஏர்‌ நிறத்‌ swa! (uf) 5: 
12) 

(14) முருகன்‌ 
'வெண்‌ சுடர்‌ வேல்‌ வேள்‌! விரை 
மயில்‌ மேல்‌ ஞாயிறு!' (பரி.18: 26) 
சினம்‌ - anger 
ஞாயிறு கடுகுபு கதிர்‌ 
மூட்டிக்‌ காய்‌ சினம்‌ தெறுதலின்‌' 
(கலி 8: 2-3) 

(15) பழியின்மை - blameless 
பழி தபு ஞாயிறே! பாடு 
அறியாதார்கள்‌ கழியக்‌ கதழ்வை 
எனக்‌ கேட்டு” (கலி 143: 22-23) 

(16) இயக்கம்‌ / செயல்‌ திறம்‌ - active 
'தொல்இயல்‌ ஞாலத்துத்‌ 
தொழில்‌ ஆற்றி, ஞாயிறு, 
வல்லவன்‌ கூறிய வினை தலை 
வத்தான்‌ போல்‌, கல்‌ அடைபு, 
கதிர்‌ ஊன்றி, கண்பயம்‌ 
கெடப்பெயர' (கலி.148: 1-3) 


சுடர்‌ 


(17) வளம்‌ - wealth 
பயம்‌ கெழு திருவின்‌ பல்கதிர்‌ 
ஞாயிறு' (அகம்‌,298: 1) 

(18) திறல்‌, ஆண்மை -- strength, 
manliness 
ஞாயிற்று அன்ன வெந்‌ திறல்‌ 
ஆண்மையும்‌ (புறம்‌.55: 13) 

(19) நிலைபேறு - stable 
'ஒண்கதிர்‌ ஞாயிறு போலவும்‌ 
மன்னிய பெரும! நீ 
நிலமிசையானே!' (புறம்‌,6: 28-29) 

(20) புகழ்‌ - fame 
ஒண்‌ ஞாயிறு அன்னோன்‌ புகழ்‌ 
மாயலவே' பபுறம்‌.231: 6) 

(21) இறைமை - divine 
'உலகம்‌ உவப்ப வலன்‌ஏர்பு திரிதரு 
பலர்புகழ்‌ ஞாயிறு கடல்கண்‌ 
டாஅங்கு' (திருமுரு,1-2) 

(22) சிறப்பு - eminence 
விரி கதிர்‌ ஞாயிறு விசும்பு 
இவர்ந்தன்ன சேண்‌ விளங்கு 
சிறப்பின்‌, செம்பியர்‌ மருகன்‌: 
(புறம்‌,228: 8-9) 

(23) காலம்‌ - time 
தோற்றம்சால்‌ ஞாயிறு நாழியா 
வைகலும்‌ கூற்றம்‌ அளந்துநும்‌ 
நாளுண்ணும்‌' (நாலடி.7: 1-2) 


(FF) ஞாயிறு படுதல்‌ Nayiru patutal 
(sun set) 

(24) துன்பம்‌, இறப்பு - sorrow, death 
கடுங்‌ கதிர்‌ ஞாயிறு மலை 
மறைந்தன்றே; அடும்பு கொடி 
துமிய ஆழி போழ்ந்து, அவர்‌ 
நெடுந்‌ தேர்‌ இன்‌ ஒலி இரவும்‌ 
தோன்றா: இறப்ப எவ்வம்‌ நலியும்‌, 
நின்‌ நிலை' (நற்‌,338: 1-4) 


(௨) ஈயிற்றில்‌ ல்‌ Nayirril 


nilavu 
(25) செயற்கருமை - impossible 
செஞ்‌ ஞாயிற்று நிலவு 


வேண்டினும்‌' புறம்‌.38: 7) 


(am) எல்லை 131181 
(26) வாவு - dazzling 
வானமும்‌ நம்மே 
போலும்‌ மம்மர்த்து ஆகி, எல்லை 
கழியப்‌ புல்லென்றன்றே' (குறு.310: 
2-4) 


eli 


ஒளி 
எல்லை சேறலின்‌ இருள்பெரிது 
பட்டன்று (601.355: 3) 


(cr) எல்‌ 


(27) அறியாமை - immortal 


அறிவன்று அழகன்று அறிவதூஉம்‌ 
அன்று சிறியர்‌ எனப்பாடும்‌ 
செய்யும்‌ - எறிதிரை சென்றுலாம்‌ 
சேர்ப்ப! குழுவத்தார்‌ மேயிருந்த 
என்றூடு அறுப்பினும்‌ மன்று 
(பழமொழி. 60) 


(ஏ) கதிர்‌ Ka! 


(28) அழிவு - ruin, perish 


கண்‌ பொர விளங்கிய கதிர்‌ தெறு 
வைப்பின்‌, மண்‌ புரை பெருகிய 
மரம்‌ முளி கானம்‌ (ஐங்‌,319: 1-2) 
சினம்‌ 

ட்ட... முக்கண்ணான்‌ 
மூஎயிலும்‌ உடன்றக்கால்‌, முகம்‌ 
போல ஒண்‌ கதிர்‌ தெறுதலின்‌' 
(கலி .2: 4-5) 

தெறுதல்‌ 

வேரொடு மரம்‌ வெம்ப, விரி 
கதிர்‌ தெறுதலின்‌' (கலி.10: 4) 


(29) வலிமை - strong 


உரவுக்‌ கதிர்‌ தெறும்‌ என ஓங்கு 
திரை விரைபு' (கலி.127: 20) 


(30) ஆற்றல்‌ - power 


நிரை கதிர்க்‌ கனலி பாடொடு 
பகல்‌ Gee’ (கலி,130: 5) 

வெப்பம்‌ -heat 

ஆள்‌ வழக்கு அற்ற சுரத்திடைக 
கதிர்‌ தெற, நீள்‌ எரி பரந்த நெடுந்‌ 
தாள்‌ யாத்து” (அகம்‌,51: 1-2) 


(31) வறட்சி - drought 


மண்‌ பக வறந்த ஆங்கண்‌, கண்‌ 
பொரக்‌ கதிர்‌ தெற, கவிழ்ந்த 
உலறுதலை நோன்‌ சினை 
(அகம்‌,81; 6-7) 


(ஐ) செங்கதிர்ச்‌ செல்வன்‌ 
Cenkatirc celvan 

தெறுதல்‌ - burn 

'செங்‌ கதிர்ச்‌ செல்வன்‌ தெறுதலின்‌' 
(நற்‌,164: 2) 

சினம்‌, வெம்மை - anger, heat 


சுடர்‌ 


'செங்கதிர்ச்‌ செல்வன்‌ சினங்கரந்த 
போழ்தினாற்‌ பைங்கொடி முல்லை 
மணங்கமழ' (ஐந்‌.எழு.15: 1-2) 


(ஓ) வெங்கதிர்ச்‌ செல்வன்‌ 


Venkatirc celvan 

ஒளி, நிலைபேறு — light, stable 
அம்‌ கண்‌ விசும்பின்‌ ஆர்‌ இருள்‌ 
அகற்றும்‌ வெங்கதிர்ச்‌ செல்வன்‌ 
போலவும்‌, .. . .. நின்று 
நிலைஇயர்‌ உலகமொடு உடனே' 
(புறம்‌.56: 21-24) 


(ஓ) கனலி Kanali 

வெம்மை, சினம்‌ - heat, anger 
நெருப்பு அவிர்‌ கனலி உருப்புச்‌ 
சினம்‌ தணிய' (ஐங,388: 1) 
தெறுதல்‌ - burn 

'வெந்தெறற்‌ கனலியொடு மதிவலம்‌ 
திரிதரும்‌' (பெரும்‌.16) 


(ஒள) கனலி நான்கு திசைகளிலும்‌ 
தோன்றுதல்‌ Kanali nanku ticaikalilum 
tonrutal 

தீமை (தீ நிமித்தம்‌) — bad omen 
அலங்குகதிர்க்‌ கனலி நால்வயின்‌ 
தோன்றினும்‌ .. .. .. .. உறை 
வேண்டு பொழுதில்‌ பெயல்‌ 
பெற்றோரே: (புறம்‌.35: 6,16) 


(க) கனலி பலவிடத்தும்‌ 
தோன்றுதல்‌ Kanali  palavitattum 
tonrutal 

தீமை, அழிவு - bad omen 

வெங்‌ கதிர்க்‌ கனலி துற்றவும்‌ 
(புறம்‌,41: 6) 

(ங) கனலி தென்திசையில்‌ 
தோன்றுதல்‌ Kanali tenticaiyil tonrutal 
தீமை - harm 

தெறுகதிர்‌ கனலி தென்திசைத்‌ 
தோன்றினும்‌' (புறம்‌,397: 24) 


(ச) காலை Kalai 


(32) வாய்மை - truth 


காலை அன்ன சீர்சால்‌ 
வாய்மொழி (பதி.21: 4) 
வெம்மை, தீமை 


சுடர்‌ 


'பெயல்‌ மழை புறவு இன்று ஆகி, 
வெய்துற்று, வலம்‌ இன்று அம்ம, 
காலையது பண்பு! என (பதி.26: 
6-7) 


(e) வைகல்‌ Vaikal 
வாய்மை - truth 


வாய்மை வயங்கிய வைகல்‌ 
(பரி.2; 54) 

(ட) பருதி அம்‌ செல்வன்‌ Paruti 
am celvan 

ஒளி 


பகல்‌ செய்‌ பல்‌ கதிர்ப்‌ பருதி அம்‌ 
செல்வன்‌' (அகம்‌,229: 1) 


(ண) பருதி Paruti 

ஒளி 

இருள்‌ கண்‌ கெடுத்த பருதி 
ஞாலத்து' (புறம்‌, 174: 3) 

(த) இரவி Iravi 

வெம்மை 

எரிந்து சுடும்‌ இரவி ஈடில்‌ 


கதிரான்‌' (திணைமாலை.75: 1) 


(ந) வெஞ்சுடர்‌ Vericutar 


தலைவன்‌ 

'நண்ணிநீர்‌ சென்மி னமரவ 
ராபவே லெண்ணிய வெண்ண 
மெளிதரோ - வெண்ணிய 
வெஞ்சுடர்‌ அன்னானை 
யான்கண்டேன்‌ கண்டாளாம்‌ 
தண்சுடர்‌ அன்னாளைத்‌ தான 


(திணைமாலை .89) 


(ப) இரவி மறைதல்‌ 118971 maraital 


(33) அச்சம்‌, ஒளித்தல்‌ - fear, hide 


'தன்‌ தனிப்‌ புதல்வன்‌ வென்றித்‌ 
தசமுகன்‌ முடியில்‌ தைத்த மின்‌ 
தளிர்த்தனைய பல்மா மணியினை 
வெளியில்‌ கண்டான்‌ ஒன்று 
ஒழித்தொன்று ஆம்‌ என்று அவ 
அரக்கனுக்கு ஒளிப்பான்‌ போல 
வன்‌ தனிக்‌ குன்றுக்கு அப்பால்‌ 
இரவியும்‌ மறையப்‌ போனான்‌' 
(கம்ப யுத்‌,884) 


133 


(37) தீமை, 


சுடர்‌ 
(ம) நேரத்தில்‌ யன்‌ 
பாதியாகப்‌ பிளவுபட்டுத்‌ 


Iravu nerattil curiyan 


தோன்றுதல்‌ 
patiyaka pilavupattut tonrutal 


(34) தீமை, அழிவு - bad omen 


வில்‌ பகல்‌ இன்றியே இரவு 
விண்டு அற எல்‌ பகல்‌ எறித்துளது 
என்னத்‌ தோன்றுமால்‌' 


கம்ப.சுந.372: 1-2) 


(ய) ஊழ்திரைப்‌ பாம்‌ Gejt 


பருதி Ultiraip pampu cérnta 


(35) கலக்கம்‌ - anxiety, confusion 


தோழரை வடுச்செய்திட்டேன்‌ 
என்று தான்‌ துளங்கி நின்றான்‌ 
ஊழ்திரைப்‌ பாம்பு சேர்ந்த 
ஒளிமிகு பருதி ஒத்தான்‌' 


(சீ வக,1138: 3-4) 


Katiravan 


(ர) கதிரவன்‌ மறைதல்‌ 


maraital 


(36) துன்பம்‌ - affliction 


கதிரவன்‌ மறைந்தனனே காரிருள்‌ 
பரந்ததுவே எதிர்மலர்‌ 
புரையுண்கண்‌ எவ்வநீர்‌ 
உகுத்தனவே' (சிலப்‌.7.41) 


(ல) கதிை ள்‌ _ விழுங்குதல்‌ 
Katirai iru! vilinkutal 

அழிவு, அறத்தை மறம்‌ 
வெல்லுதல்‌ - bad omen 
கதிரை இருள்‌ விழுங்கக்‌ 
காண்பென்‌ காணெல்லா' 
(சிலப்‌.20: 5) 
(வ) கதிரவன்‌ ளைத்தல்‌ 


Katiravan mulaittal 


(38) துயிலெழுப்புதல்‌, ஒளி - awaken 


ஊர்‌ துயிலெடுப்ப உரவு நீர்‌ 
அழுவத்துக்‌ காரிருள்‌ சத்துக்‌ 
கதிரவன்‌ முளைத்தலும்‌' (மணி,7: 
125-126) 


(ip) கதிரோன்‌ Katiron 
துயிலெழுப்புதல்‌ - awake 

'உலகு துயிலெழுப்பினன்‌ 
மலர்கதிரோன்‌' (மணி.21: 190) 


சுடுநாராசம்‌ செவிசெறித்தல்‌ 


சுடர்‌ 
(ள) கதிரவனைப்‌ பரிவேடம்‌ சுழற்சி, இயக்கம்‌, இயற்கை, 
சூழ்தல்‌ Katiravanaip parivétam 011181 உடலியல்‌ ல்‌ ட 
(39) தீமை, இறப்பு, அழிவு - bad சண 9 , மனை ஆ த 
A ழமை, சிறந்த நாடோடி, சீரமை, 
per வானவன்‌ ஊர்‌ சுறுசுறுப்பு, செல்வாக்கு, 
வனை ப்புண்ட்து மவன்‌ சொர்க்கம்‌, தந்தை, தனித்தன்மை, 
(கம்ப,ஆரண்‌ .429: 2) தனித்த ஆய்வுப்பயணம்‌ 
செய்பவர்‌, தியாகம்‌, 
f SE ய்மைப்பாடு, நடுநிலைமை, 
(ற) சூரியன்‌ தோன்றுதல்‌ படுவ டண்‌ நிலைபேறு, நீடிப்பாற்றல்‌, 
tonrutal நீதிபதி, நேர்மை, பரிசு, 
துயிலுணர்தல்‌ - wake பாதுகாப்பு, புகழ்‌, பெருமை, 
மின்னும்‌ பூணும்‌ மிளிர்‌ கதிர்‌ மகிழ்ச்சி, மறுபிறப்பு, மனிதனின்‌ 
ஆரமும்‌ பொன்னும்‌ பூத்ததொர்‌ முழுமைநிலை, மாறி மாறி வரும்‌ 
கற்பகப்‌ பூமரம்‌ அன்ன காளை வாழ்வு, மீட்பு, முக்கியத்துவம்‌, 
அமர்துயில்‌ தேறினான்‌ மன்னும்‌ மெய்யுணர்வு, மேன்மை, வளம்‌, 
வெஞ்சுடர்‌ மாக்கல்‌ இவர்ந்ததே வாழ்வு, வானுலக வலிமை, 
(சீ£வக.1716) விண்ணுலகம்‌, விவேகம்‌, 
விழிப்புணர்வு, வீடுபேறு, வெற்றி; 
(ன) ஞாயிறு தோன்றுதல்‌ Nayiru ஆதிக்கம்‌, கிரகணம்‌, குறுகிய 
ர்‌ வாழ்க்கை, கொடுந்துன்பம்‌, 
(40) பிறப்பு _ birth சாதகமற்ற நோக்கு, தன்னல 
முனைப்பு, நாடோடி, பாவம்‌, 


'இளவள ஞாயிறு தோன்றிய 


தென்ன நீயோ தோன்றினை வறட்சி, வெப்பம்‌; 


நின்னடி பணிந்தேன்‌' (மணி,10: சூரிய உதயம்‌ - ஆட்சியாளரின்‌ 

11-12) நேர்மை, குழந்தைப்பருவம்‌, 
தியாகம்‌, புதிய ஆரம்பம்‌; 

O ஏழ்பரித்‌ தேரோன்‌ கடல்‌ சூரியன்‌ மறைவு - இறப்பு, 
உணர்வு வயப்பட்ட துன்பம்‌, 


புகுதல்‌ Elparit teron katal pukutal 
(41) தேடுதல்‌ - search 
நாட்டு நல்லிசை நாவலூரன்‌ 
சிந்தை வேட்ட மின்னிடை 


முதுமை, வாழ்வின்‌ இருண்ட 
பகுதியின்‌ தொடக்கம்‌. 


இன்னமுதத்தினைக்‌ காட்டு சுடர்‌ Cutar (flame) 

வன்கடலைக்‌ கடைந்து என்ப (1) தூய்மை -purity 

போல்‌ பூட்டும்‌ ஏழ்பரித்‌ தேரோன்‌ கடுக்கி ஒருவன்‌ கடுங்குறளை பேசி 

கடல்புக' (பெரிய ,303) மயக்கி விடினும்‌ 
மனப்பிரிப்பொன்று இன்றித்‌ 

(ii) விரிகதிர்ச்‌ செல்வன்‌ துளக்கம்‌ இலாதவர்‌ தூய மனத்தார்‌ 


தோன்றுதல்‌ Virikatirc celvan விளக்கினுள்‌ ஒண்சுடரே போன்று' 


(42) பிறப்பு - birth நாலடி .189) 
விரிகதிர்ச்‌ செல்வன்‌ தோன்றின | க 
னென்ன ஈரெண்ணூற்றோடு சுடுநாராசம்‌ செவிசெறித்தல்‌ 


ர பேரறிவாளர்‌ Cutunaracam Cevicerittal (insert 
தான்றும்‌ அதற்பிற்பாடு' hot iron in th 
) e ear) 

(மணி.12: 76-78) (1) துன்பம்‌ -pain 

ன கு மானம்‌ இல்லை மற்றவன்‌ 
(ஒப்பு) Sun அதிர்ஷ்டம்‌, மாட்டென உவந்த ஒள்ளிழை 
அரசாட்சி, அறிவுத்திறம்‌, உள்ள நோக்கி நிகழ்ந்தது 
அறிவாளி, ஆற்றல்‌, இற்றென நெருப்பு நுனையுறீ இச்‌ 


ஆரோக்கியம்‌, ஆளுமை, இரத்த 


134 


சுநந்தை 


சுடு நாராசம்‌ செவி செறித்தாங்கு 


வடிவேல்‌ தானை வத்தவன்‌ 
தன்னொடு' (பெருங்‌.உள்‌.47: 235- 
239) 
சுநந்தை (குணமாலையின்‌ மாமி) 
Cunantal 
(1) கற்பு 
'வசையற நிறைந்த கற்பின்‌ 
மாலையு மாமி தானும்‌ 


(சீவக,1132: 1) 


சுரமை Curamai (a town) 
(1) வளம்‌, செல்வம்‌ 


விஞ்சை நீள்‌ உலகுடன்‌ விழாக்‌ 


கொண்டன்னது துஞ்சுநீள்‌ 
நிதியது சுரமை என்பவே 
(சூளா 7: 3-4) 


சுழி Culi (whirl) 

(1) ஆபத்து -danger 
'வெஞ்சுழிப்‌ பட்ட மகற்குக்‌ கரை 
நின்றார்‌' (கலி.140: 25) 

(2) துன்பம்‌, அவலம்‌ - suffering, 
affliction 
அவல மறு சுழி மறுகலின்‌' 
(புறம்‌,238: 19) 


சுறா Cura (shark) 


(1) வலிமை, கொடுமை - strong, cruel 
. செங்‌ கோல்‌ கொடு முடி 

ட வலை பரியப்‌ போகிய கோட 
சுறாக்‌ குறித்த முன்பொடு' (60.215: 
10-12) 

(2) கடுமை -fierce 
கடுஞ்‌ சுறா எறிந்த கொடுந்‌ தாட 
தநதை' (நற்‌,392: 1) 

(3) சினம்‌ 
இன மின்‌ இகல்மாற வென்ற 
சினமீன்‌ எறிசுறா வான்‌ மருப்புக்‌ 
கோத்து நெறிசெய்த' (கலி,131: 6-7) 

(4) விரைவு - quick 
' .. கடுஞ்‌.செலல்‌ வாட சுறா 
வழங்கும்‌ வளை மேய்‌ பெருந 
துறை' (அகம்‌.150: 6-7) 


(ஆ) சுறா எழுதிய 
மோதிரம்‌ Cura éru elitiya motiram 
(5) காமம்‌ - love, passion 


135 


(6) 


(7) 


(1) 


(1) 


சூரியகாந்தம்‌ 


அவற்றுள்‌ நறா இதழ்‌ கண்டன்ன 
செவ்‌ விரற்கு ஏற்பச்‌ சுறா ஏறு 
எழுதிய மோதிரம்‌ தொட்டாள்‌ 
குறி அறிந்தேன்‌' (கலி ,84; 22-24) 


(இ) சுறவம்‌ செ கொ 


Curavam cerl koti 

மன்மதன்‌ 

சுறவம்‌ செறி வண்‌ கொடியோன்‌ 
உடலம்‌ பொடியா விழி செய்தான்‌' 
(திருஞான.தேவா.12: 3-4) 


(ஈ) சுறவு Curavu 

காமம்‌ 

சுழிசென்று மாதர்த்‌ திரைபொரக்‌ 
காமச்‌ சுறவு எறிய அழிகின்றனன்‌' 
(திருவா.24: A) 


(ஒப்பு) Shark வலிமை; ஆபத்து, 
இறப்பு, தீமை. 





சூது Cutu (gambling) 


துன்பம்‌ 
கட்டு இலா மூதூர்‌ உறைஇன்னா 
ஆங்கின்னா நட்ட கவற்றினால்‌ 


சூது' (இன்னா 25: 3-4) 


சூர்‌ (சூரபன்மன்‌) Cur 


கடுமை / தீமை 
'கடுஞ்சூர்‌ மாமுதல்‌ தடிந்து' (பரி.9: 
70) 


சூர்ப்பநகை Curppanakai 


(1) கொடுமை - cruel, inhuman 


சண்டாளி சூர்ப்பநகை 
தாடகையைப்‌ போல்‌ வடிவு 
கொண்டாளைப்‌ பெண்டு என்று 
கொண்டாயே' (தனிப்‌.15: 1-2) 


சூரியகாந்தம்‌ Curiyakantam (a gem) 


(1) ஒளி / வெம்மை 


சூரியற்‌ காண்டலும்‌ சூரிய காந்தம்‌ 
அஃது ஆரழல்‌ எங்ஙனம்‌ 
கான்றிடும்‌ அங்ஙனம்‌' (சீ வக.2208: 
1-2) 


சூரியகுண்டம்‌ 


சூரியகுண்டம்‌ Ctriyakuntam (a pond) 
(1) மீயாற்றல்‌, கடவுட்டன்மை - 
supernatural, divine 
சோமகுண்டம்‌ சூரிய குண்டம்‌ 
துறை மூழ்கிக்‌ காமவேள்‌ 
கோட்டம்‌ தொழுதார்‌ கணவரொடு 
தாம்‌ இன்புறுவர்‌ உலகத்துத்‌ 
தையலார்‌ (சிலப்‌ .9: 59-61) 


சூளாமணி Culamani 
(1) உயர்வு, சிறப்பு - lofty, special 
மஞ்சு சூழ்‌ மலைக்கோர்‌ சூளா 
மணியெனக்‌ கருது மன்னா' 
(சூளா.329: 4) 


செங்கோட்டியாழ்‌ 'Cenkottiyal (a lyre) 


(1) நன்மை - goodness 
பாடும்‌ பாணரிற் பாங்குறச்‌ 
சேர்ந்து செந்திறம்‌ புரிந்த 
செங்கோட்டி யாழின்‌' (சிலப்‌,334; 
105-106) 

செச்சை மலர்‌ 060081 malar 

(1) சிவப்பு நிறம்‌ 
செச்சை மலர்‌ புரைமேனியன்‌ 
திருப்பெருந்துறை உறைவான்‌' 


(திருவா.34: 9.3) 


செம்பியன்‌ Cempiyan (a monarch) 
(1) ஈரம்‌ / இரக்கம்‌ - compassion 
புள்‌ உறு புன்கண்‌ தீர்த்த, வெள்‌ 
வேல்‌, சினம்‌ கெழு தானை, 
செம்பியன்‌ மருக!' (புறம்‌.37: 5-6) 
வள்ளன்மை, ஈகை 
புறவின்‌ அல்லல்‌ சொல்லிய 
கறையடி யானை வன்மருப்பு 
எறிந்த வெண்கடைக்‌ கோல்நிறை 
துலாம்‌ புக்கோன்‌ மருக ஈதலநின்‌ 
புகழும்‌ அன்றே' (புறம்‌,39; 1-4) 


(2) 


செம்பு Cempu (copper) 
(1) சிவப்பு நிறம்‌ 
'செம்பு காட்டிய கண்‌ இணை பால்‌ 
எனத்‌ தெளிந்த ர்‌ 


(கம்ப ,ஆரண்‌ ,504; 1) 


செம்பொறி ஆகம்‌ Cempori Akam 
(1) அழகு 


136 


செல்வம்‌ 


அம்‌ பகட்டு எழிலிய செம்‌ பொறி 
ஆகத்து' (புறம்‌.68: 5) 

மாண்பு, மாட்சி 

புகன்ற மாண்‌ பொறிப்‌ பொலிந்த 
சாந்தமொடு' (பதி.88:30) 


(2) 


செம்மூதாய்‌ Cemmutay 
(1) அழகு 
அணி மிகு கானத்து அகன்‌ புறம்‌ 
பரந்த கடுஞ்‌ செம்மூதாய்‌ கணடும்‌, 
கொண்டும்‌' (நற்‌.362: 4-5) 


(ஆ) கோவம்‌ Kovam 
(2) சிவப்பு நிறம்‌ 

ல ன்‌ அம தீம்பெயற்‌ காரும்‌ 
ஆர்கலி தலையின்று தேரும்‌ 
ஓவத்தன்ன கோவச்‌ செந்‌ நிலம்‌ 
(அகம்‌,54: 2-4) 


செயலை Ceyalai (a tree) 


(1) அழகு 
மணி கெழு நெடு வரை அணி 
பெற நிவந்த செயலை அம்‌ தளிர்‌ 
அன்ன (நற்‌.244: 9-10) 


செருந்தி Cerunti (a flower) 
(1) நறுமணம்‌ 

எக்கர்‌ ஞாழல்‌ 

கமழ' (ஐங்‌.141: 1) 

தண்மை 

நனைத்த செருந்திப்‌ போதுவாய்‌ 

அவிழ, மாலை மணி இதழ்‌ கூம்ப, 

காலைக்‌ கள்நாறு காவியொடு 

தண்ணென மலரும்‌' (அகம்‌,150: 9- 

11) 


செருந்தியொடு 


(2) 


செருப்பிடை பரல்‌ Ceruppitai paral 
(1) துன்பம்‌ - affliction 

'செருப்பிடைச சிறு 

அன்னன்‌' (புறம்‌,257: 1) 


பரல்‌ 


செல்வம்‌ Celvam (wealth) 


(1) நிலையாமை -transient 
அறுசுவை உண்டி அமர்ந்தில்லாள்‌ 


ஊட்ட மறுசிகை நீக்கி 
உண்டாரும்‌ வறிஞராய்ச்‌ 
சென்றிரப்பர்‌ ஓரிடத்துக 


செல்வம்‌ 


கூழ்எனின்‌ செல்வம்‌ ஒன்றுண்டாக 
வைக்கற்பாற்‌ றன்று” (நாலடி 1) 


செல்வர்‌ மனம்‌ Celvar Manam 
(1) அழகு 
கல்பயில்‌ கானம்‌ கடந்தார்‌ வர, 
ஆங்கே நல்லிசை ஏறொடு வானம்‌ 


நடுநிற்பச்‌ செல்வர்‌ மனம்போல்‌ 
கவின்‌ஈன்ற, நல்கூர்ந்தார்‌ 
மேனிபோல்‌ புல்லென்ற காடு' 
(கார்‌ ,18) 


செவ்வல்‌ குன்றம்‌ Cevval Kunram 


(1) சிவப்பு நிறம்‌, சிறப்பு, பழமை 
4 a தொல்சிறப்பில்‌ 
செவ்வல்‌அம்‌ குன்றம்போல்‌ 


தோன்று புனல்நாடன்‌ தெவ்வரை 
அட்ட களத்து' (களவழி.10: 2-4) 


செவ்வழி Cevvali (பண்‌) 

(1) மாலைக்காலம்‌ - evening time 
சேக்கை நல்லியாழ்‌ செவ்வழி 
பண்ணி (பெருங்‌.உள்‌.33: 89) 


சேக்கை (கிளை) Cekkai 
(1) உடம்பு - body 

கேளாதே வந்து கிளைகளாய்‌ 
இல்தோன்றி வாளாதே போவரால்‌ 
மாந்தர்கள்‌ வாளாதே சேக்கை 
மரனொழியச்‌ சேண்றங்கு 
புள்போல யாக்கை தமர்க்கொழிய 
BSH! (நாலடி.30) 


(branch) 


சேடம்‌ Cetam 
(1) புனிதம்‌, இறைத்தொடர்பு 
'செய்தவப்‌ பாவமெல்லாம்‌ 
தீர்த்திடும்‌ தீர்த்தன்‌ பாதம்‌ 


எய்திய சேடம்‌ கூவித்‌ திறைஞ்சுபு 
தொழுது வாழ்த்தி' (சீவக,821: 1-2) 


(ஆ) சேடப்‌ Cétappu 
புனிதம்‌ 
இன்னணம்‌ இறைவனை ஏத்தி 


ஏந்தறன்‌ சென்னியுள்‌ சேர்த்திய 
சேடப்‌ பூவினன்‌' (சூளா:185: 1-2) 


சேயோன்‌ Ceyon 


(1) குறிஞ்சித்திணை 


137 


சேயோன்‌ 


சேயோன்‌ மேய 
உலகமும்‌” (தொல்‌ ,951) 


மைவரை 


(ஆ) முருகு Muruku 

(2) வலிமை, சீற்றம்‌ 
முருகு உறழ்‌ முன்பொடு 
சினம்‌ செருக்கி' (50.225: 1) 

(3) அருள்‌ 
“என்னை அருளி அருள்‌ முருகு 
சூள்‌ சூளின்‌' (பரி.8: 65) 

(4) இனிமை 
உருவ வெண்‌ மணல்‌ முருகு நாறு 
தண்‌ பொழில்‌' (அகம்‌,137: 8) 

(5) சிறப்பு 
உரு கெழு சிறப்பின்‌ முருகு 
மனைத்‌ தரீஇ' (அகம்‌, 138: 10) 

(6) ஆற்றல்‌ 
முருகு உறழ்‌ முன்பொடு பொருது 
களம்‌ சிவப்ப' (அகம்‌,181: 6) 

(7) மேன்மை 
முருகு ஒத்தியே முன்னியது 
முடித்தலின்‌' (புறம்‌.56: 14) 

(8) இறைமை 
வல்லோன்‌ தைஇய வரிப்‌ புனை 
பாவை முருகு இயன்றன்ன 
உருவினை ஆகி” (மது.724) 


கடுஞ்‌ 


(இ) முருகன்‌ Murukan 
சினம்‌ 
சினமிகு முருகன்‌ 
குன்றத்து' (அகம்‌,59: 11) 
(9) கடவுட்டன்மை 
அணங்குடை முருகன்‌ கோட்டத்து 
(புறம்‌.299:6) 
(10) உயர்வு 
அரும்‌ பெறல்‌ மரபின்‌ பெரும்‌ 
பெயர்‌ முருக!' (திருமுரு.269) 


தண்பரங்‌ 


(ஈ) வேள்‌ Vel 


(11) வெற்றி 
(வென்றி நெடுவேள்‌ என்னும்‌ 
அன்னையும்‌' (குறு.111: 2) 
சினம்‌ 


கடுஞ்‌ சின விறல்‌ வேள்‌ களிறு 
ஊர்ந்தாங்கு' (பதி.11: 6) 

(12) வீரம்‌ 
கடம்பு அமர்‌ நெடு வேள்‌ அன்ன, 
மீளி” (பெரும்‌,75) 

(13) வளம்‌ 


சேல்‌ 


(14) 


சீர்‌ மிகு நெடு வேட்‌ பேணி: 
(மது.614) 


(௨) சேஎய்‌ Céey 
வெற்றி 
'ஒருவனை வாழி 
சே௭எய்‌' (பரி.5: 54) 
புகழ்‌ 

எய்யா நல்விசைச்‌ 
Geer’ (திருமுரு.61) 


ஓங்குவிறற்‌ 


செவ்வேல்‌ 


Karthikeya தற்கட்டுப்பாடு, 
அழித்தல்‌, 
போர்க்கடவுள்‌, 


(ஒப்பு) 
தீமையை 
படைத்தலைவன்‌, 
மாறாத இளமை. 


சேல்‌ Cel 


(1) 


(4) 


(5) 


கருமை 

'கயல சேல 
நாள்தொறும்‌' 
(திருஞான .தேவா 1442: 1) 
சிவப்பு நிறம்‌ 
'செஞ்சேல்‌ அன்ன 
திறந்தே கிடந்து 
(சுந்‌,தேவா,640: 1) 


கருங்கண்ணியர்‌ 


கண்ணார்‌ 
உற்றலறி' 


Céval (male bird) 
ஆண்‌ - male 
வண்ணப்‌ புறவின்‌ 
சேவல்‌' (69.71: 8) 
அழகு 

மணி நிற மலர்ப்பொய்கை, 
மகிழ்ந்து ஆடும்‌ அன்னம்தன்‌ 
அணி மிகு சேவலை அகல்‌ அடை 
மறைத்தென' (கலி.70: 1-2) 

விடியல்‌ - dawn 

குடுமி நெற்றி நெடு மரச்‌ சேவல்‌ 
தலைக்‌ குரல்‌ விடியற்‌ போகி' 
(அகம்‌,87: 5-6) 

வீரம்‌ 

மனையுறை கோழி 
சேவல்‌' (அகம்‌.277: 15) 
துயிலெழுப்புதல்‌ - awaken 
'ஓண்பொறிச்‌ சேவல்‌ எடுப்ப, 
ஏற்று எழுந்து' (புறம்‌,383: 1) 


செங்காற்‌ 


மறனுடைச்‌ 


(ஆ) சேவல்‌ கொடி Cëval koti 
விடியல்‌ / ஒளி / அறிவு 


138 


(7) 


(8) 


(9) 


சேவல்‌ 


ட... புகர்இல்‌ Geared oth 
கொடியன்‌' (திருமுரு.210-21 1) 


(இ) வாரணம்‌ Varanam 


காலம்‌, வெப்பம்‌ - time, heat 
அல்லல்‌ இல்‌ அனலன்‌ தன்‌ 
மெய்யின்‌ பிரித்து, செல்வ 
வாரணம்‌ கொடுத்தோன்‌' (பதி 5: 
57-58) 

விடியல்‌ 


பொறி மயிர்‌ வாரணம்‌ பொழுது 
அறிந்து இயம்ப” (புறம்‌.398: 3) 


(m) வாரணக்கொடி Varanakkoti 
அறிவு / ஒளி / விடியல்‌ 
'வாரணக்‌ கொடியொடு வயிற்‌ பட 


நிறீஇ (திருமுரு. 119) 


(௨) கோழி Koli 

துயிலெழுப்புதல்‌ - awaken 

கூட்டு முதலுறையும்‌ கோழி 
துயிலெடுப்பப்‌ பாட்டு முரலுமாம்‌ 
பண்‌' (திணைமாலை. 143: 3-4) 
வாரணம்‌ Kana 


(oar ) கான 


varanam 

விடியல்‌ 

கான வாரணம்‌ கதிர்‌ வர இயம்ப” 
(சிலப்‌,13: 37) 

(எ) வாரணக்‌ கம்பலை Varanak 
kampalai 

மருதம்‌ 

கணங்கொள்‌ வாரணக்‌ கம்பலைச்‌ 
செல்வமும்‌” (சூளா .15: 2) 


(ஏ) வாரணம்‌ ஆயிரம்‌ சூழ்தல்‌ 
Varanam ayiram cultal 

திருமணம்‌ 

வாரணம்‌ ஆயிரம்‌ சூழ வலம்‌ 
செய்து நாரணன்‌ நம்பி 


நடக்கின்றான்‌ என்று' (நாலா.556: 
1-2) 





(ஒப்பு) Cock Cockeral 
அதிர்ஷ்டம்‌, அறிவாற்றல்‌, ஒளி, 
சூரியன்‌, தன்னம்பிக்கை, நேரம்‌, 


பாதுகாப்பு, முன்னறிதிறம்‌, மீட்பு, 


சேறு 


வளமை, விடியல்‌, விவேகம்‌, 
விழிப்புணர்வு; எதிர்ப்பு, கழிகாமம்‌, 
தன்முனைப்பு; காட்டிக்கொடுத்தல்‌, 


தீமையை விரட்டுதல்‌, 
தூய்மைப்படுத்தல்‌. 
சேறு Ceru 


(1) 


(2) 


(3) 


(4) 


(5) 


(6) 


(7) 


(8) 


ஈரம்‌ / குளிர்ச்சி 


தண்‌ சேறு தாஅய்‌, மதனுடை 
நோன்‌ தாள்‌' 
(நற்‌, 8:7) 


வளம்‌ 


அறு செல்‌ வம்பலர்‌ சேறு 
கிளைத்து உண்ட (அகம்‌. 137:1) 


ஆபத்து 


ஆற்ற வினைசெய்தார்‌ நிற்பப்‌ 
பலவுரைத்து ஆற்றாதார்‌ வேந்தனை 
நோவது- சேற்றுள்‌ வழாமைக்‌ 
காத்தோம்பி வாங்கும்‌ எருதாங்‌ 
கெழாமைச்‌ சாக்கா டெழல்‌ 


(பழமொழி. 313) 


(ஆ) அள்ளல்‌ Allal 


துன்பம்‌ 

கடும்புனல்‌ தொகுத்த நடுங்கஞர்‌ 
அள்ளல்‌ (குறு. 103:1) 

தீமை, பகை 

பகைக்‌ கூழ்‌ அள்ளல்‌ பட்டு, மிகப்‌ 
பல்‌ தீ நோய்‌ தலைத்தலைத்‌ 
தருமே' (புறம்‌, 185: 5-6) 


(இ) அளறு Alaru 


நரகம்‌ 

ஒருமைச்‌ செயல்‌ ஆற்றும்‌ பேதை- 
எழுமையும்‌ தான்‌ புக்கு அருந்தும்‌ 
அளறு' (குறள்‌, 835) 

குருதி 

ட அம்‌ பறியா நீள்‌ இரும்‌ 
பனைமிசைப்‌ பல பதினாயிரம்‌ 
குலை தரை உதிர்வபோல .. a 
oe ae we அளறு சொரிபு, 
நிலம்‌ Garg (Lif) .2: 43-47) 

காம இன்பம்‌ 

'படுகடன்‌ ஆதியில்‌ பட்டது 
நினையான்‌ தொடுகழல்‌ குருசில்‌ 
வடுவுரை நிற்ப இன்ப அளற்றுள்‌ 
இறங்கினன்‌ ஆதலின்‌ துன்பம்‌ 
துடைத்த தொழிலே போல்‌ 
(பெருங்‌.இலா,.9: 225-228) 

துன்பம்‌ 


ஞமலி 


'கொழுங்களி அளற்றுள்‌ வீழ்ந்தும்‌ 
கொழும்புகை மடுக்கப்‌ பட்டும்‌ 
(சீவக.2775.2) 


(ஈ) தொளி Toli 

(9) வளமை 
உழாஅ நுண்தொளி நிரவிய 
வினைஞர்‌ முடிநாறு அழுத்திய 
நெடுநீர்ச்‌ செறுவில்‌ (பெரும்‌.211- 
212) 


(ஒப்பு) Mud, Marsh, swamp 
வளமை, வளர்ச்சியின்‌ தொடக்க 
நிலை, இறப்பு, இருள்‌, சுயநலம்‌, 
மயக்கநிலை, வறுமை. 


சேனை Cénai (army) 

(1) மிகுதி - abundance 
வீறுசால்‌ வேந்தன்‌ வினையும்‌ 
முடிந்தன; ஆறும்‌ பதமினிய 
ஆயின - ஏறொ(டு) அருமணி நாகம்‌ 


அனுங்கச்‌ செருமன்னர்‌ 
சேனைபோல்‌ செல்லும்‌, மழை 
(கார்‌ .20) 


சோதமன்‌ Cotaman (a person) 
(1) நடுநிலைமை -neutral 
சொரிதரு விசும்பில்‌ சோதமன்‌ 
குறுகிப்‌ பாத்தில்‌ பெருமைப்‌ 
பரதன்‌ முதலாச்‌ சேய்த்தின்‌ 
வந்தநின்‌ குலமும்‌ செப்பமும்‌' 
(பெருங்‌,நர.3: 169: 171) 


சோமகுண்டம்‌ Comakuntam (a pond) 
(2) மீயாற்றல்‌, கடவுட்டன்மை — 

supernatural power, divine 
'சோமகுண்டம்‌ சூரிய குண்டம்‌ 
துறை மூழ்கிக்‌ காமவேள்‌ 
கோட்டம்‌ தொழுதார்‌ கணவரொடு 
தாம்‌ இன்புறுவர்‌ உலகத்துத்‌ 
தையலார்‌” (சிலப்‌.9: 59-61) 


ஞூ 


ஞமலி Namali (dog) 
(1) எளிமை -simple 
'வன்‌ கைக்‌ கானவன்‌ வெஞ்‌ சிலை 
வணக்கி, ஊமிசைத்‌ தவிர்த்த 


139 


ஞமலி 


முளவுமான்‌ ஏற்றையோரு 
மனைவாய்‌ ஞமலி ஒருங்கு புடை 
ஆட (நற்‌, 285: 3-5) 


(2) சினம்‌ - angry 
'சினவுக்கொள் ஞமலி 
செயிர்த்துப்புடை ஆட' (அகம்‌. 
388: 14) 

(3) கொலைத்தன்மை - killing 
கூடினர்‌ விடு பகழிகளொடு 
கொலை ஞமலிகள்‌ வழுவி' 


(பெரிய 738: 5-6) 


(ஆ) நாய்‌ Nay 
சினம்‌ - angry 


கடுங்‌ குரற்‌ பம்பைக்‌ கத நாய்‌ 
வடுகர்‌' (நற்‌, 212: 5) 

(4) கொடுமை - cruel 
கொலை வெங்‌ கொள்கையொடு 
நாய்‌ அகப்படுப்ப' (கலி, 23:16) 

(5) வலிமை - strong 
'இயல்‌ முருகு ஒப்பினை, வயநாய்‌ 
பிற்பட்‌ 
(அகம்‌, 118: 5) 

(6) விரைவு -quick 
மான்‌ கணம்‌ தொலைச்சிய கடு 
விசைக்‌ கதநாய்‌' (புறம்‌,205: 8) 

(7) காவல்‌ - watch 
தொடர்‌ நாய்‌ யாத்த துன்‌ அருங்‌ 
கடி நகர்‌ (பெரும்‌,125) 


(8) இகழ்ச்சி, இழிவு, தாழ்வு - chide, 
despise, lowly 
'தாயானும்‌ தந்தையா லானும்‌ 


மிக(வு) இன்றி வாயின்மீக்‌ கூறும்‌ 
அவர்களை ஏத்துதல்‌ நோயின்‌ (று) 
எனினும்‌ அடுப்பின்‌ 
கடைமுடங்கும்‌ நாயைப்‌ புலியாம்‌ 
எனல்‌” (பழமொழி.67) 

(9) கீழ்மை - meanness, base 


கூர்த்துநாய்‌ கெளவிக்‌ 
கொளக்கண்டும்‌ தம்‌ வாயாற்‌ 
போர்த்துநாய்‌ கெளவினார்‌ 
ஈங்கில்லை - நீர்த்தன்றிக்‌ 
கீழ்மக்கள்‌ & ழாய 
சொல்லியக்காற்‌ சொல்பவோ 
மேன்மக்கள்‌ தம்வாயால்‌ மீட்டு 
(நாலடி 70) 

(10) நன்றி, நட்பு, பெருமை, உயர்வு 
- gratitude, friendship, greatness, 
eminence 


யானை அனையவர்‌ நண்பொரீ இ 
நாயனையார்‌ கேண்மை கெழீடிக்‌ 


140 


ஞமலி 


கொளல்வேண்டும்‌ யானை 

அறிந்தறிந்தும்‌ பாகனையே 

கொல்லும்‌ எறிந்தவேல்‌ மெய்யதா 

வால்குழைக்கும்‌ நாய்‌' (நாலடி .213) 
(11) அறிவிலார்‌ - ignorant 


கல்லாது நீண்ட ஒருவன்‌ 
உலகத்து நல்லறிவாளர்‌ 
இடப்புக்கு மெல்ல இருப்பினும்‌ 
நாயிருந தற்றே இராஅது 


உரைப்பினும்‌ நாய்‌ குரைத்தற்று' 
(நாலடீ..254) 


(12) அடிமை 
உத்தம அடி நாயேன்‌ ஓதுவது 
உளது என்றான்‌' 
(கம்ப,அயோ.671: 4) 

(13) கேவலம்‌, கீழ்மை 
நாய்‌ தரக்‌ கொள்ளும்‌ சீயம்‌ 
நல்லரசு (கம்ப.யுத்‌.943: 3) 

(14) தொண்டு 


'ஆரூரைம்‌ மறத்தற்கு அரியானை 
அம்மான்‌ தன்திருப்‌ பேர்கொண்ட 
தொண்டன்‌ ஆரூரன்‌ அடி நாய்‌ 
உரை வல்லார்‌ அமர லோகத்து 
இருப்பவர்‌ தாமே (ab. தேவா ,986: 
5-8) 

(15) தீமை, பொல்லாமை 


நாசனே நான்‌ யாதும்‌ ஒன்று 
அல்லாப்‌ பொல்லா நாயான 
நீ சனேனை ஆண்டாய்க்கு 


நினைக்க' (திருவா,5: 51. 3-5) 


(இ) நாய்க்கால்‌ சிறுவிரல்‌ Naykal 


ciruviral 

(16) நெருக்கம்‌, இழிவு - closeness, 
degraded 
'நாய்க்கால்‌ சிறுவிரல்போல்‌ 
நன்கணியர்‌ ஆயினும்‌ ஈக்கால்‌ 
துணையும்‌ உதவாதார்‌ 


நட்பென்னாம்‌' (நாலடி .218: 1-2) 


(ஈ) செந்நாய்‌ Sennay 
(17) தலைவன்‌ 
ஓய்பசிச்‌ செந்நாய்‌ உயங்குமரை 
தொலைச்சி” (நற்‌.43: 3) 
(18) வேட்டை -hunting 
Carré செந்நாய்‌ கிளைத்தூண்‌ 
மிச்சில்‌' (01.56: 1) 


(F) நாய்வால்‌ Nayval 


ஞாழல்‌ 


(19) அடக்கமின்மை, 


திருந்தாமை - 
immodest, unreformed 


'நிறையான்‌ மிகுகல்லா நேரிழை 
யாரைச்‌ சிறையான்‌ அகப்படுத்தல்‌ 


ஆகா- அறையோ வருந்த 
வலிதினின்‌ யாப்பினும்‌ நாய்வால்‌ 
திருந்துதல்‌ என்றுமோ இல்‌ 
(பழமொழி .336) 
(௨) சுணங்கன்‌ Sunankan 

(20) ஆசை / பேராசை - 065176, 
avarice 
பெருகு தெண்கடல்‌ ஊற்றுண்‌ 


(21) சிவப்பு, 


பெருநசை ஒரு சுணங்கனை ஓக்கும்‌ 
தகைமையேன்‌' (பெரிய .6: 3-4) 


(ஊ) ஞமலி நா Namalina 
மென்மை, அழகு 
'இளைப்புறு ஞமலி நலத்தகு 
நாவின்‌ செம்மையும்‌ மென்மையும்‌ 
சிறநது வனப்பெய்தி' 
(பெருங்‌.இலா 19: 176-177) 


(ஒப்பு) Dog ஆற்றல்‌, உண்மை, 
காவல்‌, தந்திரம்‌, நேர்மை, 
பாதுகாப்பு, மீட்பு, வளமை, 
விடியல்‌, விழிப்புணர்வு, வேட்டை, 
இழிவு, இறப்பு, அடிமைத்‌ தனம்‌, 
இரக்கமின்மை, ஏறுமாறான 
பண்பு, சீற்றம்‌, தற்பெருமை 
பேசுதல்‌, தன்முனைப்பு, தீமை, 
தெருச்சுற்றல்‌, பேராசை, 
பொறாமை, போர்‌, பேருண்டி, 
மடமை. 

Nalal (a tree) 


தலைவி, நறுமணம்‌ 
புது of ஞாழலொடு புன்னை 


தாஅம்‌ மணம்‌ கமழ்‌ கானல்‌ 
(50.167: 8-9) 

இன்பம்‌ 

பெருங்‌ கடற்கரையது சிறுவெண்‌ 
காக்கை ஒள்‌ இணர்‌ ஞாழல்‌ 
முனையின்‌, பொதி அவிழ்‌ 
புன்னை அம்‌ பூஞ்‌ சினைச்‌ 


சேக்கும்‌ துறைவன்‌” (ஐங்‌, 169: 1-3) 


ஞெகிழி Nekili (fire brand) 


(1) 


ஒளி 


141 


ஞொெமன்ன்‌ தெரிகோல்‌ 
(balance) 


ஞொமன்ன்‌ தெரிகோல்‌ 


கானவன்‌ எறிந்த கடுஞ்‌ செலல்‌ 
ஞெகிழி வேய்‌ பயில்‌ அடுக்கம்‌ 


சுடர மின்னி, நிலை கிளர்‌ 
மீனின்‌, தோன்றும்‌ நாடன்‌ 
(நற்‌,393: 5-7) 
(2) காப்பு 
ஏனல்‌ அம்‌ சிறுதினை காக்கும்‌ 
சேணோன்‌ ஞெகிழியின்‌ 
பெயர்ந்த நெடுநல்‌ யானை 
மீன்படு சுடர்‌ஒளி வெரூஉம்‌ 
(§ 01.357: 5-7) 


Nemann terikol 

(1) நடுநிலைமை — just, neutral 
ட ne ஜெமன்ன்‌ தெரி 
கோல்‌ அன்ன செயிர்‌ தீர்‌ செம்‌ 
மொழி” (அகம்‌, 349: 3-4) 

(2) துல்லியம்‌ / சமன்‌ - exact, equal, 
unbiased 
உருவும்‌ புகழும்‌ ஆகி, விரி சீர்த்‌ 
தெரிகோல்‌ ஞமன்ன்‌ போல, ஒரு 


திறம்‌ பற்றல்‌ இலியரோ! நின்‌ 
திறம்‌ சிறக்க!” (புறம்‌.6: 8-10) 
(ஆ) துலாஅம்‌ Tulaam 

(3) நடுநிலைமை / ஒருபாற்கோடாமை 


— just, balanced 
புறவின்‌ அல்லல்‌ சொல்லிய, கறை 
அடி யானை வால்‌ மருப்பு எறிந்த 


வெண்‌ கடைக்‌ கோல்‌ நிறை 
துலாஅம்‌ புக்கோன்‌ மருக!' 
(புறம்‌. 39: 1-3) 


(இ) ஞொெமன்‌ கோல்‌ Neman kol 

(4) நடுநிலைமை 
'ஞெமன்‌ கோல்‌ அன்ன செம்மைத்து 
ஆகி, சிறந்த கொள்கை அறம்‌ கூறு 
அவையமும்‌' மது.491-492 ) 


(ஈ) சமன்‌ செய்து சீர்‌ தூக்கும்‌ 

கோல்‌ Caman ceytu cir tikkum kôl 
(5) நடுநிலைமை 

சமன்‌ செய்து சீர்‌ தூக்கும்‌ 

கோல்போல்‌ அமைந்து ஒருபால்‌ 

கோடாமை சான்றோர்க்கு அணி. 


(குறள்‌. 118) 


(௨) சீர்நிறை கோல்‌ Cirnirai kòl 


தகர்‌ 


தகர்‌ 


நடுவுநிலைமை 
'வாலிழைப்‌ பணைத்தோள்‌ வாசவ 
தத்தைக்கும்‌ பாசிழை அல்குல்‌ 
பதுமா பதிக்கும்‌ சீர்நிறை கோல்‌ 
போல்‌ தான்‌ நடுவாகி 
(பெருங்‌ வத்‌.5: 42-44) 
(oar) துலை Tulai 
நடுநிலைமை 
சீலம்‌ அல்லன நீக்கிச்‌ செம்‌ 
பொன்‌ துலைத்‌ தாலம்‌ அன்ன 
தனி நிலை தாங்கிய” 
(கம்ப.அயோ 112: 1-2) 
(ஒப்பு) Balance துலாம்‌ இராசி, 
நீதி; இறப்பு, பஞ்சம்‌, வறட்சி. 
த்‌ 

Takar (ram, goat) 

(1) வலிமை 
வார்‌ கோட்டு வயத்‌ தகர்‌ வாராது 
மாறினும்‌' (ஐங்‌, 238:1) 

(2) அழகு, மென்மை 
'திருந்துகோன்‌ ஞமன்தன்‌ மெய்யிற்‌ 
பிரிவித்து இருங்கண்‌ வெள்யாட்டு 
எழின்மறி கொடுத்தோன்‌' (பரி, 
5:61-62) 
(ஆ) கிடாஅய்‌ Kitaay 

(3) பலி -sacrifice 
நிலைக்கோட்டு வெள்ளை 
நால்செவிக்‌ ALLTAL 
நிலைத்துறைக்‌ கடவுட்கு உளப்பட 
ஓச்சி' (அகம்‌, 156:14-15) 
(இ) ame பாம்ப 

(4) தியாகம்‌ - selflessness 
நடுகல்‌ பீலி சூட்டி, துடிப்படுத்து 
தோப்பிக கள்ளொடு துரூஉப்‌ பலி 
கொடுக்கும்‌' (அகம்‌, 35:8-9) 
(௨) விடை vitai 

(5) வலிமை 


மதவலி நிலைஇய மாத்தாட்‌ 
கொழுவிடை' (திருமுரு, 232) 


142 


தகர்‌ 


மை விடை வீழ்த்தல்‌ Mai 
vitai vilttal 

(6) பலி / வளமை 
முட்டு வாய்‌ திறப்புவும்‌ மை விடை 
வீழ்ப்பவும்‌ அட்டு ஆன்று ஆனாக்‌ 
காழுந்துவை ஊன்‌ சோறும்‌ 
பெட்டாங்கு ஈயும்‌ பெருவளம்‌ 


பழுனி” (புறம்‌, 113:1-3) 


(எ) மறிகள்‌ விளையாடாதிருத்தல்‌ 
Marika] vilaiyatatiruttal 

(7) தீமை 
மறி தெறித்தாடா வருவதொன்று 
உண்டு' (சிலப்‌.17: 3.2) 


(ஊ) 


(ஏ) மறி Mari 

(10) அறிவின்மை 
அன்றக்‌ கோட்டத்துள்‌ அறிவிலா 
மறிதலை அறுப்பான்‌' 


(நீலகேசி 34: 1) 


(ஐ) மறியறுத்தல்‌ Mariaruttal 
(11) தெய்வத்தை மகிழ்வித்தல்‌ 


'வுண்டதாயிற் றோர்குழவி 
யென்னவுவப்‌ பித்தற்குக்‌ 
கொண்டுவந்தே மறியறுக்க 
வென்றார்‌ கொலையாளர்‌' 


(நீலகேசி 36: 3-4) 


(ஒ) மேழகம்‌ Melakam 

(12) விரைவு 
'விரைசெலல்‌ வெம்பரி மேழகம்‌ 
ஏற்றிக்‌ குரைகழன்‌ மைந்தனைக்‌ 
கொண்டு பறந்தான்‌ (ச வக.521: 3- 
4) 


(ஒப்பு) Goat, Sheep அன்பு, 
அறியாமை, எளிமை உதவியற்ற 
நிலை, கபடமற்ற தன்மை, 
சுதந்திரம்‌, திக்கற்ற நிலை, நன்‌ 
மனப்பாங்கு, நேர்த்தி, நுட்பமாகக்‌ 
கேட்கும்‌ திறன்‌, பிடிவாதம்‌, 
மென்பண்பு, முன்னறிவிப்பு, 
வளமை, விரைவிக்கம்‌, வீரியம்‌, 
வேனிற்காலம்‌, அறிவு மழுக்கம்‌, 
ஒழுக்கக்‌ கேடு, கழிகாமம்‌, 
நேர்மையற்ற தன்மை, பழியார்வம்‌, 
மிக்க அருவருப்பு, கறுப்பு ஆடு 


- அழிவு, தீமை, துரதிர்ஷ்டம்‌. 


தகரம்‌ 


தண்டு 
(1) 


(2) 


ஆட்டுக்குட்டி - அறியாமை, 
அமைதி, இனிமை, எளிதில்‌ 
வசப்படுத்தக்க நிலை, குறும்பு, 
தன்னடக்கம்‌, தியாகம்‌, தூய்மை, 
பணிவு, மன்னிக்கும்‌ மனநிலை. 

பலியாடு - கண்டனம்‌, தண்டனை, 


பாவ நிராகரிப்பு. 


Takaram (வாசனைப்பொருள்‌) 
நறுமணம்‌, இன்பம்‌ 

'தகர நாறிருஞ்‌ சோலைச்‌ 
சயம்பூறான்‌' (சூளா,1810: 1) 


Tantu (rod) 

ஆதரவு - Support 

'இடையன்‌ .................. ee eee 
தண்டு கால்‌ வைத்த ஒடுங்கு நிலை 
மடி விளி' (5.142: 4,6) 


(ஆ) கதை, சக்கரம்‌, வாள்‌, வில்‌ 
போன்ற போர்க்கருவிகள்‌ தாமே 
போர்‌ செய்தல்‌ Katai, cakkaram, val, 
vil ponra porkkaruvikal tame por ceytal 
அழிவு, தீமை —evil omen 
'தண்டோடுதிகிரி வாள்‌ தனு 
என்று இன்னை மண்ட அமர்‌ 
புரியுமால்‌ ஆழி மாறு உற்‌ 
கம்ப,சுந,375: 3-4) 


தண்ணம்‌ Tannam 


(1) 


இறப்பு 

'இழைத்தநாள்‌ எல்லை இகவா 
பிழைத்தொரீ இக்‌ கூற்றம்‌ 
குதித்துய்ந்தார்‌ ஈங்கில்லை ஆற்றப்‌ 
பெரும்பொருள்‌ வைத்தீர்‌ 
வழங்குமின்‌ நாளைத்‌ தழீ£இம்‌ 
தண்ணம்‌ படும்‌' (நாலடி 6) 


தந்‌ைத tantai (father) 


(1) 


மேன்மை - superiority, excellence 
ட்‌ 5 மேதக்க தந்தை 
யெனப்படுவான்‌ தன்னுவாத்தி 
தாயென்பாள்‌ முந்துதான்‌ செய்த 
வினை” (நான்‌, 45: 2-4) 


தமனகம்‌ (மருக்கொழுந்து) Tamanakam 


(1) 


பச்சை நிறம்‌ 


143 


தயிர்‌ 


பச்சைத்‌ தமனகத்தோடு பாதிரிப்‌ 
பூச்‌ சூட்ட வாராய்‌” (நாலா.184: 7- 
8) 


தமிழ்‌ Tamii 

(1) நன்மை - goodness 
'இரு பாற்படுக்கும்‌ நின்‌ வாள்வாய்‌ 
ஒழித்ததை அதூஉம்‌ சாலும்‌ நல்‌ 
தமிழ்‌ முழுது அறிதல்‌ 
(புறம்‌, 50: 9-10) 

(2) நிலைபேறு — stable, everlasting 
தமிழ்‌ நிலைபெற்ற, தாங்கு AG 
மரபின்‌' (சிறுபா. 66) 


3) ஈடிலா இனிமை - unmatched 
sweetness 
'முனிந்தார்‌ முனிவொழியச்‌ 


செய்யுட்கண்‌ முத்துக்‌ கனிந்தார்‌ 
களவியற்‌ கொள்கைக்‌ கணிந்தார்‌ 
இணைமாலை ஈடிலா இன்தமிழால்‌ 
யாத்த திணைமாலை கைவரத்‌ 
தேர்ந்து" 
(திணைமாளை.பாயிரம்‌.154) 
(4) வளமை -flourishing 

வண்‌ தமிழைத்‌ தேர்ந்த வழுதி 
கலியாணத்து' (தனிப்‌.69: 1) 


தயரதன்‌ Tayaratan (a king) 
(1) கொடை, வள்ளன்மை 
'தருகை நீண்ட தயரதன்தான்‌ தரும்‌ 
இரு கை வேழத்து இராகவன்தன்‌ 
கதை' (கம்ப,பால.]: 1-2) 


தயிர்‌ Tayir (curd) 

(1) இனிமை 
தீம்‌ தயிர்‌ கடைந்த திரள்‌ கால்‌ 
மத்தம்‌' (அகம்‌. 87:1) 

(2) வெண்மை 
(வேளை வெண்பூ வெண்‌ தயிர்‌ 
கொளீஇ” (புறம்‌, 215:3) 

(3) தண்மை 
தாழி தரை ஆக தண்‌ தயிர்‌ நீர்‌ 
ஆக' (கம்ப,ஆரண்‌.100: 5) 

(4) நிற்றல்‌ 
உருவப்‌ பிழம்பப்‌ பொருளென்‌ 
றுரைப்பனிப்‌ பால்‌ தயிர்‌ மோர்‌ 


பருவத்தினாம்‌ பரியாயப்‌ 
பெயரென்பன்‌ பாலழிந்து 
தருவித்து உரைத்த தயிர்‌ உருவாய்‌ 
மும்மைத்‌ தன்மையதாம்‌ 


திருவத்ததென்‌ பொருளாதலைத்‌ 


தருப்பை 


தேர தெளியிதென்றாள்‌' 


(நீ லகேசி 387) 


(ஆ) மத்தார்‌ தயிர்‌ Mattar tayir 
(5) சஞ்சலம்‌, அசைவு 

த்தார்‌ தயிர்போல்‌ மறுகும்‌ என்‌ 

சிந்தை' (திருநா தேவா 867: 2) 


(இ) மத்துறு தயிர்‌ Mattaru tayir 

(6) கலங்குதல்‌, மறுகுதல்‌ 
'மத்துறு தயிரின்‌ உள்ளம்‌ 
மறுகினன்‌ மயங்குகின்றான்‌' 
(கம்ப .யுத்‌.2151: 2) 

ப்பை Taruppai (a grass) 

(1) தூய்மை 
'தாழை முழத்து தருப்பை வேய்ந்த 
(பெரும்‌, 264) 

(2) புனிதம்‌ - holy 
உய்த்தபோது தருப்பையில்‌ ஒண 
பதம்‌ வைத்த வேதிகைச்‌ செய்தி 
மனக்கொள்வாள்‌' (கம்ப.சுந்‌.352; 3- 


4) 


(அ) தீர்த்தப்புல்‌ Tirttappul 


தூய்மை 

'வெஞ்சுடர்‌ வீரன்‌ நெஞ்சுமுதல்‌ 
paS தென்மருங்கு மடுத்த 
தீர்த்தப்‌ புன்மிசை மென்மருங்கு 


எழிலியை மெல்லென நடாஅய்‌' 
(பெருங்‌.இலா .3: 115-117) 


மணல்‌ பரப்புதல்‌ Tarumanal 


parapputal 


(1) திருமணம்‌, எழில்‌, வளம்‌ 


தருமணல்‌ தாழப்பெய்து, இல்‌ 
பூவல்‌ ஊட்டி எருமைப்‌ 
பெடையோடு, எமர்‌ ஈங்கயரும்‌ 


பெரு மணம்‌ எல்லாம்‌ தனித்தே 
ஒழிய” (கலி. 114:12-14) 

(2) புதுமை 
வரைப்பில்‌ மணல்‌ தாழப்‌ பெய்து, 
திரைப்பில்‌ வதுவையும்‌ 
அயர்ப ' (கலி, 115:19-20) 


ரங்கே 


தருமன்‌ Taruman (a king) 


144 


தலை 


தலை மழித்தல்‌ 


(1) அருள்‌ / இரக்கம்‌, கொடை - 
grace / sympathy, benevolence 
தருமன்‌ தண்ணளியால்‌ 
ஈகையால்‌' (ச வக.160: 1) 


தனது 


Talai (head) 

(1) தலைவன்‌ 
அரு நிலை உயர்‌ தெய்வத்து 
அணங்கு சால்‌ தலை காக்கும்‌ 
உருமுச்‌ சூழ்‌ சேண்‌ sont’ 
(பரி, 9:2-3) 

(2) முதல்‌ - main 
விரி கதிர்‌ மதியமொடு, வியல்‌ 


விசும்பு, புணர்ப்ப எரிசடை எழில்‌ 
வேழம்‌, தலையெனக்‌ கீழ்‌ இருந்து” 
(பரி. 11:1-2) 

(3) தலைமை 
அறம்‌ தலைப்பிரியா ஆறும்‌ மற்று 
அதுவே” (கலி. 9:24) 

(4) சிறப்பு 
Sa இல்‌ யாக்கையொடு மாய்தல்‌ 
தவத்‌ தலையே (புறம்‌, 214:14) 

(5) தொடக்கம்‌ 
மலைத்‌ தலைய கடற்காவிரி!' (பட்‌. 


(6) உயர்வு 
நிலை அஞ்சி நீத்தாருள்‌ எலலாம்‌, 
கொலை அஞ்சிக்‌ கொல்லாமை 
சூழ்வான்‌, தலை' (குறள்‌, 325) 





(ஒப்பு) Head அறிவு நுட்பம்‌, 
ஆண்மை, ஆற்றல்‌, ஆன்மீக 
வாழ்வு, உரிமை, எண்ணங்கள்‌, 
ஒளி, சூரியன்‌, தலைமை, 
தனித்தன்மை, தியாகம்‌, தீமையை 


அழித்தல்‌, மேடராசி, வளமை. 


தலை மழித்தல்‌ Talai malittal 


(1) துறவு 
WL) EEG மாறுநீ தலைகளை 
மையிட்டு” (நீலகேசி 238: 3) 


(ஆ) தலையைச்‌ சிரைத்தல்‌ 
Talaiyaic ciraittal 

(2) அவமானம்‌, தண்டனை = 
dishonour, punishment 
'செருக்கு உற்றான்‌ வீரம்‌ சிதையத்‌ 
தலையைச்‌ சிரைத்திட்டான்‌ 


தலையில்‌ சூட்டப்பட்ட... 


தலையில்‌ சூடப்பட்ட மலர்கள்‌ 


வன்மையைப்‌ 


(நாலா .309: 3-4) 


பாடிப்‌ 


லத்தில்‌ உதிர்தல்‌ Talaiyil 


citappatta malarkal nilattil utirtal 


(1) துன்பம்‌, இறப்பு, நிலையாமை 


லையில்‌ 


'தாதின வினமலர்‌ பலவும்‌ 
தலையன நிலமிசை உதிர .. .. .. 
வேதனை பெரிதுடைத்து அடிகள்‌ 
விளிகவிப்‌ பிறப்பென 
உரைத்தாள்‌” (நீலகேசி 73: 2,4) 


ட்டப்பட்ட மாலை சரிதல்‌ 


Talaiyil cuttappatta malai carital 


(1) தீமை 
சீர்‌ அலங்காரச்‌ சித்திர 
முடிமிசைத்‌ தாரணி! கோதை 
தாழ்ந்து புறத்தசைய' 
(பெருங்‌ மகத .24: 185-186) 

தவ்வை Tavvai 

(1) வறுமை - poverty 
அவ்வித்து அழுக்காறு 
உடையானைச்‌ செய்யவள்‌ 
தவ்வையைக்‌ காட்டி விடும்‌ 
(குறள்‌ .167) 
(ஆ) முகடி Mukafi 
சோம்பல்‌ 
மடி உளாள்‌ மா முகடி என்ப மடி 
இலான்‌ தாள்‌ உளாள்‌ 


தாமரையினாள்‌' (குறள்‌. 617) 


தவசியர்‌ Tavaciyar 


(1) 


பொலிவு -radiance 

நீடிய சடையோடு ஆடா மேனிக்‌ 
குன்று உறை தவசியர்‌ போல, 
பலவுடன்‌ என்றுழ்‌ நீள்‌ இடைப்‌ 
பொற்பத்‌ தோன்றும்‌' (நற்‌. 141:4-6) 


தளவம்‌ Talavam (a creeper) 


(1) 


நறுமணம்‌ 

தண்துளிக்கு ஏற்ற பைங்கொடி 
முல்லை முகை தலை திறந்த 
நாற்றம்‌ புதல்மிசைப்‌ பூஅமல்‌ 


பற்‌ 


145 


(2) 


தளிர்‌ 


தளவமொடு, தேம்‌ கமழ்பு HCHO 
(குறு, 383:1-3) 

APS 

காயா, கொன்றை, நெய்தல்‌, 
முல்ல, Gursal தளவமொடு 
பிடவு, அலர்ந்து கவினிப்‌ பூ 


அணி கொண்டன்றால்‌ புறவே்‌ 
(ஐங்‌, 412:1-3) 

(3) கார்காலம்‌ 
தண்‌ பெயல்‌ அளித்த பொழுதின்‌ 
ஒண்‌ சுடர்த்‌ தோன்றியும்‌ தளவமும்‌ 
உடைத்தே (ஐங.440: 2-3) 
(ஆ) தளவு Talavu 

(7) தண்மை, தலைவி 
எல்லை தருவான்‌ கதிர்பருகி 
ஈன்றகார்‌ கொல்லைதரு 
வான்கொடிகள்‌ ஏறுவகாண்‌ 
முல்லை பெருந்தண்‌ தளவொடுதம்‌ 
கேளிரைப்போல்‌ காணாய்‌ 
குருந்தம்‌ கொடுங்கழுத்தம்‌ 
கொண்டு' (திணைமாலை.105) 
Talir (leaf sprout) 

(1) அழகு 
அடைகரை மாஅத்து அலங்கு 
சினை பொலியத்‌ தளிர்‌ கவின்‌ 
எய்திய தண்‌ நறும்‌ பொதும்பில்‌' 
(நற்‌, 118:1-2) 

(2) மென்மை 
துளிதலைத்‌ தலைஇய தளிர்‌ 
அன்னோளே 
குறு. 222:7) 

(3) தண்மை 
அந்தண்‌ தளிர வெளவும்‌ மேனி 
(ஐங்‌, 38:3) 

(8) இளமை - young age 
'தாஞ்சால வாழ்நாள்‌ தளிர்‌ ஈனும்‌ 
தகைய துண்டு' (ந£லகேசி 10: 3) 
(ஆ) குறுமுறி Kurumuri 

(4) பிறப்பு, உயிர்ப்பு — birth, alive 


குறு முறி ஈன்றன, மரனே' (அகம்‌. 
259:1-4) 


(இ) எரியுறு தளிர்‌ Eriyuru talir 


(6) துன்பம்‌ - grief 


தாடகை 


தாமரை 


தறை இடைப்படுத்தல்‌ 


நிலைமை ஓராது 
தளிரின்‌ வாடி 


'என்னுறு 
எரியுறு 
(சீவக,1726: 1) 


தறை இடைப்படுத்தல்‌ Tarai itaippatuttal 


(1) வெற்றி 
அடியனேன்‌ அவரை எல்லாம்‌ 
தறையிடைப்‌ படுத்துகின்றேன்‌' 


(பெரிய .419: 6-7) 


Tatakai (a demoness) 
(1) கொடுமை - cruel 
சண்டாளி சூர்ப்பநகை 
தாடகையைப்‌ போல்‌ வடிவு 


கொண்டாளைப்‌ பெண்டு என்று 


கொண்டாயே' (கனிப்‌.15: 1-2) 


தாடகை இறப்பு Tatakai irappu 


(1) அழிவு, தீமை —bad omen 


'பொடியுடை கானம்‌ எங்கும்‌ 
குருதிநீர்‌ பொங்க வீழ்ந்த 
தடியுடை எயிற்றுப்‌ பேழ்‌ வாய்த்‌ 
தாடகை தலைகள்‌ தோறும்‌ 
முடியுடை அரக்கற்கு அந்நாள்‌ 


முந்தி உற்பாதம்‌ ஆக படியிடை 
அற்று வீழ்ந்த வெற்றி ௮ம்‌ 
பதாகை ஒத்தாள்‌ (கம்ப.பால 395) 


(மாலை) Tamam 

(1) புதல்வர்‌ 
செல்வப்‌ பொற்‌ சிறுவர்‌ என்னும்‌ 
தாமங்கள்‌ தாழ்ந்து நின்றது' 
(சீ வக.2728: 3) 

Tamarai 

(1) தலைவி 
கழுந ர்‌ மேய்ந்த கருந்‌ தாள்‌ எருமை 
பழனத்‌ தாமரைப்‌ பனிமலர்‌ 
முனைஇ, தண்டு சேர்‌ மள்ளரின்‌ 


இயலி, அயலது குன்று சேர்‌ வெண்‌ 
மணல்‌ துஞ்சும்‌ ஊர।' 
(நற்‌, 260:1-4) 

(2) அழகு 
தாமரை புரையும்‌ காமர்‌ சேவடி 
(குறு, கட.வா, 1) 

(2) பெருமை / சிறப்பு 


146 


தாமரை 

கன்னி விடியல்‌, கணைக்கால்‌ 
ஆம்பல்‌ தாமரை போல மலரும்‌ 
ஊர!” (ஐங்‌, 68:1-2) 

(4) வளமை 


மலர்ந்த பொய்கை முகைந்த 
தாமரைத்‌ தண துறை ஊரன்‌ 
வரைக (ஐங்‌, 6:4-5) 

(5) எழில்‌ / வனப்பு 
பைஞ்சுனைப்‌ LIT yu எழு 
பாவையர்‌ ஆய்‌ இதழ்‌ உண்கண்‌ 
அலர்‌ முகத்‌ தாமரை தாட 


தாமரை, தோட்‌ SUS கயமலர்‌எம்‌ 
கைப்‌ பதுமம்‌, கொங்கைக்‌ கயமுகை, 
செவ்‌ வாய்‌ ஆம்பல்‌ செல்‌ நீர்த்‌ 
தாமரை yab தாமரையொடு, 
புலம்‌ வேறுபாடுறா்‌: 
(பரி, 8:112-117) 

(6) இறை இருக்கை - divine existance 
எரி மலர்த்‌ தாமரை இறை வீழ்த்த 


பெரு வாரி' 
(பரி, 9:4) 
(7) தண்மை, நறுமணம்‌ 
ஒருசார்‌ - தண்‌ நறுந்‌ தாமரைப்‌ 


பூவின்‌ இடைஇடை (பரி.தி. 1:10) 
(6) தூய்மை 
தூ மலர்த்‌ தாமரைப்‌ பூவின்‌ அம்‌ 
கண்‌' (அகம்‌, 361:1) 
(9) உயர்வு 
(சேற்று வளர்‌ தாமரை பயந்த, ஒண 
கேழ்‌, நூற்று இதழ்‌ அலரின்‌ நிரை 
கண்டன்ன, வேற்றுமை இல்லா 
விழுத்‌ திணைப்‌ பிறந்து' (புறம்‌, 
27:1-3) 
(10) படைப்பு 


தாமரை பயந்த தா இல்‌ ஊழி 
(திருமுரு. 164) 

(11) தெய்வத்தன்மை 
திருமுகம்‌ அவிழ்ந்த தெய்வத்‌ 


தாமரை: (சிறுபா. 73) 

(14)தகைமை - quality, commendable 
தகை பெறு தாமரைக்‌ 
கையினேந்தி' (சிலப்‌, 11: 48) 

(15) மருதத்திணை 

சேறு விண்ட செந்தாமரைக்‌ 
கானமும்‌” (சூளா ,19: 2) 
(16) செல்வம்‌ 


'திருக்கவின்ற செல்வச்‌ செழுநீ 
தாமரை (குளா 627: 2) 
(17) குல மகளிர்‌ - noble ladies 


தாமரை 


விரைசெய்‌ தாமரை மேல்‌ 
விளையாடிய அரைச அன்னம்‌ 
அமர்ந்துள ஆயினும்‌' (சீவக,1401;: 
1-2) i 


(ஆ) தாமரையினாள்‌ Tamaraiyinan 
(16) செல்வம்‌ 

மடி உளாள்‌ மா முகடி என்ப மடி 

இலான்‌ தாள்‌ உளாள்‌ 

தாமரையினாள்‌' (குறள்‌. 617) 


(இ) தாமரைப்‌ போது Tamaraip 
potu 

(17) குழவி -child 
“தண்‌ கதிர்‌ மதாணி, ஒண்‌ 
குறுமாக்களை ஓம்பினர்த்‌ தழீஇ, 


தலம்‌ புணர்ந்து முயங்கி, தாது 
அணி தாமரைப்‌ போது 
பிடித்தாங்கு தாமும்‌ அவரும்‌ 


ஓராங்கு விளங்க' (மது, 461-464) 


(ஈ) பொற்றாமரை Porramarai 

(18) சிறப்பு - splendor 
எரி அகைந்தன்ன ஏடு இல்‌ 
தாமரை சுரி இரும்‌ பித்தை 
பொலியச்‌ சூட்டி” (பொரு, 159-160) 


(௨) கடவுள்‌ ஒண்‌ பூ Katavul on 
pu 

(19) தெய்வத்தன்மை - divine 
நீத்துடை நெடுங்‌ கயம்‌ தீப்‌ பட 
மலர்ந்த கடவுள்‌ ஒண்‌ பூ 
அடைதல்‌ ஓம்பி 
(பெரும்‌, 289-290) 


(ஊ) அழல்‌ முளரி (நெருப்புத்‌ 
தாமரை) alal mulari 
(20) இல்லாதது, அரியது - unknown, 
unusual, rare 
'ஆரழல்‌ முளரி அன்ன அருந்தவம்‌ 
அரிது” (சீ£வக,2632: 1) 


(எ) கமலம்‌ Kamalam 
தெய்வத்தன்மை - divine 

'புல்லிதழ்‌ கமலத்‌ தெய்வ பூவிற்கும்‌ 
உண்டு பொற்பின்‌' (கம்ப.கிட.791: 
1) 


தாமரை 


(ஏ) கமலப்பூ Kamalappu 
நறுமணம்‌ 

கருப்பூரம்‌ நாறுமோ கமலப்பூ 
நாறுமோ' (நாலா ,567: 1) 


(ஐ) நாற்ற மலர்‌ Narra malar 


்‌ (21) அயன்‌ 


நாற்ற மலாமேல்‌ அயனும்‌ 
நாகத்தில்‌ ஆற்றல்‌ அணைமேல்‌ 
அவனும்‌ காண்கிலா' 
(திருஞான ,தேவா .3 1: 1-2) 


(ஒ) மலராத தாமரை Malarata 
tamaral 
(22) மகப்பேறின்மை 

'தொக்கிள மலர்‌ துதைவிலாத 
சோலையும்‌ புக்கிளம்‌ தாமரை 
நகாத பொய்கையும்‌ மிக்கிளம்‌ 
பிறை விசும்பிலாத அந்தியும்‌ 
மக்களை இலாததோர்‌ மனையும்‌ 
ஓக்குமே' (சூளா.413) 


(ஓ) யிரம்‌ றத்‌ ராமை 
Ayiram italt tamarai 

உதயணன்‌ கனவின்‌ பயன்‌ - 
Utayanan’s dream 

ஆயிர நிரைத்த வாலிதழ்தீ 
தாமரைப்‌ பூவெனப்‌ படுவது 
பொருந்திய புணர்ச்சிநின்‌ 
தேவியா குமதன்‌ றாதக டுரிஞ்சி 
முன்றாண்‌ முடக்கிப்‌ பின்றா 
ணிமிர்த்துக்‌ கொட்டை மீமிசைக்‌ 
குளிர்மதி விசும்பிடை எட்டு 
மெய்யோடு இசைபெறக்‌ கிடந்த 
விள்ளா விழுப்புகழ்‌ வெள்ளேறு 
என்பதை முகனமர்‌ காதனின்‌ 
மகனெனப்‌ படுமது' 
(பெருங்‌.வத்‌,5: 109-116) 


(ஒப்‌ பு) Lotus அழகு, 
அறிவாளி, அமைதி, இதயம்‌, 
இருக்கை, ஆன்மீகம்‌, உறுதி, 


உயிர்ப்பாற்றல்‌, இளமை, 
ஆண்மை, ஒளி, கருப்பை, 
சூரியன்‌, செல்வச்‌ செழிப்பு 
தூய்மை, தெய்வத்தன்மை, 


நிலைபேறு, நெருப்பு, நெஞ்சுரம்‌, 
படைப்பு, பயனிறைவு, பெண்பால்‌, 
பெண்ணியல்பு, பிறப்பு, 


தாமரை இலை நீர்‌ 


புதுப்பித்தல்‌, புனிதம்‌, மறுமலர்ச்சி, 
மறுபிறப்பு, முதன்மை, வளமை, 
விடியல்‌, விரிவடைதல்‌, வெற்றி. 
ஐந்து இதழ்‌ தாமரை - இறப்பு, 
ஓய்வு, திருமணம்‌, துவக்கம்‌, 
பிறப்பு. 

எட்டு இதழ்‌ தாமரை - பிரமனின்‌ 
இருப்பிடம்‌. 

ஆயிரம்‌ இதழ்‌ தாமரை 
ஆன்மீக வெளிப்பாட்டின்‌ முழுமை. 
நீலத்தாமரை - தெய்வீக 
வாழ்க்கை. 

சிவப்புத்தாமரை - இருக்கை, 


தாமரை இலை நீர்‌ Tamarai ilai nir 


(1) மன நடுக்கம்‌ -tremble 
'அளற்றெழு தாமரை அள்ளிலை 
நீரில்‌ துளக்குறு நெஞ்சின்‌ 
நடுக்கமொடு விம்மி' 
(பெருங்‌,உஞ்‌ ..42: 119-120) 

தாமரை pers பொய்கை Tamarai 
nakata poykai 

(1) மகப்பேறின்மை 
'புக்கிளம்‌ தாமரை நகாத 
பொய்கையும்‌ மக்களை 
இலாததோர்‌ மனையும்‌ ஓக்குமே' 
(சூளா 413) 


தாய்‌ இல்‌ முட்டை Tay il muttai 


(1) பாதுகாப்பின்மை, அழிவு - unsafe, 


ruin 
தாய்‌ இல்‌ முட்டை போல, 
உட்கிடந்து' (குறு, 152: 2) 

தாய்‌ முலை Tay mulai (breast) 


(1) பயன்‌ - useful 
சரயு என்பது தாய்முலை அன்னது 
இவ்‌ உரவு நீள்‌ நிலத்து ஓங்கும்‌ 
உயிர்க்கு எலாம்‌ (கம்‌.ப,பால.24: 3- 


4) 
தாரணி Tarani 
(1) கற்பு 
'படைப்பருங்‌ கற்பினாள்‌ தான்‌ 
பாவையைப்‌ பரிவு நிக்கி 
(சீ£வக,555: 1) 


148 


தாள்‌ பற்றி அம்மி மிதித்தல்‌ 


தாழ்‌ Tal (bolt, latch) 


(1) காவல்‌, காப்பு 
தாழ்செறி கடுங்காப்பின்‌ தாய்‌ 
முன்னர்‌' (கலி. 48:10) 

(2) தடை - obstruction 
அன்பிற்கும்‌ உண்டோ 
அடைக்குந்தாழ்‌ ஆர்வலர்‌ 


புன்கண்நீர்‌ பூசல்‌ தரும்‌' (குறள்‌, 71) 
(3) தடை / இடையூறு - obstacle 
தெரியா தவர்தம்‌ திறனில்சொல்‌ 
கேட்டால்‌ பரியாதார்‌ போல இருக்க 
- பரிவுஇல்லா வம்பலர்‌ வாயை 
அவிப்பான்‌ புகுவரே அம்பலம்‌ 
தாழ்க்கூட்டு வார்‌' (பழமொழி ,55) 


தாழம்‌ பூ Talam pu 
(1) நறுமணம்‌ 
'தாழம்‌ 
தாழ்பொழில்‌' 
3) 


பூ மணம்‌ நாறிய 
(திருநா.தேவா.727: 


தாழை Talai 

(1) அழகு 
அரவு வாள்‌ வாய முள்‌ இலைத்‌ 
தாழை பொன்‌ நேர்‌ தாதின்‌ 
புன்னையொடு கமமழும்‌' (நற்‌,235:2- 


3) 

(2) நறுமணம்‌ 
கமழும்‌ தாழைக கானல அம்‌ 
பெருந்துறை' (பதி, 55: 5) 

(3) தலைவி 
'கொடுமுள்‌ மடல்‌ தாழைக்‌ 
கூம்பவிழ்ந்த ஒண்பூ விடையுள்‌ 
இழுதொப்பத்‌ தோன்றி' 
(ஐந்‌.ஐம்‌ 49: 1-2) 

(3) நெய்தல்‌ திணை 
கோடுடைந்தன தாழையும்‌ 


கோழிருள்‌' (சூளா.20: 1) 


தாள்‌ பற்றி அம்மி மிதித்தல்‌ Tal parri 
ammi mitittal 
(1) திருமணம்‌ - wedding 
'இம்மைக்கும்‌ ஏழேழ்‌ பிறவிக்கும்‌ 


பற்று ஆவான்‌, நம்மை 
உடையவன்‌, நாராயணன்‌ நம்பி 
செம்மை உடைய திருக்கையால்‌ 


தாள்‌ பற்றி அம்மி மிதிக்கக்‌ கனாக்‌ 
கண்டேன்‌' (நாலா 563) 


தாள்‌ புகைதல்‌ 


தாள்‌_ புகைதல்‌ Tal pukaital (smokey 


star) 

(1) தீமை 
குளமீனொடுந தாள்‌ புகையினும்‌' 
(புறம்‌, 395: 35) 


திகிரிப்புள்‌ (சக்கரவாளப்‌ பறவை) 
Tikirippul 
(1) இணைபிரியாமை - inseperable 
'திணைவிராய்ப்‌ பொய்கையும்‌ 
திகிரிப்‌ புள்ளினுக்கு 
இணையிராப்‌ பிரிந்தபின்‌ 


எரியோடு ஓஒக்குமால்‌' (சூளா.1050: 
1-2) 


திங்கள்‌ Tinkal (moon) 


(1) காலம்‌ 
திலகம்‌ தைஇய தேம்‌ கமழ்‌ திரு 
நுதல்‌ எமதும்‌ உண்டு, ஓர்‌ மதிநாட்‌ 
திங்கள்‌' 

(நற்‌, 62: 6-7) 

(2) அறம்‌ 
அறுமீன்‌ பயந்த அறம்‌ 
திங்கள்‌' (நற்‌. 202: 9) 

(3) தண்மை, சாயல்‌ 
நின்‌ தண்மையும்‌ சாயலும்‌ திங்கள்‌ 
உள' (பரி, 4: 26) 

(4) வாய்மை 
குன்று அகல்‌ நல்‌ 
வாய்மையில்‌ பொய்‌ தோன்றின்‌ 
திங்களுள்‌ தீத்‌ தோன்றியற்று' 
(கலி. 41:23-24) 

(5) இளமை / மென்மை 
‘oul திங்கட்குழவி, வருக! 
(கலி, 80:18) 

(6) வெண்மை 

நெடு வெண்‌ திங்களும்‌ 

கொண்டன்றே' (அகம்‌. 2:17) 

தேய்‌ திங்கள்‌ - இறப்பு, 

திங்கள்‌ - பிறப்பு 
தேய்தல்‌ உண்மையும்‌ 


செய்‌ 


நாடன்‌ 


என 


ஊரா 


(7 


M 


வளர்‌ 


பெருகல்‌ 
உண்மையும்‌ மாய்தல்‌ உண்மையும்‌ 
பெருகல்‌ உண்மையும்‌ அறியா 
தோரையும்‌ அறியக்‌ காட்டித்‌ 
திங்கட்‌ புத்தேள்‌ திரிதரும்‌ 
உலகத்து" 
(புறம்‌, 27:11-14) 

(8) தண்மை, அருள்‌ 


149 


திங்கள்‌ 


ஞாயிறு அனையை, நின்‌ 
பகைவர்க்கு திங்கள்‌ அனையை, 
எம்மனோர்க்கே' (புறம்‌, 59:6-7) 


(9) புகழ்‌ 
விரிகதிர வெண்திங்களின்‌ 
விளங்கித்‌ தோன்றுக அவன்‌ 


கலங்கா நல்இசை |’ 
(புறம்‌, 396:27-28) 

(10) முதன்மை - main 

மீன்‌ பூத்தன்ன 
பரப்பி, .. .. .. .. மங்குல்‌ வானத்துத்‌ 
திங்கள்‌ ஏய்க்கும்‌' (பெரும்‌, 477-480) 

(11) உயர்குடிப்பிறந்தார்‌ - noble birth 
ஒருபுடை பாம்பு கொளினும்‌ 
ஒருபுடை அங்கண்மா ஞாலம்‌ 
விளக்குறூஉநீ திங்கள்போல்‌ 
செல்லாமை செவ்வனேர்‌ 
நிற்பினும்‌ ஒப்புரவிற்கு ஒல்கார்‌ 
குடிப்‌பிறந்தார்‌' (நாலடி 148) 

(18) சான்றோர்‌ - great persons 
அங்கண்‌ விசும்பின்‌ அகனிலாப்‌ 
பாரிக்கும்‌ திங்களும்‌ சான்றோரும்‌ 
ஒஓப்பர்மன்‌ திங்கள்‌ மறுவாற்றும்‌, 


வான்‌ கலம்‌ 


சான்றோர்‌ - அஃதாற்றார்‌ 
தெருமந்து தேய்வர்‌ ஒருமாசு 
உறின்‌' (நாலடி.151) 

(19) அறிவு, குற்றபின்மை - 
knowledge, blemishless 
'மைவினை மறுவிலாத 
மதியெனும்‌ திங்கள்‌ மாதோ' 


(F os 3145: 2) 


(ஆ) வெண்‌ திங்களுள்‌ வெயில்‌ 

வேண்டல்‌ Ventinkalul veyil vental 
(20) செயற்கருமை 

வெண்‌ திங்களுள்‌ 

வேண்டினும்‌ (புறம்‌,38: 8) 


வெயில்‌ 


(இ) குழவித்‌ திங்கள்‌ Kulavit நற] 


(21) சிறப்பு 
குழவித்‌ திங்கள்‌ இமயவரேத்த 
அழகொடு முடித்த வருமைத்‌ 


தாயினும்‌” (சிலப்‌.2: 38-39) 


(ஈ) நிலவு Nilavu 
(14) ஒளி 
நிலவும்‌ மறைந்தன்று; இருளும்‌ 
பட்டன்று” (நற்‌, 182:1) 
வெண்மை 


திங்கள்‌ 


நல்லை அல்லை - நெடுவெண்‌ 
நிலவே!” (குறு. 47:4) 


(௨) நிலா Nila 
ஒளி 
மணி நிற மை இருள்‌ அகல, நிலா 
விரிபு' (பதி. 31:11) 

(15) அழகு 
அம்‌ கண்‌ வானத்து அணி நிலாத 
திகழ்தரும்‌' (பரி, 1:44) 
வெண்மை 
வாள்நிலா ஏய்க்கும்‌ வயங்குஒளி 
எக்கர்‌ மேல்‌ (கலி. 131:17) 


வெண்மை 
விட்ட வெறுங்‌ கூட்டையினிச்‌ 
சுட்டதனால்‌ என்னபயன்‌ 


வெண்ணிலாவே' (தனிப்‌.700: 7-8) 


(ஊ) மதி Mati 

(16) ஈரம்‌ - sympathy 
வ மதி பல்‌ உள்ளமொடு 
மறைந்தவை ஆடி' (நற்‌, 122:8) 

(17) தூய்மை - pure 
மதி மயக்குறுஉம்‌ நுதலும்‌ (குறு. 
226:3) 

(18) அறிவு 
புது வழிப்‌ படுத்த மதியுடை 
வலவோரய்‌!' (குறு. 400:5) 

(19) தொன்மை - ancient 
தொல்‌ முறை இயற்கையின்‌ 
மதியோ” (பரி. 2:1) 
APS 
விண்‌ அளி கொண்ட வியன்‌ மதி 
அணி கொள (பரி. 13:5) 
தூய்மை, வெண்மை 
சுடர்‌ மதிக்‌ கதிரெனத்‌ தூ 
நரையோரும்‌' (பரி.தி. 1:43) 

(20) நிலையாமை -changing 
நீள்‌ கதிர்‌ அவிர்‌ மதி நிறைவு 
போல்‌ நிலையாது' (கலி, 17:7) 

(21) முழுமை - fullness, totality 
மை தூீர்ந்தன்று, மதியும்‌ அன்று” 
(கலி, 55:10) 
ஒளி 
ஆர்‌ இருள்‌ நீக்கும்‌ விசும்பின்‌ மதி 
போல, நீருள்ளும்‌ தோன்றுதி, 
ஞாயிறே!” (கலி. 147:30-31) 


(23) மாசின்மை 


திங்கள்‌ 


மதி இருப்பன்ன மாசு அறு சுடர்‌ 
நுதல்‌' (அகம்‌, 192:1) 

(23) தொன்மை 
“தொல்‌ நிலக்‌ கிழமை சுட்டின்‌, நல்‌ 
மதி: (புறம்‌. 32:7) 

(24) சேய்மை 
சேண்‌ விளங்கு இயற்கை வாள்‌ 
மதி கவைஇ' (திருமுரு. 87) 

(25) தலைமை 
புல்‌ மீன்‌ நடுவண்‌ பால்‌ மதி 
போல, இன்‌ நகை ஆயமொடு 
இருந்தோர்‌ குறுகி' (சிறுபா, 219- 
220) 
அறிவு 
அயிரவ ரானும்‌ அறிவிலார்‌ 
தொக்கக்கால்‌ மாயிரு ஞாலத்து 
மாண்‌்(பு) ஒருவன்‌ போல்கலார்‌ 
பாய்‌இருள்‌ நீக்கும்‌ மதியம்போல்‌ 
பல்மீனும்‌ காய்கலா ஆகும்‌ நிலா' 
(பழமொழி. 27) 

(26) உயர்வு, அறிவுடையோர்‌ 
நெறியால்‌ உணராது நீர்மையும்‌ 
இன்றி சிறியார்‌ எளியரால்‌ என்று - 
பெரியாரைத்‌ தங்கணேர்‌ வைத்துத்‌ 
தகவல்ல கூறுதல்‌ திங்களை 
நாய்குரைத்‌ தற்று' (பழமொழி. 107) 

(27) பழி, களங்கம்‌ 
விதிப்பட்ட நூலுணர்ந்து 
வேற்றுமை யில்லார்‌ கதிப்பவர்‌ 
நூலினைக்‌ கையிகந்தா ராகிப்‌ 
பதிப்பட வாழ்வார்‌. பழியாய 
செய்தல்‌ மதிப்புறுத்துப்‌ பட்ட மறு 
(பழமொழி. 10) 
குளிர்ச்சி 
கதிர்சுடும்‌ அமயத்துப்‌ பனிமதி 
முகத்தோன்‌' (மணி! ,5: 60) 
அரசன்‌ (தயரதன்‌) 
ஆன மா மணி மண்டபம்‌ 
அன்னதில்‌ தானை மன்னன்‌ 
தமரொடும்‌ சார்ந்தனன்‌ மீன்‌ 
எலாம்‌ தம்‌ பின்‌ வர வெண்மதி 
வான்‌ நிலா உற வந்தது மானவே' 
(கம்ப.பால.1054) 


(er) வா மதியம்‌ Vanur 


matiyam 


(28) கீழ்மக்கள்‌, தாழ்வு, தேய்வு - 


low born, lowly, decline 
C n வரிசையால்‌ வானூர்‌ 
மதியம்போல்‌ வைகலும்‌ தேயுமே 


திங்கள்‌ 


தானே சிறியார்‌ தொடர்பு” 
(நாலடி..125: 2-4) 
(ஏ) இருள்‌ மதி Irul mati 

(29) இல்லாதாதல்‌, குறைதல்‌, 
சுருங்குதல்‌ - non existant, disappear, 


reduce, thin 

மதி நிறைவு அழிவதின்‌, வரவு 
சுருங்க: எண்‌ மதி நிறை, உவா 
இருள்‌ மதி போல நாள்‌ 
குறைபடுதல்‌ காணுநர்‌ 
(பரி, 11: 36-38) 

(30) நிலையாமை, மாற்றம்‌ 
குணமுதல்‌ தோன்றிய ஆர்‌ இருள்‌ 
மதியின்‌ தேய்வன கெடுக, நின்‌ 
தெவ்வர்‌ ஆக்கம்‌' (மது. 195-196) 


யாரே? 


(ஐ) உவவுமதி Uvavumati 


(31) கடவுட்டன்மை - divine 
முந்நீர்‌ நாப்பண்‌ திமில்‌ சுடர்‌ 
போல செம்மீன்‌ இமைக்கும்‌ 


மாக விசும்பின்‌ உச்சி நின்ற உவவு 
மதி கண்டு, கட்சி மஞ்ஷஞையின்‌ 
சுரமுதல்‌ சேர்ந்த, வளை விறலியும்‌, 
யானும்‌, வல்‌ விரைந்து 
தொழுதெனம்‌ அல்லமோ, பலவே 
(புறம்‌, 60: 1-6) 


(ஒ) பிறை Pirai 
(32)நட்பு - friendship 


நிரை நீர நீரவர்‌ கேண்மை 
பிறைமதி பின்நீர பேதையார்‌ 
நட்பு' (குறள்‌ .782) 

(32) வளர்ச்சி, நட்பு - growth, 
friendship 


பெரியவர்‌ கேண்மை பிறைபோல 
நாளும்‌ வரிசை வரிசையா நந்தும்‌' 
நோாலடி.125: 1-2) 


(33) அழகு 
'அறைக்கல்‌ இறுவரைமேல்‌ பாம்பு 
சவட்டிப்‌ பறைக்குரல்‌ ஏறொடு 
பெளவம்‌ பருகி, உறைத்து இருள்‌ 
கூர்ந்து அன்று வானம்‌ 


பிறைத்தகை கொண்டன்று பேதை 
நுதல்‌' (கார்‌,17) 


(34) காலம்‌ - time 
மடையில்‌ வாளை பாய மாதரார்‌ 
குடையும்‌ பொய்கைக்‌ கோலக்‌ 
காவுளான்‌ சடையும்‌ பிறையும்‌ 


சாம்பல்‌ பூச்சும்‌ கீழ்‌ உடையும்‌ 


151 


திங்கள்‌ 

கொண்ட உருவம்‌ என்கொலோ" 
(திருஞான தேவா ,23) 

(35) ஒளி, பெருகுதல்‌ 
சுருக்கம்‌ இன்றிச்‌ சுடர்ப்பிறை 
போலப்‌ பெருக்கம்‌ வேண்டிப்‌ 
பெருநில மன்னவன்‌” 
(பெருங்‌,இலா . 6; 35-36) 

(36) வளைவு 
கூனல்‌ இளவெண்‌ பிறைச்‌ 


சடையார்‌ (பெரிய.3362; 3) 

(37) வெண்மை / இளமை / தண்மை 
'செவ்வான்‌ அடைந்த பசுங்கதிர்‌ 
வெள்ளைச்‌ சிறுபிறைக்கே' 
(திருக்கோ ,8: 67: 4) 

(38) தேய்பிறை - அழிதல்‌ 
'மெய்யருக்குப்‌ பொய்யுரைத்தால்‌ 
தேய்பிறைபோல்‌ தவம்குறையும்‌ 
மிடி உண்டாகும்‌ (தனிப்‌,490: 3-4) 


(ஓ) தண்சுடர்‌ Tancutar 


(39) தலைவி 
'நண்ணிநீர்‌ சென்மி னமரவ 
ராபவே லெண்ணிய வெண்ண 
மெளிதரோ - வெண்ணிய 
வெஞ்சுடர்‌ அன்னானை 
யான்கண்டேன்‌ கண்டாளாம்‌ 
தண்சுடர்‌ அன்னாளைத்‌ தான்‌: 


(திணைமாலை 89) 


(ஒள) கதிரோன்‌ எழ மழுங்கிய 
மதி Kariron ela malunkiya mati 

(40) அழிவு 
கதிரோன்‌ எழ மழுங்கிக்‌ கால்‌ 
சாயும்‌ காலை மதிபோல்‌ அழிந்து 


பொறா மற்றவனும்‌ சுற்ற' 
(பெரிய 615: 1-4) 

(௧) கோள்‌ ன்‌ மதியம்‌ 
(கிரணத்தால்‌ பீடிக்கப்பட்ட 


உவாமதி) Kol ninra matiyam 

(41) பொலிவின்மை 
கோள்‌ நின்ற மதியம்‌ போலக்‌ 
குழைமுகம்‌ சுடரக்‌ கோட்டி 
(சூளா 982: 1) 


(ங) மதியம்‌ Matiyam 
கடவுட்டன்மை 

உலகு தொழத்‌ தோன்றிய 
மலர்கதிர்‌ மதியம்‌ (சிலப்‌,28: 39) 
வெண்மை 


திசைகள்‌ எரிதல்‌ திமில்‌ 


'வெள்‌ எயிற்று இலவச்‌ செவ்வாய்‌ திமில்‌ Timil (boat) 

முகத்தை வெண்‌ மதியம்‌ என்று (1) திண்மை - strong 

(கம்ப ,பால.745: 1) வளை நீர்‌ வேட்டம்‌ போகிய 

l கிளைஞர்‌ திண்‌ திமில்‌ எண்ணும்‌ 

(ச) வெண்மதி Venmati தண்‌ கடற்‌ சேர்ப்ப” (நற்‌, 331:7-8) 
(43) அறியாமை (2) விரைவு - quick 

கள்‌ மதியாதது எக்காரியமே கடுஞ்‌ செலல்‌ கொடுந்‌ திமில்‌ 

இன்ன வண்மதியாயை விலக்குநர்‌ போல (960,330: 16) 


யாரோ' (நீலகேசி ,608: 3-4) 
(ஆ) நாவாய்‌ Navay 


ப்‌ Moon அன்பு, அரசியல்‌ 
க்கள்‌ அனுமதி, இசை, (3) பயணம்‌ — voyage / Jouney 
ஈரத்தன்மை, உணர்ச்சிகள்‌, ஒளி, தாம்‌ வேண்டும்‌ படடினம்‌ எய்திக்‌ 
கிறித்துவின்‌ புனிதத்தன்மை, கரை சேரும்‌ ஏமுறு நாவாய்‌ வரவு 
குளிர்ச்சி, கோள்‌, கற்புடைமை, எதிர்கொள்வார்போல்‌ 


(பரி,10: 38-39) 


கடமையிர்‌ சிறர்‌ கணவன்‌ 
மனைவி e T (4) பெரும்‌ wae - treasures 

i i ; ஆடு இயற்‌ பெரு prami’ (மது.83) 
சிந்தனை, சி ர்திருத்தவாதி, sell 
தன்னடக்கம்‌, தூய்மை, தூய 


கடுவிசை நாவாய்‌ கரையலைக்கும்‌ 
சேர்ப்ப' (நாலடி.224: 2) 

(5) வளைவு - curved 
நாவாய பிறைச்சென்னி நலம்‌ 
திகழும்‌ இலங்கிப்பி' 
(திருஞான .தேவா.1830: 1-2) 


அகநிலை, தூய ஆன்மா, தனிமை, 
துறவி, நடுவுநிலைமை, நாள்‌, 
நினைவு, நிறம்‌ மாறும்‌ மணிவகை, 
பயணம்‌, பெண்‌, படித்தவன்‌, 
பெருக்கத்தன்மை, மெய்யுணர்வு, 
மாறும்‌ இயல்பு, முத்து, வளர்ச்சி, 
வெண்மை, வெள்ளி உலோகம்‌, 


விருப்பம்‌, வளமை, வணிகர்‌, (இ) புணை Punai (float) 
விவேகம்‌, அறியாமை, ஆபத்தான (6) உய்வு, நன்மை - saved, benefit 
வழி, இறப்பு, இருள்‌, அக்கறை 'கரை காணாப்‌ பெளவத்து, கலம்‌ 
இன்மை, அறிவுக்கோளாறு, இருண்ட சிதைந்து ஆழ்பவன்‌ திரை தரப்‌ 
மற்றும்‌ பழி சூழ்கிற நிலை, புணை பெற்று, தீது இன்றி 
கர்மவினை, கேடு, சோம்பல்‌, உய்ந்தாங்கு' (கலி ,134: 24-25) 
சார்புத்தன்மை, தீமை, துயர்‌, (7) அறம்‌ - virtue 
தேய்வு, நிலையாமை, அறம்‌ புணையாகலும்‌ உணடு 
புண்டோடொழித்தல்‌, மயக்க நிலை, (கலி, 14448) 
மாயவித்தை, மலடு, மிகுகாலம்‌, (8) பாதுகாப்பு - safety / support 
முட்டாள்‌. பிரிந்தவர்க்கு நோய்‌ ஆகி, 
புணர்ந்தவர்க்குப்‌ புணை ஆகி 
திசைகள்‌ எரிதல்‌  Ticaikal  erital (கலி, 148:18) 


(9) நன்மை - goodness 
தீது இன்றாக, நீ புணை புகுக! 
என' (அகம்‌,392: 8) 

(10) வாழ்க்கை -life 
நீர்‌ வழிப்படுஉம்‌ புணை போல, 
ஆர்‌ உயிர்‌ முறை வழிப்படூ உம்‌' 


(directions burning) 
(1) தீமை, அழிவு 
l எரிந்திடும்‌ பெருந்திசை 


எவர்க்கும்‌' (கம்ப,ஆரண்‌ 431: 3) 


திட்டிவிடம்‌ j Titivitam (a poison) (புறம்‌.192: 9-10) 
(poisonous snake) (11) பிடிப்பு, காப்பு - hold / grip, 
(1) தீமை, இறப்பு - vile, death security 
திட்டி விடமுணச்‌ செல்லுயிர்‌ புணை கைவிட்டோர்க்கு அரிதே 
போவுழி' (மணி.11: 100) (புறம்‌,357: 7) 


152 


திமில்‌ திமில்‌ 


(12) துணை, உதவி, பாதுகாப்பு - (17) துன்பம்‌ - suffering 
support, help, protection நட்புநார்‌ அற்றன நல்லாரும்‌ 
நெடுநீர்‌ புணையின்றி நீந்துதல்‌ அஃகினார்‌ அற்புத்‌ தளையும்‌ 
இன்னா' (இன்னா 3) அவிழ்ந்தன - உட்காணரய்‌ 
(13) கல்வியறிவு - knowledge வாழ்தலின்‌ ஊதியம்‌ 
மூப்பின்கண்‌ நன்மைக்கு என்னுண்டாம்‌? வந்ததே 
அகன்றானும்‌ கற்புடையாள்‌ ஆழ்கலத்து அன்ன HOS)’ 
பூப்பின்கண்‌ சாராத்‌ தலைமகனும்‌ நாலடி.12) 
- வாய்ப்பகையுள்‌ சொல்வென்றி 
வேண்டும்‌ இலிங்கியும்‌ இம்மூவர்‌ (ஏ) psw மாந்தர்‌ Alkala 
கல்விப்‌ புணை கைவிட்டார்‌ _ in pee ஸ்‌ 
(திரி. 19) mantar (people in sinking ship) 


துன்பம்‌ - affliction 

போழ்படப்‌ பிளந்து வாளில்‌ 
புரட்டியிட்‌ டரியக்‌ கண்டே 
ஆழ்கல மாந்தர்‌ போல வணிநகர்‌ 
அழுங்கிற்றன்றே' (ச£வக,1163: 3-4) 


(ஈ) அம்பி Ampi 
(14) அசைவு - move, oscillate 
'பனைவெளி று அருந்து பைங்கண்‌ 


யானை ஒண்சுடர்‌ முதிரா 

ளெங்கதி ழ்‌ . அமையத்து | (ஐ) கடலில்‌ கலம்‌ கவிழ்தல்‌ 
கணபடுபாயல கைஒடுங்கு | . : 
அசைநிலை வாள்வாய்ச்‌ சுறவின்‌ Katalil kalam  kaviltal (ship 
பனித்துறை நீந்தி, நாள்வேட்டு sinking at sea) 

எழுந்த நயன்இல்‌ பரதவர்‌ துன்பம்‌ - distress 
வைகுகடல்‌ அம்பியின்‌ மறிகடலில்‌ கலம்‌ கவிழ்த்தார்‌ 
தோன்றும்‌ (அகம்‌.187: 18-23) போல நின்றேன்‌” (பெரிய 2384: 2) 
அறம்‌ - moral, virtuous 

உறுவரும்‌ சிறுவரும்‌ ஊழ்மாறு (ஒ) பண்டம்‌ களை கலம்‌ Pantam 
உய்க்கும்‌ அறத்துறை அம்பியின்‌ kalai kalam (unloaded ship) 


மான' (புறம்‌,381: 23-24) (18) வெறுமை - empty, desolate, bare 


கலிகெழு பண்டம்‌ களை கலம்‌ 


(௨) வெற்று யாற்று அம்பி Vern போல வலிகெழு சிறப்பின்‌ 
yarru ampi மதிலுஞ்‌ சேனை உள்ளகம்‌ 
(15) பொலிவின்மை - gloomy வறுமை எய்திப்‌ புல்லென்‌ 


GEE சில்க்‌ டையர்‌! ர்‌ (பெருங்‌.இலா ,8: 123-125) 


இல்‌ வண்டு படு நறவின்‌ தண்டா 


மண்டையொடு வரையாப்‌ பெருஞ்‌ (ஓ) தோணி Toni 

சோற்று முரி வாய்‌ முற்றம்‌, (19) துணை / உதவி - support / help 

வெற்று யாற்று அம்பியின்‌ எற்று? ஏணியை இடர்‌ கடலுள்‌ கழிக்கப்‌ 

அற்று ஆகக்‌ கண்டனென்‌, மன்ற பட்டிங்‌ கிளைக்கின்றேற் 

புறம்‌.261: 1-5) ` கக்கரைக்கே ஏற வாங்கும்‌ 
தோணியைத்‌ தொண்டனேன்‌ தூய 

(om) கலம்‌ Kalam Gens) (திருநா தேவா ,739: 3-5) 


(20) மீட்சி - rescue 
'துன்பக்‌ கடல்‌ புக்கு வைகுந்தன்‌ 
என்பது ஓர்‌ தோணி பெறாது 
உழல்கின்றேன்‌' (நாலா .548: 3-4) 


(ஒள) மயங்குகால்‌ எடுத்த வங்கம்‌ 


(கடுங்காற்றினால்‌ அலைக்கப்பட்ட 
மரக்கலம்‌) Mayankukal etutta vankam 
துன்பம்‌ 


(16) பயணம்‌ - voyage / journey 
யவனர்‌ தந்த வினைமாண 
நன்கலம்‌ பொன்னொடு வந்து 
கறியொடு பெயரும்‌ 
(அகம்‌, 149: 9-10) 


(எ) ஆழ்கலம்‌ Alkalam (sinking 
ship) 


153 


திரி 
'மயங்குகால எடுத்த வங்கம்‌ 
போலக்‌ காழோர்‌ கையற 
மேலோரின்றி' (மணி .4: 34-35) 
(௧) வங்கம்‌ Vankam 
(21) வருவாய்‌ 


வங்க வாரியும்‌ வார்‌ அலை 


வாரியும்‌' (சூளா,32: 3) 


(ஒப்பு) Boat, Canoe, Sail, Ship 
அரசுரிமை, ஆன்மா, 
இனப்பெருக்க வளம்‌, கடற்பயணம்‌, 
கடந்தநிலை, கருப்பை, காற்று, 
செல்வ வளம்‌, துணிவான செயல்‌, 
தேவாலயம்‌, நற்பேறு, நம்பிக்கை, 
நிலைபேறு, நீண்ட வாழ்நாள்‌, 
நிலைமாற்றம்‌, பாதுகாப்பு, மகிழ்ச்சி, 
மீட்பு, வலிமை, வளமை, வெற்றி, 
வாணிபம்‌; இடையுறு, இறப்பு, 
நிலையற்ற தன்மை. 


திரி Tiri (Wick) 
(1) உயிர்‌ - life, soul 
உயிர்‌ திரியா மாட்டிய தீ' (கலி, 
142:40) 


திரிசூலவேல்‌ Tirculavel (trident) 
(1) கூர்மை - sharp 
கூர்‌ விளங்கும்‌ 
குழைக்காதினர்‌' 


(திருஞான தேவா ,4024; 1) 


திரிசூலவேலர்‌ 


திரியழல்‌ Tiriyalal (flame, lamp) 


(1) வழிபாடு, கடவுட்டன்மை, கல்வி 
- worship, divine, education 
'திரியழல்‌ காணில்‌ தொழுப 


விறகின்‌ எரியழல்‌ காணின்‌ இகழ்ப 
- ஒருகுடியில்‌ கல்லாது மூத்தானைக்‌ 
கைவிட்டுக்‌ கற்றான்‌ இளமை 
பாராட்டும்‌ உலகு' (நான்‌,66) 


திரு Tiru (goddess of wealth) 

(1) நன்மை 
பெருவரை அன்ன திருவிறல்‌ 
வியல்‌ மார்பு” (ஐங்‌, 220: 3) 

(2) புகழ்‌ 
சிலம்பாறு அணிந்த 
திருவிற்‌' 
(பரி, 15; 22) 


சீர்கெழு 


154 


திரு 


(3) அழகு 
திகழ்‌ மலர்ப்‌ புன்னைக்‌ கீழ்த்‌ 
திருநலம்‌ தோற்றாளை' (கலி. 135; 
12) 

(4) செல்வம்‌ 
திருநிலை இய பெருமன்‌. எயில்‌! 
(பட்‌. 291) 


(5) சிறப்பு, நன்மை 
திருநிலை பெற்ற தீதுதீர்‌ 
சிறப்பின்‌” (நெடுநல்‌, 89) 

(6) பெருமை 
செருமிக்குப்‌ புகலும்‌ திருவார்‌ 


மார்பன்‌' (மலைபடு. 356) 

(9) நிலையாமை - unstable 
மாரியும்‌ திருவும்‌ மகளிர்‌ மனமும்‌ 
தக்குழி நில்லாது பட்டுழிப்‌ 
படுமெனும்‌' (பெருங்‌,உஞ்‌,35: 156- 
157) 


(ஆ) செய்யோள்‌ Ceyyol 
செல்வம்‌ 


செய்யோள்‌ நீங்க, சில்‌ பதம்‌ 
கொழித்து” (அகம்‌, 316:137) 

(இ) செய்யவள்‌ Ceyyaval 

செல்வம்‌ 

அவ்வித்து அழுக்காறு 
உடையானைச்‌ செய்யவள்‌ 


தவ்வையைக்‌ காட்டி விடும்‌ (குறள்‌. 
167) 


(F) செய்யாள்‌ Ceyyal 


செல்வம்‌ 

'கைத்துடையான்‌ காமுற்றது 
உண்டாகும்‌ வித்தின்‌ 
முளைக்குழாம்‌ நீ ருண்டேல 
உண்டாம்‌ திருக்குழாம்‌ 
ஒண்செய்யாள்‌ பார்த்துறின்‌ 


உண்டாகும்‌ மற்றவள்‌ துன்புறுவாள்‌ 
ஆகிக்‌ கெடும்‌' (நான்‌, 67) 


(உ) நல்லாள்‌ Nallal 

செல்வம்‌ 

'பிறக்குங்கால்‌ பேரெனவும்‌ பேரா 
இறக்குங்கால்‌ நில்லெனவும்‌ நில்லா 


உயிரெனைத்தும்‌ நல்லாள்‌ 
உடம்படின்‌ தானே பெருகும்‌ - 
கெடும்பொழுதில்‌ கண்டனவும்‌ 


காணா கெடும்‌' (நான்‌, 43) 


திரு எதிர்தல்‌ 


(esr) அலர்மகள்‌ 
செல்வம்‌ 
'அலர்மகள்‌ 
நிகழ்பவர்‌' 
1) 


Alarmakal 


மலிதர அவனியில்‌ 
(திருஞான .தேவா ,2327: 


(er) பொன்‌ Pon 

APS 

என்னை ஈண்டைக்கு வரவென்று 
அருந்தவன்‌ வினவலும்‌ எழிலார்‌ 
பொன்னனாள்‌ புடை பெயர்த்திட்ட 
பொலங்கல மனங்கலக்குவ போல்‌' 
(நீ லகேசி),65: 1-2) 


(ஏ) திருவிளக்கை ஏந்தித்‌ 
திருமகள்‌ இரவணன்‌ மனையை 
விட்டு வீடணன்‌ கோயிலை 


மேவுதல்‌ Tiruvilakkai éntit tirumakal 
irivanan manaiyai vittu vitanan koyilai 
mévutal (Goddess of wealth bearing 
light) 

இராவணன்‌ அழிவு, வீடணன்‌ 
வாழ்வு - deterioration for Ravanan 
and betterment for vitanan 

'ஆயிரம்‌ திருவிளக்கு அமைய 
மாட்டிய சேயொளி விளக்கம்‌ 
ஒன்று ஏந்திச்‌ செய்யவள்‌ நாயகன்‌ 
திருமனை நின்று நண்ணுதல்‌ 
மேயினள்‌ வீடணன்‌ கோயில்‌ 
மென்‌ சொலாய்‌' (கம்ப.சுந,380) 


(ஒப்பு) Lakshmi அழகு, 
ஆற்றல்‌, செல்வம்‌, நற்பேறு, புகழ்‌, 
வளமை. 


திரு எதிர்தல்‌ Tiru etirtal 


(1) 


திருப்பஞ்ச முத்திரை Tiruppanca 
muttirai (five signs) 
(1) சிறப்பு, உயர்வு 
திருவடியில்‌ திருப்பஞ்ச 
முத்திரையும்‌ திகழ்ந்திலங்க' 


நன்மை 
'மண்ணிலா மறுகிடை 
வலங்கொண்டு ஏகினாள்‌ 


எண்ணிலாங்கு அதுதிரு எதிர்ந்த 
வண்ணமே (Gar 383: 3-4) 


(பெரிய .894: 7-8) 


155 


(4) தூய்மை 


திரை 


திருப்புலியூர்‌ Tiruppuliyur (a town) 
(1) செல்வம்‌ 


திருவின்‌ பொலியும்‌ திருப்புலியூர்‌' 
(பெரிய,3804: 5) 


திருமஞ்சனம்‌ Tirumaficanam (bathing, 


oblution) 
(1) தூய்மை, 


குற்றமின்மை 
blemishless, flawless 
'வழுவில்‌ திருமஞ்சனமே முதலாக 
வரும்‌ பூசை' (பெரிய.788: 5-6) 


— pure, 


திருமயிலாபுரி Tirumayilapuri (a city) 
(1) செல்வம்‌ 


'செல்வம்‌ மல்கு திருமயிலாபுரி' 
(பெரிய,4084: 4) 


திருமா மணி Tiruma mani (rare gem) 
(1) உயர்வு, 


சிறப்பு 

ஒருமா மணியாய்‌ உலகிற்கு 
ஓங்கிய திருமா மணி (சிலப்‌.12: 
49-50) 


திருவாரூர்‌ Tiruvarur (a town) 


(1) செல்வம்‌, 


வளமை 
'செல்வமலி திருவாரூர்த்‌ 
தேவரொடு முனிவர்களும்‌' 
(பெரிய,29) 


திரை Tirai (wave) 
(1) ஒலி 


முழங்கு திரை கொழீஇய மூரி 


எக்கர்‌” (நற்‌, 15:1) 
2) வலிமை 


'உரவுத்‌ திரை கொழீஇய பூ மலி 
பெருந்துறை' (நற்‌. 159:2) 


கடல்‌ பெயர்ந்தனைய ஆகி' (நற்‌, 
259:8-9) 


டட தூத்திரைப்‌ 
பொங்க பிதிர்த்‌ துவலையொடு 
மங்குல்‌ தைஇ' (குறு, 55:1-2) 


(5) வளமை 


'முட்கால்‌ இறவின்‌ முடங்குபுறப்‌ 
பெருங்‌ கிளை புணரி இருதிரை 
தரூஉம்‌ துறைவன்‌' (குறு. 109:1-2) 


தில்லை 


(6) வெண்மை 
வெண்திரை முந்நீர்‌ 
உலகத்து” (பதி, 31:21) 

(7) பெருகுதல்‌ - increase, abound 


வளைஇய 


வளர்‌ திரை மண்ணிய கிளர்‌ 
பொறி நாப்பண்‌ (பரி, 2:32) 
(8) அழகு 


நீல்‌ நீர்‌ உடை போல, தகை பெற்ற 
வெண்‌ திரை (கலி, 124:3) 

(9) துன்பம்‌ 
'யாமத்தும்‌ எல்லையும்‌ எவவத்‌ 
திரை அலைப்ப” (கலி, 139:14) 

(10) அளவின்மை - unmeasurable 
வரை அளந்து அறியாத்‌ திரை HG 
P SSSI (புறம்‌, 238:18) 


(ஆ) அலை Alai . 


வளம்‌ 
'நத்தொடு, நள்ளி, நடை இறவு, வய 
வாளை, வித்தி அலையில்‌, 


விளைக பொலிக என்பார்‌ 


(பரி. 10: 85-86) 


(ஒப்பு) Wave ஆடல்‌, கனவுகள்‌, 
தூய்மை, நீதி, பெண்மை, 
மறுபிறப்பு, இறப்பு. 
தில்லை Tillai (a town) 
(1) வளம்‌ 
தில்லை வேலி இவ்‌ ஊர்க 


கல்லென்‌ கெளவை எழாஅக்காலே' 
(ஐங்‌, 131:2-3) 

(2) அறிவு 
அறிவின்‌ எல்லை ஆய திருத்‌ 
தில்லை எல்லை அமர்ந்திறைஞ்சி' 
(பெரிய 3813: 1-2) 


(3) புகழ்‌ 
'மனறுபுகழத திருத்தில்லை 
மன்றாடும்‌ மலர்ப்பாதம்‌ 


(பெரிய 4208: 5-6) 


தில்லை அம்பலம்‌ Tillai ampalam (a 
temple) 
(1) அழகு 
'ஆலத்தினால்‌ அமிர்தாக்கிய 
கோன்‌ தில்லை அம்பலம்போல்‌ 
கோலத்தினாள்‌ பொருட்டாக 
அமிர்தம்‌ குணம்கெடினும்‌' 


'(திருக்கோ.2: 271.2) 


156 


திலகம்‌ Tilakam (mark on forehead) 


(1) வனப்பு / அழகு 
திலகம்‌ தைஇய தேம்‌ கமழ்‌ திரு 
நுதல்‌' (நற்‌, 62:6) 

(2) மங்கலம்‌ 
நல்‌ நுதல்‌ நீத்த திலகத்தள்‌' (கலி, 
143:3) 


(3) உயர்வு, சிறப்பு, பெருமை 
'மறந்து மழைமறா மகத 
நன்னாட்டுக்கு ஒரு பெருந்‌ 


திலகமென்று உரவோர்‌ உரைக்கும்‌ 
(மணி 26: 42-43) 

(4) முதன்மை - important 
'திலகமாய திறலோய்‌ நீ தேவர்‌ 
ஏத்தப்‌ படுவோய்‌ நி' (சீ வக.1244: 
2) 


Tinal 
(1) பலி - sacrifice 
உருவச்‌ செந்தினை குருதியொடு 


grow’ (பதி. 19:6) 
(2) சிறிய அளவு - small measure 
கிளை மலி சிறு தினைக்‌ கிளி 


கடிந்து அசைஇ: 
(நற்‌, 25:6) 


Ti (fire) 
(1) ஒளி - light 
மீன்‌ நெய்‌ அட்டிக்‌ கிளிஞ்சில்‌ 


பொத்திய சிறு தீ விளக்கில்‌ 
துஞ்சும்‌ (நற்‌, 175:3-4) 

(2) தெறல்‌, வெம்மை 
த உமிழ்‌ தெறலின்‌ 


வெய்தாகின்றே' (நற்‌, 236:2) 
(3) வலிமை 


தீ PRI Gor oor என்‌ உரன்‌ 
அவித்தன்றே' (குறு, 95:5) 
(4) வளம்‌ 


'நெய்பெய்‌ தீயின்‌ எதிர்கொண்டு, 
தான்‌ மணந்தனையம்‌ என விடுகம்‌ 
தூதே' (குறு. 106:5-6) 

(5) துன்பம்‌, நடுக்கம்‌ 
தீ உறு தளிரின்‌ நடுங்கி' 


(குறு, 383:5) 

(6) சிவப்பு 
'இலை இல மலர்ந்த ஓங்கு நிலை 
இலவம்‌ மலை உறு தீயின்‌ 


சுரமுதல்‌ தோன்றும்‌' (ஐங்‌, 338:2-3) 
(8) வெளிப்படை - open 


தட்டைத்‌ தீயின்‌ ஊர்‌ அலர்‌ 
எழவே' (ஐங்‌, 340:4) 

(8) அழிவு 
பொங்கு பிசிர்‌ நுடக்கிய செஞ்சுடர்‌ 
நிகழ்வின்‌ மடங்கல்‌ தீயின்‌ 
அனையை” (பதி, 72:14-15) 

(9) சினம்‌ 
செறு தீ நெஞ்சத்துச்‌ சினம்‌ 
நீழனோரும்‌' (பரி, 5:73) 

(10) அன்பு, காமம்‌ 
பாய்‌ இருள்‌ அற நீக்கும்‌ நோய்‌ தபு 
நெடுஞ்‌ சுடர்த்‌ தீயினால்‌ சுடுதலோ 
இலர்மன்‌; ஆயிழை! தீயினும்‌ 
கடிது, அவர்‌ சாயலின்‌ கனலும்‌ 
நோய்‌' (கலி, 137:20-22) 

(11) பொய்‌ 
குன்று அகல்‌ நல்நாடன்‌ 
வாய்மையில்‌ பொய்‌ திங்களுள்‌ 
தீத்தோன்றியற்று' (கலி. 41:23-24) 

(12) பசி 
மதுகை இன்றி, வயிற்றுத்‌ தித்‌ 
தணிய தாம்‌ இரந்து உணணும்‌ 
அளவை” (புறம்‌, 74:5-6) 

(13) திறல்‌ / வெற்றி 
'தீஎழுந்தன்ன திறவினர்‌' 
(திருமுரு, 171) 

(13) கடுஞ்சொல்‌ 
தீயினால்‌ சுட்ட புண்‌ உள்ளாறும்‌ 
ஆறாதே நாவினால்‌ சுட்ட வடு 
(குறள்‌ 129) 

(14) அச்சம்‌ 
தீயவை திய பயத்தலான்‌, தீயவை 
தியினும்‌ அஞ்சப்படும்‌' (குறள்‌, 202) 

(15) பகை 
அகலாது அணுகாது தீக்காய்வார்‌ 


போல்க இகல்‌ வேந்தா்ச்‌ 
சேர்ந்தொழுகு வார்‌' (குறள்‌, 691) 
(16) தூய்மை 


தீயின்‌ தூயவளைத்‌ துயர்‌ 
செய்ததால்‌ (கம்ப.சுந்‌.1137: 4) 

(17) கற்பு 
‘Sonus சுட்டது ஓர்‌ கற்பு எனும்‌ 
தீயினாள்‌' (கம்ப.சுந்‌.1080: 4) 

(20) கொடிய தன்மை 
'தீமனத்து அரக்கர்‌ திறல்‌ 
அழித்தவனே” (நாலா ,1272: 1) 


(ஆ) உலையூதும்‌ தீ ‘Ulaittum fi 


சினம்‌ 


நல்லர்‌ பெரிதளியர்‌ நல்கூர்ந்தார்‌ 
என்றெள்ளிச்‌ செல்வர்‌ சிறுநோக்கு 
நோக்குங்கால்‌ கொல்லன்‌ 
உலையூதும்‌ த யேபோல்‌ 
உள்கனலும்‌ கொல்லோ தலையாய 
சான்றோர்‌ மனம்‌' (நாலடி.298) 


(இ) தீ இயல்பு மாறல்‌ 11 iyalpu 
maral 

(16) அரிய தன்மை - unnatural, rare 
ஈ.ஈ நிர்த்திப்‌ பிறிழினும்‌' 
(குறு. 373:1) 


(F) எரி Eri 

(17) காமம்‌ - love, passion 
'கண்தர வந்த காம ஒள்‌எரி' 
(குறு. 305:1) 
ஒளி - gloss 
பொரி கால்‌ மாஞ்‌ சினை புதைய 
எரி கால்‌ இளந்‌ தளிர்‌ ஈனும்‌ 
பொழுதே!” (ஐங்‌, 349:2-3) 
சிவப்பு 
'எரிப்‌ பூ இலவத்து ஊழ்‌ கழி பல்‌ 
மலர்‌' (ஐங்‌, 368:1) 
அழிவு 
யாண்டு தலைப்‌ பெயர வேண்டு 
புலத்து இறுத்து முனை எரி 
பரப்பிய துன்‌ அருஞ்‌ சீற்றமொடு' 
(பதி, 15:1-2) 
சீற்றம்‌ 
எரி நிகழ்ந்தன்ன நிறை அருஞ்‌ 
சீற்றத்து' (பதி, 1:7) 
வெம்மை 
(வெம்மை தண்டா எரி உகு 
பந்தலை' (அகம்‌, 29:15) 

(18) துன்பம்‌ / இன்னாமை 
இணர்‌ எரி தோய்வன்ன இன்னா 
செயினும்‌' (குறள்‌. 308) 


(௨) அழல்‌ Alal 
சிவப்பு 
அழல்‌ போல்‌ செவிய சேவல்‌ 
ஆட்டி' (நற்‌, 352:4) 
அழிவு 
அழல்கவர்‌ மருங்கின்‌ 2 (FADE 
கெடுத்து” (பதி, 15:7) 

(19) தூய்மை 
அழல்‌ வினை அமைந்த நிழல்‌ விடு 
கட்டி கட்டளை aed LIL 


(பதி. 81:16-17) 


வெம்மை 
அறந்தாங்கும்‌ அளவு இன்றி, அழல்‌ 
அன்ன வெம்மையால்‌' (கலி, 11:6) 
காமம்‌ 
அழல்‌ மனற, 
(கலி. 139:30) 
ஒளி 
முளரித்‌ தீயின்‌ முழங்குஅழல்‌ 
விளக்கத்து" (அகம்‌, 301:13) 

(20) இறப்பு 
கரி புற விறகின்‌ ஈம ஒள்‌ அழல' 
(புறம்‌. 231:2) 
துன்பம்‌ 
அழல்‌ என உயிர்க்கும்‌ அஞ்சுவரு 
கடுத்திறல்‌ பாம்புபடப்‌ புடைக்கும்‌ 
(திருமுரு, 149-150) 


காம அரு நோய்‌ 


(ost) நெருப்பு Neruppu 


சிவப்பு 

நெருப்பின்‌ அன்ன செந்தலை 
அன்றில்‌' (குறள்‌, 160:1) 

சினம்‌ 


நெருப்பு அவிர்‌ கனலி உருப்புச்‌ 
சினம்‌ தணிய (ஐங்‌, 388:1) 

(21) அழகு 
முருக்குத்‌ தாழ்பு எழிலிய நெருப்பு 
உறழ்‌ அடைகரை' (பதி. 23:20) 

(22) தீமை 
நெருப்புக்‌ கை தொட்டவர்‌ போல 
விதிர்த்திட்டு' (கலி, 115:11) 

(23) வலிமை 
பொன்‌ சுடு நெருப்பின்‌ நிலம்‌ 
உக்கென்ன மது. 682) 

(24) அழிவின்மை 
நிலனும்‌ நீரும்‌ மாய்‌ நெருப்பும்‌ 
காற்றும்‌ என்று உலைவு இல்‌ பூதம்‌ 
நான்கு உடைய ஆற்றலான்‌' 
(கம்ப.கிட்‌.116: 1-2) 


(e) நீர்‌ அடு நெருப்பு Nir atu 
neruppu 
(25) தணிதல்‌ / அழிதல்‌ 
நீர்‌ அடு நெருப்பின்‌ தணிய” 
(நற்‌, 154:9) 


(ஏ) ஊழி எரி (118 (aeonian fire) 
(26) கொடுமை | 

ஊழி எரி கொடிய பாய்‌ பகழி 

ஒன்பான்‌' (கம்ப,ஆரண்‌ 532: 1) 


158 


(ஐ) எரி புகுதல்‌ Eri pukutal 

(27) உயர்வு / ஏற்றம்‌ 
முளியெரிப்‌ புகூ௨ முதுகுடிப்‌ 
பிறந்த பத்தினிப்‌ பெண்டிர்‌ 
அல்லேம்‌ (மணி .18: 14-15) 


(28) கைம்மை - widowhood 
'நெறியினால்‌ நோற்றல்‌ ஒன்றோ 
நீள்‌ எரி புகுதல்‌ ஒன்றோ 
அறியலென்‌ கொழுநன்‌ மாய்ந்தால்‌ 
அணி சுமந்திருப்பது என்றான்‌ 
(சீ வக,1706: 3-4) 

(29) பாண்டிய மன்னன்‌ நெருப்பில்‌ 


முழுகுதலும்‌, அதன்பின்‌ எழுதலும்‌ 
Pantiya mannan neruppil mulukutalum, 
atanpin elutalum (immersion in fire) 
தீமையும்‌ துன்பமும்‌ நீங்குதல்‌ / 
நோய்நீக்கம்‌ - removal of affliction 
/ disease 

கோனவன்‌ தானும்‌ வெய்ய 
கொழுந்தழல்‌ முழுகக்‌ கண்டோம்‌, 
ஆனபின்‌ எழவுங்‌ கண்டோம்‌ 
அதிசயம்‌ இதுவாம்‌ என்பார்‌ 
(பெரிய 2542: 5-8) 


(ஒ) காடு கவர்‌ தீ 
(forest fire) 

சினம்‌ 

காடுகவர்‌ தீயின்‌ மிகை சீறுபு 
வெகுண்டான்‌” (சீ வக.281: 4) 


Katu kavar fi 


(ஓ) சுடரேந்தி வலன்‌ சுழல்வது 


Cutarénti valan culalvatu (waving the 


torch to the right) 

(29) நன்மை 
கந்துள்‌ உமிழும்‌ கரிய 
சூழ்புகைகள்‌ விம்ம வந்துசுடர்‌ 
ஏந்திவலனே சுழல மாட்டி 
(சூளா 1101: 1-2) 
(ஒள) விறகில்‌ தீ Virakil fi 

(30) இறைமை, மறைந்து உறைதல்‌, 
உட்படுதல்‌ 
விறகில்‌ தீயினன்‌ பாலில்‌ படு 
நெய்‌ போல்‌ மறைய நின்றுளன்‌ 
மாமணிச்‌ சோதியான்‌' 
(திருநா,தேவா.30: 1-2) 
(௧) தழலில்‌ முழுகல்‌ Talalil 


mulukal 


தீ வலம்‌ வருதல்‌ தீவளி 


(33) வெப்பு நோய்‌ கைப்பற்றி தீ வலம்‌ செய்யக்‌ 
'கோனவன்‌ தானும்‌ வெய்ய கனாக்‌ கண்டேன்‌” (நாலா.562) 
கொழுந்தழல்‌ முழுகக்‌ கண்டோம்‌ 
ஆனபின்‌ எழவும்‌ கண்டோம்‌ 


அதி சயம்‌ இதுவாம்‌ என்பார்‌ தீபமாமரம்‌ Tipainamaram 
(பெரிய.2542: 5-8) (1) ஒளி 


செந்தழல்‌ ஒளியில்‌ பொங்கும்‌ தீப 


௩) தழலிலிருந்து எழுதல்‌ ER IR பப பட்ட 


Talaliliruntu elutal 


(34) நோய்‌ நீங்கல்‌ தீய புள்ளினம்‌ தம்முள்‌ புசலிடல்‌ 


கோனவன்‌ தானும்‌ வெய்ய Tiya pullinam tammul picalital 

கொழுந்தழல்‌ முழுகக்‌ கண்டோம்‌ (1) தீமை, கேடு, அழிவு 

ஆனபின்‌ எழவும்‌ கண்டோம்‌ பள்ளிகள்‌ மேலும்‌ மாடு பயில்‌ 

அதிசயம்‌ இதுவாம்‌ என்பார்‌ அமண்‌ பாழிமேலும்‌ ஒள்ளிதழ்‌ 

(பெரிய .2542: 5-8) அசோகின்‌ மேலும்‌ உணவுசெய்‌ 
கவளங்கையில்‌ கொள்ளு 


மண்டபங்கள்‌ மேலும்‌ கூகையோடு 


புனல்‌ படு நெருப்பு மல! ல 
(8) = s = = ஆந்தை திய புள்ளினமான தம்மிற்‌ 


patu afuppu .. பூசலிட்டு அழிவு சாற்றும்‌” 
(35) அவிதல்‌, குளிர்தல்‌ (பெரிய,2535) 

முகைத்தார்‌ வேந்தற்கு முகத்தெழு 

பெருஞ்சினம்‌ புனல்படு க்‌! . : 

நெருப்பில்‌ பொம்மென உரறி தீயில்‌ காய்ப்புண்ட செம்பு Tiyil 

ஆறிய வண்ண மணிமுக நோக்கி' kayppunta cempu 

(பெருங்‌.உஞ்‌ .47: 128-130) (1) சிவப்பு நிறம்‌ 

'தேய்ப்புண்ட தம்பியாக்கை 

(ஒப்பு) Fire அறிவாற்றல்‌, சிவப்புண்ட கண்கள்‌ தீயில்‌ 

அதிகாரம்‌, இதயம்‌, உள்ளுணர்வு, காய்ப்புண்ட செம்பின்‌ தோன்ற 

எளிமை, ஒளி, கன்னிமை, கறுப்புண்ட மனத்தன்‌ கண்டான்‌ 

கிளர்ச்சி, கோடைக்காலம்‌, (கம்ப.சுந்‌.1001: 3-4) 

சொல்லாற்றல்‌, சிவப்பு நிறம்‌, தன்‌ 

விருப்ப நிலை, தூய்மைப்படுத்தல்‌, தீயில்‌ மூழ்குதல்‌ Tiyil milkutal 

தியாகம்‌, தீவிர ஆர்வம்‌, (1) துன்பம்‌ 

துடிப்புள்ள தன்மை, தெற்கு திசை, தாயர்‌ தவ்வையர்‌ தன்‌ துணைச்‌ 


தன்னடக்கம்‌, தற்கட்டுப்பாடு, நன்‌ 


சேடியர்‌ ஆயம்‌ மன்னிய அன்பினர்‌ 
மனப்பாங்கு, நண்பகல்‌, நிலைபேறு, 


என்று இவர்‌ தீயில்‌ மூழ்கினர்‌ 


நீடிப்பாற்றல்‌, பண்புயர்வு, ஒத்தனர்‌ செங்கணான்‌' 
பாலியல்பு, மறுபிறப்பு, வளமை, (கம்ப.அயோ 516: 1-3) 

வலிமை, வாழ்வில்‌ விடா உறுதி 

வாய்ந்த தன்மை, வாழ்வின்‌ : 

பேரார்வம்‌, வெப்பம்‌, அபாயம்‌, தீர்வை (கீரி) Tirvai (mongoose) 
அழிவு, கலகம்‌ செய்கிற குணம்‌, (1) வலிமை = strength l l 
சட்ட விரோதமான உணர்வுகள்‌. 'அரவுக்‌ குறும்பு எறிந்த சிறுகட்‌ 


தீர்வை (மலை, 504) 


தீ வலம்‌ வருதல்‌ Ti valam varutal l 
தீவளி Tivali (cyclone) 


(1) திருமணம்‌ | 
வாய்‌ நல்லார்‌ நல்ல மறை ஓதி (1) அழிவு, கொடுமை - destruction, 
மந்திரத்தால்‌ பாசிலை நாணல்‌ cruel . . 
படுத்துப்‌ பரிதி வைத்து காய்‌ சின a . கலநலத்தைத்‌ திவளி 
மா களிறு அன்னான்‌ என்‌ சென்று சிதைத்தாங்குச்‌ 


159 


சான்றாண்மை தீயினஞ்‌ சேரக்‌ 
கெடும்‌' (நாலடி .179: 2-4) 


துடி Tuti (drum) 


(1) ஒலி 
புலையன்‌ பெருந்‌ துடி கறங்க பிற 
புலம்‌ yS (நற்‌, 77:1-2) 

(2) கொடுமை 
வலி துரந்து சிலைக்கும்‌ வன்‌ கண்‌ 
கடுந்துடி புலி துஞ்சு நெடு வரைக்‌ 
குடிஞையோடு இரட்டும்‌' 
(புறம்‌, 170:6-7) 

(2) நுண்மை -— narrow / small 
'துடி நுண்ணிடைப்‌ பெருந்தோள்‌ 
துவர்வாய்‌ ஏழை மலர்மார்பன்‌' 


(சீ வ௧க.2503: 3) 


(ஆ) துடியின்‌ இடக்கண்‌ Tutiyin 


itakkan 

(3) பயனின்மை - futile 
கொடியவை கூறாதி பாண நீ 
கூறின்‌ அடிபைய இட்டொதுங்கிச்‌ 
சென்று துடியின்‌ இடக்கண்‌ 
அனையம்யாம்‌ ஊரற்கு அதனால்‌ 
வலக்கண்‌ அனையார்க்கு உரை 


(நாலடி.388) 
(இ) துடியின்‌ வலக்கண்‌ Tutiyin 
valakkan 
(4) பயன்‌ - use 
கொடியவை கூறாதி பாண நீ 


கூறின்‌ அடிபைய இட்டொதுங்கிச்‌ 
சென்று து!யின்‌ இடக்கண்‌ 
அனையம்யாம்‌ ஊரற்கு அதனால்‌ 


வலக்கண்‌ அனையார்க்கு உரை 
(நாலடி.388) 
(F) துடியின்‌ ஓலி Tutiyin oli 

(3) பொருளுடன்‌ அமைதல்‌ - 
meaningful 
உருள்‌ துடி மகுளியின்‌ 


பொருள்தெரிந்து இசைக்கும்‌ கடுங்‌ 
குரற்‌ குடிஞையை நெடும்‌ பெருங்‌ 
குன்றம்‌' (அகம்‌, 19:4-5) 


துணங்கை Tunankai (a dance) 


(1) மகிழ்ச்சி - joy 


160 


தும்பி 


விழவு அயர்‌ துணங்கை தழூஉகம்‌ 
செல்ல (நற்‌. 50:3) 


தும்பி Tumpi (a fly / bee / beetle) 


(1) தோழி 
புன்‌ கால்‌ நாவல்‌ பொதிப்‌ புற 
இருங்கனி கிளை செத்து மொய்த்த 
தும்பி, பழம்‌ செத்துப்‌ பல்‌ கால்‌ 
அலவன்‌ கொண்ட கோட்கு 
அசாந்து, கொள்ளா நரம்பின்‌ 
இமிரும்‌ பூசல்‌' (நற்‌. 35:2-5) 

(2) முயற்சி / அறிவு - effort / 
wisdom 
கொங்கு தேர்‌ வாழ்க்கை 
அஞ்சிறைத்‌ தும்பி!' (குறு. 2:1) 

(3) வளம்‌ - fertile 
மலர்ந்த காந்தள்‌ மாறாது ஊதிய 
கடும்‌ பறைத்‌ தும்பி சூர்‌ நசைத்தா - 
அய்‌” (பதி, 67:19-20) 

(4) உவகை - happy 
பன்‌ மலர்ப்‌ பழனத்த பாசடைத்‌ 
தாமரை இன்‌ மலர்‌ இமிர்பு ஊதும்‌ 
துணை புணர்‌ இருந்தும்பி' 
(கலி. 78:1-2) 


(ஆ) mar ம்பி லித்தல்‌ 
Natunal tumpt olittal 

(5) இறப்பு, தீமை - death, bad omen 
என்னை மார்பில்‌ புண்ணும்‌ 
வெய்ய நடுநாள்‌ வந்து தும்பியும்‌ 
துவைக்கும்‌' (புறம்‌, 280:1-2) 


(இ) வண்டு Vantu 
(6) ஆண்‌, தலைவன்‌ —male, hero 
புலி வரிபு எக்கர்ப்‌ புன்னை 
உதிர்த்த மலி தாது ஊதும்‌ 
தேனோடு ஒன்றி வணடு இமிர்‌ 
இன்‌ இசை கறங்க' (நற்‌. 322:7-9) 
(7) பயனின்மை, நயனின்மை - furtile, 
unloving 
நிறைந்தோரத்‌ தேரும்‌ நெஞ்சமொடு 
குறைந்தோர்‌ பயன்‌ இன்மையின்‌ 
பற்று விட்டு, ஒரூஉம்‌ நயன்‌ இல்‌ 
மாக்கள்‌ போல, வண்டினம்‌ சுனை 


பூ நீத்து, சினைப்‌ பூப்‌ படர்‌ 
(அகம்‌, 71:1-4) 

(8) காம வேட்கை - passion 
'கேட்பாரை நாடிக்‌ கிளக்கப்‌ 
படும்பொருட்கண்‌ வேட்கை 
அறிந்துரைப்பர்‌ வித்தகர்‌ - 


தும்பி 


வேட்கையால்‌ வண்டு வழிபடரும்‌ 


வாட்கண்ணாய! தோற்பன 
கொண்டு புகாஅர்‌ அவை” 
(பழமொழி. 17) 

(9) திரிதல்‌ 
உண்டாய போழ்தின்‌ உடைந்துழிக்‌ 
காகம்போல்‌ தொண்டா யிரவர்‌ 
தொகுபவே; வண்டாய்த்‌ திரிதரும்‌ 
காலத்துத்‌ தீதிலிரோ என்பார்‌ 
ஒருவரும்‌ இவ்வுலகத்‌ தில்‌' 
(நாலடி .284) 

(10) மயக்கம்‌ 
மாதரார்‌ கண்ணு மதிநிழல்‌ 


நீ ரினைக்‌ கொண்டு மலர்ந்த நீலப்‌ 
போது மறியாது வண்டுூசலாடும்‌ 
புகாரே எம்மூர்‌' (சிலப்‌,7.6) 

(11) காமுகர்‌ 
பசைந்துழிப்‌ பழகல்‌ செல்லாது 
பற்றுவிட்டு உவந்துழித்‌ தவிராது 


ஓடுதல்‌ காமுறும்‌ இளையோர்‌ 
உள்ளம்‌ போலத்‌ தளையவிழ்நீ 
தூதுமலர்‌ ஒழியத்‌ தாதுபெற 
நயந்து கார்ப்புன மருங்கின்‌ 


ஆர்த்தனை திரிதரும்‌ அஞ்சிறை 
அறுகால்‌ செம்பொறி வண்டே 
(பெருங்‌,மகத.1: 169-174) 


(12) நாண்‌ 
'கற்பெனும்‌ மாலை வீசி 
நாணெனும்‌ களிவண்டு ஓப்பி' 


(சீ£வக,2073: 3) 

(13) மேன்மை 
நிலத்துறும்‌ கமலத்தை நேடும்‌ 
வண்டது ஈ தலைக்குறை 
கமலத்தைச்‌ சாரும்‌ தன்மைபோல்‌' 
(தனிப்‌,31: 3-4) 

(14) கருமை 
'வண்டு ஓத்து இருண்ட 
குழல்வாராய்‌' (நாலா,168: 4) 


(F) வண்டு தாதுண்ணல்‌ Vantu 
tatunnal 
(15) இன்பம்‌ துய்த்தல்‌ - enjoyment 
'தகை வண்டு புதிது உண்ணத்‌ தாது 
அவிழ்‌ தண்‌ போதின்‌' (கலி, 17-15) 


(௨) சிதடி (சிள்வண்டு Citati 
(01000௮) 
(16) வறட்சி - drought 


அலந்தலை உன்னத்து அம்‌ கவடு 
பொருந்திச்‌ சிதடி கரைய, பெரு 


161 


தும்பி 


வறம்கூர்ந்து, நிலம்‌ பைது அற்ற 
புலம்‌ கெடு காலையும்‌' 
(பதி, 23:1-3) 


(ost) ஞிமிறு Nimiru 
(17) அழகு, ஒலி - beauty, noise 
'வண்ணம்‌ நீவி, வகை 
வனப்புற்ற, வரி ஞிமிறு இமிரும்‌ 
மார்பு பிணி மகளிர்‌' 
(பதி, 50:17-18) 


(௭) அரி Ari 

தலைவன்‌ - hero 

பூ வீழ்‌ அரியின்‌ புலம்பப்‌ 
போகாது, யாம்‌ வீழ்வார்‌, ஏமம்‌ 
எய்துக!' (பரி, 11:118-119) 


(ஏ) தாதுதேர்பறவை Tarutér paravat 
தலைவன்‌ - hero 

oe a STÒ தம்‌ நலம்‌, தாது தேர்‌ 
பறவையின்‌ அருந்து, இறல்‌ 
கொடுங்கால்‌' (கலி. 27:6-7) 


(ஐ) அறு காற்‌ பறவை Aru kar 
paraval 
(18) முகர்ச்சி - smelling / obfactory 
நாற்ற நாட்டத்து அறு காற்‌ பறவை 
(புறம்‌, 70:11) 


(ஓ) வண்டினம்‌ Vantinam 

(19) இரவலர்‌ 
உறியோர்க்கு உதவுதல்‌ செல்லாது 
ஒய்யெனச்‌ சிறியோர்‌ உற்ற 
செல்வம்‌ போலப்‌ பொருசிறை 


வண்டினம்‌ பொருந்தாது மறக்க' 
(பெருங்‌,இலா 14: 32-34) 





(ஒப்பு) Bee, Beetle அன்பு, 
ஆன்மா, இடபராசி, 
இயல்புணர்ச்சிக்‌ கட்டளை, ஒற்றுமை, 
கடும்‌ உழைப்பு, கற்பு, கவர்ச்சி, 
காதல்‌, கீழ்ப்படிதல்‌, கூட்டு 
வாழ்வுக்குழு, கிறித்து, 
சொல்வன்மை, சுறுசுறுப்பான 
உழைப்பு, தன்னடக்கம்‌, தூய்மை, 
நன்மை, நிலைபேறு, பணித்துறை 


ஆட்சி, படைப்புச்செயல்‌, பாலியல்‌ 


தும்பை 
சாரா இனப்பெருக்கம்‌, மகிழ்வுடன்‌ 
பணியாற்றுதல்‌, மீட்பு, 
முன்னறிவித்தல்‌, வளமை, 
விடாமுயற்சி, விவேகம்‌, இறப்பு, 
குருடன்‌, சிறுமை, சூரியனின்‌ 
மறைவு, நாணம்‌, பில்லிசூனியம்‌, 
போலிப்புகழ்ச்சி, முட்டாள்‌, 
வனதேவதைகள்‌. 

தும்பை Tumpai (a flower) 

(1) நெய்தல்‌ திணை போர்‌ - 


Seashore, war 
'தும்பைதானே நெய்தலது புறனே 


மைந்து பொருளாக வந்த 
வேந்தனைச்‌ சென்றுதலையழிக்கும்‌ 
சிறப்பிற்றென்ப' 
(தொல்‌, 1015, 1016) 

(2) போர்‌ - war 
துப்புத்‌ துறைபோகிய 


வெப்புடையத்‌ தும்பை' (பதி. 39:3) 
(3) வெற்றி - victory 

மை அணிந்து எழுதரு மா இரும்‌ 

பல்‌ தோல்‌ மெய்‌ புதை அரணம்‌ 

எண்ணாது, எஃகு சுமந்து, முன 

சமத்து எழுதரும்‌ வன்கண்‌ ஆடவர்‌ 

தொலையாத்‌ தும்பை தெவ்வழி 


விளங்க, உயர்நிலை உலகம்‌ 
எய்தினர்‌' (பதி. 52:5-9) 

(4) சிறப்பு - magnificent 
விழுமிய வீழ்ந்த குரிசிலர்த்‌ 


தம்மின்‌: புரையோர்க்குத்‌ தொடுத்த 
பொலம்‌ பூந்‌ தும்பை' (மது.736-737) 


தும்மல்‌ Tummal (sneeze) 

(1) குறிப்பின்மை, அடங்காமை, 

எதிர்பாராமை- 1125060120, uncontrolled 
'மறைப்பேன்மன்‌ காமத்தை யானோ 
குறிப்பு இன்றித்‌ தும்மல்போல்‌ 
தோன்றிவிடும்‌' (குறள்‌. 1253) 

(2) வாழ்த்து - bless 
“ஊடி இருந்தேமா தும்மினார்‌ யாம்‌ 
தம்மை நீடு வாழ்க என்பாக்கு 
அறிந்து' (குறள்‌, 1312) 

(3) நினைத்தல்‌, 
remembering, bless 
'வழுத்தினாள்‌, தும்மினோனாக 
அழித்து அழுதாள்‌ யார்‌ உள்ளித்‌ 
தும்மினீர்‌? என்று' (குறள்‌, 1317) 

(5) நன்மை - good omen 


வாழ்த்துத்‌ — 


162 


துயில்‌ 


மன்ற முதுமரத்து ஆந்தை 
குரலியம்பக்‌ குன்றக நண்ணிக்‌ 
குறும்பிறந்து - சென்றவர்‌ உள்ளிய 
தன்மையர்‌ போலும்‌ அடுத்தடுத்து 


55 


ஒள்ளிய தும்மல்‌ வரும்‌ 
(ஐந்‌.எழு.38) 

(ஒப்பு) Sneezing உடலை 
விட்டு ஆன்மா வெளியேற 
முயற்சித்தல்‌, கடவுளின்‌ ஒப்புதல்‌, 
நன்மை. 


துயில்‌ Tuyil (sleep) 


(1) இனிமை -delightful 
தெறு கதிர்‌ இன்‌ துயில்‌ பசு வாய்‌ 
திறக்கும்‌' (நற்‌, 275:5) 
(2) இயக்கமின்மை - inactive 
முரசு முழங்கு நெடுநகர்‌ அரசு 
துயிலீயாது, மாதிரம்‌ பனிக்கும்‌ 
மறம்‌ வீங்கு பல்புகழ்‌' (பதி. 12:7-8) 
(3) அக இன்பம்‌ - pleasure / sexual 
pleasure 
அணை மருள்‌ இன்‌ துயில்‌ ௮ம்‌ 
பணைத்‌ தடமென்‌ தோள்‌: 
கலி, 14:1) 
(4) அமைதி - peaceful 
அருள்‌ பொருள்‌ மரபின்‌ மாலயாழ்‌ 


கேளாக்‌ கிடந்தான்போல்‌, 
பெருங்கடல்‌ துயில்‌ கொள்ளும்‌ 
வண்டு இமிர்‌ நறுங்கானல்‌' 
(கலி, 123:4-5) 

(5) இன்பம்‌ - pleasure / joy 
'இருள்‌ மென்‌ கூந்தல்‌ ஏமுறு 


துயிலே' (அகம்‌, 92:13) 

(6) இருள்‌ - darkness 
'துயில்‌ மடிந்தன்ன தூங்கு இருள்‌ 
இறும்பின்‌' (புறம்‌, 126:7) 

(7) தீமை, இறப்பு - bad omen, death 
'என்னை மார்பில்‌ புண்ணும்‌ 
வெய்ய, துஞ்சாக்‌ கண்ணே 
துயிலும்‌ வேட்கும்‌' (புறம்‌, 280:4) 


தோளில்‌ துயில்‌ பெறுதல்‌ 

Tolil tuyil perutal 

(8) காம இன்பம்‌ - sexual pleasure 
வேய்‌ உறழ்‌ மென்‌ தோள்‌ துயில்‌ 
பெறும்‌' (கலி, 104:24) 


(ஆ) 


(இ) கூந்தலில்‌ துயில்‌ பெறுதல்‌ 


Kuntalil tuyil perutal 


துரும்பு 


(9) காம இன்பம்‌ - sexual pleasure 
ஒள்ளிழை வாருறு கூந்தல்‌ துயில்‌ 
பெறும்‌, வை மருப்பின்‌' 


(கலி, 104:20) 


(ஒப்பு) Sleep அறிவு நுட்பம்‌, 
உடலை விட்டு ஆன்மா 
வெளியேறுதல்‌, படைப்பு, 
புனிதநிலை, மறுஎழுச்சிக்குரிய 
தேவை; அபாய நிலை, இறப்பு, 
பாலியல்‌. 


துரும்பு Tபrumpu (scrape) 


(1) அற்பம்‌ - worthless, negligible 
போந்த உதாரனுக்குப்‌ பொன்‌ 
துரும்பு” (தனிப்‌,65: 1) 


துவர்க்காய்‌ தவறப்‌ பழுக்காய்‌ பெறல்‌ 


Tuvarkkay tavarap palukkay peral 


(discard berry and get fruit) 
(1) நன்மை -good 

வம்பவிழ்‌ கோதை தந்த வான்‌ 
துவர்க்‌ காயை வீழ்த்தோர்‌ 
செம்பழுக்‌ காயை வாங்கித்‌ 
திருநலத்து எடுத்துக்‌ கொண்டாங்கு 
அம்பழ நீண்ட வாட்கண அலமரு 
மணீசெயம்‌ பூங்கொம்படு 
நுசுப்பினாய்க்குத்‌ தந்தனென்‌ 
பேணிக்‌ கொண்டாய்‌ (சீ வ௧க.1128) 


துழாஅய்‌ Tulaay (basil) 


(1) உயர்வு - lofty 
வண்டு ஊது பொலி தார்‌, திரு 
ஞொமர்‌ அகலத்து, கண்பொரு 
திகிரி, கமழ்‌ குரல்‌ துழாஅய்‌ 
அலங்கல்‌, செல்வன்‌ சேவடி பரவி' 
(பதி, 31:7-9) 

(2) சிறப்பு - eminence 
நக்கு அலர்‌ துழாஅய்‌ நாறு இணர்க்‌ 
கண்ணிமை (பரி, 4:59) 


(ஆ) துழாய்‌ மாலை Tulay malai 
(3) திருமால்‌ -vishnu 


'தொல்மாண்‌ துழாய்மாலை யானைத்‌ 
தொழலினிதே' (இனியவை.கட.வா:2) 


(இ) துளவம்‌ Tulavam 


தூண்‌ 


(4) மேன்மை, புனிதம்‌ - excellence / 
sacred 
'துளவம்‌ சூடிய அறிதுயிலோனும்‌' 
(பரி, 13:29) 


(ஈ) துளபம்‌ Tulapam 

நறுமணம்‌ - fragrance 

'மெய்யனர்‌ துளப விரையார்‌ 
கமழ்நிள்‌ முடி' (நாலா,933: 3-4) 


(5 


~~ 


(ஒப்பு) Basil தீமைகளிலிருந்து 
பாதுகாப்பு, மருத்துவ இயல்பு, 
வளமை. 


துறு பறித்தல்‌ Turu parittal 


(1) பிறப்பறுத்தல்‌, வினைநீக்கல்‌ 
'அறுபதும்‌ பத்தும்‌ எட்டும்‌ 
ஆறினோடு அஞ்சும்‌ நான்கும்‌ 
துறுபறித்து அனைய நோக்கிச்‌ 
சொல்லிற்று ஒன்றாகச்‌ சொல்லார்‌” 
(சுந்‌.தேவா 926: 1-2) 


தூண்‌ Tun (pillar) 


(1) உறுதி - firmness 
‘SL. மருப்பு எருமை மட நடைக்‌ 
குழவி தூண்‌ தொறும்‌ யாத்த காண்‌ 
தகு நல்‌ இல்‌' (நற்‌. 120:1-2) 

(2) வலிமை - strength 
கயிறு அரை யாத்த காண தகு 
வனப்பின்‌ அருங்‌ கடி நெடுந்‌ தூண்‌ 
போல' (அகம்‌, 220:7-8) 

(3) பாரம்‌ தாங்குதல்‌ - bear burden / 
load 
'இன்பம்‌ விழையான்‌ வினை 
விழையான்‌ தன்‌ கேளிர்‌ துன்பம்‌ 
துடைத்து ஊன்றும்‌ தூண' 


(குறள்‌, 615) 

(4) ஆதாரம்‌, அடிப்படை - foundation 
/ basic 
அன்பு நாண்‌ ஒப்புரவு 
கண்ணோட்டம்‌ வாய்மையொடு 


ஐந்து சால்பு ஊன்றிய தூண்‌ 
(குறள்‌. 983) 

(5) வலிமை, நிலைபேறு - strong, 
stable 
நாணின்‌ வரைநிற்பர்‌ நற்பெண்டிர்‌ 
நட்டமைந்த தூணின்கண்‌ நிற்குங்‌ 
களிறு” (நான்‌, 90: 3-4) 

(6) திரட்சி - plumb 


தூண்டில்‌ 


'தூண்‌ தகு திரள்‌ புயம்‌ துளங்க 
துண்ணெனா' (கம்ப.அயோ.443: 
2) 


(ஆ) கந்தம்‌ Kantam (pole) 

வலிமை 

கடவுள்‌ போகிய கருந்தாட்‌ கந்தத்து்‌ 
(அகம்‌, 307:1-2) 


(இ) கழ்பம்‌ Kampam 


(6) நிலைபேறு, அசைவின்மை - 
stable, unmoving 
பெரு மரக்‌ கம்பம்‌ போல 


பொருநர்க்கு உலையா நின்‌ வலன்‌ 
வாழியவே' (புறம்‌. 169:11-12) 


(ஈ) காழ்‌ Kal (firmness) 


(7) திண்மை 
' மணி கண்டன்ன மாத்திரள்‌ 
திண்காழ்‌' (நெடு. 111) 
(௨) கந்து Kantu 

(10)திரட்சி - plumbness 
'கந்தெனத்‌ திரண்ட திண்தோள்‌' 
(சூளா,1628: 3) 
(ன) கல்‌ அணை (கல்‌ தூண்‌) 
Kal anal 

(11) ஆதாரம்‌, தாங்கிப்பிடித்தல்‌ = 
support, bear 
'கணையானது புவியெல்லாம்‌ 
எடுத்துண்ணும்‌ கைச்சிலை கல்‌ 


அணையாக நின்று புவியினைத்‌ 
தாங்குமென்றால்‌' (தனிப்‌.562: 2-3) 


(ஒப்பு) Pillar அறிவாற்றல்‌, 
ஆண்மைக்கொள்கை, ஆதாரம்‌, 
இலிங்க உரு, உலக அச்சு, 
உளஉறுதி, தாங்கும்‌ தன்மை, 
நிலைபேறு. 

இரு தூண்கள்‌ - இருமைத்‌ 
தன்மை. 

உடைந்த தூண்‌ - அழிவு, 
இறப்பு, உடைந்த உண்மை, 


உடைந்த வலிமை 


தூண்டில்‌ Tuntil (angle / fish hook) 


(1) விரைவு - speed 
வாங்கு விசைத்தூண்டில்‌ 
ஊங்குளங்கு ஆகி' (நற்‌, 199:7) 


164 


தூமகேது 


(2) ஆசைகாட்டுதல்‌ - 1076 / tempt 
பொய்‌ போர்த்துப்‌ பாண தலை 
இட்ட பல வல்‌ புலையனைத்‌ 
தூண்டிலா விட்டுத்‌ துடக்கி, தான்‌ 
வேண்டியார்‌ நெஞ்சம்‌ பிணித்தல்‌ 
தொழிலாத்‌ திரிதரும்‌ 
(கலி, 85:22-24) 

(3) கவர்தல்‌ - entyce 
நிலையோர்‌ இட்ட 
தூண்டில்‌' (மலை. 456) 

(4) ஏமாற்று - cheat 
வேண்டற்க வென்றிடினும்‌ 
சூதினை வென்றதூஉம்‌ தூண்டில்‌ 
பொன்‌ மீன்‌ விழுங்கியற்று' 
(குறள்‌, 931) 


(ஆ) தூண்டில்‌ இரை Tintil irai 

பிணித்தல்‌, ஈர்த்தல்‌ - bind, entyce 
தூண்டில்‌ இரையின்‌ துடக்கு 
உள்ளுறுத்து' (பெருங்‌,உஞ்‌.35: 108) 


நெடுநாண்‌ 


(7 


ae” 


(ஒப்பு) Hook ஆண்‌, கவர்ச்சிப்‌ 
பொருள்‌, காதல்‌, மீன்‌ பிடித்தல்‌. 


தூதுளங்கனி Titulankani (a fruit) 


(1) சிவப்பு நிறம்‌ 
'தூதுளங்‌ கனியை வென்ற 
துவர்த்த வாய்‌ வெண்மை தோன்ற 


(கம்ப.சுந்‌.202; 2) 


தூமகேது Tumaketu (comet) 


(1) துன்பம்‌, தீமை / கேடு (bad 
omen) 
'தூமகேது புவிக்கு எனத்‌ 
தோன்றிய வாம மேகலை 
மங்கையரால்‌ வரும்‌ காமம்‌ 
இல்லை எனின்‌ கடுங்கேடு எனும்‌ 
நாமம்‌ இல்லை நரகமும்‌ 


இல்லையே' (கம்ப.அயோ.114) 


(ஆ) தூமம்‌ தோன்றுதல்‌ Tumam 


tonrutal 


(2) தீமை, வறட்சி - bad omen, drought 
மைம்மீன்‌ புகையினும்‌, தூமம்‌ 
தோன்றினும்‌, ,, ,, ,, ,, பெயல்‌ 
பிழைப்பு அறியாப்‌ 


புன்புலத்ததுவே' (புறம்‌, 117:1-7) 


தூற்றின்கண்‌ தூவிய வித்து தேமாத்‌ தீங்கனி 


தூற்றின்கண்‌ தூவிய வித்து Turrinkan pillaikalum marrumylla arakkarkalum 
tuviya vittu tenticaiyil cenru tirumpi  varatatu 
(1) வீண்‌ - furtile (Ravana and kindréd going south) 
முறைசெய்யான்‌ பெற்ற (4) தீமை, இறப்பு, அழிவு - evil 
தலைமையும்‌ நெஞ்சில்‌ eee : ; 
நிறையிலான்‌ கொண்ட தவமும்‌ - sneak at சுற்றமும்‌ 


மற்றுளோர்களும்‌ புக்கனர்‌ அப்‌ 
புலம்‌ போந்தது இல்லையால்‌ 
சிக்கு அற நோக்கினேன்‌ தீய 


நிறையொழுக்கம்‌ தேற்றாதான்‌ 
பெற்ற வனப்பும்‌ இவைழூன்றும்‌ 
தூற்றின்கண்‌ தூவிய வித்து' 


80 இன்னமும்‌ மிக்கன கேட்க என 
(AIBO வியம்பல்‌ மேயினாள்‌' (கம்ப.சுநீ. 
369) 
தெங்கு Tenku (coconut palms) 
(1) தா யு ய (உ)தென்புலத்தார்‌ Tenpulattar 
P ; aes ig இ P மருதின்‌ (5) இறந்தோர்‌ -the death 
புனல்‌ வாயில்‌, பூம்பொய்கை, தென்புலத்தார்‌ வம்‌ 
ee Near’ hia | பயம்கெழு விருந்தொக்கல்‌ தானென்றாங்கு 
வைப்பின்‌' (பதி, 13:7-9) ஐம்புலத்தாறு ஓம்பல்‌ தலை' 
இடைநிலை நட்பு - friendship (குறள்‌ ,43) 
'கடையாயார்‌ நட்பில்‌ கமுகனையர்‌ 
ஏனை இடையாயார்‌ தெங்கின்‌ (ஒப்பு) South உடலின்‌ 
அனையர்‌' (நாலடி .216: 1-2) மேல்பாதி, சூரியன்‌, நெருப்பு, 
பாலைவனம்‌, புது மலர்ச்சிப்‌ 
தென்குமரி Tenkumari (capecomorine) பருவம்‌, போனிக்ஸ்‌ பறவை, 
(1) பெண்மை - feminine மழை, வெப்பம்‌, தீமை, நரகத்தின்‌ 
தென்குமரி வட பெருங்கல்‌ குண இயல்புடைய பகுதி. 


குட கடலா எல்லை' (புறம்‌, 17:1-2) 


தென்றல்‌ Tenral (southerly) 


தென்‌ புலம்‌ Tenpulam (south) (1) இனிமை -delightful 
(1) இறப்பு - death கோடு அறை கொம்பின்‌ வீ உகத்‌ 


'தென்புல வாழ்நர்க்கு அருங்‌ கடன்‌ 
இறுக்கும்‌ பொன்‌ போல்‌ புதல்வர்ப்‌ 
பெறாஅதீரும்‌' (புறம்‌, 9:3-4) 


(ஆ) தென்திசை Tenticai 


(2) சிறப்பு - greatness 


மா தவம்‌ செய்த தென்திசை 


வாழ்ந்திட' (பெரிய,35: 1) 


(3) மேன்மை 


'பந்த மானுடப்‌ பாற்படு தென்திசை 
இந்த வாந்திசை எட்டினும்‌ 
மேற்பட வந்த புண்ணியம்‌ 
யாதென” (பெரிய ,40: 2-4) 


(இ) இராவணன்‌. பிள்ளைகளும்‌, 
உறவினரும்‌ மற்றுமுள்ள 
அரக்கர்களும்‌ தென்திசையில்‌ 
சென்று திரும்பி வராதது ltavanan 


165 


தீண்டி மராஅம்‌ அலைத்த மண 
வாய்த்‌ தென்றல்‌ சுரம்‌ செல்‌ மள்ளர்‌ 
சூரியல்‌ தூற்றும்‌ என்றுழ்‌ நின்ற 
புன்‌ தலை வைப்பில்‌ 
(அகம்‌. 21:11-14) 

(2) குளிர்ச்சி -cool 
'எல்லுறு மாலை இமயத்து 
உயர்வரை அல்குதற்கு எழுந்த 
வந்தண்‌ தென்றால்‌ 
(பெருங்‌,மகத 1: 198-199) 


(ஒப்பு) Breeze உணர்வு, 
காதலுக்குரிய ஆர்வநாட்டம்‌, 
கடவுளின்‌ தூதுவன்‌, சுவாசம்‌, 
வளமை. 

தேமா ங்கனி Temat tinkani 


(mango fruit) 
(1) இனிமை - sweetness 


தேர்‌ 


'தேமாத்‌ தீங்கனி போலத்‌ 
தித்திக்குமே' (திருநா தேவா ,201: 4) 


தர்‌ Tér (chariot) 


(1) விரைவு / வேகம்‌ - speed / 
quickness 
'கடுந்தேோர்ச்‌ செல்வன்‌ காதல்‌ மகனே 
(நற்‌, 45:5) 

(2) திண்மை - firmness 
'திண்தேர்ப்‌ பொறையன்‌ தொண்டி 
முன்‌ துறை' (குறு, 128:2) 

(3 மாட்சி - dignity / honour 
'திண்ணிதின்‌ மாண்டன்று தேரே 
(ஐங்‌,449; 3) 

(4) இருக்கை / இடம்‌ / 
seat / place / world 
வேத மா பூண்‌ வையத்‌ தேர்‌ 
ஊர்ந்து' (பரி. 5:23) 

(5) அழகு 
அணிகிளர்‌ நெடுந்திண்தேர்‌ 
அயர்மதி' (கலி, 30:19) 

(6) வருத்தம்‌ - distress 
அளிய என்‌ உள்ளத்து உயவுத்‌ தோர்‌ 
ஊர்நீது விளியா நோய்‌ செய்து, 
இறந்த அன்பிலவனை' 

(கலி, 144:37-39) 

(8) கானல்‌ - mirage 
'இடு மருப்பு யானை இலங்கு 
தேர்க்கு ஓடும்‌ நெடுமலை 
வெஞ்சுரம்‌ போகி' (கலி, 24: 10- 
11) 


9 


நிலம்‌ - 


தேர்மணிக்‌ குரல்‌ 

kural 

(8) முன்னறிவிப்பு - herald / announce 
வள்‌ வாய்‌ ஆழி உள்‌ வாய்‌ 
தோயினும்‌ புள்ளு நிமிர்ந்தன்ன 
பொலம்‌ படைக்‌ கலி மா வலவன்‌ 
கோல்‌ உற அறியா உரவு நீர்ச்‌ 
சேர்ப்பன்‌, தேர்மணிக்‌ குரலே! 
(நற்‌. 78:8-11) 


(ஆ) Térmanik 


(இ) இரவி தேர்‌ Iravi (ரோ (sun’s 
chariot) 
விரைவு - speed 


ஈண்டு இவை நிகழ்உழி இரவி 
தேர்‌ எனத்‌ தூண்டுறு தேரின்மேல்‌ 
தோன்றும்‌ தோன்றலை' 
(கம்ப.சுந்‌.1005: 1-2) 


166 


தேரை 


(F) தனிக்கால்‌ தேர்‌ Tanikkal tēr - 


one wheeled chariot (sun) 


(12)தனிமை, ஒப்பின்மை 


கனல்கதிர்‌ கான்று கடுமை கூராத்‌ 
தனிக்கால்‌ தேரோன்‌ தனிமை எய்த 
(பெருங்‌,உஞ்‌.53: 160-161) 


(௨) வையம்‌ Vaiyam 

விரைவு 

கடிது இயல்‌ வையம்‌ கவவையின்‌ 
ஏற்றி' (பெருங்‌,உஞ்‌.35: 151) 


(ஒப்பு) Chariot அரச ஆற்றல்‌, 
ஆனையுரிமை, கீழ்ப்படுத்தல்‌, 
செல்வ வளமை, தகுதி, போர்‌. 


ன்‌ கொடுஞ்சியில்‌ க்‌ 
காக்கைகள்‌ ஒலித்தல்‌ Térin 
kotunciyil érik kakkaikal olittal 

(1) தீமை, தோல்வி 
'கதிர்மணித்‌ தேர்க்‌ கொடுஞ்சேறிக்‌ 
காக்கைகள்‌ எதிரெதிர்‌ சிலம்பின்‌ 
(சூளா.1220: 1-2) 


தேரை Terai (toad / frog) 


(1) நீர்வளம்‌ - water aboundance 
'இட்டுவாய்ச்‌ சுனைய பகுவாய்த்‌ 
தேரை” (குறு. 193:2) 

(2) ஒலி -sound 
நெடு நீர்‌ அவல பகுவாய்த்‌ தேரை 
(ஐங்‌, 453:1) 

(3) சிறுமை - mean, smallness 
'உறுபுலி ஊனிரை இன்றி ஒருநாள்‌ 
சிறுதேரை பற்றியும்‌ தின்னும்‌ 
(நாலடி 193: 1-2) 

தேரை தெவிட்டல்‌ Terai 

tevittal (croak) 

(3) கார்காலம்‌ - rainy season 
'வரிநுணல்‌ கறங்க, தேரை 
தெவிட்ட கார்‌ தொடங்கின்றே 
காலை' (ஐங்‌, 468:8-1-2) 


(ஆ) 


(இ) நுணல்‌ Nunal 


(4) பேதைமை - foolish 


சொல்லி 
பேதைதன்‌ 
தன்னைத்‌ 


பொல்லாத 


மறைத்தொழுகும்‌ 
சொல்லாலே 


தேள்‌ 


துயாப்படுக்கும்‌ - நல்லாய்‌ மணலுள்‌ 
முழுகி மறைந்து கிடக்கும்‌ 
நுணலும்தன்‌ வாயால்‌ கெடும்‌!” 


(பழமொழி. 114) 


(ஈ)கிணற்றுத்தவளை Kinarruttavalai 
(5) அறியாமை - ignorance 
'உணற்‌(கு) இனிய இன்னீர்‌ பிறி(து) 
உழிஇல்‌ என்றும்‌ கிணற்று) 
அகத்துத்‌ தேரைபோல்‌ ஆகார்‌ - 
கணக்கினை முற்றப்‌ பகலும்‌ 
முனியா(து) இனிதோதிக்‌ கற்றலிற்‌ 
கேட்டலே நன்று' (பழமொழி. 5) 


தேள்‌ Tel - scorpion 

(1) காம வேட்கை -lust 
இடு தேள்‌ மருந்தோ, 
வேட்கை?' (கலி, 110:2-3) 

(2) இடுதேனிடுதல்‌ - false accuse 
பட்ட பதியிற்‌ படாத 
தொருவார்த்தை இட்டன ரூரா 
ரிடுதேளிட்‌ டென்றனமேல்‌' (சிலப்‌, 
9: 47-48) 


நின்‌ 


(ஆ) தேள்‌ எறிதல்‌ Tél erital 


(3) துன்பம்‌ - affliction 

விடத்‌ தேள்‌ எறிந்தாலே போல 
வேதனை ஆற்றவும்‌ பட்டோம்‌' 
நாலா .529: 3-4) 

(ஒப்பு)  ' Scorpion ஆபத்து, 
இகழ்ச்சி, கடும்‌ பாறைகள்‌, 
கழிகாமம்‌, கழிவிரக்கம்‌, கண்டனம்‌, 
தற்கொலை தீமை, துயருறுதல்‌, 
தொல்லை, நெருப்பு, பாலைவனம்‌, 


பாழ்நிலை, வறட்சி, நச்சுத்தன்மை. 


தேன்‌ Tén (honey) 
(1) இனிமை - sweetness 


சாந்தில்‌ தொடுத்த தீம்‌ தேன்‌ 
போல்‌ (நற்‌, 1:4) 

(2) நட்பு / அன்பு - friendship / love 
பெருந்தேன்‌ இழைக்கும்‌ 
நாடனொடு நட்பே' (குறு, 3:4) 

(3) வேட்கை - strong desire 
பருவத்‌ தேன்நசைடுப்‌ பல்பறைத்‌ 
தொழுதி' (குறு, 175:1) 

(4) விருப்பம்‌ - desire 
'யாமக்குறை ஊடல்‌ இன்‌ நசைத்‌ 


167 


தேன்‌ 


தேன்‌ நுகர்வோர்‌ (பரி, 10:32) 
(5) காமம்‌ - passion 
திருவில்‌ திகழ்‌ காமத்‌ தேன்‌ பருகித்‌ 
தேவர்‌ (சீவக,3141: 3) 
(6) இன்பம்‌ - pleasure 
'மையேர்‌ குவளைக்கண்‌ வண்டினம்‌ 
வாழும்‌ செந்தாமரை வாய்‌ எய்யேம்‌ 
எனினும்‌ குடைந்தின்பத்‌ 
தேனுண்டு எழில்‌ தருமே” 
(திருக்கோ .7: 66, 3-4) 


(ஆ) பிரசம்‌ Piracam 
(5) இனிமை, சுவை - sweet, tasty 


பிரசம்‌ கலந்த வெண்‌ சுவைத்‌ தீம்‌ 
பால்‌' (நற்‌, 110:1) 

(6) நறுமணம்‌ - fragrance 
நாறு கொள்‌ பிரசம்‌ ஊறு நாடற்கு' 
(நற்‌, 268:5) 

(7) களிப்பு —joy / exultation 
'இருங்‌ களிப்‌ பிரசம்‌ ஊத்‌ 
(நற்‌, 311:10) 


(இ) நறவு Naravu 

(8) மகிழ்ச்சி - happiness 
நறவு மகிழ்‌ இருக்கை நல்‌ தேர்ப்‌ 
பெரியன்‌ (நற்‌. 131:7) 

(9) மயக்கம்‌ - intoxication 
தேறுகள்‌ நறவு உண்டார்‌ மயக்கம்‌ 
போல்‌' (கலி. 147:2) 

(10) வளமை -exuberance 
நறவு Geren நெல்லின்‌ நாள்‌ 
மகிழ்‌ அயரும்‌' (அகம்‌, 61:10) 
களிப்பு 
நறவு உண்‌ மண்டை நுடக்கலின்‌, 
இறவுக்களித்து பூட்டு அறு 
வில்லின்‌ கூட்டுமுதல்‌ தெறிக்கும்‌' 
(நற்‌, 131:7) 


இனிமை, களிப்பு 

'இன்களி நறவின்‌ இயல்தேர்‌ 
நன்னன்‌ (அகம்‌, 178:16) 
விருப்பம்‌ 

நல்‌ அமிழ்து ஆக, நீ நயந்து 


உண்ணும்‌ நறவே' (புறம்‌, 125:8) 


(FF) pom Nara 
மகிழ்ச்சி -joy 
'ஒப்புரவினான்‌ அறிப 
சான்றாண்மை - மெய்க்கண்‌ 


மகிழான்‌ அறிப நறா' (நான்‌.80: 3-4) 


தேன்மாரி பாற்கடல்‌ பெய்தல்‌ 


(ஈ) தாது Tatu (pollen) 


(11) தண்மை 


தண்‌ தாது ஊதிய வண்டினம்‌ 
களிசிறந்து' (அகம்‌. 170:6) 


(12) செல்வம்‌ - wealth 


வறியோர்க்கு உதவுதல்‌ செல்லாது 
ஒய்யெனச்‌ சிறியோர்‌ உற்ற 
செல்வம்‌ போலப்‌ பொருசிறை 
வண்டினம்‌ பொருந்தாது மறக்க' 
(பெருங்‌.இலா .14: 32-34) 


(௨) மடல்பனைக்குள்‌ வை 


தேன்‌ Matalpanaikkul vaitta ten 


(13) பயனின்மை 


சுற்றும்‌ கழிங்குளவி சூரைத்தூறு 
ஆரியப்பேய்‌ எற்றும்‌ சுடுகாடு 
இடிகரையின்‌ புற்றில்‌ வளர்ந்த 
மடல்பனைக்குள்‌ வைத்த தேன 
ஓக்கும்‌ தளர்ந்தோர்க்கு ஒன்று 
ஈயார்‌ தனம்‌' (தனிப்‌.44) 


(ஒப்பு) Honey அறிவு நுட்பம்‌, 


இனிமை, எளிமை நயம்‌, 
கற்புடைமை, கன்னிமை, காதல்‌, 
கவர்ச்சி, செயல்நிறம்‌, செல்வ 
வளம்‌, தன்னடக்கம்‌, தியாகம்‌, 
தூய்மை, தேர்ச்சித்திறம்‌, 


தொடக்கம்‌, நடுநிலைமை, நாநலம்‌, 
மரியாதை, மிகுதி, முழுமை, 
விவேகம்‌, சிற்றின்ப வேட்கை, 
போலித்தோற்றம்‌, போலிப்‌ புகழ்ச்சி. 


தேன்மாரி பாற்கடல்‌ பெய்தல்‌ Tenmari 
parkatal peytal 


(1) 


(2) 


தேனீ 
(1) 


செல்வம்‌ 

திருவிளை தேன்பெய்‌ மாரி 
பாற்கடல்‌ பெய்த தென்றாள்‌' 
(சீவக.2077) 

இன்பம்‌, நன்மை (மிகுதல்‌) 
“அன்பால்‌ தெண்கடல்‌ அமுதுற 
வளைஇய தேன்பெய்‌ மாரியின்‌ 
திறவதாக' (பெருங்‌,உஞ்‌.34: 101- 
102) 


Ténl (honey bee) 
பொருளிழப்பு - loss 
'உடாஅதும்‌ உண்ணாதும்‌ 
தம்‌உடம்பு செற்றும்‌ கெடாஅத 
நல்லறமும்‌ செய்யார்‌ கொடாஅது 


168 


தொடர்ந்து பல பிணங்களும்‌ தூங்குதல்‌ 


வைத்து ஈட்டினார்‌இழப்பர்‌ 
வான்தோய்‌ மலைநாட உய்த்து 


ஈட்டும்‌ தேனீக்‌ af! (நாலடி,10) 


தேனை மாரி Tenai mari (honey rain) 
(1) இனிமை 
தேனை மாரியன்னான்‌ திசை 
காவலன்‌ (சீவக,161: 3) 


(ஆ) தேன்தரு மாரி Téntaru mari 
இனிமை 

'தேன்தரு மாரி போன்று தீவிய 
கிளவி தம்மால்‌ (சீ வக.581: 1) 


தைத்திங்கள்‌ Taittinkal (a month) 
(1) தண்மை -cool 
தைஇத்‌ திங்கள்‌ தண்‌ கயம்‌ படியும்‌' 
(நற்‌, 80:7) 


(ஆ) தைந்நீராடல்‌ Tainniratal 
(a festival) 

(2) பலன்‌ எதிர்பார்ப்பு, பயன்‌ 
கருதுதல்‌ - expectation 
'இழை அணி ஆயமொடு தகு நாண்‌ 
தடைஇ, தைஇத்‌ திங்கள்‌ தண்‌ கயம்‌ 
படியும்‌ பெருந்‌ தோட்‌ குறுமகள்‌' 
(நற்‌, 80:6-8) 


தொடர்‌ (சங்கிலி) Totar (chain) 

(1) உறவு -relationship 
பின்னிய தொடர்நீவி, பிறர்‌ 
நாட்டுப்‌ படர்ந்து, நீ மன்னிய 
புணர்ச்சியான்‌ மறுத்தரல்‌ 
ஒல்வதோ' (கலி. 15:18-19) 

(2) வலிமை - strong 
மென்பிணி வன்தொடர்‌ பேணாது, 
காழ்‌ சாய்த்து' (மது. 382) 


தொடர்ந்‌ பல பிணங்களும்‌ 
தூங்குதல்‌ Totarntu pala 
pinankalum tunkutal( hanging 
corpses) 


(1) அச்சம்‌ - fear 
'தூக்களீர்ப்பன தொடர்ந்த பல்‌ 


பிணங்களும்‌ தூங்க .. .. .. யாக்கை 
கொண்டவர்க்கு அணைதலுக்கு 
அரிதது பெரிதும்‌' (நீலகேசி.31: 
2,4) 


தொடி 


தொடி Toti (armlet) 


(1) பெண்‌ - women 
‘afl ev Gourr esr காலன கழலே: 
தொடியோள்‌ மெல்லடி மேலவும்‌ 
சிலம்பே' (குறு, 7:1-2) 

(2) வெற்றி 
'வென்றி ஆடிய தொடித்‌ தோல்‌ 
மீகை' (பதி. 40:12) 

(3) அழகு, பொலிவு -radiance 
'ஐ இரு தலையின்‌ அரக்கர்‌ 
கோமான தொடிப்பொலி 
தடக்கையின்‌ க£ழ்புகுத்து' 
(கலி. 38:3-4) 


தொடி செறிதல்‌ 

(armlet tightening) 

(4) மகிழ்ச்சி - happiness 
தொடி செறி யாப்பு 
அரிமுன்கை' (கலி. 54:3) 


(ஆ) Toți cerital 


அமை 


(இ) தொடி நீக்குதல்‌ Toti nikkutal 
(remove armlet) 

(5) இழப்பு / அமங்கலம்‌ / விதவை 
— loss / inanspicious / widowhood 
கூந்தல்‌ கொய்து, குறுந்‌ தொடி 
நீக்கி, அல்லி உணவின்‌ 
மனைவியொடு' (புறம்‌, 250:4-5) 


(F) தொடி நெகிழ்தல்‌ Toti nekiltal 
(loosen) 

(6) துன்பம்‌, பிரிவு - woe, seperation 
கோதை மயங்கினும்‌, குறுந்‌ தொடி 
நெகிழினும்‌, காழ்‌ பெயல்‌ அல்குல்‌ 
காசு முறை திரியினும்‌, மாண்‌ 
நலம்‌ கையறக்‌ கலுழும்‌ என்‌ மாயக்‌ 
குறுமகள்‌ மலர்‌ ஏர்‌ கண்ணே? 

(நற்‌, 66:8-11) 


(௨) கைவளை Kaivalai 


(7) இன்பம்‌ / மங்கலம்‌” - joy / 
8118010105 
கார்‌எதிர்‌ தண்புன்ம்‌ காணின்‌, 
கைவளை, நீர்திகழ்‌ சிலம்பின்‌ 


ஓராங்கு விரிந்த வெண்கூதாளத்து 
அம்தூம்பு புதுமலர்‌ ஆர்கழலபு 
260 போல சோர்குவ அல்ல 
என்பர்கொல்‌ - நமரே?' 


(குறு, 282:4-8) 


169 


தொடி 


(er) வளை Valai 

(8) உரிமை - right 
காவிரி வைப்பின்‌ போலார்‌ அன்ன, 
என்‌ செறிவளை உடைத்தலோ 


இலெனே” (அகம்‌. 186:16-17) 


(9) அழகு, ஒளி - dazzling, beautiful 
வாள்‌ ஏர்‌ எல்‌ வளை நெகிழ்த்த' 
(அகம்‌. 267:16) 

(10) வெற்றி - victory 
'இகவின்‌ வலியாரை எள்ளி 
எளியார்‌ இகலின்‌ எதிர்நிற்றல்‌ 
ஏதம்‌ - அகலப்போய்‌ என்செய்தே 
யாயினும்‌ உய்ந்தீக சாவாதான்‌ 
முன்கை வளையுந்‌ தொடும்‌ 


(பழமொழி. 293) 


(a) வளை நெகிழ்தல்‌ Valai nekiltal 
(loosing bangles) 

(11) துன்பம்‌ - sorrow 
எல்‌ வளை ஸெஞகிழ்த்தோர்க்கு 
அல்லல்‌ உறீஇ? (நற்‌. 263:2) 

(12) பிரிவு - seperation 
'இறை வரை நில்லா வளையும்‌' 
(நற்‌, 263:2) 

(13) தனிமை - loneliness 
“இலங்கு வளை நெகிழ, சாஅய்ப்‌ 
புலம்பு அணீந்தன்று' (குறு, 50:4-5) 


(ஏ) வளை செறிதல்‌ 
(bangles tighten) 
(14) இன்பம்‌ - pleasure 
பொய்கை ஊரன்‌ கேண்மை செய்து 
இன்புற்றனெம்‌; செறிந்தன 
வளையே” (குறு, 61:5-6) 
(15)நன்மை, எதிர்பார்ப்பு - good omen, 
expectation 
சுரிவளைப்‌ பொலிந்த தோளும்‌ 
செற்றும்‌: வருவர்கொல்‌ வாழி - 
தோழி!” (குறு. 260:3-4) 


Valai cerital 


(ஐ) வளை உடைத்தல்‌ 


utaittal (bangles break) 
(16) உரிமை - right 
காவிரி வைப்பிற்‌ 
அன்னஎன 
உடைத்தலோ இலனே 
(அகம்‌, 186:16-17) 


Valai 


போலார்‌ 
செறிவளை 


(ஒ) வளை கழலுதல்‌ Valai kalalutal 


தொடி 


(17) துன்பம்‌ - sorrow 


(13)தனிமை, 


காதின கனகப்‌ பைந்தோடும்‌ 


கைவெள்‌ வளைகளும்‌ கழல .. .. 
வேதனை பெரிதுடைத்து அடிகள்‌ 


விளிகவிப்‌ பிறப்பென உரைத்தார்‌' 
(நீலகேசி .73: 1,4) 


(ஓ) வளை நெகிழ்தல்‌ Valai nekiltal 
பிரிவு, இரங்கல்‌ 

'இளையிருள்‌ பரந்ததுவே எற்செய்‌ 
வான்‌ மறைந்தனனே களைவரும்‌ 


புலம்புந£ர்‌ கண்பொழிீ£இ 
உகுத்தனவே தளையவிழ்‌ 
மலர்க்குழலாய்‌ தணந்தார்‌ 


நாட்டுளதாம்கொல்‌ வளை நெகிழ 
வெரிசிந்தி வந்த இம்‌ 
மருண்மாலை' (சிலப்‌.7.40) 


(ஒள) பொன்‌ தொடி தகர்த்தல்‌ 


Pon toti takarttal 


(14) அவலம்‌ 


'திருத்தலு மிலலேன்‌ நிற்றலும்‌ 
இலனெனக்‌ கொற்றவை வாயில்‌ 
பொற்றொடி தகர்த்துக்‌ கீழ்த்திசை 
வாயில்‌ கணவனொடு புகுந்தேன்‌ 
மேற்றிசை வாயில்‌ வறியேன்‌ 
பெயர்கென இரவு பகலும்‌ 
மயங்கினள்‌' (சிலப்‌.23: 180-184) 


(௧) வளை கொள்வது Valai kolvatu 
துன்பம்‌ 

'நக்கம்‌ வந்து பலியிடு என்றார்க்கு 
இட்ட மிக்க தையலை வெள்வளை 
கொள்வது தொக்க நீர்வயல்‌ 
தோணி புரவர்க்குத்‌ தக்கது அன்று 
தமது பெருமைக்கே' 
(திருநா.தேவா 429) 


(Œ) வளை க்குதல்‌ Valai nikkutal 


(15) கைம்மை 


புண்ணியன்‌ பொன்றினானேல்‌ 
வெறிகுலாய்க்‌ கிடந்த மாலை 
வெள்வ 'பொறிகுலாய்க்‌ கிடந்த 
மார்பின்‌ ளை முத்தம்‌ நீக்கி 
நெறியினால்‌ நோற்றல்‌ ஒன்றோ 


நீள்‌ எரி புகுதல்‌ ஒன்றோ 
அறியலென்‌ கொழுநன்‌ மாய்ந்தால்‌ 
அணி சுமந்திருப்பது என்றான்‌' 
(ச வக.7: 1706) 


170 


தொடுதோல்‌ 


(ச) வளை நீத்தல்‌ Valai nittal 


பிரிவு 

பூப்பரிவார்‌ பொன்செய்‌ 
கலம்பரிவார்‌ பொன்வளையை 
நீப்பிர்‌ எனப்புடைப்பார்‌ 


நீள்தாமம்‌ சிந்துவார்‌' (சீ வக,2965: 
1-2) 


தொடுதோல்‌ (செருப்பு) Totutol 


(1) 


(2 


ஷர 


(3) 


(5) அரசத்தன்மை, 


உடைமை -posession 
'தொடுதோற் கானவன்‌ 
பொறுத்தன்ன' (அகம்‌, 34:3) 


கவை 


அடிபுதை அரணம்‌ Ati putai 
aranam 

பாதுகாப்பு - safety, protect 

அரும்பொருள்‌ அருத்தும்‌, திருந்து 

தொடை நோன்தாள்‌ அடிபுதை 

அரணம்‌ எய்தி' (பெரும்‌, 68-69) 


(ஆ) 


(இ) செருப்பு Ceruppu 

கீழ்மை / தாழ்வு - low, mean 
'மைதீர்‌ பசும்பொன்மேல்‌ மாண்ட 
மணியழுத்திச்‌ செய்தது எனினும்‌ 
செருப்புத்தன்‌ காற்கேயாம்‌ எய்திய 
செல்வத்தர்‌ ஆயினும்‌ கீழ்களைச்‌ 


செய்தொழிலாற்‌ காணப்‌ படும்‌' 
(நாலடி .347) 

(4) அடிமை - slave 
ஆசான்‌ என்னும்‌ சொல்‌ 
பிறிதாமோ அண்ணல்‌ குமரற்கு 
அடிச்செருப்பு ஆகென்‌ 


(பெருங்‌.உஞ்‌.36: 309-310) 


(ஈ) Patukai (ownership, 


right) 


பாதுகை 
செல்வம்‌ = 
royality, wealth 

அனைய னாய பரதன்‌ 
அலங்கலின்‌ புனையும்‌ தம்முனார்‌ 
புனையும்‌ பாதுகைப்‌ பூசனை' 
(கம்ப.யுத்த,4100: 1-2) 


(௨) தொடுகழல்‌ Totukalal 


(6) உடைமை — possession 


'தொடுகழல்‌ செம்பொன்‌ மோலி 
சென்னியில்‌ சூட்டிக்கொண்டான்‌' 
(கம்ப.யுத்த.449: 4) 


தொடை 


(est) திருவடி Tati 

(7) மேலாண்மை, வல்லன்மை - 
authority, power 
திருவடி முடியின்‌ குடி செங்கதிர்‌ 
உச்சி சேர்ந்த அருவரை யென்ன 
நின்ற அரக்கர்‌ தம்‌ அரசை..' 
(கம்ப,யுத்த.450: 1-2) 


(எ) செருப்பிடைப்பட்ட பரல்‌ 
Ceruppitaippatta paral 
இடையூறு - hindrance 
செருப்பு இடைச்‌ சிறு 
அன்னன்‌' (புறம்‌, 257:1) 


(8 


eee 


பரல்‌ 


(ஒப்பு) Sandal, Slipper, Shoe 
அடையாளப்படுத்துதல்‌, அரசமைவு, 
அன்பு, இணைவு, இசைவு, 
உடைமை, உரிமை, ஏற்பு, 
கருப்பைவாய்‌, பயணம்‌, பணிவு, 
மகிழ்ச்சி, வலிமை, வளமை, 
விடுதலை, தாழ்நிலை, துயருறுதல்‌, 


வறுமை, வெட்கக்கேடு. 


தொடை (அம்பு) Totai (arrow) 


(1) வீரம்‌, செம்மை — 
uprightness 
'துவர்செய்‌ ஆடைச்‌ செந்‌ தொடை 


மறவர்‌' (நற்‌, 33:6) 


valour, 


(2) வலிமை - strength 
'வீங்கு விளிம்பு உரீ இய 
விசைஅமை நோன்சிலை வாங்கு 
தொடை பிழையா வன்கண்‌ 


ஆடவர்‌ (அகம்‌, 175:1-2) 


(ஆ) அம்பு Ampu 

(3) செயல்திறம்‌ - capability 
வடி நவில்‌ அம்பின்‌ வினையர்‌ 
அஞ்சாது' (நற்‌, 48:7) 

(4) வலிமை - powerful 
வல்‌ வில்‌ அம்பின்‌ எய்யா வண்‌ 
மகிழ்‌ (நற்‌. 198:10) 

(5) செம்மை தீமை 
upright, destroying, evil 
செங்களம்‌ படக்கொன்று அவுணர்த்‌ 
தேய்த்த செங்கோல்‌ அம்பு 
(குறு. 1:1-2) 

(6) வெற்றி - victory, SUCCESS 
அம்புடை வலத்தர்‌ உயர்ந்தோர்‌ 


uga (பதி, 80:11) 


அழிதல்‌ - 


171 


தொடை 


(7) கூர்மை -sharp 
வள்‌ வாய்‌ அம்பின்‌, கோடைப்‌ 
பொருநன்‌' (அகம்‌, 13:10) 
(8) ஆற்றல்‌ - ability, power 
வினை வல்‌ அம்பின்‌ விழுத்‌ 
தொடை மறவர்‌ (அகம்‌, 105:13) 
(9) கொலை -killing 
'செந்‌ தொடை பிழையா வன்கண்‌ 
ஆடவர்‌ அம்பு விட, வீழ்ந்தோர்‌ 
வம்பப்‌ பதுக்கை' (புறம்‌, 3:20-21) 
(10) விரைவு - quick 
எம்‌ அம்பு கடி விடுதும்‌, நும்‌ 
அரண்‌ சேர்மின்‌ என (புறம்‌, 9:5) 
(11) காவல்‌ - security, safety 
அம்பு துஞ்சும்‌ கடி அரணால்‌ 
(புறம்‌. 20:11) 
(12) புகழ்‌ / சிறப்பு - fame / glory 
புகழ்சால்‌ சிறப்பின்‌ அம்பு மிகத்‌ 


திளைக்கும்‌ கொலைவன்‌ யார்‌ 
கொலோ? (புறம்‌, 152:7-8) 
(13) பகை, ஆற்றல்‌ - enmity, ability 


வீங்குதோட்‌ செம்பியன்‌ சீற்றம்‌ 
விறல்‌ விசும்பில்‌ தூங்கும்‌ எயிலும்‌ 


தொலைத்தலால்‌ - ஆங்க முடியும்‌ 
திறத்தால்‌ முயல்கதாம்‌ கூரம்‌ 
படியிழுப்பின்‌ இல்லை UTERT 
(பழமொழி. 155) 

(14) அழிவு 


'கொண்டொழுகு மூன்றற்‌ சூதவாய்‌ 
பசித்தோற்றம்‌ பண்டொழுகி வந்த 


வளமைத்தங்‌ - குண்டது 
கும்பியி லுந்‌ திச்சென்‌ றெறிதலால்‌ 
தன்னாசை அம்பாயுள்‌ புக்கு 


விடும்‌!' (பழமொழி. 392) 
(18) விரைவு, தீமை - quickness, evil 
. விசையின்‌ நரிமா 
உளங்கிழித்த அம்பினின்‌ தீதோ, 
அரிமாப்‌ பிழைப்பெய்த கோல்‌?' 
(நாலடி.152: 2-4) 


(இ) காமன்‌ அம்பு Kaman Ampu 


(cupid’s arrow) 


(16) அன்பு, காதல்‌ - liking, love 
'தன்‌ நெஞ்சு ஒருவற்கு 
இணைவித்தல்‌ யாவர்க்கும்‌ 


அன்னவோ - காம! நின்‌ அம்பு? 
(கலி, 147:47) 


(ஈ) மலர்‌ அம்பு Malar ampu 


(flower arrow) 


தொடை 


(17) காதல்‌ -love 
விரை மலர்‌ அம்பினோன்‌' 
(பரி. 22:26) 
(௨) அம்பும்‌ வில்லும்‌ Ampum 

villum (bow and arrow) 

(18) ஆற்றல்‌, — power, 
greatness 
வரி சிலை வய அம்பினவை' 
(பரி, 15:60) 

(19) அழிவு - 
சிலை மாண்‌ வல்‌ வில்‌ சுற்றி, பல 
மாண்‌ அம்புடைக்‌ கையர்‌ அரண்‌ 
பல நூறி நன்‌ கலம்‌ தரூஉம்‌ வயவர்‌ 
பெருமகன்‌ சுடர்‌ மணிப்‌ பெரும்‌ 
பூண்‌ ஆஅய்‌ கானத்து' 
(அகம்‌. 69:15-18) 


பெருமை 


(or) ஏ E 
(20) துன்பம்‌ -sorrow 
ஏ மான்‌ பிணையின்‌ 
வருந்தினெனாக' (நற்‌, 61:3) 
(21) விரைவு, வேகம்‌ - quick, speed 
'ஏத்தொழில்‌ நவின்ற எழில்நடைப்‌ 
புரவி' (அகம்‌. 160:11) 
(22) ஆபத்து - danger 
'நலிந்தொருவர்‌ நாளும்‌ அடுபாக்குப்‌ 
புக்கால்‌ மெலிந்தொருவர்‌ வீழாமை 


கண்டு மலிந்தடைதல்‌ 
பூப்பிழைத்து வண்டு புடையாடும்‌ 
கண்ணினாய்‌ ஏப்பிழைத்துக்‌ 


காக்கொள்‌ ளுமாறு” 
(பழமொழி. 309) 


(e) பகழி Pakali 
(23) கொடுமை - cruel 


'பச்சூன்‌ பெய்த பகழி போல' 
(நற்‌, 75:7) 
விரைவு - speed 
ஆட்டு அயர்ந்து - அரி படும்‌ ஐ 
விரை மாண்‌ பகழி' (பரி, 10:97) 
(24) துன்புறுதல்‌ - suffer 
அதர்‌ கூட்டுண்ணும்‌ அணங்குடைப்‌ 
பகழி” (அகம்‌, 167:8) 
கூர்மை - sharp 
'குறுகினன்‌ தொடுத்த கூர்வாய்ப்‌ 
பகழி' (அகம்‌, 248:7) 
(25) கொலைத்தன்மை -killing 
கடுங்கண்‌, மறவர்‌ பக 
மாய்த்தென' (அகம்‌, 297:6) 


172 


தொடை 


விரைவு - speed 
நொவ்வு இயற்‌ பகழி பாய்நீதென' 
(அகம்‌, 388:11) 

(26) ஆற்றல்‌ - power 
வேழம்‌ வீழ்த்த விழுத்‌ யற்‌ 
பகழி' (புறம்‌, 152:1) 


(ஏ) வாளி Vali 

(27) கொலை -killing 
செங்கோல்‌ வாளிக்‌ கொடு வில்‌ 
ஆடவர்‌ வம்ப மாக்கள்‌ உயிர்த்‌ 
திறம்‌ பெயர்த்தென' (நற்‌, 164:6-7) 
விரைவு - speed 
'சிலைமாண கடுவிசைக்‌ 
கலைநிறத்து அழுத்திக்‌ குருதியொடு 
பறித்த செங்கோல்‌ வாளி 
(குறு. 272:5-6) 
கூர்மை - sharp 
அவ்‌ விளிம்பு உரீஇய கொடுஞ்‌ 
சிலை மறவர்‌ வை வார்‌ வாளி 
விறற்‌ பகை பேணார்‌ 
(குறு. 297:1-2) 

(28) சீற்றம்‌ - rage, wrath 
'செருச்‌ செய்த வாளி சீற்றத்தவை 
அன்ன பரி. 20:37) 


(ஐ) கணை Kanai 

(29) வலிமை - strength 

.. உரவுக்‌ கணை வன்‌ கைக்‌ 

கானவன்‌ வெஞ்‌ சிலை வணக்கி' 
(நற்‌, 285:2) 

(30) செம்மை - straight 
செங்‌ கணை தொடுத்த செயிர்‌ 
நோக்கு ஆடவர்‌' (நற்‌, 298:2) 
விரைவு - quickness 
'ஒடுங்கார்‌ உடன்றவன்‌ தானை வில்‌ 
விசை விடும்‌ கணை ஒப்பின்‌ கதழ்‌ 
உறை Asp’ (பரி. 22:5-6) 
துன்புறுதல்‌ - affliction 
பணை அமை பாய்மான்‌ தேர்‌ 


அவன்‌ செற்றார்‌ நிறம்‌ பாய்ந்த 

கணையினும்‌, நோய்‌ செய்தல்‌ 

கடப்பு அன்றோ?' (கவி, 57:14-15) 
(31) இறப்பு - death 

பாம்புனன்‌ தேம்பும்‌ வறம்கூர்‌ 

கடத்திடை, நீங்கா வம்பலர்‌ 

கணைஇடத்‌ தொலைந்தோர்‌ 


(அகம்‌, 313:12-13) 
கொடுமை - cruel 


தொடை 


கணைகொடிது யாழ்கோடு 
செவ்விதுஆங்‌ கன்ன வினைபடு 
பாலால்‌ Qarar (குறள்‌. 279) 
(32) கடுமை - fierce 
யானைமேல்‌ யானை நெரி தர 
ஆனாது, கண்நேர்‌ கடுங்கணை 
மெய்ம்மாய்ப்ப' (களவழி 8: 1-2) 
(33) துன்பம்‌ - pain 
பல்கணை எவ்வாயும்‌ பாய்தலால்‌ 
செல்கலாது ஒல்கி உயங்கும்‌ 
களிறெல்லாம்‌' (களவழி.10: 1-2) 


(ஓ) காமன்கணை 
(cupid’s arrow) 
(34) இன்பம்‌ / காமம்‌ 
passion 


Kaman kanai 
— pleasure, 


ay sat ட கவர்‌ கணைச்‌ சாமனார்‌ 
தம்முன்‌ செலவு காண்‌' 


(கலி, 94:33-34) 


(ஓ) நாராயம்‌ Narayam 

(35) உயர்வு - lofty 
'காழார மார்ப! கசடறக்‌ கைகாவாக்‌ 
கீழாயோர்‌ செய்த பிழைப்பினை 
மேலாயோர்‌ உள்ளத்துக்‌ 
கொண்டுநேர்ந்‌(து) ஊக்கல்‌ 
குறுநரிக்கு நல்லநா ராயங்‌ கொளல்‌ 
(பழமொழி. 50) 


(ஒள) எய்‌ கணை நிழல்‌ Ey kanai 
nilal (became 
extinct, transitory, impermanent) 

(36) விரைந்தழித்தல்‌, நிலையாமை 
'வைகல்தோறும்‌ இன்பமும்‌ 
இளமையும்‌ எய்‌ கணை நிழலின்‌ 
கழியும்‌' (நற்‌, 46:1-2) 


(௧) சரம்‌ பெய்‌ தூணி Caram pey 
tiini (quiver) 
(37) சொல்‌ - word, speech 


'தூதுவர்‌ உருவக்‌ காளை செவிசுடு 
சரம்பெய்‌ தூணி' (சூளா.1203: 3) 


(m) மலர்‌ வாளி Malar vali 

(38) காதல்‌ 
கண்டு மகிழ்வெய்திக காதலிற்‌ 
சிறந்து விரைமலர்‌ , வாளியொடு 
வேனில்‌ வீற்றிருக்கும்‌ (சிலப்‌.2: 25- 
26) 


173 


தோரணம்‌ 
(ஒப்பு) Arrow இணைப்பு, 
எண்ணங்களின்‌ ஆற்றல்‌, - 
ஊடுருவுதல்‌, காதல்‌, சூரியக்கதிர்‌, 
திறத்தல்‌, போர்‌, வளமை, 
வேட்டையாடுதல்‌, வேகம்‌, இறப்பு, 
பழிவாங்கும்‌ எண்ணம்‌. 
தொண்டை (ஆதொண்டைக்‌ கனி) 
Tontai (a fruit) 


(1) சிவப்பு நிறம்‌ -red 
வாயிதழ்த்‌ திறங்கொளக்‌ கனிந்த 


தொண்டை வந்தொசிந்து' 
(சூளா,793: 1) 
தொழுநை (யமுனையாறு) Tolunai (a 
river) 
(1) வளம்‌ - fertile 


வண்‌ புனல்‌ தொழுநை வார்‌ மணல்‌ 
அகன்‌ துறை, அண்டர்‌ மகளிர்‌ தண்‌ 
தழை உடீஇயர்‌' (அகம்‌, 59:4-5) 


தோட்டி (அங்குசம்‌) Totti (goad) 


(1) அடங்குதல்‌ - control 
எயில்‌ முகம்‌ சிதையத்‌ தோட்டி 
ஏவலின்‌' (பதி. 38:5) 

(2) வலிமை -strong 
கடுங்‌ கண்ண கொல்‌ களிற்றால்‌ 
காப்பு உடைய எழு முருக்கி, 
பொன்‌ இயல்‌ புனை தோட்டியால்‌ 


முன்பு துரந்து, சமம்‌ தாங்கவும்‌' 
(புறம்‌, 14:1-4) 

(3) திண்மை - firm 
'உரன்‌ என்னும்‌ தோட்டியால்‌ 


ஓரைந்தும்‌ காப்பான்‌ வரன்‌ எனும்‌ 
வைப்பிற்குஓர்‌ வித்து' (குறள்‌. 24) 
(3) நெறிப்படுத்துதல்‌ - guide 


காட்டுழல்‌ களிநல்‌ யானை கால்‌ 


கையினோர்ப்‌ பித்தேறித்‌ 
தோட்டியிட்டு, ஊர்வதே போல்‌ 
சூரிய சோமன்‌ தானும்‌ 


(நீலகேசி ,265: 1-2) 


தோரணம்‌ Toranam (festoon) 


(1) மங்கலம்‌ - auspicious 
தோரண வீதியும்‌ தோமறு 
கோட்டியும்‌ பூரண கும்பமும்‌ 
பொலம்‌ பாலிகைகளும்‌ பாவை 
விளக்கும்‌ பலவுடன்‌ பரப்புமின்‌' 
(மணி. 1: 43-45) 


தோல்‌ 


(2) 


தோல்‌ 
(1) 


(2) 


தோல்‌ 


(2) 


(3) 


(4) 


(ஆ) தோரணம்‌ முறிதல்‌ கரக 


murital 

தீமை, அழிவு - bad omen 
தோரணம்‌ முறியுமால்‌ 
கம்ப.சுந,374: 1) 

(இ) தோரணம்‌ £ட்டுதல்‌ 
Toranam nattutal 

மங்கலம்‌ -auspicious 
தோரணம்‌ திசைதொறும்‌ 
நாட்டுக' (சூளா.902: 3) 
திருமணம்‌ - wedding 
பூரண பொற்குடம்‌ வைத்துப்‌ 
புறமெங்கும்‌ தோரணம்‌ நாட்டக்‌ 
கனாக்‌ 
நாலா ,556: 3-4) 

(கேடகம்‌) Tol (shield) 

வளம்‌, செழிப்பு - flourishing 

டம்‌ , மன்னர்‌ எயில்‌ ஊர்‌ பல்‌ 
தோல்‌ போலச்‌ செல்‌ மழை தவழும்‌, 
அவர்‌ நல்‌ மலை நாட்டே 

(நற்‌, 197:10-12) 

காப்பு - secure 

சிலை விசை அடக்கிய மூரி 
வெண்‌ தோல்‌, அனைய பண்பின்‌ 
தானை மன்னர்‌ (பதி. 45:16-17) 


சுடர 


t 


(மான்‌ தோல்‌) Tol (deer skin) 
நன்மை - goodness 

புள்ளி இரலைத்‌ தோல்னளன்‌ 
உதிர்த்துத்‌ தீது களைந்து எஞ்சிய 
திகழ்‌ விடு பாண்டிற்‌ பருதி 
போகிய புடைகிளை கட்டி” 

(பதி, 74:10-12) 
தூய்மை -pure 
மான்தோல்‌ பள்ளி 
முடங்கி, ஈன்பிணவு 
போகி' (பெரும்‌.89-90) 
(புலித்தோல்‌) (tiger skin) 
வீரம்‌ - valour 
கொலை உழுவைத்‌ தோல்‌ 
அசைஇ, கொன்றைந்தார்‌ 
சுவற்புரள' (கலி.1: 11) 

வலிமை - strong 

இரும்புலி வேங்கைக்‌ கருந்தோல்‌ 
அன்ன கல்‌எடுத்து எறிந்த பல்கிழி 
உடுக்கை' (அகம்‌,285: 8-9) 


மகவொடு 
ஒழியப்‌ 


கண்டேன்‌ தோழிநான்‌' 


174 


(5) 


(6) 


(7) 


(8) 


(9) 


தோல்‌ 


வை (புலி உரிவை) 


(ஆ) ௨ 
Urivai (tiger skin) 

ஆற்றல்‌ - power 

வரி கிளர்‌ வய மான்‌ உரிவை 
தைஇய, யாழ்‌ கெழு மணி 
மிடற்று, அந்தணன்‌' 
(அகம்‌. கட.வா: 14) 

(ஏற்று உரிவை) (bull’s hide) 
வீரம்‌, பெருமை, வெற்றி 
greatness, victory 

ஓடா நல்‌ஏற்று உரிவை தைஇய 
ஆடுகொள்்‌ முரசம்‌ இழுமென 
முழங்க' (அகம்‌,334: 1-2) 

(மான்‌ உரிவை) (deer skin) 


- valom, 


மானம்‌, துறவு - dignity, 
renunciation 

மானின்‌ உரிவை தைஇய 
ஊன்‌ கெடு மார்பின்‌ 
(திருமுரு.128-129) 

(இ) அதள்‌ Atal 

(வரி அதள்‌) 

கொடுமை, அரியது - cel, 
difficult 

'பெருங்களிற்று மருப்பொடு 


வரிஅதள்‌ இறுக்கும்‌ அறன்‌ இல்‌ 


வேந்தன்‌ ஆளும்‌ வறன்‌ உறு 
குன்றம்‌ பல விலங்கினவே' 
(அகம்‌,109: 13-14) 

மகிழ்ச்சி - glad 


'இருங்கேழ்‌ வயப்புலி வரிஅதட்‌ 
குவைஇ, விருந்துஇறை நல்கும்‌ 
நாடன்‌' (புறம்‌.371: 14-15) 

(கிடாய்‌ அதள்‌) 


(10) பாதுகாப்பு - protection, security 


அதளோன்‌ துஞ்சும்‌ காப்பின்‌ 
உதள' (பெரும்‌. 151) 


(உழை அதள்‌) 


(11) காப்பு - guard, safe 


'இலை வேய்‌ குரம்பை உழை அதட்‌ 


பள்ளி சிலையுடைக்‌ 
கையர்‌ கவலை காப்ப (மது.310- 
312) 
(ஈ) உரிவை (அரியின்‌ உரிவை) 
Ariyin urivai 

(12) அச்சம்‌ 


'வளையுடைக்‌ கையில்‌ சூலமேந்தி 
கரியின்‌ உரிவை போர்த்து 
அணங்காகிய வரியின்‌ உரிவை 


தோள்‌ 


மேகலை ஆட்டி (சிலப்‌.12: 1.60- 
62) 


(௨) மானுரி Manuri 


துறவு 
மானுரி மடியு மந்திரக்‌ 
கலப்பையும்‌ சங்கிய 


நுனித்தவோர்‌ சாறயர்‌ முனிவனை” 
(பெருங,உஞ்‌.36: 226, 231) 


(ஒப்பு) Skin, Leather, hide இளமை, 





தடுக்கும்‌ ஆற்றல்‌, தகுதி, 
தியாகம்‌, பணிவு, பிறப்பு, 
பரிகாரம்‌, மறுபிறப்பு, மீட்புப்பேறு, 
வளமை; அறிவு மழுக்கம்‌, 
நம்பிக்கையின்மை, நைய 
அடித்தல்‌, பரிவின்மை. 
மான்‌ தோல்‌ - அறியாமை, 
தூய்மை. 
புலித்தோல்‌ i ஆற்றல்‌, 
கொடுஞ்செயல்‌. 
காண்டாமிருகத்‌ தோல்‌ - 
பாதுகாப்பு. 

தோள்‌ Tol (shoulder) 

(1) அழகு -beauty 

நோயும்‌ நெகிழ்ச்சியும்‌ வீடச்‌ 


சிறந்த வேய்‌ வனப்புற்ற தோளை 
நீயே' (நற்‌, 82:1-2) 
(2) இன்பம்‌ துய்த்தல்‌ - enjoyment 
here அல்‌ i குறுமகள்‌ தோள்மாறு 
படு உம்‌ வைகலொடு எமக்கே 
(குறு. 101:5-6) 
(3) இன்பம்‌ - pleasure 
விறல்‌ வனப்பு எய்திய தோளும்‌' 
(குறு. 226:2) 
(4) திண்மை / வலிமை - firm, strong 
திண்தோள்‌ வல்விற்‌ காளையொடு' 
(ஐங்‌, 390:3) 
பெருமை - greatness 
கணைக்கால்‌, வாங்கிய நுசுப்பின்‌, 
பணைத்‌ தோள்‌' (திருமுரு. 14) 


(5) 


(ஒப்பு) Arm, Shoulder ஆற்றல்‌, 
உதவி, உழைப்பாளி, செயல்பாடு, 
பாதுகாப்பு, வலிமை 





தோற்கன்று Torkanru (leather calf) 
(1) பொய்மை, ஏமாற்றம்‌ - falsehood, 


175 


நஞ்சு 
deception 
தோற்கன்று காட்டிக்‌ spunt 
(சிறுபஞ்‌.84:7) 


தோற்பை Torpai (skin bag) 
(1) உடம்பு - body 
'தோற்பையுள்‌ நின்று தொழிலறச்‌ 
செய்தூட்டும்‌ கூத்தன்‌ புறப்பட்டக்‌ 
கால்‌' (நாலடி.26: 3-4) 


தோன்றி Tonri (a plant) 
(1) வளம்‌ - furtile 


தோன்றி தோன்றுபு புதல்‌ விளக்கு 
உறாஅ (நற்‌, 69:6) 
(2) அழகு - beauty 
மணி கண்டன்ன மா நிறக்‌ 
கருவிளை ஒண்‌ பூந்‌ தோன்றியொடு 
தண்‌ புதல்‌ அணிய' (நற்‌, 221:1-2) 
(3) சிவப்பு நிறம்‌ -red 
குவி இணர்த்‌ தோன்றி ஒண்பூ 
அன்ன தொடுசெந்‌ நெற்றி 
கணம்கொள்‌ சேவல்‌ (குறு. 107:1-2) 
கார்காலம்‌ - rainy season 
விடு கொடிப்‌ பிறந்த மென்‌ தகைத்‌ 
தோன்றிப்‌ பவழத்து அன்ன செம்‌ 
பூத்‌ தாஅய்‌, கார்‌ மலிந்தன்று, நின்‌ 
குன்று' (பரி. 14:15-17) 
(6) தூய்மை -pure 
தூ இதழ்‌ துணர்‌ துதைந்து 
தோன்றுகின்ற தோன்றியின்‌' 
(சூளா ,793: 2) 


(4) 


த 


Naficu (poison) 

தீமை -evil 

முந்தை இருந்து நட்டோர்‌ 
கொடுப்பின்‌, நஞ்சும்‌ உண்பர்‌ நனி 
நாகரிகர்‌' (நற்‌,355: 6-7) 

கொலை, அச்சம்‌ - killing, fear 
'கவைமக நஞ்சு உண்டாஅங்கு, 
அஞ்சுவல்‌ - பெரும!” (குறு.324: 6-7) 
இறப்பு - death 

நஞ்சு உயிர்‌ செகுத்தலும்‌ அறிந்து 
உண்டாங்கு' (கலி. 74:8) 

கருமை 


(2) 


(3) 


(4) 


நஞ்சு 


(5) 


(6) 


(7) 


(8) 


(9) 


(10) 


(11) 


(12) 


களம்‌ நிலவு நஞ்சணிந்தார்‌ 
பாலனையும்‌ கவுணியனார்‌' 
(பெரிய.2036: 7-8) 

செவ்வியின்மை 

'விரகர்‌ இருவர்‌ புகழ்ந்திடவே 
வேண்டும்‌ விரல்‌ நிறைய 
மோதிரங்கள்‌ வேண்டும்‌ அரை 


யதனில்‌ பஞ்சேனும்‌ பட்டேனும்‌ 
வேண்டும்‌ அவர்கவிதை நஞ்சேனும்‌ 
வேம்பேனும்‌ perm (தனிப்‌,3) 


(ஆ) கடு Katu 

வெறுப்பு - hatred 

'ஆணமில்‌ நெஞ்சத்து அணிநீலக்‌ 
கண்ணார்க்குக்‌ காணமிலாதவர்‌ 
கடுஅனையர்‌ காணவே 
செக்கூர்ந்து கொண்டாரும்‌ செய்த 
பொருளுடையார்‌ அக்காரம்‌ 
அன்னார்‌ அவர்க்கு நாலடி.374) 
கொடியவர்‌ - cruel 

'கடைந்தார்‌ வெருவுற மீது எழு 
கடு ஆம்‌ எனக்‌ கொடியார்‌ 


(கம்ப .ஆரண .455: 4) 

துன்பம்‌ / ஊறு - inflict, injury 
ஊறு அளாவிய கடு என 
உடலிடை நுழைய' (கம்ப.சுந,1097: 
4) 


(இ) தீ (விடம்‌) Ti 


வேகம்‌, வெம்மை - quick 
வேக Qubs நாகம்‌ கிடந்த 
(மணி.20: 98) 


(F) நஞ்சு உண்ணல்‌ 118000 unnal 


சாதல்‌ 
'விண்ணோர்‌ அமுதுண்டும்‌ சாவ 
ஒருவரும்‌ உண்ணாத நஞ்சுண்டு 


இருந்தருள்‌ செய்குவாய்‌' (சிலப்‌.12: 
22) 

உய்வு 

புவனங்கள்‌ உய்ய ஐயர்‌ பொங்கு 


நஞ்சுண்ண” (பெரிய 363: 3-4) 


(௨) காளவிடம்‌ Kalavitam 


கருமை, இருள்‌ 
'காளவிடம்‌ உண்டிருண்ட 
கண்டர்பணிக்‌ கலன்‌ பூண்டு' 
(பெரிய 21.199) 


(ear) விடம்‌ Vitam 


176 


(13) 


நந்து 


தீமை 

தீய விடம்‌ தலைக்கொள்ளத்‌ 
தெருமந்து செழுங்குருத்தை' 
(பெரிய,21.206) 

வேகம்‌ 

போதுவான்‌ வேகம்‌' (பெரிய_25.26) 
நீல நிறம்‌ 

நீலம்‌ ஆர்‌ கடல்‌ விடந்தனை 


உண்டு (சுந்‌.தேவா,828: 5) 


நடுகல்‌ Natukal (hero stone) 


(1) 


(2) 


(3) 


(4) 


(5) 


(1) 


(2) 


(3) 


சிறப்பு - eminence 

காட்சி கால்கோள்‌ நீர்ப்பை நடுகல்‌ 
சீர்த்தகு சிறப்பிற்‌ பெரும்படை 
வாழ்த்தல்‌' (தொல்‌,1006) 

வீரம்‌ -valour 

'விழுத்தொடை மறவர்‌ வில்லிடத்‌ 
தொலைந்தோர்‌ எழுத்துடை நடுகல்‌ 
அன்ன' (ஐங்‌,352: 1-2) 


நிலைபேறு - stability 

ர a g சிறுவழி மடங்கி 
நிலைபெறு நடுகல்‌ ஆகியக்‌ 
கண்ணும்‌' (புறம்‌.223: 2-3) 

இறப்பு - death 


கிடுகு நிரைத்து, எஃகு ஊன்றி, நடு 
கல்லின்‌ அரண்‌ போல (பட்‌.78-79) 
புகழ்‌ - fame 

செல்லா நல்லிசைப்‌ பெயரொடு 
நட்ட கல்‌ஏசு கவலை எண்ணுமிகப்‌ 
பலவே (மலை.388-389) 


Nantu (conch) 

குறைந்த அறிவு - lesser perception 
நந்தும்‌ முரளும்‌ ஈர்‌ அறிவினவே' 
(தொல்‌. 1528) 


(ஆ) நத்து Nattu 

வளன்‌ -fertile 

'நத்தொடு, நள்ளி, நடை இறவு, வய 
வாளை, வித்தி அலையில, 
விளைக | பொலிக! என்பார்‌ 
(பரி) ,10:85-86) 

சேமிப்பு - save / store 

'தந்தம்‌ பொருளும்‌ தமர்கண 


வளமையும்‌ முந்துற நாடிப்‌ புறந்தரல்‌ 
ஓம்புக அந்தண்‌ அருவி மலைநாட! 
சேணோக்கி நந்துநீர்‌ கொண்டதே 
போன்று.” (பழமொழி.205) 


நமச்சிவாய 


(ஒப்பு) Snail அமைதி நிலை, 
உணர்ச்சி, பிறப்பு, மென்மை, 
விடாமுயற்சி; சோம்பல்‌, 
நிலையாமை 


நமச்சிவாய Namaccivaya 
(1) நல்ல துணை - aid, support 


(2) 


(3) 


(4) 


(5) 


(6) 


(7) 


கற்றுணைப்‌ பூட்டியோர்‌ கடலில்‌ 
பாய்ச்சினும்‌ நற்றுணையாவது 
நமச்சிவாயவே' (திருநா.தேவா.41: 
3-4) 

செம்மை - upright 

'கோவினுக்கு அருங்கலம்‌ கோட்டம்‌ 
இல்லது நாவினுக்கு அருங்கலம்‌ 
நமச்சிவாயவே' (திருநா.தேவா 42: 
3-4) 

பாவம்‌ தீர்ப்பது - remove sin 
பண்ணிய உலகினில்‌ பயின்ற 
பாவத்தை நண்ணி நின்று 
அறுப்பது நமச்சிவாயவே” 
(திருநா,தேவா.43: 3-4) 

நடுக்கம்‌ இன்மை - fearlessness 
'அடுக்கற்‌ கீழ்க்‌ கிடக்கினும்‌ 
அருளின்‌ நாம்‌ உற்ற நடுக்கத்தைக்‌ 
கெடுப்பது நமச்சிவாயவே” 
(திருநா தேவா 44: 3-4) 

நலம்‌ கொடுப்பது - well being 
Guus ராகிலும்‌ குலத்திற்கு 
ஏற்பதோர்‌ நலமிகக்‌ கொடுப்பது 
நமச்சிவாயவே' (திருநா.தேவா.46: 
3-4) 

அறியாமை அகற்றுதல்‌ - remove 


ignorance 
'இல்லக விளக்கது இருள்‌ 
கெடுப்பது .. .. .. நல்லக விளக்கது 


நமச்சிவாயவே' (திருநா.தேவா.48) 
இடுக்கண்‌ இன்மை - devoid of 
migery 

'நாப்பினை தழுவிய நமச்சிவாயப்‌ 
பத்து ஏத்தவலலார்‌ தமக்கு 
இடுக்கண்‌ இல்லையே” 
(திருநா ,தேவா ,50: 3-4) 


நரந்தம்‌ Narantam (a grass) 


(1) 


(2) 


நறுமணம்‌ - fragrance 

நரந்தம்‌ நாறும்‌ குவைஇருங்‌ கூந்தல்‌' 
(குறு.52: 3) 

உயர்வு - lofty 


177 


நரி 


கவிர்ததை சிலம்பில்‌ துஞ்சும்‌ கவரி 
பரந்து இலங்கு அருவியொடு 
நரந்தம்‌ கனவும்‌' (பதி,11: 21-22) 


நரி Nari (fox) f 


(1) 


(2) 


(3) 


(4) 


(5) 


(6) 


(7) 


தீமை -evil 
'செங்கோல்‌ வாளிக்‌ கொடு வில்‌ 
ஆடவர்‌ வம்ப மாக்கள்‌ 


உயிர்த்திறம்‌ பெயர்த்தென, வெங்‌ 
கடற்று அடை முதல்‌ படு முடை 
தழீஇ, உறு பசி குறு நரி குறுகல்‌ 
செல்லாது மாறு புறக்‌ கொடுக்கும்‌ 
அத்தம்‌” (50.164: 6-10) 

இழிவு / தகுதியின்மை - low, 
incompetent 

ஒடுங்கா வயத்தின்‌, கொடுங்கேழ்‌, 
கடுங்கண்‌, இரும்புலி கொண்மார்‌ 
நிறுத்த வலையுள்‌ ஓர்‌ ஏதில்‌ குறு 
நரி பட்டற்றால்‌' (கலி 65: 23-25) 
கொடுமை - cruel 

தெறி மறி பார்க்கும்‌ குறு நரி 
வெரீஇ' (அகம்‌,274: 10) 

கள்ளம்‌ - cunning, deceitful, tricky 
நரியார்‌ தம்‌ கள்ளத்தால்‌ பக்கான 
பரிசொழிந்து நாளும்‌ உள்கி! 
(சுநீ்‌,தேவா,342: 1-2) 

வஞ்சம்‌ 

அரிமா வளைந்த நாரிமாப்‌ போல 
இகன்முனை வேட்டுவர்‌ இடுக்கண்‌ 
செய்ய” (பெருங்‌ .உஞ்‌ .56: 25-26) 


(ஆ) ph _ நன்பகலில்‌ 
ஊளையிடுதல்‌ Nari  nanpakalil 
ulaiyitutal 


தீமை, பாழ்‌ / வீண்‌ - evil omen, 
futile / ruin 

ஞாயிறு கோடா நன்பகல்‌ 
அமயத்து, கவலை வெண நரி 
கூஉம்முறை பயிற்றி நீ 
பெரும்‌ பாழ்‌ ஆகும்மன்‌ அளிய, 
தாமே!” (பதி.22: 34-38) 


(இ) நரிகள்‌ தங்குதல்‌  Narikal 
tankutal 

தீமை, அழிவு - evil, destruction 

.. நிருதர்‌ வைகும்‌ பேயினும்‌ 
பெரிய பேம்‌ நரிகளும்‌ புரிதரும்‌ 
பிறவும்‌ எண்ணின்‌ கும்ப யுத,107: 
2-4) 


நரை 


(8) 


(9) 


நரை 


(1) 


(2) 


(3) 


(4) 


(ஈ) நரியின்‌ ஓலி Nariyin oli 
இறப்பு, தீமை - death, evil 
பிறவோர்‌ இறந்த வழுவிளிப்‌ 
பூசலும்‌ ந ண்முக நரியின்‌ 
தீவிளிக்‌ கூவும்‌ (மணி .6: 73-74) 


(௨) நரி வரால்‌ கவ்வச்‌ சென்று 
நற்றசை இழந்தது Nari varal kavvac 


cenru narracal ilantatu 
பேராசை - avarice 

நரி வரால்‌ கவ்வச்‌ சென்று 
நற்றசை இழந்தது ஒத்த 
தெரிவரான்‌ மால்கொள்‌ சிந்தை 
தீர்ப்பதோர்‌ 
(திருநா ,தேவா , | 18: 1-4) 


Fox, Jackal அறிவுநுட்பம்‌, 
வளமை; இறப்பு, இரத்த 
கழிகாமம்‌, கொடூரம்‌, 
திருட்டுத்தனம்‌, தீமை, 
நிலை,பாலியல்‌, 

பேராசை, 


மறைத்தல்‌, 


(ஒப்பு) 
தனிமை, 
தாகம்‌, 
தந்திரம்‌, 
நன்றியற்ற 
பாழ்நிலை, 
போலிப்புகழ்ச்சி, 
வஞ்சகம்‌. 





Narai (grey hair) 

மூப்பு / முதுமை -ageing, old age 
அரி நரைக்‌ கூந்தற்‌ செம்‌ முது 
செவிலியர்‌' (நற்‌,110: 6) 
மனக்கவலை - worry 

யாண்டு பல ஆக, நரை இல 
ஆகுதல்‌ யாங்கு அஆகியர்‌! என 
வினவுதிர்‌ ஆயின்‌, மாண்ட என்‌ 


மனைவியொடு, மக்களும்‌ 
நிரம்பினர்‌; யான்‌ கண்டனையர்‌ 
என்‌ இளையரும்‌: வேந்தனும்‌ 
அல்லவை செய்யான்‌, காக்கும்‌; 
அதன்‌ தலை ஆன்று அவிந்து 
அடங்கிய கொள்கைச்‌ சான்றோர்‌ 
பலர்‌, யான்‌ வாழும்‌ ஊரே 
(புறம்‌.191) 

வெண்மை - white 

நறுவிரை துறந்த நரை வெண்‌ 


கூந்தல்‌' (புறம்‌ 276: 1) 

அறிவு, திறமை - wise, capable 
வலம்புரி புரையும்‌ வால்‌ நரை 
முடியினர்‌' (திருமுரு,127) 


சிந்தை செய்வார்‌ 


178 


நன்னன்‌ 


நல்கூர்ந்தார்‌ மேனி Nalkurntar méni 
(poor (man’s) body) 
(1) பொலிவின்மை 
gloomy 
கல்பயில்‌ கானம்‌ கடந்தார்‌ வர, 
ஆங்கே நல்லிசை ஏறொடு வானம்‌ 


— dull / dismal / 


நடுநிற்பச்‌ செல்வர்‌ மனம்போல்‌ 
கவின்ஈன்ற, நல்கூர்ந்தார்‌ 
மேனிபோல்‌ புல்லென்ற காடு 
(கார்‌ ,18) 


நல்லறத்தோர்‌ பொருள்‌ Nallarattor porul 
(wealth of the virtuous) 


(1) நிலைத்தன்மை / பொலிவி ட 
stable, bright 
(ஞாலம்‌ நுங்குறு நல்லறத்தோர்‌ 


பொருள்‌ போல நின்று பொலிவது 
பூம்‌ பொழில்‌' (கம்ப.கிட்‌.755: 1-2) 


நல்லார்‌ Nallar (the noble) 


(1) மென்மை - tender, soft 
மெல்லிய நல்லாருள்‌ மென்மை 
அதுவிறந்து ஒன்னாருள்‌ 
கூற்றுடகும்‌ உடகுடைமை' 
(நாலடி.188: 1-2) 
நவமி முன்னாள்‌ (அட்டமி) Navami 


munna!l (eight phase of the moon) 
(1) வெற்றி - victory, success 
UDDOT முனைகள்‌ சாய்க்கும்‌ 
பட்டவர்த்தனமாம்‌ பண்பு பெற்ற 
வெங்களிறு கோலம்‌ பெருகுமா 
நவமி முன்னாள்‌” (பெரிய 561: 5-8) 


நளினை Nalinai (a lady) 
(1) கற்பு - chastity 
'நாரார்‌ கற்பின்‌ 
வேய்த்தோள்‌ 
(ச£வக,1635: 3) 


நாகிள 
நளினைக்கும்‌' 


நன்னன்‌ Nannan (a king) 


(1) அநீதி - injustice 
'பெண்கொலை புரிந்த நன்னன்‌ 


போல வரையா நிரையத்துச்‌ 
செலீ இயரோ, அன்னை !' 
(குறு,292: 5-6) 


(2) நன்மை - goodness 


நா 


நா 
(1) 


(2) 


(4) 


(5) 


(6) 


Na 


விழைதக ஓங்கிய கழைதுஞ்சு 
மருங்கின்‌ கான்‌அமர்‌ நன்னன்‌ 
போல, யான்‌ஆ குவல்‌, நின்‌ 


நலம்தரு வேனே' (அகம்‌,392: 26-28) 


(tongue) 

சொல்திறம்‌ - speech skill 
அமிழ்து பொதி செந்நா அஞ்ச 
வந்த' (குறு.14: 1) 

சொன்னலம்‌ - desirable words 
மது மொழி நீரா, புலன்நா 
உழவர்‌ புது மொழி கூட்டுண்ணும்‌' 
(கலி.68: 4-5) 
சொல்வளம்‌ - word power 
அரு மறை நாவின்‌ அந்தணர்க்கு 
ஆயினும்‌' (சிறுபா,204) 
சொல்‌ - word / speech 
யாகாவார்‌. ஆயினும்‌ நா காக்க 
காவாக்கால்‌ சோகாப்பர்‌ சொல்‌ 
இழுக்குப்‌ பட்டு' (குறள்‌.127) 
உயிர்ப்பு / பேச்சு - alive, speech 


'நாச்செற்று விக்குள்‌ 
மேல்வாராமுன்‌ நல்‌ வினை 
மேற்சென்று செய்யப்படும்‌. 
குறள்‌ .335) 


சொல்வன்மை - mighty speech 

‘BT நலம்‌ என்னும்‌ நலன்‌ உடைமை 
அந்‌ நலம்‌ யா நலத்து உள்ளதூஉம்‌ 
அன்று' (குறள்‌. 641) 


/ 


(ஒப்பு) Tongue இணங்குவித்தல்‌, 
சுவை, சொல்லாற்றல்‌, கொடூரம்‌, 
தகுதிக்‌ கேடான பேச்சு, 


நிலையாமை, பழிச்சொல்‌, பொய்‌. 


நாகத்தின்‌ ஆவி Nakattin avi (snakes’ 


hiss) 
(1) 


துன்பம்‌ - affliction, pain 
நாகப்‌ பிள்ளை அங்கண்‌ பிறந்த 
ஆவி போல வைது வெய்துயிரா' 
(பெருங்‌.உஞ்‌ .46: 165-166) 


Nakam (நாகமரம்‌) (a tree) 
குறிஞ்சித்திணை - mountain tract 
'நனைசினையன நகுவிரையன 
நலனுடையன நாகம்‌' (நீ£லகேசி.16: 
1) 


நாமநீர்‌ Namanir 


179 


(1) நன்மை, 


நாவாய்‌ கவிழ்த்த நாய்கன்‌ 


புனிதம்‌ - good, holy 
'நலம்புரி பவித்திரம்‌ ஆகு நாமநீர்‌' 
(சூளா.417: 2) 


ாய்களோ சேர்ர்‌ ன்‌ 
நரிக்கூட்டங்கள்‌ ஊளையிடுதல்‌ 


Naykalotu cerntu _ninru _narikkuttankal 
ulaiyitutal 


(22) தீமை, 


(1) 


அழிவு - evil 


இறப்பு, 
omen 
ஞாளியோடு உளைக்கின்ற நரிக்‌ 


குலம்பலவால்‌' (கம்ப.ஆரண்‌ .430: 4) 


நாவல்‌ கனி Navalkani (a fruit) 
தலைவி 
பொங்கு திரை பொருத வார்‌ 


(2) 


(3) 


(4) 


மணல்‌ அடைகரைப்‌ புன்‌ கால்‌ 
நாவல்‌ பொதிப்‌ புற இருங்கனி' 
(நற்‌,35: 1-2) 


வீண்‌ - futile 
கற்றானும்‌ கற்றர்வாய்க்‌ 
கேட்டானும்‌ இல்லாதார்‌ தெற்ற 


உணரார்‌ பொருள்களை - எற்றேல்‌ 
அறிவில்லான்‌ மெய்தலைப்‌ பாகு 
பிறிதில்லை நாவல்கீழ்ப்‌ பெற்ற 
கனி' (பழமொழி.11) 


(ஆ) நாவற்பழம்‌ Navarpalam 
கருமை - black 

'பெருங்குலைப்‌ பெண்ணைக்‌ 
கருங்கனி அனையதோர்‌ இருங்கனி 
நாவற்‌ பழமொன்‌ றேந்தி்‌ 
(மணி 17: 29-30) 


(இ) வெண்ணாவல்‌ Vennaval 
வெற்றி 
வெண்ணாவல்‌ 
வேதியனை 


(திருஞான .தேவா 1156: 1) 


அமர்ந்துறை 


நாவாய்‌ கவிழ்த்த நாய்கன்‌ Navay 
kaviltta naykan 


(1) கவலை, 


கலக்கம்‌, 

worry, anxiety, distress 
'நாவாய்‌ கவிழ்த்த நாய்கன்‌ போல 
ஓவா அவலமொடு காவலன்‌ 
கலங்கிப்‌ பண்ணமை நல்லியாழ்‌ 


துன்பம்‌ — 


நாவி 


இன்னிசைக்‌ கொள QUSA 
(பெருங்‌ .இலா 9: 46-48) 


நாவி (கத்தூரி) Navi 


(1) 


நறுமணம்‌ - fragrance 
நாவி நாறுஎழில்‌ மேனியைக்‌ 
கண்டு கண்டு' (௪£வக.346: 3) 


நாவிதன்‌ வாள்‌ Navitan va] (barber’s 


sword) 
(1) தகுதியின்மை - 


incompetent / 
meritless 

காத்தாற்று கிற்பாரைக்‌ கண்டால்‌ 
எதிருரையார்‌ பார்த்தாற்றா 
தாரைப்‌ பரியாது மீ தூர்தல்‌ 
யாத்ததே சில்லார்‌ படையாண்மை 
நாவிதன்‌ வாள்‌ சேப்பிலைக்குக்‌ 
கூர்த்து விடல்‌' (பழமொழி, 319) 


நாவும்‌ வாயும்‌ உலர்தல்‌ Navum vayum 
ulartal (dryness of tongue and mouth) 


(1) 


தீமை, அழிவு - bad omen 
நாவும்‌ வாயும்‌ உலர்ந்தன .. .. .. 
(கம்ப.யுத்‌.3663: 3) 


நாள்மீன்‌ - கோள்‌ மீன்‌ Nalmin - 
kolmin (star - planet) 


(1) 


(2) 


தடை -obstruction / obstacle 
நாளும்‌ கோள்‌ மீன்‌ தகைத்தலும்‌ 
தகைமே' (கலி.5;: 9) 

பன்மை - multirole 

வாள்‌ நிற விசும்பின்‌ கோள்மீன்‌ 
சூழ்நீத' (சிறுபா.24: 2) 


நான்கு Nanku (four) 


(1) 


(2) 


வேதம்‌ - veda / scripture 
நாவில்நாலர்‌ உடல்‌ அஞ்சினர்‌ 
(திருஞான தேவா ,2428: 3) 
அந்தக்கரணம்‌ - sence organs 
நிலன்‌ ஐந்தாய்க்‌ கரணம்‌ நான்காய்‌' 


(திருஞான.தேவா .3847: 2) 


(ஆ) நாலு Nalu 

வேதம்‌ 

நாலு கொலாம்‌ மறை பாடின 
தாமே' (திருநா,தேவா,974: 4) 


180 


நான்மூன்று 


(1) 


நிரையம்‌ 


Nanmunru 
இராசிகள்‌ - signs of zodiac 
அறுமூன்றும்‌ நான்மூன்றும்‌ 
ஆனார்‌ போலும்‌' 


(திருநா.தேவா .820: 2) 


நானநீர்‌ (புனுகு) Nananir 


(1) 


உயர்வு - lofty 

மெய்யணி பசும்பொன்‌ சுண்ணம்‌ 
மேதகு நானம்‌ நீரின்‌' (சீவக,1]7: 
1) 


நிம்பம்‌ (வேப்பிலை) Nimpam (neem) 


(1) 


காப்பு - protection 


நிம்ப முதலான கடி நீடுவினை 
செய்வார்‌ (பெரிய 1941: 7-8) 


நிரையம்‌ Niraiyam (hell / hades) 


(1) 


(2) 


(3) 


(4) 


(5) 


(6) 


நயமின்மை - unfair 


வரையா நயவினர்‌ நிரையம்‌ 
பேணார்‌ (6.329: 1) 
இன்னாமை, இழிவு - bad, low 


. இவ்‌ ஊர்‌ நிரையப்‌ பெண்‌ 
இன்னா கூறுவ புரைய அல்ல, என்‌ 
மகட்கு எனப்‌ பரைஇ' 

(அகம்‌,95: 11-13) 

பொய்‌ - false / untrue 

நிரம்ப நிரையத்தைக்‌ கண்டநீ 
நிரையம்‌ வரம்பில்‌ பெரியானும்‌ 
புக்கான்‌ - இரங்கார்‌ கொடியார 
மார்ப! குடிகெட வந்தால்‌ அடிகெட 
மன்றி விடல்‌' (பழமொழி, 288) 
தீவினை, துன்பம்‌ - sin, suffering 


தம்மை இகழ்நீதமை 
தாம்பொறுப்பது அன்றிமற் 
றெம்மை இகழ்ந்த 
வினைப்பயத்தால்‌ உம்மை 
எரிவாய்‌ நிரயத்து வீழ்வர்கொல்‌ 
என்று பரிவதூஉம்‌ சான்றோர்‌ 
கடன்‌' (நாலடி ,58) 

துன்பம்‌, அழிவு - suffering, 
destruction 

'வெவ்வாய்‌ நிரயத்திடை வீழ 


விரைந்து வீந்தான்‌' (பெரிய,997: 
7-8) 


(அ) தீயுழி Tiyuli 
கேடு -harm 


நிலம்‌ 


(1) 


(3) 


(4) 


(5) 


(7) 


(8) 


(9) 


பாவி 
உய்த்து 


அழுக்காறு எனஒரு 
திருச்செற்றுத்‌ தீயுழி 
விடும்‌. (குறள்‌, 168) 


(ஒப்ப) Hell 
கேடு, துயரம்‌, 
வாழ்வின்‌ இழப்பு. 


இருள்‌, 
துன்பம்‌, 


இழிவு, 


வதை, 


Nilam (earth, land, world) 
பெரிய அளவு - huge, large 
மா நிலம்‌ சேவடி ஆக்‌ 

(நற்‌. கட. வா: 1) 

விரிவு - wide, broad 

நிலம்‌ கண்டன்ன அகன்‌ 
பாசறை' (நற்‌, 125: 10) 
நிலைபேறு - stable 

'நிலம்‌ புடைபெயர்வதாயினும்‌' 
(நற்‌,289: 2) 
அளவின்மை — 
unfathomable 
'நிலம்‌, நீர்‌, வளி, விசும்பு என்ற 
நான்கின்‌ அளப்பு அரியையே' 


கண 


limitless / 


(பதி .14: 1-2) 

பெண்‌ - femenine 4 
நிலமகள்‌ அழுத காஞ்சியும்‌' 
(புறம்‌,365: 10) 

பொறுமை - patience 
அகழ்வாரைத்‌ தாங்கும்‌ நிலம்‌ 
போல தம்மை இகழ்வார்ப்‌ 
பொறுத்தல்‌ தலை' (குறள்‌ 151) 
இடம்பெயராமை - unmoved 
பேராப்‌ பெருநிலன்‌ சேய்த்தே 


யுடம்பொன்றா' (இன்னிலை.43:1) 
அழிவின்மை - undestroyed 

'நிலனும்‌ நீரும்‌ மாய்‌ நெருப்பும்‌ 

காற்றும்‌ என்று உலைவு இல்‌ பூதம்‌ 


நான்கு உடைய ஆற்றலான்‌' 

(கம்ப.கிட்‌.116: 1-2) 

உயிர்‌ -life / soul 

வெவ்வினை செய்யு மாந்தர்‌ 

உயிரெனும்‌ நிலத்து வித்தி 

(# ous .2762: 1) 

(ஆ) லம்‌ டை பெயர்தல்‌ 

Nilam putai peyartal (world dislodged) 
(10) அரிய தன்மை, இயல்பின்மை - 


rare / unnatural 
நிலம்புடை பெயரினும்‌, .. .. .. ஃ 
(குறு.373: 1) 


181 


நிழல்‌ 


(இ) நிலம்‌ துடித்தல்‌ 


(tremor) 


Nilam tutittal 


(11) தீமை, அழிவு - evil, destruction 


நிலம்‌ துடித்தன நெடுவரை 
துடித்தன” (கம்ப.சுந்‌.298: 1) 


ன்‌ மிசை ல்‌ 
Nilattin micai iruttal (sitting on land) 


(FF) ws 


(12) நன்மை - good omen (dream) 


'நிலத்துமிசை இருந்தனை ஆதலின்‌ 
மற்றுநின்‌ தலைப்பெரு நகரமொடு 
நன்னாடு தழீஇக்‌ கொற்றம்‌ 
கோடலு முற்றியதாகி முன்னிய 
நின்றவை முடியத்‌ 
தோன்றுமென்று எண்ணிய 
இப்பொருள்‌ திண்ணிதின்‌ எய்தும்‌' 
(பெருங்‌.இலா .13: 60-64) 


(ஒப்பு) Land ஆழ்ந்த 
உணர்வுகளைப்‌ புரிந்து 
கொள்ளுதல்‌, இயற்பொருள்‌ 
வாதம்‌, குளிர்காலம்‌, செயல்துறைப்‌ 
பயன்‌ நாட்டமுடைமை, தாய்மை, 
நிலைபெறு, -நடுஇரவு, நிழை 
முதிர்ச்சி, பிறப்பு, பெண்பால்‌, 
புனிதம்‌, மறுபிறப்பு, மெய்யுணர்வு, 


விழிப்புநிலை; அழிதல்‌, இறப்பு. 


நிழல்‌ Nilal (shadow / shade) 


(1) 


(2) 


(3) 


(4) 


(5) 


(6) 


இனிமை - sweet, good 

புன்னை பூத்த இன்‌ நிழல்‌ உயர்‌ 
கரை' (நற்‌, 91: 2) 
மாண்பு - noble 
ஞாயிறு காணா 
படீஇய' (குறு.378: 1) 
இருள்‌, தண்மை - darkness, cool 
'இருள்திணிந்‌ தன்ன ஈர்ந்தண்‌ 
கொழுநிழல்‌' (குறு.123: 1) 
பாதுகாப்பு - protection 

'இரு நிழல்‌ படாமை மூ - ஏழ்‌ 
உலகமும்‌ ஒரு நிழல்‌ ஆக்கிய 
ஏமத்தைமாதோ' (பரி.3: 75-76) 


மாண்நிழற்‌ 


செல்வம்‌ - wealth 

சிறியவன்‌ செல்வம்‌ போல்‌, 
சேர்ந்தார்க்கு நிழல்‌ இன்றி” 
(கலி.10: 2) 

அருள்‌ - mercy 


. நும்‌ தள்‌ நிழல்‌ கைவிட்டு 
யான்‌ தவிர்தலைச்‌ சூழ்வலோ?' 
(கலி.20: 18) 


நிறைகுடம்‌ 


(7) 


(8) 


(9) 


(10) கொளற்கு அரியதன்மை 


உடனிருப்பு - 8010௦ 

'நின்னின்‌ விடாஅ நிழல்‌ போல்‌ 
திரிதருவாய்‌!' (கலி.61: 7) 
உடனுறைவு/, அழியாமை — 
with / non extinct 

‘Succ செய்தார்‌ கெடுதல்‌ நிழல்‌ 
தன்னை வீயாது அடி உறைந்தற்று' 
(குறள்‌ .208) 
நீங்காத தன்மை, 
not leave / stay 
நீளத்‌ திரிந்துழன்றாய்‌ 
நிழல்‌ Gura’ (தனிப்‌,665: 1) 


reside 


உடனுறைவு - 


நீங்கா 


(ஆ) நீருள்‌ மதி நிழல்‌ Nir 
mati nilal (shadow of moon in water) 
— hard to 
get 

'ஓரொருகால்‌ உள்வழியள்‌ ஆகி, 
நிறை மதி நீருள்‌ நிழல்‌ போல்‌ 
கொளற்கு அரியள்‌' (கலி.141: 7-8) 


(இ) நாள்நிழல்‌ Nalnilal 

(11) குறைதல்‌, அழிதல்‌ - shorten, 
dissappear 
நளிகடல்‌ தண்சேர்ப்ப நாள்நிழல்‌ 
போல விளியும்‌ சிறியவர்‌ 


(12) வளர்தல்‌, 


கேண்மை (நாலடி. 166: 1-2) 


(F) அல்குநிழல்‌ Alkunilal 
பெருகுதல்‌ - grow, 
increase 

விளி வின்றி அல்கு 
நிழல்போல்‌ அகன்றகன்று ஓடுமே 
தொல்‌ புகழாளர்‌ 
(நாலடி .166: 2-4) 


(ஒப்பு) Shadow ஆன்மா, இறந்த 
காலம்‌, பாதுகாப்பு, பிரதிபலிப்பு, 
பிம்பம்‌, வாழ்க்கை;இருள்‌, இறப்பு, 


தெளிவற்ற நிலை, பேய்‌. 


நிறைகுடம்‌ Niraikutam (full pot) 


(1) அடக்கம்‌ - modesty / humility 


கற்று அறிந்தார்‌ கண்ட அடக்கம்‌ 
அறியாதார்‌ பொச்சாந்து தம்மைப்‌ 
புகழீந்துரைப்பார்‌ தெற்ற 
அறைகல்‌ அருவி அணிமலை நாட! 
நிறைகுடம்‌ நீர்தளும்பல்‌ இல்‌, 
(பழமொழி 9) 


தொடர்பு” 


182 


நிறைமதி நாள்‌ 


moon) 


(1) 


நீலம்‌ 


Niraimati nal (full 
மங்கலம்‌ -- auspricous, festive 
மதிநாண்‌ முற்றிய மங்கலத்‌ 


திருநாள்‌” (மணி.10: 83) 


நீர்‌ மொக்குள்‌ (நீர்க்குமிழி) Nir mokkul 


(bubble) 
(1) நிலையாமை, அழிவு - transitory, 
impermanent 
விண்ணு நர்‌ மொக்குளின்‌ 
விளியும்‌ யாக்கையை 


(கம்ப.அயோ 1135: 1) 


நீரில்‌ பிறழும்‌ கெண்டையைச்‌ சிறுசிரல்‌ 


(1) 


எறியும்‌ செய்கை Niril  piralum 
kentaiyaic ciruciral eriyum ceykai 
எளிமை - easy 
நிறைநர்‌ அகவயிற் பிறழும்‌ 
கெண்டையைச்‌ சிறுசிரல்‌ எறியும்‌ 
செய்கை போல உறுபுகழ்‌ 


நீலம்‌ 
(1) 


(2) 


(3) 


(4) 


உதயணன்‌ தறுகண்‌ மறவர்‌ பற்றுபு 
கொண்டு தம்‌ கொற்றவற்‌ காட்ட 
(பெருங்‌, மகத.26: 21-24) 


Nilam (blue) 

பேரளவு - huge, large 

நல நிறப்‌ பெருங்‌ கடல்‌ கலங்க 
உள்புக்கு' (நற்‌.45: 2) 

ஆழம்‌ - deep 

நிவந்து ஓங்கு இமயத்து நீலப்‌ 
பைஞ்‌ Kener (பரி,5; 48) 

வலிமை / ஆற்றல்‌ / நிலைபேறு 
- strong / powerful / stable, 
permanent 

QI SS கருத்தும்‌ உணர்வும்‌ 
உணராத CLOT EST BG யாதும்‌ 
மொழியற்க : மூர்க்கன்றான்‌ 
கொண்டதே கொண்டு விடானாகும்‌ 
ஆகாதே உண்டது நீலம்‌ பிறிது. 
(பழமொழி .94) 


உறுதி - firm 

Subst மருங்கில்‌ திருமகள்‌ 
போலப்‌ பயம்தீர்‌ மருங்கில்‌ 
பற்றுவிட்டு ஓரீஇ இட்டதை 
உண்ணு நீலம்‌ போல ஒட்டிடத்து 
ஒட்டு உறுதி வாழ்க்கையுள்‌' 


(பெருங்‌,உஞ்‌.35: 137-140) 


நீலம்‌ 


நீலம்‌ 
(1) 


(2) 


(3) 


நீற்றறை Nirrurai 


(1) 


(ஒப்பு) Blue அழகு, அமைதி, 
அறிவு ஒளி, அன்பு, இசைவு, 
இறைநிலை, உண்மை, உயர்பண்பு, 
எல்லையற்ற பேரளவு, கடல்‌, 
கடல்‌ தெய்வம்‌, கற்பு, குளிர்ச்சி, 
கூட்டுறவு, தன்னடக்கம்‌, தூய்மை, 
நடுவுநிலைமை, நிலைபேறு, 
நம்பிக்கை, நேர்மை, பணிவு, 
புனிதத்தன்மை, மழை, மாயம்‌, 
வானுலகம்‌, வானுலகக்‌ கடவுளர்‌, 
வளம்‌, வீரம்‌; அறியாமை. 


(மலர்‌) Nilam (a flower) 
தலைவி - heroine 


கோலச்‌ சிறுகுருகின்‌ குத்தஞ்சி 
ஈர்வாளை நீ லத்துப்‌ 
புக்கொளிக்கும்‌ ஊரரற்கு' 
(ஐந்‌.ஐம்‌.24: 1-2) 

குறிஞ்சித்‌ திணை கருமை - 


mountain tract, black (blue) 

கை விரிந்தன காந்தளும்‌ 
பூஞ்சுனை மை விரிந்தன நீலமும்‌ 
வான்‌ செய்‌ நாண்‌ (சூளா.17: 1-2) 
பொதுமகளிர்‌ - prostitute 
'விரைசெய்‌ தாமரை மேல்‌ 
விளையாடிய AOIF அன்னம்‌ 
அமர்ந்துள ஆயினும்‌ நிரைசெய்‌ 
நல நினைப்பில என்றனன்‌ 
வரைசெய்‌ கோலமணம்‌ கமழ்‌ 
மார்பினான்‌' (சீ வக,1401) 


(lime killer) 
வெம்மை - heat 
'வெய்ய நீ ற்றறையது தான்‌ 
வீங்கிள வேனிற்‌ பருவம்‌' 


(பெரிய 1368: 1-2) 


நீறு Niru (ash) 


(1) 


(2) 


(3) 


(4) 


அழிவு, இறுதி - destruction, end 
நீடிய அரக்கர்‌ சேனை நீறுபட்டு 
அழிய' (கம்ப,பால,12: 3) 


புனிதம்‌ - holy 

பூசு நீறுபோல்‌ உள்ளும்‌ 
புனிதர்கள்‌” (பெரிய 141: 2) 
தூய்மை - pure 


தூய நீறு புனை தொண்டர்கள்‌ 
என்ன (பெரிய 242; 6) 
ஒளி - bright, dazzle 


(5) 


(6) 


(7) 


(8) 


(9) 


நீறு 


நீற்றின்‌ பேரொளி போன்றது 
நீள்நிலா' (பெரிய,308: 4) 
வெண்மை - white 

வெண்‌ திரு நீற்று முண்ட 


வேதியார்‌ மாதைத்‌ தண்டி 
(பெரிய .397: 3-4) 

சைவம்‌ - Sailvism 

சைவ வெண்‌ திரு நீற்று 
முண்டகத்து ஓளி தழைப்பும்‌' 
(பெரிய.,508: 3-4) 

தொன்மை -ancient 

தொன்மைத்‌ திரு நீற்றுத்‌ 
கொண்டின்‌ வழிபாட்டின்‌ 
(பெரிய .610: 1-2) 

பாதுகாப்பு - protection 

சேம நிலவு SIGE ற்றின்‌' 
(பெரிய .1023: 3) 

செம்மை - upright l 
'செம்மை வெண்ணீற்று 


ஒருமையினார்‌' (பெரிய,1212: 1) 


(10) நன்மை - goodness 


'நாகம்‌ பூண 
நலம்பெருகும்‌ 
(பெரிய 1598: 5-6) 


உகந்தானை 


திருநீற்றின்‌ 


(11) அழகு, கடவுட்டன்மை -- beautiful, 
devine 
சுந்தரம்‌ ஆவது நீறு துதிக்கப்‌ 
படுவது நறு 


(திருஞான.தேவா.2794: 2) 


(12) துயர்‌ தீர்த்தல்‌, சிறுமை தவிர்த்தல்‌, 


(13) வீடுபேறு, 


உண்மை - remove affliction, avoid 
degradation, truth 
'வேதத்தில்‌ உள்ளது நீறு 


வெந்துயர்‌ தீர்ப்பது நீறு போதம்‌ 
தருவது நீறு புன்மை தவிர்ப்பது 
நீறு ஓதத்‌ தகுவது நீறு 
உண்மையில்‌ உள்ளது நீறு 
(திருஞான தேவா ,2795: 1-3) 

துறவு, பக்தி, இனிமை, 
அறிவாற்றல்‌ _ salvation, 
renouncement, devotion, sweetness, 
wisdom 

முத்தி தருவது நீறு முனிவர்‌ 
அணிவது நீறு சத்தியம்‌ ஆவது 
நீறு தக்கோர்‌ புகழ்வது நீறு பத்தி 
தருவது நீறு பரவ இனியது நீறு 


சித்தி தருவது நீறு 
திருஆலவாயான்‌ திருநறே்‌ 
(திருஞான தேவா ,2796) 

(14) பெருமை, பாதுகாப்பு - greatness, 


protection 


நுகம்‌ 


காண இனியது நீறு கவினைத்‌ 
தருவது நீறு பேணி 
அணிபவர்க்கெல்லாம்‌ பெருமை 
கொடுப்பது நீறு மாணந்‌ தகைவது 
நீறு மதியைத்‌ தருவது நீறு 
சேணந்‌ தருவது நீறு 
திருஆலவாயான்‌ திருநீறே 
(திருஞான .தேவா.2797) 

(15) புண்ணியம்‌, புகழ்‌ — blessed, 
famous 
பூச இனியது நீறு புண்ணியம்‌ 
ஆவது நீறு பேச இனியது நீறு 
பெருந்‌ தவத்தோர்களூக்கெல்லாம்‌ 
ஆசை கொடுப்பது நீறு அந்தம 
தாவது நீறு தேசம்‌ புகழ்வது நீறு 
திருஆலவாயான்‌ திருநறே' 
(திருஞான.தேவா.2798) 

(16) ஆற்றல்‌ - power 
'எயிலது அட்டது 
இருமைக்கும்‌ உள்ளது 
(திருஞான .தேவா .2800) 

(17) பாவம்‌ தீர்த்தல்‌ - remove sin 
'பராவணம்‌ ஆவது நீறு பாவம்‌ 


நீறு 
நீறு' 


அறுப்பது நீறு” 
(திருஞான.தேவா .2801: 2) 
(ஆ) சாம்பல்‌ Campal 

(18) அழிவு, இறப்பு, இறுதி - 


destruction, death, end 

மடையில்‌ வாளை பாய மாதரார்‌ 
குடையும்‌ பொய்கைக்‌ கோலக்‌ 
காவுளான்‌ சடையும்‌ பிறையும்‌ 
சாம்பல்‌ பூச்சும்‌ கீழ்‌ உடையும்‌ 
கொண்ட உருவம்‌ என்கொலோ" 


(திருஞான தேவா ,23) 


Nukam (yoke) 

ஆற்றல்‌ -power 

ஓடு தேர்‌ நுண்‌ நுகம்‌ நுழைந்த 
மாவே' (நற்‌,58: 11) 

(2) வலிமை - strong 
Seo | வெம்போர்‌ நுகம்‌ 
பிணித்த செங்கயிற்று DUME 
(குறு,80: 4-5) 

வெற்றி - victory 

நும்‌ நுகம்‌ கொண்டு இனும்‌ 
வென்றோய்‌' (பதி.63: 15) 
கொடுமை, வளைவு - cruel, curve 
'கொடு நுகம்‌ பிணித்த 
செங்கயிற்று ஒழுகை' (அகம்‌,329: 6) 


(1) 


(3) 


(4) 


184 


(5) 


(6) 


(7) 


நுரை 
(1) 


(2) 


(3) 


(4) 


(6) 


(7) 


நுரை 


அசைவு -move 

அசை நுகம்‌ படாஅ ஆண்தகை 
உள்ளத்து (புறம்‌.179: 9) 

ஈகை / கொடை - benevolence, 
bounty 

எழு சமம்‌ கடந்த எழு உறழ்‌ திணி 
தோள்‌ எழுவர்‌ பூண்ட ஈகைச்‌ செந்‌ 
நுகம்‌ (சிறுபா.122-113) 
நடுநிலைமை - neutral, 1054 

கொடு மேழி நசை உழவர்‌ நெடு 
நுகத்துப்‌ பகல்‌ போல, நடுவு நின்ற 
நல்‌ நெஞ்சினோர்‌' (பட்‌.205-207) 


(ஆ) பகல்‌ Pakal 

நடுநிலைமை - neutral, just 
பகல்போலும்‌ நெஞ்சத்தார்‌ 
பண்பின்மை இன்னா (இன்னா.8) 


(ஒப்பு) Yoke இணைப்பு, 
ஒழுக்கம்‌, கட்டுப்படுத்தல்‌, கிறித்து, 
தியாகம்‌, நடுநிலைமை, வளமை, 
விதைப்பு; அடிமைத்தனம்‌, 


கொடுமை, தடை, வரம்பு கடப்பு. 


Nurai (foam) 

வளம்‌ - flourish 

குறு நுரை சுமந்து, நறு மலர்‌ 
உந்தி' (நற்‌,68: 4) 

நிலையாமை / அழிவு -unstable / 
extinct 

கல்பொரு சிறுநுரை போல, 
மெல்ல மெல்ல இல்லாகுதுமே' 
(குறு .290: 5-6) 

இனிமை - sweet 

'இன்நுரைச்‌ செதும்பு அரற்றும்‌ 
செவ்வியுள்‌' (5.48: 18) 
மென்மை -soft 

நுரை முகந்தன்ன மென்‌ பூஞ்‌ 
சேக்கை (அகம்‌ 93:13) 

வெண்மை - white 

கள்ளிஅம்‌ பேரியாற்று 
வெண்நுரை கலங்க (அகம்‌,149: 8) 
இலேசான தன்மை - light / float 
'பால்கடை நுரையின்‌ பரூஉமிதப்பு 
அன்ன' (அகம்‌,224: 6) 
பயனின்மை, வீண்‌ - waste, useless 
'நெல்லுக்கு உமியுண்டு நீர்க்கு 
நுரையுண்டு புல்லிதழ்‌ பூவிற்கும்‌ 
உண்டு' (நாலடி..221: 3-4) 


நூல்‌ 


(ஆ) நுரைக்குமிழி Nuraikkumili 
(foam bubble) 

(8) அழகு, நிலையாமை - beauty, 
neverlosting 
காமா நுரைக்குமிழி 


எழுந்திழிவன போல்‌ விளங்கு 
பெருங்‌ காட்சித்தாக' (பெரிய ,1998: 
7-8) 


நூல்‌ Nul (thread, string) 


(1) நெகிழ்வு - loose 
விழுமிது கழிவது ஆயினும்‌, 
நெகிழ்நூல்‌ பூச்‌ சேர்‌ அணையின்‌ 
பெருங்‌ கவின்‌ தொலைந்த நின்‌ 
(குறு.253: 2-3) 

(2) இணைப்பு - bind 
தண்‌ நறு முகையொடு வெண்‌ நூல்‌ 
சூட்டி' (அகம்‌,136: 14) 

(3) மென்மை - soft 
மென்‌ நூற்‌ கலிங்கம்‌ கமழ்‌ புகை 
மடுப்ட' (மது.554) 

(4) மெலிவு -lean 
நூன்மலிந்த நுண்ணுசுப்பு நோவ 
வந்து நோக்கினார்‌' (சீவக.1105: 4) 


(ஒப்பு) Thread இணைத்தல்‌, 
ஏறுதல்‌, கட்டுதல்‌, தப்பித்தல்‌, 
நெய்தல்‌, பாதுகாப்பு, வளமை, 
வாழ்க்கை. 

நூல்‌ அறு முத்து Nul aru muttu 

(unstringed pearls) 

(1) சிதறல்‌ - scatter 

நூல்‌ அறு முத்தின்‌ காலொடு 
பாறித்‌ துறைதொறும்‌ பரக்கம்‌' 
(குறு,51: 2-3) 


நூல்‌ சீலை Niulcilai (thread cloth) 


(1) அழிவு, நிலையாமை - destroy, 
unstable 
'நூற்றுப்பத்து ஆயிரம்‌ 
பொன்பெறினும்‌ நூல்சீலை 
நால்திங்கள்‌ நாளுக்குள்‌ 


நைந்துவிடும்‌' (தனிப்‌.33: 1-2) 


நெஞ்சம்‌ 


நூலு நாரு மிசைத்தன வொத்தலா 
நீலகேசி நெடுங்கணாள்‌ சொல்லு 
மாலும்‌ பேயு முடையவர்‌ 
செய்கையே போலு நீ சொன்ன 
புத்தர்‌ சரிதையே' (நீலகேசி 207) 


நெஞ்சம்‌ Neficam (heart) 


(1) மயக்கம்‌ - unclear, confused 
மையல்‌ நெஞ்சம்‌ என்‌ மொழிக்‌ 
கொளினே!' (நற்‌,146: 11) 


(2) அன்பு - love 

காமர்‌ நெஞ்சம்‌ துரப்ப” (நற்‌.250: 5) 
(3) நட்பு - friendship 

அன்புடை நெஞ்சம்‌ தாம்‌ 


கலந்தனவே” (குறு.40: 5) 

(4) துன்பம்‌ - suffering 
அல்லல்‌ நெஞ்சம்‌ அலமலக்குறுமே' 
(குறு.43: 5) 


(5) தூய்மை - pure 
'துட்கென்றன்று என்‌ தூஉ 
நெஞ்சம்‌' (குறு.157: 2) 

(6) மாண்பு - noble 


ஆண்டு ஒழிந்தன்றே, மாண்‌ தகை 
நெஞ்சம்‌' (குறு.184: 4) 
(7) அருள்‌ - mercy 
அருள்‌ புரி நெஞ்சம்‌ உய்த்தர' 
(990 362: 4) | 
(8) நாணாமை - 41ர/1988, not bashful 
நாண்‌ இல்‌ நெஞ்சம்‌ நெகிழ்தலும்‌ 
காண்பல்‌' (கலி.121: 11) 
(9) மருட்சி 
'மருளி நெஞ்சம்‌ 
காண்பல்‌' (கலி.121: 15) 
(10) வலிமை - trong 
வினை நசைஇப்‌ பரிக்கும்‌ உரன்‌ 
மிகு நெஞ்சமொடு (அகம்‌.215: 3) 
(11) நினைதல்‌ - remembrance 
துன்னாத்‌ துறந்தாரை நெஞ்சத்து 
உடையேமா இன்னும்‌ இழத்தும்‌ 
கவின்‌” (குறள்‌.125: 10) 


மகிழ்தலும்‌ 


(ஆ) உள்ளம்‌ Ullam 

(12) அழிவின்மை - undestroyed 
அழிவு இல்‌ உள்ளம்‌ வழிவழிச்‌ 
சிறப்ப' (அகம்‌,47: 1) 

(13) அழிவு - destroyed 


> Nü - அழிவுடை உள்ளத்து BIG" 
நூலும்‌ நாரும்‌ Nulum narum (thread ஆட்டி போதவிழ்‌ . புரிகுழல்‌ 
and fiber) பூங்கொடி நங்கை' (சிலப்‌,13: 80-81) 


(1) பொருத்தமின்மை - unmatched 


185 


நெய்‌ 


(இ) கல்லா மாந்தர்‌ உள்ளம்‌ 


Kalla mantar ullam 
(14) நொய்மை, தாழ்தல்‌ - fragile, low 
கல்லா மாந்தர்‌ உள்ளம்‌ போல 
நொய்ந்நுரை சுமந்து மெய்ந்நயம்‌ 
தெரிந்த மேலோர்‌ நண்பிற்‌ தாழ 
இழிதரும்‌ (பெருங்‌,உஞ்‌.50: 12-14) 
(15) விரைவு / வேகம்‌ 


கடவுகின்றது காற்றினும்‌ 
மனத்தினும்‌ கடியது” 
(கம்ப.யுத்‌.1441: 2) 
நெய்‌ Ney (ghee) 
(1) பொருட்செல்வம்‌ - wealth 
B அ. இர விளக்கொளியும்‌ 
நெய்யற்ற கண்ணே அறுமே 
அவரன்பும்‌ கையற்ற கண்ணே 


அறும்‌' (நாலடி 371: 2-4) 
மறைவு - disappear / hidden 
'நெய்யொப்‌ பானைநெய்யிற்‌ சுடர்‌ 
போல்வதோர்‌ மெய்யொப்‌ பானை 
விண்ணோரும்‌ அறிகிலார்‌ 
(திருநா தேவா .246: 1-2) 
(3) நறுமணம்‌ - pleasant smell 
சேதா நறு நெய்யும்‌ தீம்பால்‌ 
சுமைத்தயிரும்‌' (சீ வக.481: 1) 


(2) 


(ஆ) பாலில்‌ படு நெய்‌ Palil patu 


ney 

(4) இறைமை, மறைந்து உறைதல்‌, 
உட்படுதல்‌ 
விறகில்‌ தீயினன்‌ பாலில்‌ படு 
நெய்‌ போல்‌ மறைய நின்றுளன்‌ 
மாமணிச்‌ சோதியான்‌ 
(திருநா.தேவா.30: 1-2) 
(இ) பிரைசேர்‌. பாலின்‌ நெய்‌ 
Piraicer palin ney 

(5) மெளனம்‌ 
பிரைசேர்‌ பாலின்‌ நெய்போலப்‌ 
பேசாது இருந்தால்‌ ஏசாரோ” 


(திருவா ,2]1: 5: 7-8) 


நெய்க்குடத்தை எறும்பு மொய்த்தல்‌ 
Neykkutattai erumpu moyttal 
(1) ஈர்ப்பு, ஈடுபாடு - attract, involue 
'பொள்ளல்‌ நல்‌ வேழத்து உரியாய்‌ 
புலன்‌ நின்கண்‌ போதல்‌ ஒட்டா 


186 


நெய்தல்‌ 


மெள்ளனவே மொய்க்கும்‌ 
நெய்க்குடம்‌ தன்னை எறும்பு 
எனவே” (திருவா .6: 24. 5-8) 
நெய்க்குடத்தைப்‌ பர்‌ ம்‌ 
எறும்புகள்‌ Neykkutattaip parrl erum 
erumpukal 
(1) பரவுதல்‌ - spread 


'நெய்க்‌ குடத்தைப்‌ பற்றி ஏறும்‌ 
எறும்புகள்‌ போல்‌ நிரந்து எங்கும்‌' 
(நாலா.443: 1-2) 


நெய்தல்‌ (நிலம்‌) Neytal 

(1) கடற்கரை - seashore 
“வருணன்‌ மேய பெருமணல்‌ 
உலகமும்‌ (தொல்‌.951: 4) 
எற்பாடு - dawn 
“எற்பாடு நெய்தல்‌ 
மெய்பெறத்‌ 
(தொல்‌ 954) 
இரங்கல்‌ - crying 
புணர்தல்‌ பிரிதல்‌ இருத்தல்‌ 
இரங்கல்‌ ஊடல்‌ இவற்றின்‌ 
நிமித்தம்‌ என்றிவை தேருங்காலை 
திணைக்குறிப்பொருளே' 
(தொல்‌.960) 
போர்‌ - war 
‘தும்பை தானே நெய்தலது புறனே 
(தொல்‌,1015) 


(2) 
ஆதல்‌ 
தோன்றும்‌' 


(3) 


(4) 


மைந்து பொருளாக வந்த 
வேந்தனைச்‌ சென்று 
தலையழிக்கும்‌ சிறப்‌. பிற்றென்ப' 


(தொல்‌.1016) 


நெய்தல்‌ (மலர்‌) Neytal (a flower) 
(1) வளமை -futile 
கோட்‌ சுறா வழங்கும்‌ வாள்‌ கேழ்‌ 
இருங்‌ கழி மணி ஏர்‌ நெய்தல்‌ மா 
மலர்‌ நிரைய' (0.78: 1-2) 
மாலைக்‌ காலம்‌ / தனிமை - 
even time / loneliness 
வள்‌ இதழ்‌ நெய்தல்‌ கூம்ப, .. .. . 
புலம்பொடு வந்த புன்கண்‌ 
Lorene’ (நற்‌,117: 3,7) 
தலைவி - heroine 
'தெறு கதிர்‌ இன்‌ துயில்‌ பசு வாய்‌ 
திறக்கும்‌ பேதை நெய்தற்‌ பெரு 
நீர்ச்‌ சேர்ப்பற்கு' (நற்‌.275: 5-6) 
நறுமணம்‌ - fragrance 


(2) 


(3) 


(4) 


நெய்தல்‌ 


(5) 


(6) 


(7) 


கண்‌ நேர்‌ ஒப்பின்‌ கமழ்‌ நறு 
நெய்தல்‌ அகல்‌ வரிச்‌ சிறு மனை 
அணியும்‌ துறைவ!' (50.283: 2-3) 
தண்மை - cool 


கனைத்த நெய்தற்‌ கண்போல்‌ 
மாமலர்‌ நனைத்த செருந்திப்‌ 
போதுவாய்‌ அவிழ, மாலை 
மணி இதழ்‌ கூம்ப, காலைக்‌ 


கள்நாறு காவியொடு தண்ணென 
மலரும்‌' (அகம்‌,150: 8-11) 
மருதத்திணை - cultivable lands 
நாற விண்டன நெய்தலும்‌ 
நாண்மது' (சூளா.19: 1) 


(ஆ) வறு pi நெய்தல்‌ Varu nir 
neytal 

வீண்‌ - vain, futile, ruin 

வறு நீர்‌ நெய்தல்‌ போல, வாழாள்‌ 
ஆதல்‌ சூழாதோயே' 

(நற்‌.183: 10-11) 


நெய்தல்‌ Neytal (பறை) 


(1) 


(2) 


இறப்பு, நிலையாமை - death, 
transitoriness 

ஓர்‌ இல்‌ நெய்தல்‌ கறங்க ஓர்‌ இல்‌ 
ஈர்ந்தண்‌ முழவின்‌ பாணி ததும்ப, 
இன்னாது அம்ம இவ்‌ உலகம்‌' 
(புறம்‌.194: 1,2,..6) 

இறப்பு - death 

“முற்றம்‌ தோறும்‌ மூதூர்‌ அறிய 
நெய்தல்‌ புலைய நெறியில்‌ காற்றி' 
(பெருங்‌,உஞ்‌,36: 157-158) 


நெருஞ்சி Neruñci (a plant / flower) 


(1) 


(3) 


(4) 


கொடுமை - cruelity 
புன்புலத்து அமன்ற சிறியிலை 
நெருஞ்சிக்‌ கட்குஇன்‌ புதுமலர்‌ 
முட்பயந்தாஅங்கு' (குறு.202: 2-3) 
தலைவி - heroine 


ஞாயிறு அனையன்‌ தோழி! 
நெருஞ்சி அனையஎன்‌ 
பெரும்பணைத்‌ தோளே 

(குறு.315: 3-4) 

வளனின்மை, பாழிடம்‌ - unfertile, 
ruin 


பீர்‌ இவர்‌ வேலிப்‌ பாழ்‌ மனை 
நெருஞ்சிக்‌ காடுறு கடு நெறி ஆக 
மன்னிய' (பதி.26: 10-11) 
சார்ந்தியக்கம்‌ - dependence 


187 


(6) 


(7) 


நெல்‌ 


ooo. வானிடைச்‌ சுடரோடு 
திரிதரும்‌ நெருஞ்சி போல 
(அகம்‌.336: 17-18) 
செழிப்பு - fertile 
சிறு பூ நெருஞ்சியோடு அறுகை 
பம்பி' (பட்‌.256) 


துன்பம்‌ - suffering 
'அனிச்சமும்‌ அன்னத்தின்‌ 
தூவியும்‌ மாதர்‌ அடிக்கு, 


நெருஞ்சிப்‌ பழம்‌' (குறள்‌.1120) 
வேட்கை / விருப்பம்‌ 
'அருந்தவர்க்கு ஆயினும்‌ 
திருந்துமுகம்‌ இறைஞ்சாது 
செங்கதிர்‌ விரும்பும்‌ பைங்கொடி 
நெருஞ்சிப்‌ பொன்புனை மலரின்‌ 
புகற்சி போல வெறுத்த வேட்கைத்‌ 
தாமுளம்‌ Apiu (பெருங்‌,இலா.4: 
13-16) 


நெல்‌ Nel (paddy) 


(1) 


(2) 


(3) 


(4) 


வளன்‌ / செழிப்பு -fertile 
வண்டு மூசு நெல்லிடை மலரும்‌ 
அரியல்‌ அம்‌ கழனி ஆர்க்காடு 
அன்ன” (நற்‌,190: 5-6) 
இன்றியமையாமை — 
essential, indespensable 
நெல்லும்‌ உயிர்‌ அன்றே; நீரும்‌ 
உயிர்‌ அன்றே: மன்னன்‌ உயிர்த்தே 
மலர்தலை உலகம்‌' (புறம்‌,186: 1-2) 
வழிபாடு - worship 

நெல்‌ உகுத்துப்‌ பரவும்‌ கடவுளும்‌ 
இலவே (புறம்‌,335: 12) 

பயன்‌ - useful 

நெல்லுக்கு உமியுண்டு நீர்க்கு 
நுரையுண்டு புல்லிதழ்‌ பூவிற்கும்‌ 
உண்டு' (நாலடி .221: 3-4) 


necessary, 


பழம்‌ நெல்‌ Palam nel (old 


(ஆ) 
grain) 
வளமை 


4 


- fertile 
ட... HOTA யாணர்‌, பழம்‌ 
பல்‌ நெல்லின்‌ குடிப்‌ பரவை 
(அகம்‌,44: 15-16) 


(இ) செந்நெல்‌ Cennel 

வளமை — fetile / anspicious 
'செழுந்துபடச்‌ செந்நெல்நிறைத்‌ 
தந்நுண்கொடி அறுகின்‌' 
(சீ வக.2486: 3) 


நெல்லி 
நெல்லி Nelli (goose-berry) 
(1) புளிப்பு - sour taste 


(2) 


(3) 


(4) 


(5) 


(6) 


(7) 


(8) 


'நெல்லிஅம்‌ புளிச்சுவை' (50.87: 4) 
பசுமை - greenish 

பைங்‌ காய்‌ நெல்லி பல உடன்‌ 
மிசைந்து' (ஐங்‌.381:1) 
இனிமை - sweet 

அத்த நெல்லித்‌ தீஞ்‌ 
திரள்‌ காய்‌' (அகம்‌,241: 13) 
இறவாமை / நீண்ட வாழ்நாள்‌ - 
long life / deathless 

'செல்‌ உயிர்‌ நிறுத்த சுவைக்‌ காய்‌ 
நெல்லி' (அகம்‌,271: 7) 

இனிமை, அருமை - sweet, rare, 
priceless 

சிந்தித்து எழுவார்க்கு நெல்லிக்‌ 
கனியே” (ab. தேவா 1009: 1) 


சுவைத்‌ 


தூய்மை -pure 

காய்ச்சின நீரொடு நெல்லி 
கடாரத்தில்‌ பூரித்து வைத்தேன்‌ 
வாய்த்த புகழ்‌ மணிவண்ணா 
மஞ்சனம்‌ ஆட நீ வாராம்‌ 
(நாலா 154: 5-8) 

(ஆ) கைந்நெல்லிக்கனி 
Kainnellikkani 


எளிமை - easy, simple 

‘SUD கடல்‌ சூழ்‌ உலகு எல்லாம்‌ 
கைந்நெல்லிக்கனி ஆக்கி' 
(கம்ப,பால,595: 1) 


(இ) 


nelli 

தெளிவு -clear 

பொய்யுரை செய்யான்‌ புள்ளரசு 
என்றே புகலுற்றார்‌ கையுறை 
நெல்லித்‌ தன்மையின்‌ எல்லாம்‌ 
கரை கண்டாம்‌' (கம்ப.கிட்‌.1002: 1- 
2) 


கையுறை நெல்லி Kayurai 


(F) கையில்‌ ஆமலகக்‌ கனி Kayil 
amalakak kani 

பெறற்கு எளிமை - easy to get 
'செய்ய மேனியன்‌ தேனொடு 
குடி அரன்‌ மையலாய்‌ மறவா 
மனத்தார்க்கெலாம்‌ கையில்‌ 
ஆமலகக்‌ கனி ஒக்குமே' 
(திருநா தேவா . 1848) 


188 


பகன்றை 


(௨) தடக்கையில்‌ நெல்லிக்கனி 
Tatakkaiyil nellikkani 

எளிமை - easy, simple 
'தடக்கையில்‌ நெல்லிக்கனி எனக்கு 
ஆயினன்‌” (திருவா ,3: 162) 


நொச்சி Nocci (a plant) 
(1) போர்‌ - war 


'உழிஞையைத்‌ துடைக்க நொச்சி 
உச்சியில்‌ கொண்டது உன்‌ ஊர்‌ 
(கம்ப.யுத்‌.898: 4) 


நொய்‌ Noy 
(1) நுண்மை 
'நொய்யவர்‌ விழுமி யாரும்‌ நூலின்‌ 


நுண்‌ நெறியைக்‌ காட்டும்‌ 
(திருநா .தேவா .570: 1-2) 
LJ 
பகல்‌ Pakal (day time) 
(1) இன்பம்‌, புணர்வு 
'இன்பமும்‌ இடும்பையும்‌, 
புணர்வும்‌ பிரிவும்‌, நன்‌ பகல்‌ 
அமையமும்‌ இரெவும்‌ போல்‌ 


(அகம்‌.327: 1-2) 


பகலில்‌ விண்மீன்‌ வீழ்தல்‌ 181811] 
vinmin vilutal 


(1) தீமை, அழிவு 
'இரவு வில்விடும்‌ 
விழும்‌' (சிலப்‌,20: 12) 


பகல்‌ மீன்‌ 


பகவதியார்‌ Pakavatiyar 


(1) கற்பு 
பொற்புடைய பகவதியார்‌ 
எனப்போற்றும்‌ பெயருடையார்‌ 
கற்பு மேம்படு சிறப்பால்‌ 
கணவனார்‌ கருத்தமைந்தார்‌' 


(பெரிய.1919: 5-8) 


பகன்றை Pakanrai (a creeper) 


(1) பனிக்காலம்‌ - dew season 
பாண்டில்‌ ஒப்பின்‌ பகன்றை 
மலரும்‌ கடும்‌ பனி அற்சிரம்‌' 

(நற்‌. 86: 3-4) 


பசுக்களின்‌ கழுத்திலுள்ள.. 


(2) வீரம்‌ - volour 
குரூஉக்‌ கொடிப்‌ பகன்றை சூடி, 
மூதூர்ப்‌ போர்‌ செறி மள்ளரின்‌ 


புகுதரும்‌ ஊரன்‌' (அகம்‌,316: 6-7) 


பசுக்களின்‌ கழுத்திலுள்ள மணிகள்‌ 
வீழ்தல்‌ Pacukkalin kaluttilulla manikal 


viltal (bells falling from cows neck) 
(1) தீமை -evil omen 
'நான்முலை யாய நடுங்குபு 
நின்றிரங்கும்‌ மான்மணி வீழும்‌ 
வருவதொன்று உண்டு' (சிலப்‌,17: 
4, 1-2) 
பசுத்திரள்‌ மெய்‌ ங்கி றல்‌ 
Pacuttiral mey natunki nirral (shivering 
herds) 
(1) தீமை - evil omen 
'நான்முலை யாய நடுங்குபு 
நின்றிரங்கும்‌' (சிலப்‌, 17: 4.1) 


பசு மண்கலம்‌ Pacumankalam (clay 


pot) 
(1) நிலையாமை / அழிவு 
ஈர்‌ மண்‌ செய்கை நீர்‌ படு பசுங்‌ 
கலம்‌ பெரு மழைப்‌ பெயற்கு 
ஏற்றாங்கு, எம்‌ பொருள்‌ மலி 
நெஞ்சம்‌ புணர்ந்து உவந்தன்றே' 
(நற்‌ 308: 8-10) 


ணி 


Pacumarattu ani araital 
(1) — melting of heart / 


LIGLD ITS றைதல்‌ 


மனவுருக்கம்‌ 
touching 
பசுமரத்து ஆணி அறைந்தால்‌ 
போலக்‌ கசிவது பெருகிக்‌ கடல்‌ 
என மறுகி' (திருவா.4: 65-66) 


பசுமரம்‌ சார்தல்‌ Pacumaram cartal 
(1) நண்பன்‌ உயிருடன்‌ இருத்தல்‌ 

(prediction of friend being alive) 
'துனிவுகொள்‌ மன்னற்கு முனிவன்‌ 


கூறும்‌ பசுமரம்‌ சார்ந்தனை 
ஆதலின்‌ மற்றுநின்‌ உசிர்ப்‌ 
பெருந்தோழன்‌ உணமையும்‌ 


கூட்டமும்‌ கண்ணகன்று உரைந்த 
கடிநாள்‌ அமையத்துத்‌ திண்ணி 


189 


பட்டம்‌ 


தாகும்‌ தெளிந்தனை ஆகுமதி' 
(பெருங்‌ .இலா .13: 49-53) 


பஞ்சவடி Paficavati (a place) 


(1) குளிர்ச்சி, கடவுட்டன்மை — cool, 
holy 
பனி தரு தெய்வப்‌ பஞ்சவடி 
எனும்‌ பருவச்‌ சோலை 
(கம்ப.ஆரண்‌ ,224: 2) 

பஞ்சி Pañci (cotton) 

(1) மென்மை - soft 

பஞ்சி மெல்‌ அடி 


நடைபயிற்றும்மே!' (நற்‌.324: 9) 
காப்பின்மை - unprotected 
பெருமலை நாட! பிறரறிய லாகா 
அருமறையை ஆன்றோரே காப்பர்‌ - 
அருமறையை நெஞ்சிற்‌ சிறியார்க்‌ 
குரைத்தல்‌ பனையின்மேல்‌ 
பஞ்சிவைதீ தெஃகிவிட்டற்று' 
(பழமொழி .181) 
(3) மெலிவு / மெல்லிய தன்மை - 
slender / tender 
பஞ்சியின்‌ மெல்லிதேனும்‌ பகை 
சிறிதென்ன வேண்டாஅஆஞ்சித்‌ தற்‌ 
காத்தல்‌ வேணடும்‌ ஆரும்‌ 
பொருளாக என்றான்‌' (சீ வக,1894: 
3-4) 


(2) 


Pancu 


(ஆ) பஞ்சு தீயிடைப்படல்‌ 
fiyitappatal (cotton in fire) 
அழிவு - destruction 
'வெஞ்சுடர்ப்‌ பெருந்த யினில்‌ 
விழுத்திய ஏடு பஞ்சு தீயிடைப்‌ 
பட்டது படக்கண்டு பயத்தால்‌ 


(பெரிய .2691: 2-3) 


(3 


S” 


பஞ்சுரம்‌ Pancuram (a melody) 
(1) இரங்கல்‌ - mourning 
'வெஞ்சுரம்‌ செல்வோர்‌ வினைவழி 
அஞ்சப்‌ பஞ்சுர ஓசையில்‌ 
பையெனப்‌ பயிரும்‌ 
(பெருங்‌,மகத.,1: 160-161) 


பட்டம்‌ (பட்டு) Pattam (silk) 
(1) மென்மை - soft 


படம்புடைத்திருத்தல்‌ 
பட்டம்‌ பால்நிற மதியம்‌ 
படர்சடைச்‌ சுடர்விடு பாணி 


(திருஞான .தேவா 1988: 1-2) 


படம்புடைத்திருத்தல்‌ 
போர்த்திருத்தல்‌) 
(cover) 

(1) பெளத்த சமயம்‌ - Buddhism 
பணிய யாதுமோர்‌ பரிவுஇலன்‌ 
படம்புடைத்திருந்தான்‌' 

(ந லகேசி 476: 4) 


(மெய்‌ 


Patamputaittiruttal 


படுசுழிப்‌ படுதல்‌ ஒPatuculip patutal 


(caught in whirlpool) 
(1) தடுமாற்றம்‌, துன்பம்‌ - stagger 
confusion, affliction 
பழுது நான்‌ உழன்று 


உள்தடுமாறிப்‌ படுசுழித்‌ தலைப்‌ 
பட்டனன்‌ எந்தாய்‌' (சுந்‌,தேவா.184: 


3-4) 
படைப்புண்‌ அகம்‌ அழல்‌ நெய்‌ 


பெய்தல்‌ Pataippun akam alal ney peytal 
(pour hot ghee in wound) 


(1) துன்பம்‌ - affliction 
மரணம்‌ பயக்கு மதா்வைத்‌ 
தாயநின்‌ கடைக்கண்‌ நோக்கம்‌ 


படைப்புண்‌ அகவயின்‌ அழல்நெய்‌ 
பெய்தென்று ஆற்றேன்‌ என்னை 
(பெருங்‌.வத்‌.7: 21-23) 


படைவீரர்களின்‌ வாளின்‌ கூரிய 
பகுதிகளில்‌ ஈக்கள்‌ டந்து மொய்த்தல்‌ 
Pataivirarkalin valin kuriya pakutikalil 


ekkal culntu moyttal 


(1) தீமை, இறப்பு, அழிவு - bad 
omen 
வாளின்‌ வாய்களை F 


வளைக்கின்ற' (கம்ப.ஆரண்‌ ,430: 1) 


பண்‌ (சேணம்‌) Pan (saddle) 
(1) கட்டுப்பாடு -control 
'வண்மை இலாளர்‌ வனப்பு 
இன்னா ஆங்கின்னா பண்‌ இல்‌ 
புரவி பரிப்பு' (இன்னா.9: 3-4) 


190 


பந்து 


பண்டி (சகடம்‌, வண்டி) Panti(cart) 


(1) உடம்பு - body 
'உழந்தாலும்‌ புத்தச்சொன்‌ 
றிட்டூர்த றேற்றா திழந்தார்‌ 


பலரால்‌ இடும்பை நீர்‌ யாற்றுள்‌ 
அழுநீதுமால்‌ அப்பண்டி யச்சிறா 
முன்னே கொழுஞ்சீ லம்‌ கூலியாக்‌ 


கொண்டூர்மின்‌ பாகீர்‌' (சீவக, 
2621) 
பத்து Pattu (Ten) 
(1) இந்திரியம்‌ - senses 
அறுபதும்‌ பத்தும்‌ எட்டும்‌ 
ஆறினோடு அஞ்சும்‌ நான்கும்‌ 
துறுபறித்து அனைய நோக்கி 
(சுந்‌,தேவா.926: 1-2) 
பதடி Patati (chaff) 
(1) வீண்‌ - useless, waste 
எல்லாம்‌ எவனோ? பதடி 
வைகல்‌ - பாணர்‌ படுமலை 
பண்ணிய எழாலின்‌ வானத்து 
அஞ்சுவர நல்‌ இசை வீழ்‌ 
(குறு.323: 1-3) 
(2) பயனின்மை, பயனிலி - unuseful 


பயன்‌ இல்‌ சொல்‌ பாராடுவானை 
மகன எனல்‌ மக்கட்‌ பதடி எனல்‌ 


(குறள்‌ ,196) 

(3) பொய்ம்மை -untruth 
'படுபொருளின்றி நெல்லில்‌ 
பதடிபோல்‌ உள்ளிலார்‌ மெய்‌ 


(பெரிய,2717: 1-2) 


பதுமபுரம்‌ Patumapuram (a city) 


(1) வளமை -prosperous 
E வருதல்‌ ஒழியென்று நிறை 
பதுமபுரத்துக்கே' (நீலகேசி 267: 
1) 
பந்து Pantu (ball) 
(1) விளையாட்டு -play 
பந்தும்‌ பாவையும்‌ கழங்கும்‌ 


எமக்கு ஓழித்தே' (290.377: 4) 


(ஒப்பு) Ball அடக்கம்‌, உருண்டை, 
குழந்தைப்‌ பருவம்‌, 
நிலைபேறுடைமை, பூமி, பூமியின்‌ 


பம்பை 


ஆற்றல்‌, போர்‌, முழுமை, 
விண்ணுலகு, விளையாட்டுத்‌ தனம்‌. 


பம்பை Pampai (a drum) 





(1) 


பயின்‌ 


(1) 


துன்பம்‌ - affliction 
பைதல்‌ பம்பை இடங்கள்‌ எருக்கி' 
(பெருங்‌.உள்‌.36: 159) 


(பிசின்‌) Payin (gum) 
தகவின்மை - unworthy 
'நயவார்கண்‌ நல்குரவு நாணின்று 
கொல்லோ பயவார்கண்‌ செல்வம்‌ 
பரம்பப்‌ பயின்கொல்‌ 
வியவாய்காண்‌ வேற்கண்ணாய்‌ 
இவ்விரண்டும்‌ ஆங்கே நயவாது 
நிற்கு நிலை' (நாலடி,267) 


பருத்தி Parutti (cotton) 


(1) 


(2) 


எளிமை - simple, easy 

பருத்தி வேலிச்‌ சீறூர்‌ மன்னன்‌ 
(புறம்‌,299: 1) 

வேனிற்பருவம்‌ - summer 
கோடைப்‌ பருத்தி வீடுநிறை 
பெய்த' (புறம்‌,393: 12) 


பருந்து Paruntu (hawk) 


(1) 


(2) 


(3) 


(4) 


(5) 


(6) 


உயர்ச்சி - lofty, high 

ஈன்‌ பருந்து உயவும்‌ வான்‌ பொரு 
நெடுஞ்சினை' (நற்‌.3: 1) 

பகை, வெற்றி - enimity, victory 
பருந்து வீழ்ந்து எடுத்த பைந்‌ 
தலை அரவம்‌' (ஐங்‌.தி.1: 2) 

திறன்‌ - capability 

'பருந்து எறிந்தற்றாக்‌ கொள்ளும்‌' 
(கலி 82: 27) 

போர்‌ - war 

என்றூழ்‌ நின்ற புன்‌ தலை 
வைப்பில்‌, பருந்து இளைப்படு உம்‌ 
பாறு தலை ஓமை 

(அகம்‌,21: 14-15) 

குறிதவறாமை - aim, target, purpose 
எறி பருந்து உயவும்‌ என்றூழ்‌ நீள்‌ 
இடை' (அகம்‌.81: 9) 

அழிவு - destroy 

'உரைத்தவர்‌ நாவோ பருந்தெறியா 
தென்று சிலைத்தெழுந்து செம்மாப்‌ 
பவரே - மலைத்தால்‌ இழைத்த 
திகவா தவரைக்‌ கனற்றிப்‌ 


191: 


(7) 


பருந்து 


பலிப்புறத்‌ துண்பார்‌ உணா” 


(பழமொழி, 295) 


(ஆ) கழுகு Kaluku (vulture) 
இறப்பு - death 

கருங்கட்‌ காக்கையொடு கழுகு 
விசும்பு அகவ, சிறு கண்‌ யானை 
ஆள்‌ வீழ்த்துத்‌ திரிதரும்‌ நீள்‌ 
இடை அருஞ்சுரம்‌ என்ப 

(ஐங்‌,314: 2-4) 


(8) விரைவு / வேகம்‌ - fast, quick 
'சேயொளிச்‌ சிறையவேகக்‌ 
கழுகினுக்கு அரசு செய்வேம்‌' 
(கம்ப.கிட.991: 2) 

(இ) உவணம்‌ Uvanam (eagle) 

(9) வலிமை -strong 
விடமுடை அரவின்‌ உடல்‌ உயிர்‌ 
உருங்கு உவணம்‌' (பரி.4: 42) 

(10) உயர்வு - high, lofty 
வென்றி வேந்தரை வருக என்று 
உவணம்‌ வீற்றிருந்த பொன்‌ 
திணிந்த தோட்டு அரும்‌ பெறல்‌ 
இலச்சினை போக்கி 
கம்ப.அயோ 72: 1-2) 
வேகம்‌ 
'அஞ்சுவணத்தின்‌ ஆடை 
உடுத்தாள்‌ அரவு எல்லாம்‌ 
அஞ்சுவணத்தின்‌ வேகம்‌ 
மிகுந்தாள்‌ அருள்‌ இல்லாள்‌' 
(கம்ப.சுந்‌.173: 1-2) 

(F) உவணக்கொடி Uvanakkoti 

(11) உயர்வு / நிலைபேறு - lofty / 
eternal, perpectual 
'செவ்வாய்‌ உவணத்து உயர்‌ 
கொடியோயே' (பரி.2: 60) 

(௨) எருவை Eruvai 

(12) கொடுமை - cruel 

அமார்க்கண்‌ அமைந்த அவிர்‌ 


நிணப்‌ பரப்பின்‌ குழூஉச்‌ சிறை 
எருவை குருதி ஆர (பதி.67: 8-9) 


இறப்பு - death 
'குருதி ஆடிய புலவுநாறு 
இருஞ்சிறை எருவைச்‌ சேவல்‌ 


ஈண்டுகிளைத்‌ தொழுதி பச்சூன்‌ 
கொள்ளை சாற்றி, பறைநிவந்து” 
(அகம்‌,381: 9-11) 


பருந்து 


(ஊ) எழால்‌ 1341 


(13) தீமை - evil 


(14) கூடியுண்ணல்‌ 


(15) சினம்‌ - wrath / anger 
கருந்திண்‌ நாகத்தை நோக்கிய 
கலுழனின்‌ கனன்றான்‌' 
(கம்ப,சுந்‌,1099: 2) 
(ஐ) கருடன்‌ Karutan 
வலிமை - strength 
ஐம்பதினாயிரர்‌ அளவு இல்‌ 
ஆற்றலர்‌ மொய்ம்பினின்‌ எறுழ்‌ 
வலிக்‌ கருடன்‌ மும்மையார்‌' 
(கம்ப.சுந்‌ 1056: 3-4) 

(16) விரைவு, வெற்றி, திறன்‌ - speed, 
victory, capability 
கால்‌ ஆர்ந்த கதிக்‌ கருடன்‌ 


வங்காக்‌ கடந்த செங்காற்‌ பேடை 
எழால்‌ உற வீழ்ந்தென' 

(குறு.151: 1-2) 

இறப்பு - death 

மாவும்‌ மாக்களும்‌ படு பிணம்‌ 
உணீஇயர்‌, பொறித்த போலும்‌ 
புள்ளி எருத்தின்‌ புன்புற எருவை 
பெடை புணர்‌ சேவல்‌ குடுமி 
எழாலோடு கொண்டு, கிழக்கு 
இழிய' (பதி.36: 7-10) 


(er) பாறு Paru 

— communal feeling 
பாறு கிளை பயிர்ந்து படுமுடை 
கவரும்‌ (அகம்‌.175: 5) 


(ஏ) கலுழன்‌ Kalulan 


என்னும்‌ வென்றிக்‌ கடும்பறவை 
இவை அனைத்தும்‌' (நாலா.654: 4- 
5) 


(ஒ) கருடன்‌ டப்பக்கம்‌ 
செல்லுதல்‌ Karutan itapakkam cellutal 
(eagle flying to the left) 

(17) நன்மை - good omen 
'உலங்கொண்ட மணிப்புயனே 


பிரம்பூரா னந்த ரங்கா உன்பால்‌ 
செல்ல வலங்கொண்ட கருடனை 
யாம்‌ இடங்கண்டோம்‌ 
எழினரையான்‌ வலத்தே 
கண்டோம்‌ (தனிப்‌ 666) 


(ஒள) புள்‌ Pul (கருடன்‌) 


192 


பல்லி 
(1) 


(2) 


பல்லி ஒலித்தல்‌ 


விரைவு - Speed 
வேகப்‌ புள்ளின்‌ வெவ்விசை 
கேட்ட' (பெருங்‌,உஞ்‌.44: 44) 





(ஒப்பு) Eagle, Falcon, Hawk, 
Vulture  அரசத்தன்மை, அறிவு, 
ஆன்மா, ஆழ்ந்து நினைதல்‌, 
இறைநிலை, உயர்பண்பு, உயரம்‌, 
ஒளிக்கொள்கை, கவனமாகப்‌ 
பார்த்தல்‌, காற்று, கிறித்து, 
சூரியன்‌, தன்னடக்கம்‌, 
தன்னம்பிக்கை, தந்தை, தாய்மை, 
தைரியம்‌, தோற்ற உயர்வு, 
நிலைபேறுடைமை, நீண்டநாள்‌ 
வாழ்வு, நெருப்பு, நேர்மை, 
மறுபிறப்பு, மேன்மையான 
ஆற்றல்‌, வலிமை, வளமை, 
வானுலகம்‌, வேகம்‌; இறப்பு, 
கடுங்கழிவிரக்கம்‌, காலந்தாழ்த்தல்‌, 
செருக்கு, தண்டனை, தீமை, 


பகை, பழிதீர்வு, பொறாமை. 


Palli (lizard) 

உறுதி, பற்றுதல்‌ - firm, hold 
பொருந்தலால்‌ பல்லி போன்றும்‌ 
(# ous. 1895) 

பற்று - bind 

பல்லி நுண்‌ பற்றாக உடைவாள்‌ 
சாத்தி' (நாலா.255: 3) 


பல்லி ஒலித்தல்‌ Palli olittal 


(1) 


(2) 


(3) 


(4) 


முன்னறிவிப்பு - prediction 


ஓங்கு மலை வியன்‌ புனம்‌ 
படீஇயர்‌, வீங்குபொறி நூழை 
நுழையும்‌ பொழுதில்‌, தாழாது 
பாங்காப்‌ பக்கத்துப்‌ பல்லி 
பட்டென” (நற்‌.98: 3-5) 

நன்மை, தலைவன்‌ வரவு - good 


omen, hero’s arrival 
oe ee ee பருவரல்தீரப்‌ படுங்கொல்‌ 
வாழி நெடுஞ்சுவர்ப்‌ பல்லவி: 
(நற்‌,169: 2-3) 
நன்னிமித்தம்‌ — good omen 

. மனைவயின்‌ பல்லியும்‌ 
பாங்கு ஒத்து இசைத்தன' 
(கலி,11: 20-21) 
முன்னறிந்து கூறல்‌ - foretell 
கள்ளி முள்‌ அரைப்‌ பொருந்தி, 
செல்லுநர்க்கு உறுவது கூறும்‌ சிறு 


பலவின்கனி ஈ 


பலவின்கனி FF 


(1) 


பலவு 
(1) 


(2) 


(3) 


(4) 


(5) 


(6) 


செந்‌ நாவின்‌ மணி ஓர்த்தன்ன 
தெண்‌ குரல்‌ கணி வாய்‌, பல்லிய 
காடு இறந்தோரே!" 
(அகம்‌,151: 12-15) 


(ஒப்பு) Lizard ஆரோக்கியம்‌, 
இனப்பெருக்க வளம்‌, இராணுவ 
போர்முறைத்‌ திறம்‌, கடவுட்பற்று, 
தெய்வீக அகத்தூண்டுதல்‌, பாசம்‌, 
பொறுப்பு, மறுபிறப்பு, விவேகம்‌, 
வெட்கம்‌; தீமை, பகைமை 
எண்ணம்‌. 


Palavinkani I (fly in 
jack-fruit) 

அழிவு - annihilation 

'வாணார்‌ நுதலார்‌ வலைப்பட்டு 
அடியேன்‌ பலவின்கனி ஈயது 
போல்வதன்முன்‌ ஆணோடு 
பெண்ணாம்‌ உருவாகி நின்றாய்‌' 
சுந.தேவா .770: 5-7) 


Palavu (jack-fruit) 


இனிமை - sweetness 

செங்‌ காற்‌ பலவின்‌ தீம்‌ பழம்‌ 
மிசையும்‌' (நற்‌.232: 5) 
வளமை, அழகு - 
elegant 

பலவு உறு குன்றம்‌ போல, பெருங்‌ 
கவின்‌ எய்திய அருங்‌ காப்பினளே' 
(50.253: 8-9) 

பயன்‌ - useful 

பயம்‌ கெழு பலவின்‌ கொல்லிக்‌ 
குடவரை' (நற்‌,192: 8) 


பேரளவு, காமம்‌ - large, passion 

வேரல்‌ வேலி வேர்க்‌ கோட்‌ 
பலவின்‌ சாரல்‌ நாட செவ்வியை 
ஆகுமதி சிறுகோட்டுப்‌ 
பெரும்‌ பழம்‌ தூங்கியாங்கு, 
இவள்‌ உயிர்‌ தவச்சிறி து: 


காமமோ பெரிதே!” (குறு.18) 
நறுமணம்‌ - fragrance 

கலை தொட இழுக்கிய பூநாறு 
பலவுக்கனி' (குறு,90: 4) 

செல்வம்‌ - wealth 

'இன்‌ தீம்‌ பலவின்‌ ஏர்‌ கெழு 
செல்வத்து” (அகம்‌.282;: 11) 


(ஆ) ஆசினி Acin) 


luxuriant, 


193 


பவழம்‌ 


(7) எளிமை - simple 


(8) 


பேதை ஆசினி ஓசித்த' (நற்‌,51: 10) 


வளமை - luxuriant 
கடுங்கண்‌ மழவர்‌ களவ்‌, உழவு 
எழுந்த நெடுங்கால்‌ ஆசினி 


ஒடுங்காட்டு உம்பர்‌ 
(அகம்‌.91: 11-12) 


(இ) பலா Pala 

பயன்‌, இனிமை - use, sweetness 
ompr னாரைக்‌ களைந்திட 
டுதவாத கீழாயி னாரைப்‌ 
பெருக்குதல்‌ ௭ யாழ்போலும்‌ 
தீஞ்சொல்‌ மழலையாய்‌! தேனார்‌ 
பலாக்குறைத்துக்‌ காஞ்சிரை நட்டு 
விடல்‌' (பழமொழி.104) 


(F) கோளிப்பாகல்‌ Kolippakal 
மாண்பு, மாட்சி - noble, 
honourable 


'இடைக்குல மடந்தையர்‌ இயல்பில்‌ 


குன்றா மடைக்கலம்‌ தன்னொடு 
மாண்புடை மரபில்‌ 
கோளிப்பாகல்‌ கொழுங்கனித்‌ 


திரள்காம்‌' (சிலப்‌.16: 22-24) 


பவகாரணி Palakarani (a pond) 


(1) 


புனிதம்‌, சிறப்பு, கடவுட்டன்மை — 
holy, special, devine 

விண்ணோர்‌ ஏத்தும்‌ வியத்தகு 
மரபில்‌ புண்ணிய சரவணம்‌ 
பவகாரணியோடு இட்டசித்தி 
எனும்‌ பெயர்‌ போகி' (சிலப்‌,11: 
93-95) 


பவழம்‌ Pavalam (Coral) 


(1) 


சிவப்பு நிறம்‌ - red 
'பவழத்து அன்ன 
(குறு.கட.வா: 2) 


மேனி 


(ஆ) பவளம்‌ Pavalam (red) 
சிவப்பு நிறம்‌ 

பவளச்‌ செவ்வாய்ப்‌ பைங்கிளி 
கவரும்‌' (6.317: 4) 

(இ) துப்பு Tuppu 

சிவப்பு நிறம்‌ -red 

‘yst செயலைத்‌ துப்பு உறழ்‌ 
ஒண்‌ தளிர்‌' (ஐங்‌,273: 1) 


பழம்‌ 


(2) 


(m) துகிர்‌ Tukir 

சிவப்பு நிறம்‌, தூய்மை — red, 
purity 

மைஇல்‌ செந்துகிர்க்‌ கோவை 
(கலி .85: 4) 

(ஒப்பு) Coral கிறித்து சிலுவையில்‌ 


குருதி, 


பட்ட துன்பங்கள்‌, 
செவ்வாய்க்கோள்‌, நன்மை. 


பழம்‌ Palam (fruit) 


(1) 


(2) 


(3) 


(4) 


(5) 


(6) 


(7) 


இனிமை - Sweetness 

செங்‌ காற்‌ பலவின்‌ தீம்பழம்‌ 
மிசையும்‌' (நற்‌.232: 5) 

வளம்‌ - luxuriant 

கழனி மாஅத்து விளைந்து உகு 
தீம்‌ பழம்‌” (குறு.8: 1) 

போக இன்பம்‌ - conjugal pleasure 


'கைப்பழம்‌ இழந்த மந்தி 
கட்டியங்காரன்‌ ஒத்தது இப்பழம்‌ 
துரந்து கொண்ட சிலதனும்‌ 


என்னை ஓத்தான்‌ இப்பழம்‌ இன்று 
போகத்து இன்பமே போலும்‌ 
என்று மெய்ப்பட உணர்வு 
தோன்றி மீட்டிது கூறினானே' 
(சீவக.2726) 

மகளிர்‌ - women / feminity 
நல்வினை என்னும்‌ நன்பொன்‌ 
கற்பக மகளிரென்னும்‌ பலபழ 
மணிக்கொம்பீ ன்று பரிசில்‌ 
வண்டுண்ணப்‌ பூத்து' (ச வக,2728: 
1-2) 


(ஆ) கனி Kani 

இனிமை - sweetness 

ட. கடுவன்‌ ஊழுறு தீம்கனி 
உதிர்ப்பன' (குறு.278: 4-5) 

இனிய சொல்‌ - sweet words 
(இனிய உளவாக இன்னாத கூறல்‌ 
கனி இருப்ப காய்‌ கவர்ந்தற்று” 
(குறள்‌ 100) 

இன்பம்‌ -joy 

துனியும்‌ புலவியும்‌ இல்லாயின்‌, 
காமம்‌ கனியும்‌ கருக்காயும்‌ அற்று' 
(குறள்‌.1306) 

மூத்தோர்‌ / முதுமை - aged / 
seniors 

'மற்றறிவாம்‌ நல்வினை 
யாம்‌இளையம்‌ என்னாது 
கைத்துண்டாம்‌ போழ்தே கரவாது 


194 


(8) 


பள்ளம்‌ புகும்‌ புனல்‌ 


அறம்செய்ம்மின்‌ முற்றியிருந்த 
கனியொழியத்‌ தீ வளியால்‌ நற்காய்‌ 
உதிர்தலும்‌ உண்டு' (நாலடி..19) 
அழகு - beauty 

அருமுகத்த கனி ஆயின எலலாம்‌” 
(சூளா,1583: 1) 


(9) பயன்‌ - use 
கனிப்பொறை மலிந்து நின்ற 
கற்பகப்‌ பூங்கொம்பு ஒத்தார்‌ 
(6° வக,2541: 4) 

(10) அன்பு 
மாட்சி ந ரின்‌ மாண்சினை 
பல்கிய வேட்கை என்னும்‌ 
விழுத்தகு பெருமரம்‌ புணர்ச்சிப்‌ 
பல்பூ இணர்த்தொகை ஈன்று 
நோயி லின்பக்‌ காய்‌ பல 


தூங்கியாழ வற்‌ புக்கனி யூழறிந்‌ 
தேந்த' (பெருங்‌.வத்‌.9: 73-77) 


(இ) காழ்‌ இல்‌ கனி Kal il kani 
(seed less fruit) 


(11) அன்பு / காமம்‌ - love / passion 


தாம்‌ வீழ்வார்‌ தம்‌ வீழப்பெற்றவர்‌ 
பெற்றாரே, காமத்துக்‌ காழ்‌ இல்‌ 
கனி' (குறள்‌.1191) 


Fruit 


ஆன்மீக 


அமைதி, 
வளம்‌, 


(ஒப்பு) 
அறிவுநுட்பம்‌, 
நிறைவளம்‌, பாக்கியம்‌, 
பெருந்தகைமை, முடிவு, மூல 
வளமை, வானுலக வாழ்த்து. 


பழத்தின்‌ இரதம்‌ Palattin iratam (fruit 


juice) 


(1) 


பள்ளம்‌ புகும்‌ புனல்‌ 


இறைமை, கடவுட்டன்மை - god, 
devine 
LIENT அமுதமாம்‌ பாலின்‌ 
நெய்யாம்‌ பழத்தின்‌ இரதமாம்‌ 
பாட்டில்‌ பண்ணாம்‌ ஒருகால்‌ 
உமையாளோர்‌ பாகனுமாம்‌' 


(திருநா.தேவா.897: 3-5) 


Pallam pukum 


punal (water flowing to ditch) 


(1) 


பிரியாதுள்ளி 
பள்ளம்‌ புகும்புனல்‌ போன்றகத 


தடையின்மை, 
unobstructed, speed 
'உள்ளம்‌ 


விரைவு j 


புகுமொருகாற்‌ 
உள்ளுதொறும்‌ 


பள்ளி 


மாறிய பாடையும்‌ எலும்பும்‌ 


தேவரும்‌ பான்மையளே' 


(திருக்கோ .25: 379. 3-4) 


(ஆ) பள்ளம்‌ படரும்‌ நீர்‌ Palam 


patarum nir 


விரைவு - fast, quick 

'இன்னே போது மேகுமின்‌ 
விரைந்தெனப்‌ பள்ளம்‌ படரும்‌ 
பன்னீர்‌ போலவன்‌'்‌ 


(பெருங்‌, மகத]: 88-89) 


பள்ளி மாறிய பாடையும்‌ எலும்பும்‌ 
Palli mariya pataiyum elumpum 


(1) 


பளிக்கறை மண்டபம்‌ 


கடுமை - severity 
பள்ளி மாறிய பாடையும்‌ 
எலும்புமே பரந்து கள்ளி! 


யாரிடைக்‌ கலந்ததோர்‌ தோற்றமும்‌ 
கடிதே' (நீலகேசி .30: 3-4) 


Palikkaral 


mantapam (marble hall) 


(1) 


தெளிவு -clear / transparent 
'விளிப்பறை போகாது 
மெய்புறத்து இடுஉம்‌ பளிக்கறை 
மண்டப முண்டத னுள்ளது' 
(மணி .3: 63-64) 


பளிங்கு Palinku (marble) 


(1) 


(2) 


(3) 


(4) 


உயர்வு / ஒளி - lofty / bright 
ஒளிறு வான்‌ பளிங்கொடு செம்‌ 
பொன்‌ மின்னும்‌ (நற்‌,292: 6) 


தூய்மை / மாசின்மை / 


குற்றமின்மை - spotless / pure / 
blemishless 
மை இல்‌ பளிங்கின்‌ அன்ன 


தோற்ற” (அகம்‌,399: 13) 
வெளிப்படை / தெளிவு - 
revealing / obvious 

அடுத்தது காட்டும்‌ பளிங்குபோல்‌ 
நெஞ்சம்‌ கடுத்தது காட்டும்‌ முகம்‌' 
(குறள்‌ .706) 

மென்மை - soft 

மெய்ப்‌ போதின்‌ நங்கைக்கு அணி 


அன்னவள்‌ மென்‌ பளிங்கில்‌்‌ 
(கம்ப,பால.851: 1) 
(ஒப்பு) Marble, 0 stal uartz 


அழகு, அறிவுநுட்பம்‌, ஆன்மா, 


195 


பறை 
உரிமை, உள்ளுணர்வால்‌ அறிகிற 
ஆற்றல்‌, ஊடுருவல்‌, 
எண்ணங்களின்‌ ஒளியுருவல்‌ 
நிலை, கடவுள்‌, திறம்‌, தூய்மை, 


நிலைபேறு, நீடிப்பாற்றல்‌, நேர்மை, 
முழுமை, வழிபாடு, விண்ணுலகப்‌ 
பொருள்கள்‌, வெற்றி. 


பறத்தல்‌ Parattal (flying) 


(1) 


விரைவு / வேகம்‌ - quick, fast 
புறத்தரல்‌ விசையினும்‌ 
பண்ணினும்‌ மண்மிசை 
(பெருங்‌.உஞ்‌.48: 72) 


பறை Parai (drum) 


(1) 


(2) 


(3) 


(4) 


(5) 


(6) 


ஓசை -sound 
'இழுமென இழிதரும்‌ பறைக்‌ குரல்‌ 
அருவி” (பதி ,70: 24) 


நினைவு, நினைத்தல்‌ - thought, 
thinking 

ஓர்த்தது இசைக்கும்‌ பறை போல்‌, 
நின்‌ நெஞ்சத்து வேட்டதே 
கண்டாய்‌, கனா' (கலி 92: 21-22) 
ஒலி, அறிவித்தல்‌ — noise, 
announce 

அறை பறை அனைய நீரோர்‌ அரு 
மறைக்கு ஆவரோதான்‌' 
(கம்ப,பால,966; 4) 

(ஆ) பறை அறைதல்‌ Parai araital 


(drumming) 

வெளிப்படுத்தல்‌ — reveal, disclose 
அறை பறை அன்னர்‌ கயவர்‌ - தாம்‌ 
கேட்ட மறை பிறர்க்கு உய்த்து 
உரைக்கலான்‌' (குறள்‌ .1076) 
மறைபொருளைப்‌ புலப்படுத்தல்‌ - 
reveal a secret 

மறை பெறல்‌ ஊரார்க்கு அரிது 
அன்றால்‌ - எம்போல்‌ அறை பறை 
கண்ணார்‌ அகத்து” (குறள்‌.1180) 


(இ) பறைக்குக்‌ காப்பிடல்‌ 
Paraikkuk kappital 
மறைபொருளைக்‌ காத்தல்‌ 
secret 

(வெள்ளமாண்‌ பெல்லாம்‌ உடைய 
தமரிருப்ப உள்ளமாண்‌ பில்லா 
ஒருவரைத்‌ - தெள்ளி மறைக்கண்‌ 
பிரித்தவரை மாற்றா தொழிதல்‌ 


— keep 


பன்றி 


(7) 


(8) 


பன்றி 
(1) 


(2) 


(3) 


(4) 


பறைக்கண்‌ கடிப்பிடு மாறு' 


(பழமொழி. 178) 


(m) தூரியம்‌ (மங்கலப்‌ பறை) 
Turryam 

அரசமைதி -royalty 

'மன்னவற்கு ஏழிசைத்‌ தெழுந்த 
தூரியம்‌' சூளா.1055: 3) 


(௨) பறை கிழிதல்‌ Parai kilital 
பயன்பாடின்மை - of no use 
'இறைகளோடு இசைந்த இன்பம்‌ 
இன்பத்தோடு இசைந்த வாழ்வு 
பறைகிழித்து அனைய போர்வை 
பற்றியான்‌ நோக்கினேற்கு்‌ 


்‌ (சுந்‌.தேவா.924: 1-2) 


Panri (pig) 

தறுகண்மை / வீரம்‌, அஞ்சாமை 
— brave / courageous, fearless 
சிறுதினை மேய்ந்த தறுகட்‌ பன்றி' 
(ஐங்‌.262: 1) 

வலிமை - strong 

'வன்பெரும்‌ பன்றி தன்னை 
எரியினில்‌ வதக்கி மிக்க 
(பெரிய .766: 5-6) 


(ஆ) பன்றி ஒருத்தல்‌ Panl oruttal 
(male pig) 


சினம்‌ - wrath 
சிறு கட்‌ பன்றி பெருஞ்சின 
ஒருத்தல்‌ (நற்‌.82: 7) 


(இ) களிறு Kaliru 

திருமால்‌ -vishnu 

'நானிலம்‌ துளக்கு அற முழு முதல்‌ 
நாற்றிய பொலம்‌ புனை இதழ்‌ 
அணி மணி wim பேர்‌ அணீ 
இலங்கு ஒளி மருப்பின்‌ களிறும்‌ - 
ஆகி மூஉரு ஆகிய தலைபிரி 
ஒருவனை! (பரி,13: 34-37) 


(FF) கேழல்‌ Kகlal (boar) 

திருமால்‌ -vishnu 

கேழல்‌ திகழ்தரக்‌ கோலமொடு 
பெயரிய ஊழி ஒருவினை 
உணர்த்தலின்‌' (பரி.2: 16-17) 


196 


பன்றி 
(௨) கோட்டுமா ஊர்தல்‌ Kottuma 


urtal (riding a boar) 

(5) தீமை, இறப்பு, இழிவு -evil omen 
(dream) 
கோவலன்‌ கூறுமோர்‌ குறுமகன்‌ 
தன்னால்‌ காவல்‌ வேந்தன்‌ கடிநகர்‌ 
தன்னில்‌ நாறைங்‌ கூந்தல்‌ நடுங்கு 
துயரெய்தக்‌ கூறைகோட்‌ பட்டுக்‌ 
கோட்டுமா ஊரவும்‌ .. .. .. .. நனவு 
போல நள்ளிருள்‌ யாமத்துக்‌ கனவு 
கண்டேன்‌ கடிதீங்கு உறுமென' 
(சிலப்‌.15: 95-106) 


(et) ஏனம்‌ Enam 

(6) விரைவு - fast 
'கைவரைகளும்‌ வெருவுறமிடை 
கானெழுவதோர்‌ ஏனம்‌ பெய்கரு 
முகிலென இடியொடு பிதிர்கனல்‌ 
விழி சிதறி மொய்வலைகளை 
அறநிமிர்வுற முடுகிய 
கடுவிசையில்‌' (பெரிய 736: 3-8) 

(7) திருமால்‌ -vishnu 
ஆதி ஏனமதாய்‌ இடக்கல உற்றான்‌ 
என்று அதனை வந்தணைதரும்‌ 
கலுழன்‌” (பெரிய,18: 7-8) 

(8) வேகம்‌, வலிமை - speed, strength 
கடுமுரண்‌ ஏனம்‌ ஆகி, 
முன்கலந்து' (திருவா .4: 6) 


(er) கருவிலங்கு Karuvilanku 


இழிவு - low, mean 
'இழிவாகும்‌ கருவிலங்கும்‌ 
பறவையுமாய்‌ எய்தாமை' 


(பெரிய 1981: 5-6) 


(ஏற வலையிற்‌ பிழைச்‌ பன்‌ 
Valatyir pilaitta panri 

(9) வெல்லற்கருமை 
மாதவன்‌ என்‌ மணியினை 
வலையிற்‌ பிழைத்த பன்றி போல்‌ 
ஏதும்‌ ஒன்றும்‌ கொளத தாரா 
ஈசன்‌ தன்னைக்‌ கண்டீரே 


நாலா 641: 1-4) 


(ஒப்பு) Pig, Wild Boar அஞ்சாத 
தன்மை, அதிர்ஷ்டம்‌, ஆண்மை, 
ஆற்றல்‌, இனப்பெருக்க வளம்‌, 
இயல்நிலை கடந்த தன்மை, 
சுதந்திரம்‌, தூய்மைப்படுத்துதல்‌, 


பனி 


நீடிப்பாற்றல்‌, புயல்‌, வளமை, 
வராக அவதாரம்‌, அருவருப்பான 
அழுக்குடைய தன்மை, அழிவு, 
கட்டுக்கடங்காத தன்மை, 
பேருண்டி, முட்டாள்தனம்‌. 


பனி Pani (dew) 
(1) நுட்பம்‌ - subtle, minuteness 


(2) 


(4) 


(5 


S” 


(6) 


(வெண்‌ கோடு இயம்ப,நுண்‌ பனி 
அரும்ப' (நற்‌,58:7) 

கடுமை, நடுக்கம்‌ — severe, 
shivering 

கடும்‌ பனி அற்சிரம்‌ நடுங்க, 
காந்தக' (நற்‌, 86:4) 

தண்மை -cool 

கண்ணும்‌ தன்‌ பனி வைகின: 
அன்னோ!' (நற்‌. 197:3) 

சிறுமை / சிறிய அளவு - 
smallness / small quantity 
'இனியாரை உற்ற இடந்தீர்‌ 
உபாயம்‌ முனியர்‌ செயினும்‌ 
மொழியால்‌ முடியா துனியால்‌ 
திரையுலாம்‌ தூங்குநீ re சேர்ப்ப! 
பனியால்‌ குளம்நிறைதல்‌ இல்‌ 
(பழமொழி.127) 

நிலையாமை - transitory 
மீனிற்குமோ இந்த வெங்கண்‌ 
சுறாமுனம்‌ வீசுபனி தானிற்குமோ 
இக்கதிரவன்‌ தோற்றத்தில்‌ 
தார்மன்னனே' (தனிப்‌. 114: 3-4) 


(ஆ) புற்பனி Purpani 
நிலையாமை, அழிவு 
அறியாப்‌ பருவத்‌ தடங்காரோடு ஒன்றி 
நெறியல்ல செய்தொழுகி யவவும்‌ 
நெறியறிந்த நற்சார்வு சாரக்‌ கெடுமே 
வெயின்முறுகப்‌ புற்பனிப்‌ பற்றுவிட 
டாங்கு' (நாலடி.171) 


(இ) வெயிலுறு பனி Veyiluru pani 


அழிவு 
மின்னின்‌ ஒத்து இறக்கும்‌ செல்வம்‌ 
வெயிலுறு பனியினீங்கும்‌' 


(சீ வக,1537: 2) 
(m) புல்‌ நுனைப்‌ பனிநீர்‌. Pul nunaip 


paninir 
நிலையாமை / அழிவு 


197 


பனுவல்‌ 


(1) 


(2) 


(3) 


(4) 


(5) 


(6) 


(7) 


(8) 


(9) 


பனுவல்‌ 


புல்‌ நுனைப்‌ பனிநீர்‌ அன்ன 
மனிசரைப்‌ பொருள்‌ என்று உன்னி' 


(sbu u 5.1252: 3) 


(ஒப்பு) Dew, Ice, Mist, Snow 





இளமை, உறக்கம்‌, கன்னிமை, 
குளிர்காலம்‌, தூய்மை, நினைவு, 
பிரித்தெடுத்தல்‌, புத்துணர்ச்சி, 
பேரெண்ணிக்கை, மறைத்தல்‌, 
மறுபிறப்பு, மென்மை, மீட்பு, 
வளமை, வெண்மை, இறப்பு, 


நிலையாமை, போலிப்புகழ்ச்சி. 


Panuval (text / book) 


பயன்‌ - usefulness 

பயன்‌ தெரி பனுவற்‌ பை தீர்‌ 
பாண!' (நற்‌.167:6) 

நுண்மை - minuteness / subtle 
நுணங்கு நுண்‌ பனுவல்‌ போல, 
கணம்‌ கொள (நற்‌.353: 2) 
மாசின்மை, தூய்மை - spotless, 
pure - 

(மாசு இல்‌ பனுவற்‌ புலவர்‌ புகழ்‌ 
பல நாவின்‌ புனைந்த நன்‌ கவிதை 
மாறாமை' (பரி.6: 7-8) 

புகழ்‌, நயம்‌ - famous, meritorious 
நல்‌ இசை நிறுத்த நயம்‌ வரு 
பனுவல்‌' (அகம்‌.352: 13) 

நன்மை - good / beneficial 

௨. உயிரை இல நல்‌ பனுவல்‌, 
நால்‌ வேதத்து' (புறம்‌.15: 16-17) 


(ஆ) நூல்‌ Nul 

அறம்‌ - ethics 

மருந்து உரை இருவரும்‌, திருந்து 
நூல்‌ எண்மரும்‌' (பரி,8: 5) 

ஞானம்‌ / அறிவு - wisdom / 
knowledge 

விரிநூல்‌ அந்தணர்‌ விழவு 
தொடங்க, புரிநூல்‌ அந்தணர்‌ 
பொலம்‌ கலம்‌ ஏற்ப' (பரி) 11: 78- 
79) 

(பரி,11: 78-79) 

நெறிமை - principle / code 

‘Sob வேறு செய்தியின்‌ நூல்‌ 
நெறி பிழையாது' (கலி,99: 3) 
செம்மை - refinement 

செந்‌ நூற்‌ கழி ஒருவன்‌ கைப்‌ 
பற்ற, அந்‌ நூலை முந்‌ நூலாக 


பாகு 
கொள்வானும்‌ போனம்‌' (கலி,103: 
30-31) 
அறிவு - knowledge 


'நூல்‌ அறி வலவ!' (அகம்‌,] 14: 8) 


பாகு Paku (syrup) 
(1) இனிமை - sweet 
கோகிலம்‌ நவில்வன இளையவர்‌ 
குதலைப்‌ பாகு இயல்‌ கிளவிகள்‌ 
அவர்‌ பயில நடமே' (கம்ப.பால 81: 


1-2) 


பாகு (வெற்றிலை) Paku (betel leaf) 


(1) பசுமை நிறம்‌ - green 
பசுங்கிளிச்‌ சிறையெனப்‌ பக்க 
நிறைத்த பாகும்‌ சாந்தமும்‌ 
போகமொடு புணர்ந்த 
(பெருங்‌.இலா 3: 62-63) 

பாகு (பாக்கு) Paku (areca nut) 

(1) தூய்மை - purify 
'நிறந்தூய்தா நீரினால்‌ 
வாயதுூய்தாம்‌ பாகால்‌ 


(நீலகேசி 278: 1) 


பாசி Paci (moss) 

(1) அசைவு - move 
கிடங்கில்‌ அன்ன இட்டுக்‌ கரைக்‌ 
கான்‌ யாற்றுக்‌ கலங்கும்‌ பாசி நீர்‌ 
அலைக்‌ கலாவ' (5.65: 2-3) 
நிலையாமை - impermanent 
ஊர்‌ உண கேணி உணதுறைத்‌ 
தொக்க பாசி அற்றே பசலை 
காதலர்‌ தொடுவுழித்‌ தொடுவுழி 
நீங்கி, விடுவுழி விடுவுழிப்‌ 
பரத்தலானே' (குறு.399) 
நொய்மை - fragile / worn out 
பாசி அன்ன சிதர்வை நீக்கி! 
(பெரும்‌ 468) 
ஆபத்து - danger 
விழுந்தோர்‌ மாய்க்கும்‌ குண்டு 
கயத்து அருகா, வழும்பு கண்‌ 
புதைத்த நுண்‌ நீர்ப்‌ பாசி அடி 
நிலை தளர்க்கும்‌ அருப்பமும்‌ 
உடைய' (மலை.220-222) 
திறனின்மை -- incapacity 
பரந்த திறலாரைப்‌ பாசிமேல்‌ 
இட்டுக்‌ கரந்து மறைக்கலும்‌ 
ஆமோ? - நிரந்து எழுந்து வேயின்‌ 


(2) 


(3) 


(4) 


(5) 


198 


பாதிரி 


திரண்டதோள்‌ வேல்கண்ணாய்‌ 
விண்‌ இயங்கும்‌ ஞாயிற்றைக்‌ 
கைம்மறைப்பார்‌ இல்‌' (பழமொழி, 
32) 

(ஒப்பு) Moss அன்பு, நட்பு, 
பணிவு, மறைகாப்பு; சலிப்பு, 


பாஞ்ச சன்னியம்‌ 8௦ canniyam 
(conch) 
(1) போர்‌ - war 
படை போர்‌ புக்கு முழங்கும்‌ அப்‌ 
பாஞ்ச சன்னியமும்‌ பல்லாண்டே 
(நாலா .2: 7-8) 


பாடலி Patali (a city) 


(1) வளமை / செழிப்பு - luxuriant / 
fertile 
'பொன்மலி பாடலி” (குறு.75: 4) 


பாண்டில்‌ (கண்ணாடி) 78111 (mirror) 


(1) தூய்மை / வெண்மை - pure / 
white 
தோல்‌ எறி பாண்டிலின்‌ வாலிய 


DWT (அகம்‌,217: 8) 


பாத பீடிகை Pata pitikai (alter (of 
Buddha’s feet)) 
(1) புனிதம்‌ - holy 
அதி முதல்வன்‌ அறவாழி 
ஆள்வோன்‌ பாத பீடிகை 
பணிந்தனள்‌ ஏத்தி” (மணி.6: 11-12) 


Patiri (a tree) 

வேனிற்காலம்‌ - summer 

வேனிற்‌ பாதிரிக்‌ கூன்மல ரன்ன 
(குறு.147: 1) - 

கேடின்மை - harmless 

பாதிரிப்பூப்‌ புத்தோடு 
பாழ்ப்பினும்‌ தான்‌ பல்வழியும்‌ 
தாதுரித்தாம்‌ கேடின்மை என்பது 
நுன்‌ தத்துவமோ?” (நீலகேசி 202: 1- 


பாதிரி 
(1) 


(2) 


2) 

(3) கல்வி, நறுமணம்‌ - education, 
fragrance 
கலலாரே ஆயினும்‌ கற்றாரைச்‌ 


சேர்ந்தொழுகின்‌ நல்லறிவு நாளும்‌ 
தலைப்படுவர்‌ தொல்சிறப்பின்‌ 


பாம்பு 


பாம்‌ 


(1) 


(2) 


(3) 


(4) 


(5) 


(6) 


(7) 


(8) 


(9) 


ஒண்ணிறப்‌ பாதிரிப்பூச்‌ சேர்தலாற்‌ 
புத்தோடு தண்ணீர்க்குத்‌ தான்‌ 
பயந்தாங்கு' (நாலடி.139) 


Pampu (snake) 

இறப்பு - death 

. அழல்‌ உமிழ்‌ அகன்‌ பை 
பாம்பு உயிர்‌ அணங்கியாங்கும்‌' 
(நற்‌,75: 2-3) 

கடுமை - fierce 

கடும்‌ பாம்பு வழங்கும்‌ தெருவில்‌ 
(குறு,354: 5) 

வலிமை - strong 

பாம்பு மதன்‌ அழியும்‌ பானாட்‌ 
கங்குலும்‌' (அகம்‌:8; 4) 

விரைவு - fast 

தண்‌ நில மருங்கில்‌ போழ்ந்த 
வழியுள்‌, நிரை செல்‌ பாம்பின்‌ 
விரைபு நீர்‌ முடுக' 

(அகம்‌,324: 12-13) 

சினம்‌ - wrath 

'தாங்காச்‌ சினத்தொடு காட்டி 
உயிர்‌ செகுக்கும்‌ பாம்பும்‌ அவைப்‌ 
படில, உய்யுமாம்‌' (கலி.140; 21-22) 
அச்சம்‌ - fear 

'அழல்‌என உயிர்க்கும்‌ அஞ்சுவரு 
கடுந்திறல்‌ பாம்புபடப்‌ புடைக்கும்‌ 
(திருமுரு. 149-150) 

தீமை / அன்பின்மை - evil / 
affectionless 

'உடம்பாடு இலாதவர்‌ வாழ்க்கை 
குடங்கருள்‌ பாம்போடு உடன 
உறைந்தற்று' (குறள்‌.390) 

பகை - enmity 

'தெற்றப்‌ பகைவர்‌ இடர்ப்பாடு 
கண்டக்கால்‌ மற்றுங்கண 
ணோடுவர்‌ மேன்மக்கள்‌ - தெற்ற 
நவைக்கப்‌ படுந்தன்மைத்‌ தாயினும்‌ 
சான்றோர்‌ அவைப்படின்‌ சாவாது 
பாம்பு' பழமொழி, 86) 

வஞ்சனை - deceive 

தலைமை கருதும்‌ தகையாரை 
வேந்தன்‌ நிலைமையால்‌ நேர்செய்‌ 


திருத்தல்‌ த்‌ மலைமிசைக்‌ 
காம்பனுக்கும்‌ மெந்தோளாய்‌! 
அல்தன்றோ ஓரறையுள்‌ 
பம்போடுடனுறையும்‌ ஆறு” 


(பழமொழி. 253) 


(10) ஆற்றல்‌ - power 


பாம்பு 


சீர்த்தகு மன்னர்‌ சிறந்தனைத்துங்‌ 
கெட்டாலும்‌ நேர்த்துரை போழுய்த்‌ 
தனித்தாயக்‌ கண்ணும்‌ 
இளைதென்று பாம்பிகழ்வா ரில்‌ 
(பழமொழி. 277) 


(11) துன்பம்‌ - misery 


ure உயிர்செகுக்கும்‌ 
பாம்பொடும்‌ இன்னா மரீஇப்‌ 
பின்னைப்‌ பிரிவு' (நாலடி .220) 


(ஆ) அரவு Aaravu 

துன்பம்‌ - pain 

அணங்குடை அரவின்‌ ஆர்‌ இருள்‌ 
நடு நாள்‌' (6.168: 8) 


(12) விடத்தன்மை / நச்சுத்தன்மை - 


poisonous 

கடு ஒடுங்கு எயிற்ற அரவுத்‌ தலை 
பனிப்ப (புறம்‌.17: 38) 

சினம்‌ - anger 

வெஞ்சின அரவின்‌ பைந்தலை 
துமிய” (குறு.190: 4) 

அச்சம்‌ - fear 

அரவுஇரை தேரும்‌ அஞ்சுவரு 
சிறுநெறி' (அகம்‌,258: 10) 


(13) கொடுமை - cruel 


கொடியோர்‌ இன்று, அவன்‌ 
கடியுடை வியன்புலம்‌ உருமும்‌ 
உரறாது; அரவும்‌ தப்பா' 
(பெரும்‌.41-42) 

பகை - enmity 

அரவுக்‌ குறும்பு எறிந்த சிறுகட்‌ 
தீர்வை (மலை.504) 


(14) கொல்லும்‌ தன்மை -killing 


கொல்லும்‌ அரவின்‌ மயங்கிச்‌ 
சிறியார்‌ கொண்ட தொடர்பின்‌' 
(ச வக.1416.3) 


(இ) அரா Ara 

வலிமை - strong 

பகைவர்‌ பணிவிடம்‌ நோக்கித்‌ 
தகவுடையார்‌ தாமேயும்‌ நாணித்‌ 
தலைச்செல்லார்‌ காணாய்‌ 
இளம்பிறை ஆயக்கால்‌ திங்களைச்‌ 
சேராது அணங்கருந்‌ துப்பின்‌ MTT 
(நாலடி .241) 

துன்பம்‌, தீமை, விடத்தன்மை - 
affliction, evil, poisionous 

அணங்கு வாள்‌ விட அரா 
அணுகும்‌ எல்லையும்‌ குணம்‌ 
கெடது ஒளி விரி குளிர்‌ வெண்‌ 


பாம்பு 


திங்கள்போல்‌' (கம்ப,அயோ,138: 1- 
2) 


(FF) ல்‌அரா கதுவல்‌  Nalara 
katuval (snake bite) 
துன்பம்‌ - suffering 
நல்‌அராக்‌ கதுவியாங்கு என்‌ 


3 


அல்லல்‌ நெஞ்சம்‌ அலமல்க்குறுமே 
(குறு.43: 4-5) 


(௨) பாப்பு Pappu 

தீமை - evil 

படர்‌ சிறைப்‌ பல்‌ நிறப்‌ பாப்புப்‌ 
பகையைக்‌ கொடியெனக்‌ கொண்ட 
கோடாச்‌ செல்வனை'்‌ 


(uf) .13: 38-39) 


(15) திறல்‌ - capacity / capability 


i கடுந்‌ திறல்‌ பாப்புக்‌ 
கடுப்பு அன்ன கோப்பி வான்‌ 
கோட்டு' (அகம்‌.348: 6-7) 


(ஊ) நாகம்‌ Nakam 

ஆற்றல்‌ - power 

நாகம்‌ நாணா, மலை வில்லாக 
(பரி .5: 24) 

அச்சம்‌ -fear 

ஒளி திகழ்‌ உத்தி உருகெழு நாகம்‌' 
(பரி.12: 4) 


ர 


(16) நச்சுத்தன்மை/விடம்‌, வேகம்‌, திறல்‌ 


— poisonous, quickness, capacity 
நஞ்சுடை வால்‌ எயிற்று, ஐந்‌ 
தலை சுமந்த, வேக வெந்‌ திறல்‌, 
நாகம்‌ புக்கென' (புறம்‌.37: 1-2) 
சினம்‌ - wrath 

கதநாகம்‌ புற்றடையக்‌ காரேறு சீற்‌ 
(திணைமாலை. 177) 


(17) வலிமை - prowess 


'பையுடை நாகப்பகைக்‌ 
கொடியானுக்குப்‌ பல்லாண்டு 
கூறுவனே' (நாலா 8: 7-8) 


(18) காலம்‌ / நேரம்‌ -time 


சுமைத்தயிர்‌ வேய்ந்த சோற்றில்‌ 
துய்த்து இனிதாக நம்மை 
அமைத்தநாள்‌ என்னும்‌ நாகம்‌ 
விழுங்கப்பட்‌ டன்ன தங்கண்‌' 
(ச£வக,2617: 1-2) 


(எ) உரும்‌ எறி பாம்பு Urum eri 


pampu (thender struck snake) 


(21) தவிப்பு, 


பாம்பு 


(19) துன்பம்‌ - affliction 


பருமப்‌ பனைஎருத்தின்‌ பல்யானை 
புண்கூர்ந்து உரும்‌எறி பாம்பின்‌ 
புரளும்‌' (களவழி 38: 1-2) 

(ஏ) மணி ப ஈகம்‌ 
Arumani ilanta nakam (snake, losing 
gem) 


(20) துன்பம்‌ - affliction 


அருமணி இழந்த நாகம்‌ 
போன்றதும்‌ இன்னுயிர்‌ இழந்த 
யாக்கை யென்னத்‌ துன்னிய சுற்றம்‌ 
துயர்க்கடல்‌ வீழ்நீததும்‌' (சிலப்‌, 13: 
58-60) 

துன்பம்‌ — distress, 
affliction 

'அருமணி இழந்தோர்‌ நாகம்‌ 
அலமருகின்றது ஒத்தாள்‌' (சீவக. 
1508.4) 


(ஐ) யேறுண்ட ஈகம்‌ 
Itiyerunta nakam 

துன்பம்‌ - affliction 
'இடியேறுண்ட நாகம்‌ போலக்‌ 
கொடியேர்‌ சாயல்‌ கொழுங்கவின்‌ 
வாட்‌” (பெருங்‌.இலா.10: 112-113) 


(ஓ) ன்மணி ர்‌ ரகம்‌ 
Nanmani ilanta nākam 

துன்பம்‌, துயரம்‌ - sorrow, grief 
நன்மணி இழந்த நாகம்‌ 
போன்றவள்‌ தன்மகள்‌ வாராத்‌ 
தனித்துயர்‌ உழப்ப' (மணி.7: 131- 
132) 


(ஓ) நச்செயிர்‌ வின்‌ நோக்‌ 
Nacceyirru aravin nokku (poisonous 
snake’s look) 


(22) அச்சம்‌, நடுக்கம்‌ - dread, tremble 


'நச்செயிற்றரவின்‌ நோக்கின்‌ 
மன்னரை நடுங்க நோக்கி 
(௪£வக.2494: 1) 


(ஒள) புற்று அடங்கு அரவு 
Purru atanku aravu(snake in (termite) 
mound) 


(23) மறைவு -hidden / concealed 


'புற்றடங்கு அரவின்‌ புக்கொளித்து 
அடங்கினன்‌' (மணி 20: 80) 


பாம்புறையும்‌ புற்று பால்‌ 


(௧) மாசுணம்‌ (மலைப்பாம்பு) கடிகமழ்‌ பாரிசாதம்‌ 
Macunam (python) அதனொடெடொர்‌ காம வல்லி 
துன்பம்‌ - affliction (Garr. 1563: 5-6) 
வாழ்‌ மனை புகுந்தது ஆண்டு ஓர்‌ 
மாசுணம்‌ வரக்‌ கண்டன்ன பால்‌ Pal (milk) 
(கம்ப,ஆரண்‌.715: 3) (1) வெண்மை - white 

படு திரை கொழீஇய பால்‌ நிற 
(ஒப்ப) Snake, Python அரச | எக்கர்‌' (நற்‌ .49:1) 
உரிமை, ஆழம்‌, உள்‌ ஆற்றலின்‌ (2) இனிமை - sweet 
வடிவம்‌, ஒளி, கடவுட்டன்மை, வீங்கு சுரை ஜெழுங்க வாங்கி, 
கவர்ச்சி, குண்டலினி சக்தி, தீம்‌ பால்‌ (நற்‌.57:5) 
குணப்படுத்துதல்‌, சக்தி, (3) பயன்‌ - use 
செயலறிவு, தெய்வீக உரிமை, 'இன்‌ தீம்‌ பாற்பயம்‌ கொணமார்‌' 
நிலைபேறு, நிலம்‌, போர்முறைத்‌ (நற்‌.80:2) 
திறம்‌, மறுபிறப்பு, மின்னல்‌, (4) வளமை - fertile 
மீட்பு, முன்னறிவித்தல்‌, பால்‌ பல ஊறுக! பகடு பல 
மறைபொருள்‌, மயக்கநிலை, சிறக்க!” (ஐங்‌,3:2) 
மெய்யுணர்வு, வரம்பு கடந்த (5) நன்மை - goodness 
நிலை, வலிமை, வலியத்‌ தாக்கும்‌ பண்பு இலான்‌ பெற்ற 
தன்மை, வளமை, விழிப்புநிலை; பெருஞ்செல்வம்‌ - நன்‌ பால்‌ கலம்‌ 
அடிமைத்தனம்‌, அழிவு, இருள்‌ தீமையால்‌ திரிந்தற்று' 
இறப்பு, இயற்கையின்‌ ஆபத்தான (குறள்‌ .1000) 
வலிமை, கழிகாமம்‌, கீழுலகம்‌, (6) பெரியார்‌ - the great / noble 
சோம்பல்‌, தீமை, தீய பாலோடு அளாயநீர்‌ பாலாகும்‌ 
எண்ணங்கள்‌, தண்டனை, பாலியல்‌ அல்லது நீராய்‌ நிறந்தெரிந்து 
சக்தி, பொறாமை. தோன்றாதாம்‌ தேரின்‌ சிறியார்‌ 


சிறுமையும்‌ தோன்றாதாம்‌ நலல 


பாம்புறையும்‌ புற்று Pampuraiyum purru பெரியார்‌ பெருமையைச்‌ சார்ந்து 


(நாலடி.177) 
(snake mound) (7) அறிவுடையார்‌ - wise 
(1) சிற்றறிவுடையார்‌, புன்மை, பாலாற்‌ கழீ இப்‌ பலநாள்‌ 
ஆபத்து - petty minded, low, உணக்கினும்‌ வாலிதாம்‌ பக்கம்‌ 
danger இருந்தைக்கு இருந்தன்று கோலார்‌ 
கற்றனனா கற்றூரைக காதலா கடாஅய்க்‌ குறினும்‌ புகலொல்லா 
கண்ணோடார்‌ செற்றன்னர்‌ நோலா உடம்பிற்கு அறிவு" 
செற்றாரைச்‌ சேர்ந்தவர்‌ - தெற்றென (நாலடி.258) 
உற்றது உரையாதார்‌ உள்கரந்து (8) தூய்மை -pure 


பாம்புறையும்‌ புற்றன்னர்‌ புல்லறிவி 


a ன்‌ zs 2 பால்போலும்‌ 
னார்‌' (நான்‌ ,58) தூய்மையுள்‌ தோன்றும்‌ ` 
பிரமாணம்‌' (திரி.37: 2-3) 
(ஆ) அரவு உறையும்‌ இல்‌ Aravu (9) வாய்மை, உயர்குடியினர்‌, 
uraiyum il (snake hut) ்‌ நற்பண்பு — truth / noble birth, good 
or lity 
(2) துன்பம்‌ - harmful wae 
aoe அரவு உறையும்‌ இல்‌ சங்கினும்‌ பாலினும்‌ சலமில்‌ 
இன்னா' (இன்னா.30: 3) வாய்மை விழுத்திணைப்‌ பிறந்த 
கு ஒழுக்குடை மரபினர்‌' 
(பெருங்‌.இலா 5: 65-66) 
பாரிசாதம்‌ Paricatam (a flower) (10) தோற்றம்‌, மாற்றம்‌ — appear, 
(1) நறுமணம்‌, ஆண்மை — fragrance change 


201 


பால்‌ 


உருவப்‌ பிழம்பப்‌ பொருளென்‌ 
றுரைப்பனிப்‌ பால்‌ தயிர்‌ மோர்‌ 
பருவத்தினாம்‌ பரியாயப்‌ 
பெயரென்பன்‌ பாலழிந்து 
தருவித்து உரைத்த தயிர்‌ உருவாய்‌ 
மும்மைத்‌ தன்மையதாம்‌ 
திருவத்ததென்‌  பொருளாதலைத்‌ 
தேர தெளியிதென்றாள்‌' 
(நீலகேசி 387) 
(ஆ) சிந்திய பால்‌ Cintiya pal (split 
milk) 

(11) வீண்‌ —ruin, waste 
கன்றும்‌ உண்ணாது, கலத்தினும்‌ 
படாது, நல்‌ஆன்‌ தீம்பால்‌ நிலத்து 
உக்கா அங்கு, எனக்கும்‌ ஆகாது, 
என்னைக்கும்‌ உதவாது" 
(69.27: 1-3) 
(இ) பாலுண்ணல்‌  Palunnal (drink 
milk) 

(12) நலன்‌ நுகர்தல்‌ — physical 
enjoyment 


தூம்‌ பால்‌ உண்பவர்‌ கொள்‌ கலம்‌ 


வரைதல்‌' (கலி.133: 17) 


(F) நெய்கடை பால்‌ Neykatai pal 
(churned milk) 

(13) பயனின்மை - unuseful 
'நெய்‌ கடை பாலின்‌ பயன்‌ யாதும்‌ 


இன்றாகி' (கலி.110: 17) 


(௨) பால்‌ நவன்‌ (புதியதாய்‌ 
கறந்த பால்‌) Pal nalan (new milk) 
(14) இறைமை - godhood 
கானவனைக்‌ 
மலையுளானைக்‌ 
நைவார்தம்‌ நெஞ்சினுள்ளே 
பானவனைப்‌ பள்ளியின்‌ 
முக்கூடலானைப்‌ பயிலாதே பாழே 
நான்‌ உழன்றவாறே' 
திருநா தேவா . 1444: 5-8) 


கயிலாய 
கலந்துருகி 


(ஊ) பாம்புண்ட பால்‌ Pämpunta 
pal 

(15) நச்சுத்தன்மை, குற்றம்‌ - poisonous, 
fault 


202 


பாலை 


'பலம்படு 
பாம்புண்ட 


(நீ லகேசி ,293: 4) 


முரைநினக்குப்‌ 
பாலேபோல்‌' 


Pirai 


(எ) பிரை உண்ட பால்‌ 
unta pal (split milk) 


(16) கலக்கம்‌ - anxiety, confusion 


பிரை உண்ட பாலின உள்ளம்‌ 
பிறிதும்‌ பிறர்‌ முன்‌ சொல்லா 
(கம்ப .யுத்‌.2111:-3) 


(ஒப்பு) Milk அறிவாற்றல்‌, 
உண்மை, உயிரின்‌ மூல, ஊட்டம்‌, 
தாய்மை, தியாகம்‌, தூய்மை, 
நற்பேறு, நிலைபேறு, நிறைவளம்‌, 
மறுபிறப்பு, மனித உணர்வு, மனித 
நேயம்‌, விந்து, வெண்மை. 


பால்‌ உறையாதிருத்தல்‌ Pal uraiyatiruttal 


(1) 


(unset milk) 
தீமை -evilomen 
குடப்பால்‌ உறையா குவி 
இமிலேற்றின்‌ மடக்கணீர்‌ சோரும்‌ 
வருவதொன்று உண்டு (சிலப்‌.17: 
2. 1-2) 


பால்‌ நுரை Pal nurai (milk bubbles) 


(1) 


மென்மை, soft, 
fragile 
பால்நுரையின்‌ நொய்ய அணைப்‌ 


பைங்கதிர்கள்‌ FBS? (சீ வக.2490: 
1) 


நொய்ம்மை - 


பாலும்‌ தேனும்‌ Palum tenum (milk and 


(1) 


பாலை 


(1) 


honey) 

நட்பு / அன்பு - friendship / love 
ஆன்‌ முலைப்‌ பிறந்த வானிற 
அமிர்தம்‌ மலைப்பெய்‌ நெய்யொடு 
தலைப்‌ பெய்தாங்கு வேறுபட்டு 
இயலா அன்பினின்‌ அளைஇய 
நண்பின்‌ அமைதியும்‌' 
(பெருங்‌.இலா 8: 11-14) 


(நிலம்‌) Palai (dry land) 
பாலை - Seperation 
QG வகைப்‌ பிரிவும்‌ நிலைபெறத்‌ 
தோன்றினும்‌ உரியதாகும்‌ 
என்மனார்‌ புலவர்‌' (தொல்‌.957) 


பாலை 


(2) 


3) 


(4) 


(5) 


பாலை 


பாலை 


(1) 


(2) 


(3) 


(4) 


(5) 


(6) 


வேனில்‌ - summer 

நடுவு நிலைத்‌ திணையே 
நன்பகல்‌ வேனிலொடு முடிவு 
நிலை மருங்கின்‌ முன்னிய 
நெறித்தே' (தொல்‌,955) 

பின்பனி - dew 


'பின்பனி தானும்‌ உரித்தென 
மொழிப' (தொல்‌,956) 

வெற்றி - victory 

(வாகை தானே பாலையது புறனே 
(தொல்‌ 1019) 


'தாவில்‌ கொள்கைத்‌ தத்தம்‌ 
கூற்றைப்‌ பாகுபட 
மிகுதிப்படுத்தல்‌ என்ப” 
(தொல்‌.1020) 

வெம்மை - heat 


'சூழ்கம்‌ வம்மோ - தோழி! 
பாழ்பட்டுப்‌ பது அற வெந்த 
பாலை வெங்காட்டு' (29.317: 1-2) 


(மலர்‌) Palai (a flower) 


தூய்மை / வெண்மை - pure / 
white 
கொடிறு போல்‌ காய வால்‌ 


இணர்ப்‌ பாலை' (6.107: 3) 


(பண்‌) Palai (a melody) 

உருக்கம்‌ - compassion / melt 
தொடை படு பேரியாழ்‌ பாலை 
பண்ணி, பணியா மரபின்‌ உழிஞை 
பாட்‌ (பதி .46: 5-6) 

வளமை - flouriship 

பாணர்‌ கையது பணி தொடை 
நரம்பின்‌ விரல்‌ கவர்‌ பேரியாழ்‌ 
பாலை பண்ணி, குரல்‌ புணர்‌ இன்‌ 


இசைத்‌ தழிஞ்சி பாடி; இளந்‌ 
துணைப்‌ புதல்வர்‌ நல்‌ வளம்‌ 
பயந்த (பதி.57: 7-10) 
உயிர்ப்பு - life, longing 


வல்லோன்‌ தைவரும்‌ வள்‌ உயிர்ப்‌ 


பாலை (அகம்‌.355: 4) 

இன்பம்‌ - pleasure 

மாறு தலை பெயர்க்கும்‌ மருவு இன்‌ 
பாலை' (பொரு,22) 


இனிமை - sweetness 
செந்தீத்‌ தோட்ட கருந்துளைக 
குழலின்‌ இன்‌ தீம்‌ பாலை 


முனையின்‌” (பெரும்‌,179-180) 
இதம்‌ - soothing 


203 


(7) 


பாவை 
நைவளம்‌ பழுநிய பாலை 
வல்லோன்‌” (குறி .146) 
(ஆ) பஞ்சுரம்‌ Pancuram 
மகிழ்ச்சி -joy / happiness 
வேங்கை கொய்யுநர்‌ பஞ்சுரம்‌ 
விளிப்பினும்‌, ஆர்‌ இடைச்‌ 


செல்வோர்‌ ஆறு நனி வெரூஉம்‌ 
(ஐங.311: 1-2) 


பாவை Pavai (doll / puppet / statue) 


(1) 


(2) 


(3) 


(4) 


(5) 


(6) 


(7) 


(8) 


(9) 


மாட்சி, பெண்‌ - noble, feminine 
'வினை மாண்‌ பாவை அன்னோள்‌' 
(நற்‌, 185: 11) 

பழியின்மை - faultless 

பாவை அன்ன பழி தீர்‌ காட்சி' 
(நற்‌,252: 7) 


வனப்பு / அழகு - beauty / 
charm, elegance 
பாவை அன்ன வனப்பினள்‌ 


இவள்‌ என” (நற்‌.301: 6) 

அன்பு / நட்பு - love / friendship 
இது என்‌ பாவைக்கு இனிய நன்‌ 
பாவை” (ஓங்‌,375: 1) 

பெண்மை / குழந்தைமை 
feminity, childlike 

பந்தும்‌ பாவையும்‌ கழங்கும்‌ 
எமக்கு PLP) SCS’ (ஐங்‌,377: 4) 
தாய்மை - motherhood 

தாய்‌ உயிர்‌ பெய்த பாவை போல, 
நலன்‌ உடையார்‌ உயிர்க்கண்‌ 
தாவார்‌' (கலி.22: 5-6) 

வெறுமை - desolate, empty 


(பொறி செய்‌ புனை பாவை 
போல, வறிது உயங்கிச்‌ 
செல்வேன்‌, விழுமம்‌ உழந்து 
(கலி .146: 49-50) 

பொலிவு - radient, bright 


உருவு கிளர்‌ ஓவினைப்‌ பொலிந்த 
பாவை (அகம்‌,142: 21) 


(ஆ) கொல்லிப்பாவை Kollippavai 
(statue on killi hills) 

மாட்சி 

உரைசால்‌ உயர்‌ வரைக்‌ கொல்லிக்‌ 
குடவயின்‌, .. .. .. .. வினை மாண 
பாவை அன்னோள்‌' (நற்‌.185: 7-11) 
அழியாமை / நிலைபேறு 
undestroyed / stable 


பாவை 


செவ்‌ வேர்ப்‌ பலவின்‌ பயம்‌ கெழு 
கொல்லித்‌ தெய்வம்‌ காக்கும்‌ தீது 
தீர்‌ நெடுங்‌ கோட்டு, .. . 

பெரு நிலம்‌ கிளரினும்‌, திரு. ல்‌ 


உருவின்‌ மாயா இயற்கைப்‌ 
பாவையின்‌, போதல்‌ ஒல்லாள்‌ 
என்‌ நெஞ்சத்தானே' (நற்‌,201: 5-12) 
(10) அச்சம்‌, மெல்லியல்பு, தலைவி - 
fear, tender, heroine 
'பெரும்பூண்‌ பொறையன்‌ 
பேஎழுதிர்‌ கொல்லிப்‌ கருங்கண்‌ 
தெய்வம்‌ குடவரை யெழுதிய 
நல்வியற்‌ பாவை அன்னாம்‌ 
மெல்லியற்‌ குறுமகள்‌ பாடினள்‌ 


குறினே' (குறு.89: 4-7) 


(11) மடமை - foolish, ignorent 


'வல்வில்‌ ஓரி கொல்லிக்‌ 
குடவரைப்‌ பாவையின்‌ மடவந்‌ 
தனளே' (குறு.100: 5-6) 

(12) புகழ்‌ / கடவுட்டன்மை - fame / 
divine 
‘oo, பயங்கெழு கொல்லி 
நிலைபெற கடவுள்‌ ஆக்கிய 
பலர்புகழ்‌ பாவை அன்னநின்‌ 
நலனே” (அகம்‌.209: 15-17) 
(இ) ஆடிப்பாவை Atippavai 
(mirror image / puppet) 

(13) முடிவெடுக்கும்‌ தன்மையின்மை - 


indecisive 

கையும்‌ காலும்‌ தூக்கத்‌ தூக்கும்‌ 
ஆடிப்‌ பாவை போல, மேவன 
செய்யும்‌' (குறு.8: 4-6) 


(m) பனிப்பாவை Panippavai (dew 


doll / pollen doll) 

(14) குளிர்ச்சி, உருகும்‌ தன்மை, 
நிலையாமை - cool, melting, not 
durable 
'தாதிற்‌ செய்த தண்பனிப்‌ பாவை 
காலை வருத்துங்‌ கையா 


றோம்பென' (குறு.48: 1-2) 


(௨) பொன்செய்‌ பாவை Poncey 


pavai (gold statue) 


(15) செல்வம்‌ / வளமை - wrath 


'பொன்செய்‌ பாவை கொடுப்பவும்‌ 
கொள்ளான்‌ பெண்கொலை புரிந்த 
நன்னன்‌ போல' (குறு,292; 4-5) 


(16) அழிவின்மை - indestructible 


(17) 


(19) 


(19) 


(20) 


(22) 


பாவை 


தா இல்‌ நன்‌ பொன்‌ தைஇய 
பாவை (அகம்‌.212: 1) 


(ன) மணல்‌ பாவை Manal pavai 
(sand doll / mud statue) 

நிலையாமை / அழிவு - unstable / 
ruin 

்‌....., மணலின்‌ எழுதிய பாவை 
சிதைத்தது என அழ 


(பரி .7: 25-26) 
பயனின்மை - useless / waste 
'நுண்‌ மாண நுழை புலம்‌ 


இல்லான்‌ எழில்‌ நலம்‌ மண மாண்‌ 
புனை பாவை அற்று” (குறள்‌.407) 


(எ) உப்புப்பாவை Uppuppavai (salt 
statue) 

நிலையாமை, அழிவு - 
impermanent, ruin / death 

'உப்பு இயல்‌ பாவை உறை உற்றது 
போல, உக்கு விடும்‌ என்‌ உயிர்‌ 
(கலி.138: 16-17) 


(ஏ) மரப்பாவை Marappavai 
(wodden doll) 

உள்ளீடின்மை - coreless 

நாண்‌ அகத்து இல்லார்‌ இயக்கம்‌ - 
மரப்பாவை நாணால்‌ உயிர்‌ 
மருட்டியற்று' (குறள்‌.1020) 
உயிர்ப்பின்மை - lifeless 
'இரப்பாரை இல்லாயின்‌, ஈர்ங்கண்‌ 
மா ஞலம்‌ மரப்பாவை சென்று 
வந்தற்று' (குறள்‌.1078) 
(ஐ) பவளப்பாவை Pavalappāvai 
(coral statue) 


(21) அழகு -beauty 


பளிங்கு புறத்தெறிந்த பவளப்‌ 
பாவையின்‌ இளங்கொடி 
தோன்றுமால்‌ இளங்கோ 


முன்னென்‌' (மணி .4: 124-125) 


(ஒ) பனிநீரால்‌ பாவை செய்தல்‌ 
Paniniral pavai ceytal (make a dew 
doll) 

பயனின்மை, வீண்‌ - waste, useless 
/ futile 

'தொண்டெலாம்‌ இசைபாடத்‌ 
தூமுறுவல்‌ அருள்செய்யும்‌ 


பாவை விளக்கு 


(23) செயலின்மை 


ஆரூரைப்‌ பண்டெலாம்‌ அறியாதே 
பனிநீ ரால்‌ பாவை செயப்‌ 
பாவித்தேனே' (திருநா தேவா 1221: 
5-8) 


(ஓ) பொறியறு பாவை 
pavai (mechanical doll with broken 
switch) 


Poriyaru 


- Inactive 

தெளிதல்‌ செல்லா திண்திறை 
அழிந்து பொறியறு பாவையின்‌ 
அறிவறக்‌ கலங்கி' (பெருங்‌.உஞ்‌.33: 
145-146) 


(ஒள) பொற்பாவை Porpavai (gold 
doll / statue) 
நிலையாமை — transitory / 
impermanent 


'கரிகுவ SGU கனலவ காட்டலால்‌ 
உருகு பொற்‌ பாவையும்‌ ஓத்துத்‌ 
தோன்றினாள்‌' (கம்ப, பால.536: 3- 
4) 


(௧) வரைந்த பாவை  Varainta 
pavai (painted doll) 
(24) அசைவற்ற நிலை - unmoving 


பாவை விளக்கு 


(1) 


'வட்டிகைச்‌ செய்தியின்‌ வரைந்த 
பாவையின்‌ எட்டி குமரன்‌ 
இருந்தோன்‌ தன்னை (மணி.4: 57- 
58) 


(ஙு) வெண்ணெய்ப்‌ பாவை 
Venneyp pavai (butter doll) 

அழிவு, நிலையாமை - ruin, 
impermanent 


'பந்தெடுக்கலாத நங்கை பால்கடை 
வெண்ணெய்ப்‌ பாவை வெந்துடன்‌ 
வெயில்‌ உற்றாங்கு மெலிந்துக 


விளங்கும்‌ வெள்ளி' (சீ வக,1532: 


2-3) 


Pivai vilakku (doll- 


lamp) 
மங்கலம்‌ - anspicious 
பூரண கும்பமும்‌ பொலம்‌ 


பாலிகைகளும்‌ பாவை விளக்கும்‌ 


205 


பா 


(ஒரு 


ல்‌ பயிக்கம்புக்‌ 


பிடவு 


பலவுடன்‌ பரப்புமின்‌' (மணி. 1: 44- 
45) 


நகரம்‌) Pali 
காவல்‌ - secure 


பாழி யன்ன கடியுடை வியனகர்‌்‌ 
(அகம்‌.15: 10-11) 


எய்தல்‌ 


Paluril payikkampukku eytal (living in a 
desolate city) 


(1) 


பயனின்மை - waste / futile 
ஆவியைப்‌ போகாமே தவிர்த்து 
என்னை ஆட்கொண்ட ஆரூரரைப்‌ 
பாவியேன்‌ அறியாதே பாழூரில்‌ 
பயிக்கம்புக்கு எய்தவாறே்‌ 
(திருநா .தேவா.1225: 5-8) 


பாளைக்‌ கமுகு பரிசு உடைப்‌ பந்தற்‌ 
கீழ்‌ கோளரி மாதவன்‌ வருதல்‌ Palaik 


kamuku paricu utaip pantar kil kolari 


Matavan varutal (arrival of Vishnu under 
a festive canopy (dream)) 


(1) 


(1) 


(2) 


(3) 


திருமணம்‌ - wedding 
நாளை வதுவை மணம்‌ என்ற 
நாள்‌ இட்டு பாளைக்‌ கமுகு பரிசு 


உடைப்‌ பந்தற்‌ கீழ்‌ கோளரி 
மாதவன்‌ கோவிந்தன்‌ என்பான்‌ 
ஓர்‌ காளை புகுதக கனாக்‌ 


கண்டேன்‌' (நாலா 557) 


Pitavu (a flower) 

மழைக்காலம்‌ - rainy season 
'மறந்து கடல்‌ முகந்த கமஞ்‌ சூல்‌ 
மா மழை பொறுத்தல்‌ செல்லாது 
இறுத்த வண்‌ பெயல்‌ கார்‌ என்று 
அயர்ந்த உள்ளமொடு, தேர்வு இல 
பிடவமும்‌, கொன்றையும்‌, 
கோடலும்‌ - மடவ ஆகலின்‌, 
மலர்ந்தன பலவே (6D.99: 6-10) 
நறுமணம்‌ - fragrance 

செவ்‌ வரி இதழ சேண்‌ நாறு 
பிடவின்‌' (நற்‌,25: 2) 


மாலைக்காலம்‌ - even time 
வண்டு வாய்‌ திறப்ப விண்ட 
பிடவம்‌, மாலை அந்தி, மால 


அதர்‌ நண்ணிய' (நற்‌.238: 3-4) 


(4) அழகு - beauty 


பிடிகை 


பொலன்‌ அணி கொன்றையும்‌ 
பிடவமும்‌ உடைத்தே” (ஐங்‌.435: 3) 


Pitikai 
விரைவு 
காலிரும்‌ பிடியும்‌ கடுங்கால்‌ 
பிடிகையும்‌' (பெருங்‌, உஞ்‌.38: 12) 


பிடிகை 
(1) 


பித்திகம்‌ Pittikam (Jasmine) 

(1) கார்ப்பருவம்‌ - rainy season 
'பெருந்தண்‌ மாரிப்‌ பேதைப்‌ 
பித்திகத்து அரும்பே முன்னும்‌ 
மிகச்சிவந்‌ தனவே' (குறு.94: 1-2) 
மாலைப்பொழுது - evening 
'செவ்வி அரும்பின்‌, பைங்‌ காற்‌ 
பித்திகத்து, அவ்‌ இதழ்‌ அவிழ்‌ 
பதம்‌ கமழ, பொழுது அறிந்து 
(நெடு.40-41) 


(2) 


பிரம்பின்‌ கனி Pirampin kani (cane- 
fruit) 
(1) தலைவன்‌ - hero 
அரில்‌ பவர்ப்‌ பிரம்பின்‌ வரிப்புற 
விளை கனி குண்டுநீர்‌ இலஞ்சிக்‌ 
கெண்டை கதூஉம்‌' (குறு.91: 1-2) 


பிள்ளை (காரிப்புள்‌) Pillai (a bird) 
(1) அழிவு -bad omen 


பிள்ளை உள்புகுந்து அழித்தது 
ஆதலால்‌ (ச வக.420: 1) 


பிள்ளை நகுலம்‌ (கீரி) Pillai nakulam 
(mongoose) 
(1) பிழையற்றவர்க்குத்‌ 
innocent punished 
பிள்ளை நகுலம்‌ பெரும்‌ பிறிதாக 
எள்ளிய மனையோள்‌ இனைந்து 
பின்‌ செல்ல வடதிசைப்‌ பெயரும்‌ 
மாமறையாளன்‌' (சிலப்‌.15: 54-56) 


பிறை விசும்பிலாத அந்தி 
Pirai vicumpilata anti (cresentless 
evening) 

(1) மகப்பேறின்மை - childless 
மிக்கிளம்‌ பிறை விசும்பிலாத 
அந்தியும்‌ மக்களை இலாததோர்‌ 
மனையும்‌ ஒக்குமே' (குளா 413) 


தண்டனை - 


206 


புகை 


பீரம்‌ Piram (a flower) 
(1) கார்காலம்‌ - rainy season 
மாரிப்‌ பீரத்‌ தலர்சில கொண்டே 
(குறு.98: 5) 
அழகு - beauty 
பீரத்து எழில்‌ மலர்‌ 
புரைதல்வேண்டும்‌' (அகம்‌,45: 7-8) 


(2) 


புகார்‌ Pukar (a city) 

(1) போகம்‌, புகழ்‌ - worldy pleasure, 
fame 
போகநள்‌ புகழ்மன்னும்‌ புகார்‌ 
நகரது தன்னில்‌' (சிலப்‌,1: 22) 

(2) செல்வம்‌, வளம்‌ — wealth, 
luxurious 
'இருநில மன்னற்குப்‌ பெருவளம்‌ 
காட்டத்‌ திருமகள்‌ புகுந்ததிச்‌ 
செழும்பதியாம்‌ என' (சிலப்‌,5: 212- 
ய] 

(3) சிறப்பு, நிலைபேறு - eminence, 
stability 
பதி எழு அறியாப்‌ பழங்குடி 
கெழீஇய பொது அறு சிறப்பின்‌ 
புகாரே ஆயினும்‌ நடுக்கு இன்றி 
நிலைஇய என்பது அல்லதை 
ஒடுக்கம்‌ கூறார்‌' (சிலப்‌, 1: 15-18) 

(4) அழகு, புகழ்‌, நிலையாமை - 
charm, fame, unstable 
பூம்புகார்‌ போற்றுதும்‌ (சிலப்‌.]1: 
10) 

புகை Pukai (smoke) 


(1) இயக்கம்‌ - movement 

'கொழு மீன்‌ சுடு புகை மறுகினுள்‌ 
மயங்கி” (நற்‌,311: 6) 

நிலையாமை -unstable 

'ஆவி உண்ணும்‌ அகில்‌ கெழு கமழ்‌ 
புகை' (பரி ,17: 30) 


(2) 


(3) நுட்பம்‌ -minute 
நீரினும்‌ நுண்ணிது 
நெய்யென்பார்‌, நெய்யினும்‌ யாரும்‌ 
அறிவர்‌ புகைநுட்பம்‌ தேரின்‌ 
நிரப்பிடும்பை யாளன்‌ புகுமே, 
புகையும்‌ Hamna flu பூழை 


நுழைந்து' (நாலடி 282) 


(ஆ) ஆவி Avi (vapour) 
நெட்டுயிர்ப்பு / ஏக்கம்‌ 
longing 


(3) — sigh / 


புகைக்கொடி _ தோன்றுதல்‌ 


புகைக்கொடி தோன்றுதல்‌ 


கேள்வி அந்தணர்‌ கடவும்‌ வேள்வி 
ஆவியின்‌ உயிர்க்கும்‌ என்‌ 
நெஞ்சே' (கலி ,36: 25-26) 





(ஒப்பு) Smoke, Incense அன்பு, 
ஆன்மா, உயிர்ப்பூட்டுதல்‌, 
தியாகம்‌, தீமைகளை அழித்தல்‌, 
தூய்மை, தெய்வத்தன்மை, 
பாதுகாப்பு, புனிதத்தன்மை; அறிவு 
இருளடைதல்‌, சினம்‌, தண்டனை, 
தீமை, நிலையாமை, போர்‌, 


போலிப்புகழ்ச்சி, மறைவு. 


Pukaikkoti 


tonrutal (comet) 


(1) தீமை, அழிவு - bad omen 


. கரியவன்‌ புகையினும்‌ 
புகைக்கொடி தோன்றினும்‌ .. .. .. 
சூன்முதிர்‌ கொணமுப்‌ 
பெயல்வளம்‌ சுரப்ப' (சிலப்‌.10: 12- 
15) 


ண்களுள்‌ 


புண்‌ தோய்த்தெடுத்த பொருவேல்‌ 


ண்‌ ந்ததில்‌ ௪ 
நுழைத்தல்‌ Pun tirantatil erl nulaittal 
(fire in open wound) 


துன்பம்‌ 
புண்‌ திறந்ததில்‌ எரி 
நுழைந்தாலெனப்‌ புகைவாள்‌' 
(கம்ப.சுந்‌.340: 4) 

எஃகெறிதல்‌ Punkalul 


ekkerital (spear in wound) 


(1) 


துன்பம்‌ 


துன்பம்‌ - affliction 

புண்களுள்‌ எஃகெறிந்தது அனைய 
புன்சொலால்‌' (சூளா.1206: 3) 

(ஆ) புண்ணிடை அயில்‌ Punnital 
ayil (pierce wound with spear) 

- pain 

விண்ணிடை அடைந்தனன்‌ என்ற 
வெய்ய சொல்‌ புண்ணிடை அயில்‌ 
எனச்‌ செவி புகாமுனம்‌' 
(கம்ப,அயோ.1114: 1-2) 


ண்ணில்‌ கோள்‌ ல்‌ 


புட்பயில்‌ பழுமரம்‌ Putpayil palumaram (2) 


‘th bi Punnil ko! itutal (pi d 
(fruit tree with birds) unnil ko! itutal (pierce woun 


with spear) 


(1) பொலிவு / வளம்‌ - radiance / (2) கொடுமை, துன்பம்‌ 
opulance பண்ணால்‌ தீயோய்‌ நின்முதல்‌ 
புட்பயமில்‌ பழுமரம்‌ பொலிவிற்று ட்ட 
ஆகிய மட்டிலா வலநகர்‌ வண்ணம்‌ ப்‌ தத்‌ கயவாய்‌ த்‌ 
இன்னதே (சீவக. 93: 3-4) கோல்‌ இட்டாலன சொல்லிப்‌ 
லு பொது நோக்கால்‌' (கம்ப.சுந்‌.483: 2- 
புண்‌ Pun (wound) 3) 
(1) நோவு - pain / hurt 
தீயினால்‌ சுட்டபுண்‌ உள்ளாறும்‌ புண்ணில்‌ புளிப்பெய்தல்‌ யார்‌! 


ஆறாதே நாவினால்‌ சுட்ட வடு 


(குறள்‌, 129) pulipeytal (pour tamarind in wound) 
(2) கல்வியின்மை - illiteracy / (1) கொடுமை, தீமை - cruel, evil 
uneducated புண்ணில்‌ புளிப்பெய்தால்‌ ஓக்கும்‌ 
“கண்‌ உடையார்‌ என்பவர்‌ தீமை' (நாலா.202: 5) 
கற்றோர்‌ முகத்திரண்டு புண்‌ (2) துன்பம்‌ - affliction 
உடையார்‌ கல்லாதவர்‌ ` புண்ணில்‌ புளிப்‌ பெய்தாற்‌ 
(குறள்‌, 393) போலப்‌ புறம்‌ நின்று அழகு 
பேசாதே' (நாலா 627: 3-4) 
புண்‌ உற்ற தீ Pun urra fi (fire in 
wound) R 


புண்‌ உற்ற தீயின்‌ புகை உற்று 
உயிர்‌ பதைப்ப' (கம்ப,அயோ 385: 


1) 


toyttetutta poruvel 
(1) சிவப்பு நிறம்‌ 


207 


புணர்‌ துணையோடு ஆஆடும்‌.. 


புண 
பொருவேலெனச்‌ 
கண்‌ போன்ற' (ச வக.பதி,26: 1-2) 


தோய்த்தெடுத்த 
சேந்து நீண்ட 


புணர்‌. துணையோடு (ஆடும்‌ 


பொறியலவன்‌ Punar tunaiyotu atum 
poriyalavan 
(1) இன்பம்‌ - pleasure 

புணர்‌ துணையோடாடும்‌ 
பொறியலவன்‌ நோக்கி 
இணர்ததையும்‌ பூங்கானல்‌ 
என்னையு நோக்கி 
உணர்வொழியப்‌ போன 
ஒவிதிரைந£ர்ச்‌ சேர்ப்பன்‌' 
(சிலப்‌.7.31) 

புத்தன்‌ Puttan (Buddha) 


(1) 


வள்ளன்மை - bounty / liberality 
கண்கொடுத்தான்‌ றடிகொடுத்தான்‌ 
கயப்புலிக்குத்‌ தற்கொடுத்தான்‌ 
பெண்கொடுத்தான்‌ 
உடம்பினையும்‌ பிளந்திட்டுப்‌ 
பிறர்க்க ந்தான்‌ மண்கொடுத்தான்‌ 
மகக்கொடுத்தான்‌ மன்னுந்தற் 
சேர்ந்தார்க்கு விண்கொடுத்தான்‌ 
அவன்‌ கொடுத்த விரித்துரைப்பன்‌ 
கேளென்றான்‌' நீலகேசி .205) 


புத்தேள்‌ நாடு Putte] natu (heaven) 


(1) 


(2) 


(3) 


(4) 


பெறற்கருமை — rare / not easily got 
அரிதுபெறு சிறப்பிற்‌ புத்தேள்‌ 
நாடும்‌' (குறு.101: 2) 

இனிமை - pleasing / pleasant 
'இனிது எனப்‌ படுஉம்‌ புத்தேள்‌ 
நாடே?” (குறு.288: 5) 


புகழ்‌ - famous 
'புகழ்இன்றால்‌ புத்தேள்நாட்டு 
உய்யாதால்‌ என்மற்று 


இகழ்வார்பின்‌ சென்று நிலை?' 
(குறள்‌ .966) 


(ஆ) புத்தேள்‌ உலகம்‌ Putte 


ulakam 


அழகு, புகழ்‌ - beautiful, famous 
புத்தேள்‌ உலகம்‌ கவினிக்‌ 
காணவர, மிக்குப்‌ புகழ்‌ எய்திய 
பெரும்பெயர்‌ மதுரை” 

(0S! .698-699) 


208 


(9) 


(6) 


(7) 


(9) 


புத்தேள்‌ நாடு 


(இ) துறக்கம்‌ Turakkam 
குற்றமின்மை - blemishless 
'மறுஇல்‌ துறக்கத்து 
செல்வந்தன்‌' (பரி.5: 69) 
சிறப்பு - eminent 

நாறு இணர்த்‌ துழாயோன்‌ நல்கின்‌ 
அல்லதை ஏறுதல்‌ எளிதோ, வீறு 
பெறு துறக்கம்‌?” (பரி.15: 15-16) 


அமரர்‌ 


உயர்வு / மேன்மை - lofty / 
glorious 

'விளைந்தார்‌ வினையின்‌ 
விழுப்பயன்‌ துய்க்கும்‌ துளங்கா 
விழுச்சர்த்‌ துறக்கம்‌ புரையும்‌ 


(பரி.தி.1: 46-47) 

பெறற்கருமை - not easily got 
பெறற்குஅருந்‌ தொல்சீர்த்‌ துறக்கம்‌ 
ஏய்க்கும்‌' (பெரும்‌,388) 


(ஈ) உயர்நிலை உலகம்‌ 


ulakam 

இன்பம்‌ - blizz 

உயர்‌ நிலை உலகம்‌ உறீஇயாங்கு, 
என்‌ துயர்‌ நிலை தீர்த்தல்‌ 
நும்தலைக்‌ கடனே 

(கலி.139: 36-37) 
புகழ்‌ / உயர்வு 
(வெண்‌ இசை 
அல்லது, அவணது 
உலகத்து உறையுள்‌ 
(புறம்‌,50: 14-15) 


Uyarnilai 


- fame / lofty 
உடையோர்க்கு 

உயர்நிலை 
இன்மை' 


(௨) 


ulakam 


Poytir 


பொய்தீர்‌ உலகம்‌ 


பெறற்கருமை - not easy to achieve 
பொய்‌ தீர்‌ உலகம்‌ எடுத்த 
கொடிமிசை, மை அறு மண்டிலம்‌ 
வேட்டனள்‌' (கலி.141: 11-12) 


(ஊ) அமரர்‌ நாடு Amarar natu 
பொலிவு - radiant / bright 


குமரரும்‌ மங்கைமாரும்‌ குழுமலால்‌ 
வழுவி விண்நின்று அமரர்‌ நாடு 
இழிந்தது என்னப்‌ பொலிந்தது 
அவ HCH F வெள்ளம்‌' 
(கம்ப,பால,789: 3-4) 


(எ) உம்பருலகு Umparulaku 
இன்பம்‌ - pleasure 


புதவி 


புதவி 
(1) 


அம்பொன்‌ நிலத்து ஏகுகுடி 
அகநகரம்‌ அதுதான்‌ உம்பருலகு 
ஒப்பது அதன்தன்மை சிறிது 


உரைப்பாம்‌' (சீ வக.106: 3-4) 


Overworld 
இன்பம்‌, 


(ஒப்பு) Heaven 
Paradise இயக்கம்‌, 
கடவுட்டன்மை, நிலைபேறு, பாவ 


விமோசனம்‌, புனிதம்‌, முழுமை, 
மெய்ப்பொருள்‌, விழிப்புணர்வு. 





Putavi 
கற்பு 
'உலந்த நாளவர்க்குத்‌ தோன்றாது 
ஒளிக்கு மீன்‌ குளிக்கும்‌ கற்பில்‌ 
புலந்தவேல்‌ நெடுங்கண்‌ செவ்வாய்‌ 
புதவிநாள்‌ பயந்த BOL (சீவக,2141: 
1-2) 


புதுப்புனல்‌ (புதுவெள்ளம்‌) Putuppinal 
(freshers) 


(1) 


அவரன்பும்‌ வாரி அறவே அறும்‌ 
(நாலடி .370) 
மணல்‌ பரப்புதல்‌ Putumanal 


(1) 


நிலையற்றது - permanent 

புதுப்புனலும்‌ பூங்குழையார்‌ நட்பும்‌ 
இரண்டும்‌ விதுப்புற நாடின்‌ வேறல்ல 
புதுப்புனலும்‌ மாரி அறவே அறுமே, 


parapputal (spreading new 


sand) 
விழா, மகிழ்ச்சி - festival, joy 
விழவுமலி மூதூர்‌ வீதியும்‌ 


மன்றமும்‌ பழமணன்‌ மாற்றுமின்‌ 
புதுமணல்‌ பரப்புமின்‌' (மணி.1: 
50-51) 


பூல்‌ Pul (grass) 


(1) 


(2) 


(3) புன்மை 


பசுமை / மென்மை - green/ soft 
அறம்புரி கொள்கை நான்மறை 
முதல்வர்‌ திறம்‌ புரி பசும்‌ புல்‌ 
பரப்பினர்‌ கிடப்பி' (புறம்‌,93: 7-8) 
செழிப்பு - luxuriant 

ஆமா நெடுநிரை நன்‌ புல்‌ ஆர 
(புறம்‌.117: 5) 

— low / mean 


209 


(4) 


(6) 


(7) 


(8) 


(9) 


தன்‌ அமர்‌ 


புல்‌ 


காதலி புல்‌ மேல 
வைத்த இன்‌ சிறு பிண்டம்‌ யாங்கு 
உண்டனன்‌ கொல்‌ (புறம்‌,234: 3-4) 
வளம்‌ - lush 

விசும்பின்‌ துளிவீழின 
அல்லால்மற்று ஆங்கே பசும்புல்‌ 


்‌ தலைகாண்பு அரிது” (குறள்‌,16) 


நிலையாமை - unstable 

'உற்றதற்கு எல்லாம்‌ உரம்‌ செய்ய 
வேண்டுமோ? கற்றறிந்தார்‌ தம்மை 
வெகுளாமைக்‌ காப்பமையும்‌ 
நெற்செய்யப்‌ புல்தேய்ந்தாற்போல 
நெடும்பகை தற்‌ செய்யத்‌ தானே 
கெடும்‌ (பழமொழி. 53) 
இகழ்ச்சி, சிறுமை / 
contempt, mean / despise 
ஓற்கந்தாம்‌ உற்ற 
உயர்ந்தவா நிற்பவே 
நிலையின்மேல்‌ - வற்பத்தால 
தன்மேல்‌ நலியும்‌ பசிபெரிது 
ஆயினும்‌ புன்மேயா தாகும்‌ ed! 
(பழமொழி. 70) 


இழிவு - 


இடத்தும்‌ 
நின்ற 


மென்மை - soft 
'தூநறு மென்புல்‌ அருந்தி 
விரும்பிய தூநீ ருண்டு' 


(பெரிய .14.10) 


(ஆ) புல்‌ உண்ணல்‌ Pul unnal 
தோல்வி / நிலைதாழ்தல்‌ - 
failure, defeat / downfall 

பகைவர்‌ புல்‌ ஆர்க!' (ஐங,4:2) 


(இ) ல்‌ எடுத்தல்‌ 
கெளவுதல்‌) Pul etuttal (eat grass) 

தோல்வி - failure / defeat 

எல்‌ எடுத்த படை இந்திராதியர்‌ 
உனக்கு இடைந்து உயிர்‌ கொடு 
ஏகுவார்‌ புல்‌ எடுத்தவர்கள்‌ அல்லம்‌ 
வேறு சில போர்‌ எடுத்து எதிர்‌ 
புகுந்துளோம்‌ (கம்ப யுத்‌.2017: 5-8) 


(புல்லைக்‌ 


(F) புல்முடி Pulmuti (grass knot) 


(10) அடையாளம்‌ - mark 


பண்டு நற்கு அறியாப்‌ புலம்‌ 
பெயர்‌ புதுவிர்‌ சந்து நீவிப்‌ புல்‌ 
முடிந்து இடுமின்‌' (மலை.392-393) 


புல்‌ நுனைப்‌ பனி.. 


(௨) புல்‌ நுனிமேல்‌ நீர்‌ Pul nunimel 
nir (dew on tip of grass) 

(11) நிலையாமை - unstable 
புல்நுனிமேல்‌ நீர்போல 
நிலையாமை என்றெண்ணி 
இன்னினியே செய்க அறவினை 
(நாலடி .29:1-2) 


(ear) புற்பனி Purpani (dew on 
grass) 

(12) நிலையாமை, அழிவு - transitory, 
destruction 
அறியாப்‌ பருவத்‌ தடங்காரோடு 
ஒன்றி நெறியல்ல செய்தொழுகி 
யவ்வும்‌ நெறியறிந்த நற்சார்வு 
சாரக்‌ கெடுமே வெயின்முறுகப்‌ 
புற்பனிப்‌ பற்றுவிட்டாங்கு' 
நாலடி.171) 


(er) புல்‌ நுனை நீர்‌ Pul nunai mir 
(water on pass tip) 
(13) அழிவு, நொய்மை - fragile, ruin 
புல்‌ நுனை நீரின்‌ நொய்தாப்‌ 
போதலே புரிந்து நின்ற' 
(கம்ப.ஆரண .870: 1) 


(ஏ) பூல்‌ நுனைப்‌ பனிநீர்‌ Pul nunaip 


paninir 

(14) பொருட்டின்மை - unmindful 
புல்‌ நுனைப்‌ பனிநீர்‌ அன்ன 
மனிசரைப்‌ பொருள்‌ என்று உன்னி 
(கம்ப,யுத்‌.1252:3) 


(ஒப்பு) Grass அன்பு, எளிமை, 
காதல்‌ எண்ணங்கள்‌, நிலையற்ற 
தன்மை, பணிவான பயன்பாடு. 


புல்‌ நுனைப்‌ பனி வெங்கதிர்‌ காணல்‌ 

Pul nunaip pani venkatir kanal 

(1) அழிவு / மறைவு, நிலையாமை - 
destroy / disappear, transitory 

புல்‌ நுனைப்‌ பனி வெங்கதிர்‌ 

கண்டாற்‌ போலும்‌ வாழ்க்கை 

பொருளிலை நாளும்‌ 

(சுந.தேவா ,186: 1-2) 


(ஆ) வெங்கதிர்‌ கண்ட புற்பனி 


Venkatir kanta purpanl 


210 


புலி 


அழிவு 

'வெற்பல்‌ தோன்றிய வெங்கதிர்‌ 
கண்டஅப்‌ புற்பனிக்‌ கெடுமாறது 
போலுமே (திருநா,தேவா.2752: 3- 
4) 


ல்‌ மாம்‌ கைதல்‌ Pul maram 


pukaital (grass tree in smoke) 


(1) 


வறட்சி - drought 

'புன்மரம்‌ புகைய புகையழல்‌ 
பொங்கி மன்னுயிர்‌ மடிய 
மழைவளம்‌ சுரத்தலின்‌' (மணி 11: 
82-83) 


புலி Puli (tiger) 


(1) 


(2) 


(3) 


(4) 


(5) 


(6) 


(7) 


(9) 


கொலை வன்மை -killer 
குறுங்கை யிரும்புலிக்‌ கோள்வல்‌ 
ஏற்றை” (50.36: 1) 

வலிமை - strength 

ஒண கேழ்‌ வயப்‌ புலி uo 
நாடன்‌” (நற்‌.119: 3) 

சினம்‌ - wrath 

இன்‌ புனிற்று இடும்பை தீர, 
சினம்‌ சிறந்து, செங்‌ கண்‌ இரும்‌ 
புலிக்‌ கோள்‌ வல்‌ ஏற்றை” 

(நற்‌. 148: 9-10) 

அஞ்சாமை - fearless 

களிற்றுத்‌ துப்பு அஞ்சாப்‌ புலி 
அதள்‌ இதணத்து' (நற்‌.351: 7) 

வீரம்‌ - valom, brave 

மறப்‌ புலிக்‌ குருளை கோள்‌இடம்‌ 
கரக்கும்‌ (குறு.209: 2) 

ஆற்றல்‌, வலிமை — power, 
strength 

மறம்‌ கொள்‌ இரும்‌ புலித்‌ தொல்‌ 
முரண்‌ தொலைத்த (கலி,42.1) 
வெற்றி - victory 

வேங்கை அம்‌ சினை என விறற்‌ 
புலி முற்றியும்‌' (கலி .46: 5) 

சிறப்பு - eminence 

கிடந்துயிர்‌ மறுகுவ தாயினும்‌ 
இடம்படின்‌ வீழ்களிறு மிசையாப்‌ 
புலியினும்‌ சிறந்த தாழ்வில்‌ 
உள்ளம்‌ தலைத்தலைச்‌ சிறப்ப” 
(அகம்‌,29: 2-4) 

செருக்கு - hanghty / anogant 
மதர்‌ புலி வெரீஇய மையல்‌ 
வேழத்து” (அகம்‌,39: 11) 


(10) பகை -enmity 


புலி 


புலிப்‌ பகை வென்ற புண்‌ கூர்‌ 
யானை (அகம்‌,202: 3) 

(11) தலைமை - leadership / headship 
புலி மருள்‌ செம்மல்‌ நோக்கி' 
(அகம்‌.259: 17) 

(12) அச்சம்‌ - fearful 
அரவும்‌ புலியும்‌ 
உடையா' (அகம்‌,318: 3) 

(13) உறுதி -firm 
புலி பசித்தன்ன மெலிவு இல்‌ 
உள்ளத்து” (புறம்‌, 190: 10) 

(14) ஆண்மை - manly 
புலிப்‌ போத்து அன்ன, புல்‌ 
அணற்‌ காளை' (பெரும்‌,138) 

(15) வீரம்‌ / ஆளுமை - brave / 
dominance 
'வயக்‌ களிறு பார்க்கும்‌ வயப்‌ புலி 
போல, துஞ்சாக்‌ கண்ணர்‌, 
அஞ்சாக்‌ கொள்கையர்‌, அறிந்தோர்‌ 
புகழ்ந்த ஆண்மையர்‌, செறிந்த 
நூல்‌ வழிப்‌ பிழையா நுணங்கு 
நுண்‌ தேர்ச்சி, ஊர்‌ காப்பாளர்‌, 
ஊக்கருங்‌ கணையினர்‌' 

(மது 643-647) 

(16) வன்மை - forceful / vehement 

'வலி இல்‌ நிலைமையான்‌ வல்‌ 

உருவம்‌ பெற்றம்‌ புலியின்‌ தோல்‌ 

போர்த்து மேய்ந்தற்று' 

(குறள்‌ .273) 

உயர்வு / புகழ்ச்சி - lofty / praise 

worthy 


அந்சுதகவு 


(17 


“ee” 


ந்‌ அடுப்பின்‌ கடை 
முடங்கும்‌ . நாயைப்‌ புலியாம்‌ 
எனல்‌' (பழமொழி.67: 3-4) 

(18) நிலைதாழாமை/ கொள்கைப்பிடிப்பு 
— not degrade / of principles 


ஓற்கந்தாம்‌ உற்ற இடத்தும்‌ 
உயர்ந்தவர்‌ நிற்பவே நின்ற 
நிலையின்மேல்‌ வற்பத்தால்‌ 
தன்மேல்‌ நலியும்‌ பசிபெரிது 


ஆயினும்‌ புன்மேயா தாகும்‌ புலி' 
(பழமொழி, 70) 
பகைத்திறம்‌, தீயவர்‌ / 
enemy / the evil, harmful 
கண்ணில்‌ கயவர்‌ கருத்துணர்ந்து 
கைமிக நண்ணி அவர்க்கு 
நலனுடைய செய்பவேல்‌ எண்ணி 
இடர்வரும்‌ என்னார்‌ புலிமுகத்‌(து) 
உண்ணி பறித்து விடல்‌ 
(பழமொழி .109) 


(19 


~~ 


தீமை - 


211 


புலி 

(20) பேராற்றல்‌ / வலிமை - prowess / 
strength 

'த யன வல்ல செயினும்‌ 


திறல்வேந்தன்‌ காய்வன சிந்தியார்‌ 
கற்றறிந்தார்‌ - பாயும்‌ புலிமுன்னம்‌ 
புல்வாய்க்குப்‌ போக்கில்‌ அதுவே 


வளிமுன்னர்‌ வைப்பாரம்‌ இல்‌' 
(பழமொழி. 265) 

(21) கொடுமை, துன்பம்‌ — cruel, 
distress 
ஒடுங்கி அரவு உறையும்‌ இல்‌ 
இன்னா: இன்னா கடும்புலி 


வாழும்‌ அதர்‌' (இன்னா 30: 3-4) 


(ஆ) புலி நோக்கு Puli nokku 

(22) கூரிய பார்வை - sharp sight 
வலி முன்பின்‌, வல்லென்ற 
யாக்கை, புலி நோக்கின்‌ .......... 
அற்றம்‌ பார்த்து அல்கும்‌ கடுங்கண்‌ 
மறவர்‌ தாம்‌' (கலி.4.1-3) 


(இ) புலிப்‌ பல்‌ தாலி Pulip pal 
tali (necklace in the tiger tooth) 

(23) வீரம்‌, மேன்மை — bravery, 
eminence 
புலிப்‌ பல்‌ கோத்த புலம்பு மணித்‌ 
தாலி' (அகம்‌,7: 18) i 


(m) வேங்கை Venkal 

(24) வலிமை, கொள்கை - strength, 
principles 
கடமா தொலைச்சிய கானுறை 


வேங்கை இடம்வீழ்ந்த துண்ணா 


திறக்கும்‌. இடமுடைய வானகம்‌ 
கையுறினும்‌ வேண்டார்‌ 
விழுமியோர்‌, மானம்‌ மழுங்க 
வரின்‌' (நாலடி. 300) 

வெற்றி 


விறல்‌ வேங்கையின்‌ தோல்‌ 
உடையவனே” (திருவா .6: 1: 4-5) 


(௨) கொடுவரி Kotuvari 

கொலை, கொடுமை வெற்றி - 
killing, cruel, victory 

கோள்வல்‌ கொடுவரி நல்வயமாக 


குழுமும்‌ தாள்வீ பதுக்கைய 
கானமிறந்தார்‌ கொலாள்‌ 
வினையினாற்ற அகன்றவா 
நன்றுணரா மீளிகொள் 


மொய்ம்பினவர்‌' (ஓந்‌.எழு.36) 


புழு 


(26) வெற்றி 


(er) பூண்டரிகம்‌ Puntarikam 
(25) சோழர்‌ 


- totem of Cola kings 
புண்டரிகம்‌ பொன்வரைமேல்‌ 
ஏற்றிப்‌ புவியளிக்கும்‌ தண தரள 
வெண்கவிகைத்‌ தார்வளவர்‌ 
சோணாட்டில்‌' (பெரிய .606: 1-4) 


புலியேறு Puliyeru 

- victory 

'வென்றடு புலியே றென்ன அமர்‌ 
விளையாட்டில்‌ மிக்கார்‌ 


(பெரிய .424: 718) 


(ஐ) பொறிப்படு வேங்கை 


Porippatu vénkai (spotted tiger) 


(ஏ) 


(27)குறிக்கோள்‌ - of principles 


வேங்கையின்‌ 
குரங்கவும்‌' 


'பொறிப்படு 
குறிப்பிலா்‌ 
(பெருங்‌,உஞ்‌.46: 35) 


(ஒ) வரிவேங்கை Varivénkai(tiger) 
கொடுமை - cruelity 

'சேதுபதி காத்தமுத்து ராமலிங்க 
துரைராசர்‌ சிங்க மந்திரி மாதுபதி 
முத்திருளப்பன்‌ கொடிய 
வரிவேங்கை' (தனிபப்‌.644: 1-2) 


yap Pulu (worm) 


(1) 


(2) 


(ஒப்பு) Tiger ஆண்மை, 
ஆற்றல்‌, செயல்பாட்டுத்‌ தன்மை, 
திடம்‌, துணிவு, நன்மை, 
நிலைபேறு, பகுத்தறிவு, 
புத்துணர்வு, பேரார்வம்‌, மன 
உரம்‌, வலிமை, வளமை, 
விவேகம்‌; அடங்காப்‌ பசி, 
ஏமாற்றுதல்‌, கோபம்‌, தந்திரம்‌, 
பொய்மை, பொறாமை, வஞ்சகம்‌, 
வெறியுணர்ச்சி. 

தீமை - evil, vile 

'நாணார்‌ பரியார்‌ நயனில 


செய்தொழுகும்‌ பேணா அறிவிலா 
மாக்களைப்‌ பேணி ஒழுக்கி 
அவரோ டுடனுறை செய்தல்‌ 
புழுப்பெய்து புண்பொதியு மாறு 
(பழமொழி. 113) 
அற்பம்‌, வலிமையின்மை 
strenghtless 


— mean, 


212 


(3) 


(4) 


(5) 


புள்‌ 


மண்ணிடைப்‌ புழுவின்‌ வாழும்‌ 
மானிடர்‌ வலியர்‌ என்றாய்‌' 
(கம்ப.ஆரண .867: 2) 

தாழ்வு / இழிவு - low, inferior 
புழுவினும்‌ கடையேன்‌ புனிதன்‌ 
swt (திருநா தேவா 2671: 3) 


(ஆ) என்பில்‌ அது (புழு) Enpil 
atu 

உறுதியின்மை / அன்பின்மை - 
without firmness, loveless 

என்பி லதனை வெயில்போலக்‌ 
காயுமே அன்பி லதனை அறம்‌ 


(குறள்‌.77) 


(இ) கீடம்‌ Kitam 


கோட்பாடின்மை — without 
principles 

குலத்தினில்‌ பிறந்திலை கோள்‌ 
இல்‌ கீடம்போல்‌ நிலத்தினில்‌ 


பிறந்தமை நிரப்பினாய்‌ அரோ 
(கம்ப.யுத்‌.3957: 3-4) 


Worm இரகசியம்‌, 
இழிவு, இகழ்ச்சி, 


சூது, நயவஞ்சகமாக 
வலிமையின்மை. 


(ஒப்பு) 
உளச்சான்று; 
இறப்பு, 
அழிப்பவர்‌, 


புள்‌ Pul (bird) 


(1) 


(2) 


(3) 


(4) 


(5) 


விரைவு - quickness / speed 

புள்ளு நிமிர்ந்தன்ன பொலம்‌ 
படைக்‌ கலி Lom (5.78: 9) 

உயிர்‌ - breath / soul 

a என்‌ உயிர்‌ விலங்கு வெங்‌ 
கடு வளி எடுப்பத்‌ துளங்கு மரப்‌ 
புள்ளின்‌ துறக்கும்‌ பொழுதே?' 
(அகம்‌,71: 16-18) 

நன்மை - good omen 

புள்ளுப்‌ புணர்ந்து இனிய ஆக 
(அகம்‌,136: 3) 


துன்பம்‌ - distress 

'பழனுடைப்‌ பெரு மரம்‌ 
கீர்ந்தென, கையற்று, பெறாது 
பெயரும்‌ புள்ளினம்‌ போல்‌ 
(புறம்‌,209: 9-10) 

காலம்‌ / விடியல்‌ -time/ dawn 


நல்‌ இருள்‌ விடியல்‌ புள்‌ எழப்‌ 
போகி' (பெரும்‌,155) 


புள்‌ 


(6) முன்னறிவிப்பு — foretell / predict 


(7) 


(8) 


(9) 


'புண்கிடந்த புணமேல்‌ நுன்‌ நீத்து 
ஒழுகி வாழினும்‌' 
(திணைமாலை. 149:1) 


(ஆ) புள்குரல்‌ Pulkural 
நன்னிமித்தம்‌ - good omen 
அணங்குடை முந்நீர்‌ பரந்த 
செறுவின்‌ உணங்குதிறம்‌ பெயர்ந்த 
வெண்கல்‌ அமிழ்தம்‌ குடபுல 
மருங்கின்‌ உய்ம்மார்‌, புள்ஓர்த்துப்‌ 
படை அமைத்து எழுந்த 
பெருஞ்செய்‌ ஆடவர்‌' 

(அகம்‌,207: 1-4) 

நன்மை - good omen 

சேறல்‌ வலியாச்‌ செய்கை நோக்கி 
வாய்ச்சிறு புதுப்புள்‌ வீச்சுறு 
விழுக்குரல்‌ கேட்டுப்‌ பொருள்‌ 
தெரியுமோர்‌ வேட்டுவ முதுமகன்‌ 
பெருமகன்‌ என்னப்‌ பெறல்‌ அரும்‌ 
கலத்தோடு ஒருமகன்‌ உளவழி 
எதிர்த்தும்‌ அம்மகன்‌ நடுங்குதுயா்‌ 
உறுத்தும்‌ கடுங்கண்‌ ஆண்மையன்‌' 


(பெருங்‌,உஞ்‌,55: 88-93) 


நன்மை / தீமை - good / evil 
omen 

கனவு மந்திரம்‌ சிந்தனை 
வாழுநாள்‌ வினவு சோதிடம்‌ 


கேட்டு உரை புட்குரல்‌ அனகள்‌ 
யாவையும்‌ என்னைநின்‌ பூதங்கள்‌ 
அனகொல்‌ நீஇங்கு அறிந்தனை 
சொல்லென' (நீலகேசி 885) 


(இ) பூதுப்புள்‌ வருதல்‌, பழம்புள்‌ 
போகுதல்‌ Putuppul varutal, palampul 
pokutal 

தீமை - evil 

புதுப்புள்‌ வரினும்‌ பழம்புள்‌ 
போகினும்‌ விதுப்புறவு அறியா 
ஏமக்‌ காப்பினை' (புறம்‌.20: 18-19) 


(FF) புட்பகை Putpakai (bird omen) 


(10) இறப்பு - death 
உட்பகை ஒருதிறம்‌ பட்டெனப்‌ 
புட்பகைக்கு ஏவா னாகலிற் 


சாவேம்‌ யாமென' (புறம்‌,68: 11-12) 


(௨) தூவியொழி புள்‌ Tuviyoli pul 
(moulting bird) 


213 


(11) துயர்‌ 


(14) தீமை, 


புள்‌ 


= SOITOW 
தூவி ஒழி புள்ளில்‌ தோன்றித்‌ 
துயருழப்ப' (ச வக.1575: 3) 


(ஊன) பறவைகளின்‌ ஒலி 
Paravaikalin oli (twittering of birds) 


(12) வளம்‌ - opulence / richness 


கம்புள்‌ கோழியும்‌ கனைகுரல்‌ 
நாரையும்‌ செங்கால்‌ அன்னமும்‌ 
பைங்கால்‌ கொக்கும்‌ கானக்‌ 
கோழியும்‌ நீர்நிறக்‌ காக்கையும்‌ 
உள்ளு மூரலும்‌ புள்ளும்‌ புதாவும்‌ 
வெல்போர்‌ வேந்தர்‌ முனையிடம்‌ 
போலப்‌ பல்வேறு குழூ௨க்குரல்‌ 
பரந்த ஓதையும்‌' (சிலப்‌,10: 114- 
119) 


(௭) பறவை நிமித்தம்‌ 


nimittam (bird omen) 


Paravai 


(13) துன்பம்‌, தீமை - affliction, evil 


'வடிமலர்க்‌ காவின்‌ -அன்று வண 
தளிர்ப்‌ பிண்டி நீழல்‌ முடி 
பொருள்‌ பறவை கூற முற்றிழை 


நின்னை நோக்கிக்‌ கடியதோர்‌ 
கெளவை செய்யும்‌ கட்டையிற்‌ 
றரவின்‌ என்றேன்‌ கொடியனாய்‌ 
பிழைப்புக்‌ கூறேல்‌ குழையல 
என்று எடுத்துக்‌ கொண்டாள்‌ 
(சீ வக,1396) 
(ஏ) ள்‌ மித்தம்‌ யய 
nimittam 

தடை, இறப்பு — harm / 
obstacle / death 


புள்ளு நிமித்தமும்‌ பொல்லா ஆக' 
(பெருங்‌, மகத.27: 79) 


(ஐ) புள்ளினுரை Pullinurai 
தீமை - evil 
'தெள்ளி நரைத்துத்‌ தெருளாதுறு 


தீமை செய்யும்‌ புள்ளின்‌ உரையும்‌ 


பொருளாம்‌ எனக்‌ கோடலினால' 


(நீலகேசி ,7: 1-2) 


(ஒப்பு) Bird அன்பு ஆன்மீக 
மயமாக்குதல்‌, உயர்வு, 
எண்ணங்கள்‌, காலம்‌, காற்று, 
சுதந்திரம்‌, தூய்மை, தூதுவர்‌, 


தெய்வீகச்சாரம்‌, நிலைபேறு, 


புளியம்‌ பழம்‌ 

நெருப்பு, படைப்பு, பருவம்‌, 
பெண்மைக்‌ கொள்கை, 
முன்னறிதிறம்‌, வலிமை, வளமை, 
வாழ்வு, விடியல்‌, விரைவு; 
கழிகாமம்‌, பித்து பிடித்த நிலை, 
வஞ்சனை. 
கூண்டுப்பறவை - சுதந்திரம்‌, 


புளியம்‌ பழம்‌ 


(1) 


புற்றம்‌ 
(1) 


(2) 


(3) 


வீடுபேற்றிற்கான ஆர்வம்‌. 
இடமிருந்து வலமாகப்‌ பறத்தல்‌ - 
தோல்வி. 

வீட்டுனுள்‌ பறத்தல்‌ - இறப்பு. 
சிவப்பு நிறப்பறவை - தென்திசை. 
நீல நிறப்ப றவை - இயலாத 
நிலை, கருத்துக்களின்‌ இணைவு. 
கறுப்பு நிறப்பறவை - 
அறிவாற்றல்‌. 

Puliyam palam 
(tamarind) 

இழிவு -lowness / inferior 
'அளிபுண்‌ அகத்துப்‌ புறந்தோல்‌ 
மூடி அடியேன்‌ உடை ஆக்கை 
புளியம்‌ பழம்‌ ஒத்து இருந்தேன்‌ 
இருந்தும்‌ விடையாய்‌ பொடி ஆடி 
(திருவா .25: 5: 1-4) 


Purram (mound) 
வளம்‌ - fertille 
(இரை தேர்‌ எண்கின்‌ பகுவாய்‌ 


ஏற்றை, கொடு வரிப்‌ புற்றம்‌ 
வாய்ப்ப வாங்கி (6.125: 1-2) 


(ஆ) அரவு உறை புற்றம்‌ Aravu 
1781 purram 

வன்மை — might / ability 

நல்‌ அரா உறையும்‌ புற்றம்‌ 
போலவும்‌, . .. மாற்று அருந்‌ 
துப்பின்‌ மாற்றோர்‌' 

(புறம்‌,309: 3-5) 

துன்பம்‌, அச்சம்‌ - affliction, fear 
அரவு உறை புற்றத்து அற்றே - 


நாளும்‌ புரவலர்‌ புன்கண்‌ 
நோக்காது, இரவலர்க்கு அருகாது 
ஈயும்‌ வண்மை, உரைசால்‌ 
நெடுந்தகை ஓம்பும்‌ ஊரே' 


(புறம்‌,329: 6-9) 


புறப்புண்‌ Purappun (wound on the back) 


214 


(1) 


புறவு 
(1) 


(2) 


(3) 


(4) 


(5) 


(6) 


(7) 


புனல்‌ 


அவமானம்‌ - dishonour, shame 
'தன்போல்‌ வேந்தன்‌ தல 
எறிந்த புறப்புண்‌ நாணி . 
(புறம்‌.65: 9-10) 


Puravu (dove / pigeon) 
புன்மை - mean / low 
சிறுபுன்‌ புறவொடு சிற்றெழால்‌ 


சீறு நெறியரு நிள்சுரத்து 
அல்குவர்‌ கொல்‌ தோழி!” 
(திணை.ஐம்‌.15: 1-2) 

அழகு - beautiful 


கோலப்‌ புறவின்‌ குரற்கூவிப்‌ 
புட்சிமிழ்த்தோன்‌' (இன்னிலை.3:1) 


Punal (water / flood) 


இனிமை - sweet 
ஆங்கண்‌ தீம்‌ புனல்‌ 
பரக்கும்‌' (50.70: 7) 
தண்மை - cool 

புது வறங்கூரந்த செறுவில்‌ 
தண்ணென மலி புனல்‌ 
பரத்தந்தா௮ங்கு, இனிதே தெய்ம' 
(நற்‌,230: 8-10) 


ஈங்கண்‌ 


காமம்‌ - passion 
சிறை அடு கடும்‌ புனல்‌ அன்ன, 
என்‌ நிறை அடு காமம்‌ 


நீந்துமாறே' (6.369: 10-11) 
ஒழுக்கு / இயக்கம்‌ —flow/ move 
புனலூடு போவது ஓர்‌ பூ மாலை 
கொண்டை (பரி.தி.2: 51) 

அழகு / விரைவு - beautiful, fast 
காமர்‌ கடும்‌ புனல்‌ கலந்து 
எம்மோடு ஆடுவாள்‌' (கலி,39: 1) 
பொதுமை - common 

வேனிற்‌ புனல்‌ அன்ன நுந்தையை 
நோவார்‌ யார்‌? (கலி.85: 38) 
வண்மை - bountiful 

(வண்‌ புனல்‌ தொழுநை வார்‌ 
மணல்‌ அகன்‌ SIOD (அகம்‌,59: 4) 


(8) விரைவு - fast 
கல்லா யானை கடி புனல்‌ 
கற்றென' (அகம்‌,376: 2) 

(9) அழிவு - destroying 
கொல்‌ புனல்‌ சிறையின்‌ 
விலங்கியோன்‌ கல்லே 
(புறம்‌,263: 8) 

(10) வளமை -fertile 
பூவும்‌ பொன்னும்‌ புனல்படச்‌ 


சொரிந்து” (புறம்‌.367: 5) 


புனல்‌ 


(11) தூய்மை - pure 


மாசு போக புனல்‌ படிந்தும்‌ 
(பட்‌.100) 
இயக்கம்‌ - movement / active 


'இயங்கு புனல்‌ கொழித்த வெண்‌ 
தலைக்‌ குவவு மணல்‌ (மது.336) 


(ஆ) நீர்‌ Nir 

(12) இடம்பெயர்வு - move / migrate 
நீர்‌ பெயர்ந்து மாறிய செறி 
சேற்று அள்ளல்‌' (நற்‌,291: 1) 

(13) நன்மை - goodness 
நீர்‌ அன POVU, 
அன்பினன்‌ என  (நற்‌,347: 8) 

(14) அளவின்மை - unfathomable 
Soe .டவிரிநீர்‌ வையக 
வரையளவு இறந்த' (நற்‌,130: 10-11) 
இனிமை - sweet 
விருந்தின்‌ தீம்‌ நீர்‌ 
ஆகும்‌' (நற்‌.53: 8) 
தூய்மை - pure 
மா நிலம்‌ சேவடி ஆக, தூ நீர்‌ 
(நற்‌,கட.வா: |) 

(15) இன்றியமையாமை 
நீர்‌ இன்று அமையா 
போல' (நற்‌,1: 6) 

(16) வலிமை - strength 
ஊதை தூற்றும்‌ 
சேர்ப்ப!' (60.15: 3) 
வளமை -fertile 
நீர்‌ அற வறந்த நிரம்பா 
இடை (60.99: 1) 
தண்மை / குளிர்ச்சி -cool 
நீர்‌ அடு நெருப்பின்‌ தணிய' 
(5.154: 9) 


போ 


மருந்தும்‌ 


- necessary 


உலகம்‌ 


உரவுநீர்ச்‌ 


நீள்‌ 


(17) அன்பு - love 
'செம்புலப்‌ பெயனீர்‌ போல 
அன்‌ புடை நெஞ்சம்‌ 


| தாங்கலந்ததுவே' (குறு,40: 4-5) 
(18) இரக்கம்‌ - sympathy 


ஈரம்‌ உடைமையின்‌, நீர்‌ 
ஓரனைமை' (பதி .90: 14) 

விரைவு / இயக்கம்‌ - speed / 
moving 

நீர்‌ துனைந்தன்ன செலவின்‌ 
(பதி.தி.1: 9) 


தண்மை, அழகு - cool, beauty 
தோற்றமும்‌ அகலமும்‌. நீரினுள்‌ 
(பரி .4; 29) 

(19) தலைவன்‌ - 11670 


215 


புனல்‌ 


ஓர்‌ இரா வைகலுள்‌, தாமரைப்‌ 
பொய்கையுள்‌ நீர்‌ நீத்த மலர்‌ 
போல, நீ நீப்பின்‌, வாழ்வாளோ?' 
(605) 5: 14-15) 

(20) தன்னியல்பின்மை / 
quality, dependence 
‘Hoss இயல்பான்‌ நீர்‌ திரிந்து, 
அற்று ஆகும்‌' (குறள்‌ .452) 

(21) கலத்தல்‌ - mix / mingle 
புலத்தின்‌ புத்தேள்‌ நாடு 
உண்டோ நிலத்தொடு நீர்‌ 
இயைந்தன்னாரகத்து' (குறள்‌ 1343) 

(23) சிறியார்‌ - lowly 
பாலோடு அளாயநீர்‌ பாலாகும்‌ 
அல்லது நீராய்‌ நிறந்தெரிந்து 
தோன்றாதாம்‌ தேரின்‌ சிறியார்‌ 
சிறுமையும்‌ தோன்றாதாம்‌ நலல 
பெரியார்‌ பெருமையைச்‌ சார்ந்து 
(நாலடி.177) 

(24) பயன்‌ - usefulness 
நெல்லுக்கு உமியுண்டு PTAS 
நுரையுண்டு புல்லிதழ்‌ பூவிற்கும்‌ 
உண்டு' (நாலடி .221: 3-4) 

(25) மென்மை - smooth / quiet 
சொல்லான்‌ அறிப ஒருவனை - 
மெல்லென்ற நீரான்‌ அறிப 
மடுவினை' (நான்‌.80: 1-2) 

(26) செழிப்பு - luxuriant 
நீரான்‌ வீறெய்தும்‌ விளைநிலம்‌' 
(நான்‌ .80: 1) 

(27) வழிபாடு - worship 
'கருவிரற்‌ செம்முக வெண்பற்சூன்‌ 
மந்தி பருவிரலாற்‌ பைஞ்சுனைநீர்‌ 
தூஉய்‌' (திணைமாலை.10:1-2) 

(28) பொறை -patience 
பொறை எனும்‌ நீரைப்‌ பாய்ச்சி' 
(திருநா தேவா 2921: 4) 

(29) அழிவின்மை - non extinct 
நிலனும்‌ நீரும்‌ மாய்‌ நெருப்பும்‌ 
காற்றும்‌ என்று உலைவு இல்‌ பூதம்‌ 
நான்கு உடைய ஆற்றலான்‌' 
(கம்ப.கிட்‌.116: 1-2) 

(30) ஒழுக்கம்‌ -good conduct 
சீர்கெழு நிலத்து வித்திச சீலநீர்‌ 


சாரியல்பு - 


கொடுப்பிற்றீந்தேன்‌' (சீவக,2632: 
2) 

(31) மாண்பு - nobility 
மாட்சி நீரின்‌ மாண்சினை 
பல்கிய வேட்கை என்னும்‌ 


விழுத்தகு பெருமரம்‌ புணர்ச்சிப்‌ 
பல்பூ இணர்த்தொகை ஈன்று 


புனல்‌ 


காய்‌ பல 


யூழறிந்‌ 


நோயி லின்பக்‌ 
தூங்கியாழ வற்புக்கனி 
தேந்த' (பெருங்‌.வத்‌.9: 73-77) 


(இ) நீர்‌ வேட்கை Nir vetkai 
(32) எதிர்நோக்கும்‌ நிறைவு - expect 
satisfaction 
நீர்‌ நசைக்கு ஊக்கிய உயவல்‌ 
யானை (நற்‌.171: 1) 
(33) இன்றியமையாமை - necessary 
குவளை குறுநர்‌ நீர்‌ வேட்டாங்கு' 
(நற்‌.332: 2) 


(ஈ) நீராடுதல்‌ Niratutal 

(34) உவகை / தூய்மை - happiness 
pure 
பொங்கி வரு புதுநீர்‌ நெஞ்சு உண 
ADSL’ (5.68: 5) 

(35) முயக்கம்‌ - embrase 
கடும்‌ புனல்‌ மலிந்த காவிரிப்‌ 
பேரியாற்று நெடுஞ்‌ சுழி நீத்தம்‌ 
மண்ணுநர்‌ போல, நடுங்கு அஞர்‌ 
தீர முயங்கி' (அகம்‌,62: 9-11) 


(௨) நீர்‌ இயல்பு மாறல்‌ Nir 
iyalpu maral (change in water quality) 
(36) அரிய தன்மை / இயல்பின்மை 
- rare / unnatural 
Con a a BASF பிறழினும்‌' 
(61.373: 1) 


(ஊ) அறல்‌ Aral 

(37) தெளிவு -clear 
தேம்‌ படு சிலம்பில்‌ தெள்‌ அறல்‌ 
suf Qu’ (6.243: 1) 
தண்மை - cool 
'வேய்‌ பயில்‌ இறும்பின்‌ ஆம்‌ அறல்‌ 
பருகும்‌” (நற்‌,213; 5) 
வளம்‌ - fertile 
'மலைகழிந தன்ன மாக்கால்‌ 
மயங்குஅறல்‌, பதவுமேயல்‌ அருந்து 
துளங்குஇமில்‌ நல்‌ ஏறு, மதவுடை 
நாக்கொடு அசைவீடப்‌ பருகி 
(அகம்‌.341: 6) 


(ஏ) கழித்தலைப்பட்ட நீர்‌ 
Kalittalaippatta nir (whirl pool) 
(37) சுழற்சி - whirl 


216 


புனல்‌ 


கழித்தலைப்‌ பட்ட நீரது போலச்‌ 
சுழல்கின்றேன்‌ சுழல்கின்றதென்‌ 
உள்ளம்‌ (சுந்‌.தேவா .692: 3-4) 


(ஐ) சிறைய னல்‌ Ciraiyali 
punal (flood) 

(39) விரைவு - quick, fast 
ஏற்றோர்த்‌ தாக்கிக்‌ கூற்றுறை 
உலகினுள்‌ உறைகுவிர்‌ ஆயிற்‌ 
குறுகுமின்‌ விரைந்தெனச்‌ 


சிறையழி புனலிற்‌ சென்றுமேல்‌ 
நெருங்கி” (பெருங்‌.உஞ்‌.46: 14-16) 


(ஒ) உவர்த்த நீர்‌ Uvartta nir 
(40) பயனின்மை - useless / unworthy 
'உவர்த்த நீர்‌ போல எந்தன்‌ 
உற்றவர்க்கு ஒன்றும்‌ அல்லேன்‌ 
(நாலா .902: 3-4) 


(ஓ) நீர்ப்படுத்தல்‌ Nirppatuttal 
(41) தூய்மை, சின நீக்கம்‌ - pure, 
appease anger 
நயந்த கொள்கையில்‌ கங்கைப்பேர்‌ 
யாற்றிருந்து நங்கை தன்னை 
நீர்ப்படுத்தி வெஞ்சினந்‌ தரு 
வெம்மை நீங்கி வஞ்சிமா நகர்‌ 
புகுந்து' (சிலப்‌,29.1) 


(ஒள) யாற்று நீர்‌ Yarru nir 

(42) துன்பம்‌ - pine / suffer 
'உழந்தாலும்‌ புத்தச்சொன்‌ றிடடுர்த 
றேற்றா திழந்தார்‌ பலரால்‌ 
இடும்பை நீர்‌ யாற்றுள்‌்‌ 
(ச£வக.2621: 1-2) 


(ஒப்பு) Water 
அறிவுத்திறன்‌, 
இளமையின்‌ 
இறைமை, 
ஈரம்‌, 
உள்ளுணர்வு 
ஊடுருவும்‌ 
தன்மை, 
நிலை, 
குளிர்காலம்‌, 
தூண்டுதல்‌, 
நிலைபேறு, 
நெகிழ்வுத்திறன்‌, 


படிவாக்கம்‌, படைப்பு, 


அமைதி, அழகு, 
ஆழம்‌, ஆன்மா, 
புத்துணர்வு, 
இன்றியமையாமை, 
உயர்வான தகுதி, 
சார்ந்த விவேகம்‌, 
தன்மை, எல்லையற்ற 
ஒழுக்கம்‌, கடந்து செல்‌ 
கருணை, கரைவு, கற்பு, 
குளிர்ச்சி, தகுதி, 
தெய்வீக வாழ்க்கை, 
நினைவாற்றல்‌, 
நேர்மை, 


பண்பு 


புனிதனோடு காப்பு நாண்‌ கட்டுதல்‌ 


குறித்த விவேகம்‌, பதங்கமாதல்‌, 
புண்ணியம்‌, புதுமைப்படுத்தல்‌, 
புனிதத்தன்மை, பெண்மைக்‌ 
கொள்கை, பெரும்பரப்பு, மகிழ்ச்சி, 
மயக்கம்‌, மறுபிறப்பு, மறைவு, 
மும்மை, மெய்ந்நடப்பு, 
வடக்குத்திசை, வலிமை, வளமை, 
வாணிகம்‌, விளைவளம்‌, விழிப்பு; 
அமைப்பற்ற தோற்றம்‌, அழிவு, 
ஆழங்காண முடியாத நிலை, 
நம்பிக்கையற்ற தன்மை, 
நிலையாமை, வலிமையற்ற 


தன்மை, வேதனை. 


நீராடுதல்‌ / நீராட்டுதல்‌ - ஓய்வு, 
கரைவு, தூய்மைப்படுத்துதல்‌, 
தொடக்கம்‌, பாதுகாப்பு, மென்மை, 


வாழ்வின்‌ மூலம்‌. 


புனிதனோடு காப்பு நாண்‌ கட்டுதல்‌ 
Punitanotu kappu nan kattutal (tie the band 


(1) 


of protection) 

திருமணம்‌ - wedding 

நால்‌ திசைத்‌ தீர்த்தம்‌ கொணர்ந்து 
நனி நல்கி பார்ப்பனச்‌ சிட்டர்கள்‌ 
பல்லார்‌ எடுத்து ஏத்தி பூப்‌ புனை 
கண்ணிப்‌ புனிதனோடு 
என்தன்னைக்‌ காப்பு நாண்‌ கட்டக்‌ 
கனாக்‌ கண்டேன்‌ (நாலா 559) 


பூ Pu (flower) 


(1) 


(2) 


(3) 


(4) 


(5) 


அழகு, நறுமணம்‌ — beauty, 
fragrance 
புறவு அணி கொண்ட பூ நாறு 


கடத்திடை' (50.48: 5) 


பொலிவு - 0822110த/ bright 
பூ இல்‌ வறுந்தலை போல 
(குறு.19: 2) 


ஒளி, நறுமணம்‌ - bright, fragrance 
நாற்றமும்‌ ஒண்மையும்‌ பூவையுள' 
(பரி 4: 29) 

உயர்வு - lofty 

பூ மேம்பாடு உற்ற 
சுரும்பின்‌' (பரி.10: 36) 
இன்பம்‌ - pleasure 
பொய்கைப்‌ பூப்‌ புதிது உண்ட 
வரி வண்டு கழிப்‌ பூத்த நெய்தல்‌ 
தாது அமர்ந்து ஆடி' (கலி,74: 1-2) 
நிலையாமை / பலி - transcient / 
sacrifice 


புனை 


217 


ட ல்‌ 
பூப்‌ பலி விட்ட கடவுளைக்‌ 
கண்டாயோ? (கலி.93: 24) 

(7) வளம்‌ - fertile 


பொரு கரை வாய்‌ சூழ்ந்த பூ மலி 
வையை” (கலி .98: 10) 
(8) மென்மை - softness 
நுரை முகந்தன்ன மென்‌ பூஞ்‌ 
சேக்கை (அகம்‌,93: 13) 
(9) இனிமை, இன்பம்‌ 
enjoyment 
'மலைதற்கு : இனிய பூவும்‌ காட்டி 
மீலை.283) 


_ delightful, 


(10) புணர்ச்சி 
மாட்சி ந ரின்‌ மாண்சினை 
பல்கிய வேட்கை என்னும்‌ 
விழுத்தகு பெருமரம்‌ புணர்ச்சிப்‌ 
பல்பூ இணர்த்தொகை ஈன்று 
நோயி லின்பக்‌ காய்‌ பல 


தூங்கியாழ வற்புக்கனி யூழறிந 

தேந்த' (பெருங்‌.வத்‌.9: 73-77) 

(ஆ) வாடிய பூ Vatiya pu 
(withered flower) 

(11) அன்பின்மை பொய்யான அன்பு, 
போலித்தனம்‌ - loveless, untrue 
love, fake 
(வாடிய பூவொடு வாரல்‌ எம்‌ 
மனை?' (கலி,75: 18) 

(12) வீண்‌ - waste, useless 
புது நலம்‌ பூ வாடியற்று, தாம்‌ 
வீழ்வார்‌ மதி மருள நூத்தக்கடை' 
(கலி.147: 15-16) 


(இ) சூடிக்‌ கழித்த பூ Cutik kalitta 
pu (used flower) 

(13) பயனின்மை, வீண்‌ - waste, futile 
கூடினர்‌... புரிந்து குணன்‌ 
உணப்பட்டோர்‌ சூடினர்‌ இட்ட பூ 


ஓரன்னர்‌' (கலி,23: 12-13) 


(ஈ) செம்‌ பூ Cem pi (good flower) 
(14) இறைமை - devine 

செம்‌ பூத்‌ grow 

முன்றில்‌ (பெரும்‌.338) 


செதுக்குடை 


(௨) கோட்டுப்‌ பூ Kottup pu (tree 
flower) 
(15) நட்பு - friendship 


'கோட்டுப்பூப்‌ போல மலர்ந்துபின்‌ ஓர்‌ இரா வைகலுள்‌, தாமரைப்‌ 


கூம்பாது வேட்டதே வேட்டதாம்‌ பொய்கையுள்‌ ந்‌ ர்‌ நீத்த மலர்‌ 
நட்பாட்சி' (நாலடி.215: 1-2) போல, நீ நீப்பின்‌, வாழ்வாளோ?' 
(கலி. 5: 14-15) 


(23) உள்ளம்‌ - heart 


7: ப K i (pond (water 
(ஊ) கயப்பூ Kayappu (p ( ) மலர்மிசை ஏகினான்‌ மாணடி 


flower) ந்‌ 
(16) பொருந்தா நட்பு - improper ப ப்‌ r லமிசை நீடுவாழ்‌ 
friendship oper. 


(24) காமம்‌ - passion 
காலை அரும்பி, பகல்‌ எல்லாம்‌ 
போது ஆகி மாலை மலரும்‌ இந்‌ 
நோய்‌” (குறள்‌.1227) 


கயப்பூப்‌ போல மலர்ந்துபின்‌ 
கூம்புவாரை நயப்பாரும்‌ நட்பாரும்‌ 
இல்‌' (நாலடி .215: 3-4) 


(er) மலர்‌ Malar (blossom) ன்று பனு ees 
(17) நிலையாமை / அழிவு ந 'ஒப்புயர்வில்‌ வேட்டோ 
unpermanent / destruction 7 னொருநிலைப்பட்‌ டாழ்நீதசெயல்‌ 
மல்லன்‌ மூதூா மலர்ப்பலி நப்பின்னை ஞால மொருங்கறிக- 
உணிீஇய' (நற்‌.73: 3) துப்பாராய்த்‌ தூமலரின்‌ 
நறுமணம்‌ - fragrance மென்மையுறு தோற்றத்தே 
பல்‌ மலர்‌ கஞலிய வெறி கமழ்‌ வைத்துய்க்க ஏமக்‌ கிழத்தி யறிந்து' 
வேலி (5.339: 10) (இன்னிலை.22) 
இன்பம்‌ - pleasure (25) புண்ணியம்‌ - merit 
மயங்கு மலர்க்‌ கோதை குழைய தையற்‌ குறுவது தானறிந்தனள்‌ 
மகிழ்நன்‌' (குறு.393: 1) போல்‌ புண்ணிய நறுமலர்‌ ஆடை 
வளமை - fertile . 7 போர்த்து' (சிலப்‌.13: 171-172) 
வின்‌ னை USI வா LORE (26) விரிவு, பரப்பு - wide, expance 
பொய்கை (ஜங்‌.88: 1) வாடா வளத்தான்‌ மலர்ஞால 
(18) வதுவை - marriage மதிப்பின்‌ மிக்க” (ந லகேசி. 11: 1) 


நல்‌ மனை வதுவை அயர, இவள்‌ 
பின்‌ இருங்‌ கூந்தல்‌ மலர்‌ 


அணிந்தோயே!' (ஐங்‌ .294: 4-5) (ஏ) நீர்மலர்‌ Nimalar (water 
(19) தண்மை - cool flower) 

அதிர்‌ பெயற்கு எதிரிய உயர்வு - high 

சிதர்கொள்‌ தண்‌ மலர்‌ வெள்ளத்து அனைய மலர்நீட்டம்‌ 

(ஐங்‌,458: 2) - மாந்தர்தம்‌ உள்ளத்து அனையது 

அழகு - beautiful உயர்வு' (குறள்‌,595) 

புதல்மிசை நறு மலர்‌ கவின்‌ (27) அளவு - measure 

பெறத்‌ தொடரி' (ஐங்‌,463: 1) 'இரவலர்‌ தம்வரிசை யென்பார்‌ 

மென்மை -soft மடவார்‌ கரவலராய்கீ கைவண்மை 

மாறு மென்‌ மலரும்‌, தாரும்‌ பூண்ட - புரவலர்‌ சீர்வரைய 

கோதையும்‌' (பரி 6: 46) வாகுமாம்‌ செய்கை 
(20) தூய்மை - pure சிறந்தனைத்தும்‌ நீர்வரைய வாநீர்‌ 


துரந்து புனல்‌ தூவ, தூ மலர்க்‌ மலர்‌” (பழமொழி. 379) 


கண்கள்‌' (பரி 7: 52) 


(21) கடவுளர்‌ இருக்கை - devine (ஐ) நாறா மலர்‌ Nara malar 
existence / sacred (flower without fragrance) 
மலர்மிசை முதல்வனும்‌, .. .. .. (28) பயனின்மை - incapacity, waste 
(wif? 8: 3) 'இணர்‌ ஊழ்த்தும்‌ நாறா 

(22) பெண்‌(மை), தலைவி - feminity, மலரனையர்‌ கற்றது உணர 
heroine விரித்து உரையாதார்‌' (குறள்‌ .650) 


(29) துன்பம்‌ - affliction 


218 


நறிய மலர்‌ பெரிது நாறாமை 


இன்னா' (இன்னா.37: 1) தூய்மை, நறுமணம்‌ - pure, fragrant 


(32) வாடிய தன்மை 


(33) செழுமை, 


நறும்போது கொய்மலர்க்‌ கண்ணி 
கொடுப்போள்‌ போலக்‌ கனவில்‌ 
தோன்ற கண்படை இன்றி நனவில்‌ 


தோன்றிய நறுநுதல்‌ சீறடி 
மைவளர்‌ கண்ணியை எய்தும்‌ 
வாயில்‌ யாதுகொல்‌ என்றுதன்‌ 


அகத்தே நினைஇ' (பெருங்‌,மகத,7: 
63-68) 


(௧) செப்பின்‌ 
வைக்கப்பட்ட மலர்‌ 


vaikkappatta malar (flower in box) 

- withering 
'வகைவரிச்‌ செப்பினுள்‌ வைகிய 
மலர்போல்‌ தகைதலம்‌ வாடி 
மலர்வனம்‌ புகூஉம்‌' (மணி,4: 65- 


66) 


உள்ளே 


Ceppin ulle 


(m) செம்மலர்‌ Cemmalar (good / 
red flower) 

புனிதம்‌ - floverish / 
holy 

'பலிகெழு செம்மலர்‌ 


(திருஞான ,தேவா ,499: 1) 


சார 


(௪) பள்ளித்தாமம்‌ (பூக்கள்‌) 


Pallittamam 


219 


(36) 


ஹு பள்ளித்‌ தாமம்‌ குஞ்சி 
மல்‌ கையக்‌ கொண்டார்‌ 
(ஒ) நாற்றம்‌ இலாத மலர்‌ அழகு a லு 
Narram ilata malar 
(30) சிறப்பின்மை — not eminent (ஞ) பெய்யா மல (பழம்பூ 
நா ்‌ | இலா த்‌ மலரின்‌ Poyya malar 
அழகின்‌ இன்னா? (34) பொலிவின்மை - not bright / 
without radiance 
(ஓ) பொன்மலர்‌ Ponmalar (golden கார்‌ தங்கி நின்ற கொடி 
flower) காளையைக்‌ காண்டலோடு மீர்‌ 
சிறப்பு, அழகு - eminence, beauty தங்கி பெய்யா மலரில்‌ 
இன்ப வியலோரார்‌ யாணர்‌ பிறிதாயினாளே' (சீவக.1960: 3-4) 
விழைகாமம்‌ பொன்னின்‌ 
அணிமலரிற் செவ்விதாம்‌' (ட) சின்னப்‌ பூ Cinnap pi (totemic 
(இன்னிலை.25: 1-2) flower) 
(35) புகழ்‌ - fame 
(ஒள) மலர்‌ கொடுத்தல்‌ Malar சின்னப்பு அணிந்த குஞ்சிச்‌ 
kotuttal (give flower) சீ தத்தன்‌” (சீ வக.2251) 
1) = oe Pei Qarar se (ண) மலர்ச்‌ சின்னம்‌ (flower sign) 


Malarc cinnam 

புகழ்‌ - fame 

'வடிவாய வேலாற்கு மலர்ச்சின்னம்‌ 
சொரிவனபோல்‌' (சூளா.171: 3) 


(ட) பூச்சூடாதிருத்தல்‌ Puccutatiruttal 
(not wearing 
flowers) 


பிரிவு, தனிமை - seperation, 
loneliness 





'சாமெனில்‌ சாதல்‌ நோதல்‌ 
தன்னவன்‌ தணந்த காலைப்‌ 
பூமனும்‌ புனைதலின்றிப்‌ 
பொற்புடன்‌ புலம்ப வைகி 
(சீவக.1598: 1-2) 

(ஒப்பு) Flower அழகு, அன்பு, 
இசைவு, இயற்கை வளம்‌, 
இளமை, ஒழுக்கம்‌, கலவி, கற்பு, 
கன்னித்தன்மை, காதல்‌, 
குழந்தைப்பருவம்‌, கொண்டாட்டம்‌, 
சமநிலை, தகுதி, தன்னம்பிக்கை, 
தூய்மை, நன்மை, நற்குணம்‌, 
நீதித்தன்மை, பிறப்பு, பெண்பாற்‌ 
கருவாய்‌, பொருத்தம்‌, மகிழ்ச்சி, 
மங்கலம்‌, மறுபிறப்பு, வெற்றி; 
அறியாமை, இறப்பு, நிலையாமை. 


பூ இதழ்‌ 
சிவப்பு மலர்கள்‌ - அடங்காக்‌ 
கோபம்‌, காதல்‌, குருதி, வாழ்க்கை, 
வெறி உணர்ச்சி. 
நீர்மலர்கள்‌ š இயலாமை, 
மறைக்குறிப்புப்‌ பொருள்‌. 
வெண்‌ மலர்கள்‌ - அறியாமை, 
அன்பு, கடவுட்டன்மை, குற்றமற்ற 
தன்மை, பேராண்மை மெய்யுறு 
புணர்ச்சி. 


பூ இதழ்‌ Pi ital (petal) 


(1) 


பூண்‌ 
(1) 


(2) 


(3) 


(4) 


(5) 


பூத்தல்‌ 
(1) 


சிறுமை - mean 

நெல்லுக்கு உமி உண்டு நீர்க்கு 
நுரை உண்டு புல்லிதழ்‌ பூவிற்கு 
உண்டு' நாலடி 221) 


Pun (ornament) 


அழகு - beaauty 

நுண்‌ பூண, மடந்தையைத்‌ 
தந்தோய்‌ போல' (குறு. 147: 3) 
சிறப்பு - eminence 

பூண்‌ வளைந்தன்ன பொலஞ்‌ 
சூட்டு நேமி” (குறு.227: 1) 
உடைமை, உரிமை - possession, 
wright 

மருப்புப்‌ பூண்‌ கையுறையாக 
அணிந்து” (கலி .82: 12) 

உயர்வு - lofty 


மை அற விளங்கிய ஆன்‌ ஏற்று 
அவிர்‌ பூண்‌' (கலி.85: 11) 
ஆளுமை —ruling / dominent 
Horm மணிக்‌ கொடும்‌ பூன்‌ 
ஆஅய்‌!” (புறம்‌,130: 1) 


Puttal (bloom) 
நுகர்தல்‌ - ரeceive / enjoy / consume 
பலபழ மணிக்கொம்‌ பீன்று 
பரிசில்‌ வண்டுண்ணப்‌ பூத்து 


(சீவக.2728: 2) 


பூப்பரிதல்‌ Pupparital (remove flowers) 


(1) 


பிரிவு, தனிமை - seperation, 
lonliness 
பூப்பரிவார்‌ பொன்செய்‌ 


கலம்பரிவார்‌' (சீவக,2965: 1) 


பூ மழை Pu malai (flower rain) 


(1) 


வாழ்த்து - blessing, praise 


(2) 


(3) 


பூரண கும்பம்‌ 


புனித மா தவர்‌ ஆசியின்‌ பூ 
மழை பொழிந்தார்‌' 
கம்ப,பால,454: 1) 

மகிழ்ச்சி, ஆசி - joy, blessings 
'தண்ணளி வெண்குடை வேந்தன்‌ 
செயல்கண்டு தரியாது 
மண்ணவர்கண்‌ மழை பொழிந்தார்‌ 
வானவர்‌ பூ மழை சொரிந்தார்‌ 
(பெரிய 130: 1-4) 

சிறப்பு - eminence, honour 


தேவரும்‌ முனிவர்‌ தாமும்‌ 
சிறப்பொடு பொழியும்‌ தெய்வப்‌ 
பூவின்‌ மாமழையின்‌ மீள 
மூழ்குவார்‌ போன்று தோன்ற 
(பெரிய 398: 5-8) 

(ஆ) பொன்‌ மா மலர்மல 


Pon mari malar malai (shower of gold 
and flowers) 

வாழ்த்து, மகிழ்ச்சி - blessing, joy / 
cheer 

'மண்ணெலாம்‌ பைம்பொன்‌ மாரி 
மலர்மழை சொரிந்து வாழ்த்தி' 
(ச£வக,3085: 2) 


பூ மாலை தீயிடைப்படல்‌ Pu malai 


(1) 


(1) 


(1) 


tiyitappatal (flower 
garland in fire) 


அழிவு, துன்பம்‌ - destruction, 
misery 

நீல வல்விடம்‌ தொடர்ந்தெழ 
நேரிழை மென்பூ மாலை 


தீயிடைப்‌ பட்டது போன்றுளம்‌ 
மயங்கி” (பெரிய ,28: 1058) 


டத்‌ j வின்‌ 
பொங்குதல்‌ Purana kutaiu nir 
naravin ponkutal (water of full pot 
swelling as toddy) 
தீமை, அழிவு, இறப்பு - evil, 
destruction, death 
ஆரண  மந்திரத்து அறிஞர்‌ 
நாட்டிய பூரண குடத்து நீர்‌ 
நறவின்‌ பொங்குமால்‌' 


(கம்ப சுந்‌,374: 3-4) 


பூரண கும்பம்‌ Putana kumpam (full pot) 


மங்கலம்‌ - anspicious 


பூரண பொற்குடம்‌ வைத்தல்‌ 


பூரண பொற்குடம்‌ வைத்தல்‌ 


(1) 


பூரண கும்பமும்‌ பொலம்‌ 
பாலிகைகளும்‌ பாவை விளக்கும்‌ 
பலவுடன்‌ பரப்புமின்‌' (மணி. 1: 44- 
45) 


Purana 


porkutam vaittal (keeping full 


gold pot) 
மங்கலம்‌ - anspicious 
பூரண பொற்குடம்‌ பொலிய 


வைக்கவே (கூளா .902: 4) 


பூரண பொற்குடம்‌ வைத்துப்‌ புறம்‌ 


எங்கும்‌ தோரணம்‌ நாட்டல்‌ 


Purana 


porkutam vaittup puram enkum toranam 


nattal (keeping full gold pot and hoisting 
hangings all around) 


(1) 


திருமணம்‌ - wedding 

பூரண பொற்குடம்‌ வைத்துப்‌ புறம்‌ 
எங்கும்‌ தோரணம்‌ நாட்டக்‌ கனாக்‌ 
கண்டேன்‌” (நாலா 556: 3-4) 


பூரண மங்கல கலசங்கள்‌ வெடித்தல்‌ 


(1) 


Purana mankala kalacankal vetittal 


(full auspicious pots to break) 
தீலை, அழிவு -evil omen 

'.. .. . வெடித்தன பூரண மங்கல 
கலசங்கள்‌” (கம்ப.சுந்‌,298: 7-8) 


பூல்‌ Pul (say ‘phoo’) 


(1) 


சிறுமை - mean 
எமரிது செய்க எமக்கென்று 
வேந்தன்‌ தமரைத்‌ தலைவைத்த 


காலைத்‌ - தமரவற்கு வேலின்வா 
யாயினும்‌ வீழார்‌ 
மறுத்துரைப்பின்‌ ஆலென்னிற்‌ 


பூலென்னு மாறு (பழமொழி. 268) 


yad குன்றம்‌ (செம்மண்‌ மலை) Püval 


(1) 


kunram (red hill) 
சிவப்பு நிறம்‌ - red 
ஓவாக்‌ கணைபாய ஒல்கி 
எழில்வேழம்‌ Luruh குருதி 
இழிதலால்‌ செந்தலைப்‌ பூவல்‌அம்‌ 
குன்றம்‌ புயற்கு போன்றவே' 


(களவழி 12: 1-3) 


221 


(1) 


(2) 


பெண்‌ யானைகள்‌ மதம்‌ சொறிதல்‌ 


(நாகணவாய்ப்‌ பறவை) Piivai (a 
bird) 

பேசும்‌ ஆற்றல்‌ - speech capacity 
பூவையும்‌ கிளியும்‌ மிழற்றப்‌ 
புகுந்து' (Fos 873: 3) 

பகுத்தறிவு -reasoning / rational 
பொற்றொடி தத்தையீரே 
பொத்தும்‌ நும்‌ வாயை என்றே 
கற்பித்தார்‌ பூவையார்‌ தம்‌ காரணக்‌ 
கிளவி தம்மால்‌ (சீ வக.2511: 3-4) 


பூவைப்பூ Puvaippu (a flower) 


(1) 


கருமை - black 
பூவைப்பூ வண்ணன்‌ அடி (திரி,1: 
4) 


பூளை வீ Pulai vi (a flower) 


(1) 


(2) 


(3) 


பெண்‌ 


(1) 


மென்மை - softness 

பொங்கு கோபம்‌ சுட பூளை வீ 
அன்ன தன்‌ அங்கம்‌ வெந்து அன்று 
தொட்டு அனங்கன்‌ ஆயினான்‌' 
(கம்ப,பால.340: 3-4) 
நொய்ம்மை, அழிவு ~ 
destroyed 

தேறுதி நாளையே அவ்‌ இருபது 
திண்‌ தோள்‌ வாடை வீறிய 
பொழுது பூளைவீ என வீவன்‌ 
அன்றே' (கம்ப.ஆரண .861: 4) 
வெண்மை நிறம்‌ - white 

பூளை வீ புரை பனிப்‌ புயற்குத்‌ 
தேம்பிய' (கம்ப.பால,531: 2) 


fragile 


(ஆ) மாருதம்‌ றைர்‌ ளை 
Marutam arainta pulai (poolai flower in 
strom) 


அழிவு - destruction 

'ஆள்‌ ஐயா உனக்கு அமைந்தன 
மாருதம்‌ அறைந்த பூளை ஆயின 
கண்டனை (கம்பயுத்‌.1212: 1-2) 


யானைகள்‌ மதம்‌ சொரிதல்‌ 
Pen yanaikal matam 001118] 
(rutting of she elephent) 

தீமை, இறப்பு, அழிவு - evil 
omen 


9 


ரிடி எலாம்‌ மதம்‌ பெய்திட .. .. .. 
(கம்ப.ஆரண .431: 1) 


பெண்கள்‌ தோள்‌ இடம்‌ துடித்தல்‌ 


பெண்கள்‌ தோள்‌ டம்‌ ல்‌ 
Penkal tol itam tutittal (left 
shoulder of women quiver) 

நன்மை, வெற்றி - good omen, 


victory 


(1) 
நெடுங்கண்‌ ஏழையர்‌ 


தோளுமங்கு இடவயிற்‌ துடித்த 
(சூளா.1218: 2-3) 


பெண்களுக்குக்‌ புருவம்‌, கண்‌, நுதல்‌ 
இடம்‌ துடித்தல்‌ Penkalukku puruvam, 


kan, nutal itam tutittal (quivering of left 
eye, eye brow and forehead of women) 


(1) நன்மை - good omen 
நலம்‌ துடிக்கின்றதோ நான்‌ செய்‌ 
தீ வினைச்‌ சலம்‌ துடித்த 


இன்னமும்‌ தருவது உண்மையோ 
பொலந்துடி இருங்குலாய்‌ புருவம்‌ 
கண்‌ நுதல்‌ வலம்‌ துடிக்கின்றல 
வருவது ஓர்கிலேன்‌' (கமப்‌.சுந்‌,360) 


பெண்களுக்குக்‌ கண்‌, புருவம்‌, தோள்‌ 
வலம்‌ ல்‌ Penkalukkuk kan, 


puruvam, tol valam tutittal (quivering of 
right eye, eye brow, shoulder of women) 
(1) தீமை, அழிவு -evil omen 


நிருதர்தம்‌ குல மாதர்‌ பொலநீ 
துடிக்கு அமை மருங்குல்‌ போல்‌ 
கண்களும்‌ புருவமும்‌ பொன்‌ 
தோளும்‌ வலம்‌ துடித்தன 


(கம்ப .சுந்‌ 298: 2-5) 


(ஆ) மகளிர்‌ வலக்கண்கள்‌ 
துடித்தல்‌ Makalir valakkankal tutittal 
(quivering of right eyes of women) 


(2) இறப்பு, தீமை, அழிவு - evil 
omen 
போக மகளிர்‌ வலக்‌ கண்கள்‌ 
துடித்த பொல்லாக்‌ கனாக்‌ 
கண்டார்‌ ஆக மன்னற்கு ஒளி 


மழுங்கிற்று' (சீவக.2173; 1-3) 


பெரியோர்க்கு உதவிய சிறு உதவி 
Periyorkku utaviya ciru utavi(small 


help to great persons) 
(1) பெருக்கம்‌ - increase, abundance 


222 


பேய்ச்சுரைக்காய்‌ 


'பெரியோர்க்கு உதவிய சிறு 
நன்றேய்ப்பக்‌ கரவாது பெருகிக்‌ 
கையிகந்து விளங்கும்‌ உள்ளத்து 


உவகை தெள்ளிதின்‌ அடக்கி 
(பெருங்‌,உஞ்‌.44: 138-140) 
பெருநீர்‌ அற சிறுமீன்‌ துவளுதல்‌ 
Perunir ara cirumin tuvalutal 
(small fish squirm without 
water) 
(1) தவிப்பு, பிரிவு, துன்பம்‌ = 


perplexity, seperation, affliction 
பெருநீர்‌ அற சிறுமீன்‌ துவண்டு 
ஆங்கு நினைப்‌ பிரிந்த 
வெருநீர்மையேனை விடுதி 
கண்டாய்‌” (திருவா .6: 26: 1-3) 


Pekan (a benevolent chief) 


வண்மை - benevolent 

வண்டு படு நறவின்‌ வண மகிழ்ப்‌ 
பேகன்‌' (அகம்‌,262: 16) 

ஈகை - bounty, giving 

'உடாஅ போரா வாகுதல்‌ 
அறிந்தும்‌ படாஅம்‌ மஞ்ஞைக்கு 
ஈத்த எங்கோ (புறம்‌.141: 10-11) 
புகழ்‌ - fame 

on ஈ.ஈ. வயங்கு புகழ்ப்‌ பேகன்‌ 
(புறம்‌,144: 12) 


பேகன்‌ 


(1) 


(2) 


(3) 


பேடி Peti (ennuch) 
(1) துன்பம்‌ - affliction 
பேடி வேதனை பெரிதோடி 
ஊருமாதலால்‌' (நீலகேசி ,96: 1-2) 


பேய்‌ Péy (ghost) 
(1) துன்பம்‌ - affliction 

பெரும்‌ புண்ணுறுநர்க்குப்‌ பேஎய்‌ 

போல' (60.349: 8) 

அச்சம்‌ - fear 

அணங்கரு மரபிற்‌ பேஎய்‌ போல 

விளர்‌ ஊன்‌ தின்ற வேட்கை நீங்க 

(அகம்‌,265: 14-15) 


(2) 


பேய்ச்சுரைக்காய்‌ Péyccuraikkay (bitter 


bottle gound) 
(1) கசப்பு, அடக்கமின்மை - bitter, 
immodest 


பேய்த்தேர்‌ 


'இடம்பட மெய்ஞ்ஞானங்‌ 
கற்பினும்‌ என்றும்‌ அடங்காதார்‌ 
என்றும்‌ அடங்கார்‌: 
தடங்கண்ணாய்‌ உப்பொடு 
நெய்பால்‌ தயிர்காயம்‌ 
பெய்தடினும்‌ கைப்பறா 
பேய்ச்சுரையின்‌ காய்‌' 
(நாலடி 116) 
பேய்த்தேர்‌ (கானல்‌ நீர்‌) ரான்‌ 
(mirage) f 
(1) ஏமாற்றம்‌, இன்மை - deceit, non 
existant 
பெரு நீர்‌ ஒப்பின்‌ பேஎய்‌ 


(3) 


(4) 


வெணதேர்‌ மரன்‌ இல்‌ நீள்‌ இடை 
மான்‌ நசையுறூஉம்‌' (நற்‌.84: 4-5) 

பொய்த்தோற்றம்‌ - false appearance 
உரு இல்‌ பேஎய்‌ ஊராத்‌ தேரொடு 


நிலம்‌ படு மின்மினி போல 
(அகம்‌,67: 15-16) 

(ஆ) தேர்‌ Ter 

வறட்சி, துன்ப ம்‌ - drought, 
affliction 


தேர்‌ திகழ்‌ வறும்‌ புலம்‌ துழைஇ, 
நீர்‌ நயந்து பதுக்கை நீழல்‌ ஒதுக்கு 
இடம்‌ பெறாஅ அருஞ்‌ சுரக்‌ 
கவலை வருதலின்‌, வருந்திய 
நமக்கும்‌ அரிய ஆயின்‌ 

(நற்‌.352: 7-10) 


(இ) தேர்‌ நீர்‌ எச்‌ 
பயனின்மை / வீண்‌ 
waste 

வான்‌ நீங்கு வைப்பின்‌ வழங்காத்‌ 
தேர்‌ நீர்க்கு அவாஅம்‌ கானம்‌ 
கடத்திர்‌, எனக்‌ கேட்பின்‌ 

(கலி ,7: 2-3) 


— useless / 


(ஈ) ஆவி Avi (vapour) 
பொய்த்தோற்றம்‌ — false appearance 

.. கனைகதிர்‌ ஆவி அவ்வரி 
நீர்‌ ர்எளன நசைஇ மாதவப்‌. பரிக்கும்‌ 
மரல்திரங்கு நனந்தலை 
(அகம்‌.327: 8-10) 


(௨) வெண்தேர்‌ Venter 
ஏமாற்றம்‌ - deceit 


223 


பொருள்‌ 


'கடிதோடும்‌ வெண்தேரை நீராம்‌ 
என்றெண்ணி! பிடியோடு 
ஒருங்கோடித்‌ தாள்பிணங்கி வீழும்‌ 
(ஐந்‌.ஐம்‌.36: 1-2) 


(ஊ) மதரசம்‌ Mataracam 
(5) மாய வாழ்வு - transcient life 
‘LOST FLD அனையவர்‌ வரமும்‌ 
வாழ்வும்‌' (கம்ப,பால,201: 1) 
பேரிகைகள்‌ க்குவார்‌ ன்‌ 
ஓலித்தல்‌ Peérikaikal mulakuvar inri olittal 


(drum resounding without drummers) 


(1) தீமை, அழிவு, இறப்பு - bad 
omen 
பிடி மதம்‌ பிறந்தன பிறகு 


பேரியும்‌ இடி என முழங்குமால்‌ 
இரட்டல்‌ இன்றியே' (கம்ப.சுந்‌.371: 
1-2) 


பொதியறை (புழுக்கறை) Potiyarai (hot 
chamber) 
(1) துன்பம்‌ - affliction 
'பொதியறைப்‌ பட்டோர்‌ போன்று 
மெய்‌ வருந்தி (மணி.19: 8) 


பொதியில்‌ (பொதிகை மலை) Potiyil (a 
mountain) 

வளமை - fertile 

வளம்‌ கெழு பொதியின்‌ மாமுனி 
பயந்த (சிலப்‌.8: 8) 


(1) 


பொருநை Porunai (a river) 


(1) தண்மை / குளிர்ச்சி, வளம்‌ - 


cool / fertile 
பூந்தண்‌ பொருநைப்‌ பொறையன்‌ 
வாழி' (சிலப்‌ .23: 83) 


பொருள்‌ Porul (wealth / treasure) 
(1) நிலையாமை -unstable 
நில்லாப்‌ பொருட்‌ பிணிச்‌ சேறி' 
(நற்‌,126: 11) 


(ஆ) . வெறுக்கை Verukkai 
நிலையாமை - unstable 


பொலம்பாலிகை 
'மாண்டவன்றே ஆண்டுகள்‌ 
துணையே வைத்ததன்றே 


பொலம்பாலிகை 


(1) 


வெறுக்கை (புறம்‌.357: 4-5) 


(இ) செல்வம்‌ Celvam 
நிலையாமை - unstable 
அன்னோர்‌ செல்வமும்‌ 
நில்லாது' (புறம்‌.360: 11) 





மன்னி 


Polampalikai (golden 
sprouting grains) 
மங்கலம்‌, நன்மை, 
auspicious, good, fertile 
பூரண கும்பமும்‌ பொலம்‌ 
பாலிகைகளும்‌ பாவை விளக்கும்‌ 
பலவுடன்‌ பரப்புமின்‌' (மணி. 1: 44- 
45) 


வளம்‌ — 


பொழில்‌ Polil (grove / orchard) 


(1) 


வளமை, தண்மை - fertile, cool 
புன்னை பொரிமலரும்‌ பூந்தண்‌ 


பொழிலெல்லாம்‌ செங்கண்‌ 
குயிலகவும்‌ போழ்து கண்டும்‌ 
(திணை.ஐம்‌.14:1-2) 
(2) அழகு -beauty 
காமரு பொழில்‌ இடைக்‌ காவல 
வைத்துமே' (சூளா.116: 4) 
பொற்றாலி (ஐம்படைத்தாலி) 1௦811 
(gold necklace (five weapon)) 
(1) செல்வச்சிறப்பு, மேன்மை உயர்வு 
- wealthy, eminent / lofty 
'வல்வருங்‌ காணாய்‌ வயங்கி 
முருக்கெல்லாஞ்‌ செல்வர்‌ 
சிறார்க்குப்பொற்‌ கொல்லர்போ- 


னல்ல பவளக்‌ கொழுந்தின்மேற்‌ 
பொற்றாலி பாஅய்த்‌ திகழக்கான்‌ 
ML LET தேர்ந்து" 
(திணைமாலை .66) 


Pori (trap) 

ஆபத்து - danger 

எய்ம்‌ முள்‌ அன்ன பரூஉ மயிர்‌ 
எருத்தின்‌ செய்யும்‌ மேவல்‌ சிறுகட்‌ 
பன்றி ஓங்கு மலை வியன்‌ புனம்‌ 
படீஇயர்‌, வீங்கு பொறி நூழை 
நுழையும்‌ பொழுதில்‌, தாழாது 


224 


(2) 


பொறி 
(1) 


பொன்‌ 


பாங்கர்ப்‌ பக்கத்துப்‌ பல்லி 
பட்டென” (நற்‌.98: 1-5) 

அழிவு, ' இறப்பு - destruction, 
death 

தினை உண்‌ கேழல்‌ இரிய, 


புனவன்‌ சிறு பொறி மாட்டிய 
பெருங்‌ கல்‌ படாஅர்‌, ஒண கேழ்‌ 
வயப்‌ புலி படூஉம்‌ நாடன்‌ 
(நற்‌.119: 1-3) 


Pori (switch) (mechanical device) 
இயக்கம்‌ - function 

பொறி அழி பாவையின்‌ ' கலங்கி' 
(நற்‌,308: 7) 


பொறையன்‌ (சிபி) Poraiyan (a king) 


(1) 


பொன்‌ 


(2) 
(3) 


(4) 


(6) 


(7), 


அருள்‌ - mercy, compassion 

குறைவின்‌ மிக நிறை தையுழி 
மறை அமரர்‌ நிறையருள 
முறையொடு வரும்‌ புறவன்‌ எதிர்‌ 
நிறைநிலவு பொறையன்‌ உடல்‌ 
பெற அருளும்‌ புறவம்‌ அதுவே 
(திருஞான .தேவா .589: 5-8) 


Pon (gold) 

உயர்வு - lofty 

நன்‌ பொன்‌ இமைக்கும்‌ 
நாடனொடு அன்புறு காமம்‌ 


அமைக நம்‌ தொடர்பே” 

(நற்‌,389: 10-11) 

வளமை / செழிப்பு - luxuriant 
'பொன்மலி பாடலி” (குறு.75: 4) 
அழகு / ஒளி - beauty / 
brightness i 

பொன்‌ ஏர்‌ மேனி நல்‌ நலம்‌ 
சிதைத்தோர்‌' (குறு.319: 6) 
சிறப்பு - special 

நெல்‌ பல பொலிக! 
பெரிது சிறக்க!' (E.l: 2) 
தலைமை - leading / headship 
பொன்‌ நிறம்‌ விரியும்‌ பூக்கெழு 
துறைவனை' (ஐங,110: 2) 

அருமை - rare, worthy 
பொன்போல்‌ புதல்வனோடு என்‌ 
நீத்தோனே' (ஐங்‌,265: 4) 
பழியின்மை - blemishless 


பொன்‌ 


பொன்‌ உரை மணி அன்ன, 
மாமைக்கண்‌ பாபி உண்டோ 
(கலி.48: 17) 


பொன்‌ 


(8) 


(9) 


(10) தூய்மை, 


மேன்மை / மதிப்பு - eminence / 
valuable I 
'பொன்னுடைத்‌ தாலி என்‌ மகன்‌ 
ஒற்றி' (அகம்‌, 54: 18) 

பொலிவு - bright / radiant 

பொன்‌ செய்‌ கன்னம்‌ பொலிய 
(அகம்‌.317: 8) 

குற்றமின்மை - pure, 
blemishless 

'மைதீர்‌ பசும்பொன்மேல்‌ மாண்ட 


மணியழுத்திச்‌ செய்தது எனினும்‌ 


செருப்புத்தன்‌ காற்கேயாம்‌: எய்திய 
செல்வத்தர்‌ 
செய்தொழிலாற் 


ஆயினும்‌ கீழ்களைச்‌ 
காணப்‌ படும்‌ 
(நாலடி .347) 


(11) திருமகள்‌ - goddess of wealth 


(12) ஒப்பற்றது / 


(13) சிவப்பு நிறம்‌ 


புனை பூந்தழை அல்குல்‌ 
பொன்னன்னாம்‌' (ஐந்‌.ஐம்‌. 14: 1) 
சிறப்பு - 
incomparable / great 

பொன்‌ அலது இல்லை பொன்னை 
ஒப்ப எனப்‌ பொறையில்‌ நின்றாள்‌' 
(கம்ப.சுந்‌,1273: 1) 


(ஆ) ஆணி Ani 

உயர்வு - eminence, lofty 

சேண்‌ உலாமதில்‌ வேணு 
மண்ணுளோர்‌ காண மன்றலார்‌ 


வேணு நற்புரத்‌ தாணுவின்‌ கழல்‌ 
பேணுகின்றனர்‌ ஆணி ஒத்தவரே' 
(திருஞா .தேவா 641) 


(இ) சூடு உறு பொன்‌ Cūtu uru 
pon (molten gold) 

பொலிவு, ஒளி - radiant, glow 
மாடு உறு கிரிகளும்‌ மரனும்‌ 
மற்றவும்‌ சூடு உறு பொன்‌ எனப்‌ 
பொலிந்து தோன்றுற' 
(கம்ப.கிட்‌.823: 1-2) 


(F) வெந்துறு பொன்‌ Venturu pon 
- red 

வெந்துறு பொன்‌ போல்‌ வீழ்கதிர்‌ 
மறைந்த அந்தி மாலை யாயிழை 
போகி' (மணி).24: 159-160) 


Gold 


mpa 


(ஒப்பு) அழிவின்மை, 
அரசத்தன்மை, அறிவாற்றல்‌, 
அன்பு, ஆன்மா, ஆன்ம 


225 


பொன்‌ முகலி 
ஒளியூட்டல்‌, - ஒளி, ஒழுக்கம்‌, 
நிரப்பு, சூரியன்‌, தூய்மை, 
நிலைபேறு, நிறைவளம்‌, நெருப்பு, 
புனிதம்‌, மஞ்சள்நிறம்‌, மதிப்பு, 
மேன்மை, மருத்துவ குணம்‌, 
வளமை, வெற்றி. 


பொன்‌ அணி Pon ani (gold ornament) 


(1) 


(2) 


சிறப்பு - grand, eminent 
stu பொன்‌ அணி சோழன்‌ 
நீடுழியார்‌' (பெரிய,8.3) 


(ஆ) பொன்னணிகளைக்‌ களைதல்‌ 
Ponnanikalaik kalaital (remove gold 


ornaments) 

பிரிவு, தனிமை - saperation, 
loneliness 

பூப்பரிவார்‌ பொன்செய்‌ 


கலம்பரிவார்‌' (சீ வக.2965: 1) 


பொன்‌ உரை கல்‌ Pon urai kal (touch- 


(1) 


(2) 


(3) 


stone for gold) 

வனப்பு - beauty, glowing 

(பொன்‌ உரை கல்லின்‌, நல்‌ நிறம்‌ 
பெறூஉம்‌ வள மலை நாடன்‌ 
(நற்‌.25: 4-5) 


(ஆ) கட்டளை Kattalai 

அழகு - beautiful 

மின்னின்‌ தூவி இருங்குயில்‌, 
பொன்னின்‌ உரைதிகழ்‌ கட்டளை 
கடுப்ப” (குறு.192; 3-4) 

உறுதி - firmness 


சாலபிற்குக்‌ கட்டளை யாது 
எனின்‌ தோல்வி துலை 
அல்லார்கண்ணும்‌ கொளல்‌ 
(குறள்‌ 986) 


பொன்‌ முகலி Pon mukali (a river) 


(1) 


(2) 


குளிர்ச்சி - cool 

'குன்றினுக்கு அயலே ஒடும்‌ 
குளிர்ந்த பொன்‌ முகலி என்றான்‌ 
(பெரிய,743: 7-8) 

புனிதம்‌ - holy, sacred 
'பொன்முகவித்‌ திருநதியின்‌ புனித 
நெடும்‌ தீர்த்தத்தில்‌' (பெரிய,1614: 
1-2) | j 


பொன்‌ 


(3) 


நிறம்‌ 


(ஆ) முகலி Mukali 


செல்வம்‌ - treasure 
'திரைகள்‌ திரட்டி வைத்த 
திருமுகலியினைச்‌ சார்ந்தார்‌ 


(பெரிய ,10.98) 


பொன்‌ _ நிறம்‌ Pon niram (gold colour) 


(1) 


வணிகர்‌ - merchants 

பொன்மலர்க கண்ணியர்‌ 
பொன்செய்‌ சுண்ணமொய்‌ 
மின்மலர்‌ மேல்‌ விளங்க 


அப்பினார்‌ மென்மலர்‌ அணிநகை 
மிளிரும்‌ கோலமோடு இன்மலர்‌ 


இருநிதிக்‌ கிழவர்‌ ஈண்டினார்‌ 
(சூளா.1878) 
பொன்னி Ponni (a river) 
(1) இறைச்சார்பு - devine 
திங்கள்‌ சூடிய முடிச்சிகரத்து 
உச்சியில்‌ பொங்குவெண 


(2) 


(3) 


(2) 


(3) 


தலைநுரை பொருது போதலால்‌ 
எங்கள்‌ நாயகன்‌ முடிமிசை நின்றே 
இழி கங்கையாம்‌ பொன்னியாம்‌ 
கன்னி ந£த்தமே' (பெரிய.55) 
புனிதத்தன்மை - holy 


(பொன்னி நல்நதி மிக்க நீர்‌ 
பாய்ந்து புணரி தன்னையும்‌ 
புனிதம்‌ ஆக்குவதோர்‌' 


(பெரிய 404: 5-6) 

கடவுட்டன்மை - divinity / godhood 
அணங்கு நீர்ப்பொன்னி ஆடி 
நான்‌' (பெரிய ,514: 3) 


Poti (pipal tree) 

துறவு - asceticism / renunciation 
போதியின்‌ கீழ்‌ மாதவர்‌ முன்‌ 
புண்ணிய தானம்‌ புரிந்த மாதவி 
தன்துறவும்‌ கேட்டாயோ தோழி 
(சிலப்‌,29: 9-10) 

பெளத்த சமயம்‌ - Buddhism 
சங்க 


போதியி லாள்கட்‌ 
டயாச்செய' (நீலகேசி 245: 2) 
புத்தர்‌, ஞானம்‌ ~ Buddha, 


enlightenment 
போதி யாயுரு வெய்திய புற்கலர்‌' 
(நீலகேசி ,248: 1) 


போது 60 (bud) 


226 


(1) 


போந்தை 


பரத்தையர்‌ - prostitute 
போதார்‌ வணடுதும்‌ புனல்வயல்‌ 
ஊரற்குத்‌ தூதாய்த்‌ திரிதரும்‌ 


பாண்மகனே' (ஐந்‌.ஐம்‌.22: 1-2) 


போந்தை Pontai (palmyrah palm) 


(1) 


(2) 


(3) 


(4) 


(5) 


(6) 


அரசக்குறியீடு - royal sign-totem 
போந்தை வேம்பே ஆர்‌ என 
வரூஉம்‌ மாபெருந்‌ தானையர்‌ 
மலைந்த பூவும்‌” (தொல்‌.1006: 4-5) 
வீரம்‌ - valour 

மறம்‌ கெழு போந்தை வெண்‌ 
தோடு புனைந்து” (பதி,51: 31) 
வன்மை / வலிமை - might 
நெடு வேல்‌ பாய்ந்த மார்பின்‌ 
மடல்‌ வன்‌ போந்தையின்‌, 
நிற்குமோர்க்கே' (புறம்‌.297;: 9-10) 
செழிப்பு - fertile 
வேம்பும்‌ ஆரும்‌ 
மூன்றும்‌ மலைந்த 
(புறம்‌,338: 6-7) 
சேரன்‌ - cera king 
(இரும்‌ பனம்‌ போந்தைத்‌ தோடும்‌ 
(பொரு. 143) 


போந்தையும்‌ 
சென்னியர்‌ 


(ஆ) பெண்ணை Pennai 


கடவுட்டன்மை - divinity / godhood 
(தொன்று உறை கடவுள்‌ சேர்ந்த 


பராரை மன்றப்‌ பெண்ணை 
வாங்கு மடற்‌ குடம்பை' 

(நற்‌,303: 3-4) 

(இ) பனை Panai 

உயர்வு - lofty, eminent 

அடும்பு இவர்‌ மணற்கோடு ஊர, 
நெடும்‌ பனை குறிய ஆகும்‌ 
(குறு.248: 5-6) 

பேரளவு - large, big 


'தினைத்‌ துணை நன்றி செயினும்‌ 
பனைத்‌ துணையாக்‌ கொள்வர்‌ 
பயன்‌ தெரிவார்‌' (குறள்‌.104) 


வன்மை - mighty 

'மெய்ம்மையே நின்று மிகநோக்கப்‌ 
பட்டவர்‌ கைம்மேலே நின்று 
கறுப்பன செய்தொழுகிப்‌ 
பொய்ம்மேலே கொண்டவ 
விறைவற்கொன்றார்‌ குறைப்ப 
தம்மேலே வீழப்‌ பனை 


(பழமொழி, 280) 


போந்தை 


பேரளவு - large, huge 
'தினைத்துணையர்‌ ஆகித்தம்‌ 
தேசுள்ளடக்கிப்‌ பனைத்துணையார்‌ 
வைகலும்‌ பாடழிந்து வாழ்வர்‌ 
நாலடி.105: 1-2) 
(9) நீட்சி - long 
பனையின்‌ நீள்‌ கரம்‌ பற்றிய 
கையினாள்‌' கம்ப,அயோ.514: 4) 
(10) நெடுமை tall 
'பனைவளர்‌ கம்மாப்‌ படாத்தம்‌ 
பலத்தரன்‌ பாதம்‌ விண்ணோர்‌' 
(திருக்கோ , 14: 154: 1) 


(ஈ) பனம்பழம்‌ Panampalam (palm 
fruit) 

(11) பயன்‌ / வளன்‌ —use/ fertility 
உவப்ப உடன்படுத்தற்‌ கேய கருமம்‌ 
அவற்றவற்‌ றாந்துணைய வாகிப்‌ 


பயத்தால்‌ வினைமுதிரின்‌ 
செய்தான்மே லேறும்‌ 
பனைமுதிரின்‌ தாய்தாள்மேல்‌ 


வீழ்ந்து விடும்‌' (பழமொழி. 270) 


(௨) படுபனை ' Patupanai 

(12) பயன்‌, ஈகை - 156, bounty 
நடுவூருள்‌ வேதிகை சுற்றுக்கோல்‌ 
புக்க படுபனை அன்னர்‌ பலாநச்ச 
வாழ்வார்‌' (நாலடி.96: 1-2) 


(eat) ஏற்றைப்‌ பனை Errap panai 
(13) வீண்‌ / பயனின்மை - waste / 
not beneficial 


'குடிகொழுத்தக்‌ கண்ணும்‌ 
கொடுத்துண்ணா மாக்கள்‌ 
இடுகாட்டுள்‌ ஏற்றைப்‌ பனை 


(நாலடி.96: 3-4) 


(er) பச்சோலை Paccolai (fresh 


palm leaf) 


(14) அறிவுடையார்‌, கற்றறிந்தார்‌ - 
learned, wise 
கற்றறிந்த நாவினார்‌ 
சொல்லார்தம்‌ சோர்வஞ்சி 
மற்றைய ராவார்‌ பகர்வார்‌ 
பனையின்மேல்‌ வற்றிய ஓலை 
கலகலக்கும்‌ எஞ்ஞான்றும்‌ 
பச்சோலைக்கு இல்லை ஒலி 
(நாலடி .256) 


227 


போர்வை 


போர்வை 


(ஏ) வற்றிய 
Varriya panai 0181 (dry palm leaf) 
(15) ஒலி, அறிவிலார்‌ - sound, agnorant 


பனை லை 


/ illiterate 

கற்றறிந்த நாவினார்‌ சொல்லார்தம்‌ 
சோர்வஞ்சி மற்றைய ராவார்‌ 
ustat பனையின்மேல்‌ வற்றிய 


ஓலை கலகலக்கும்‌ எஞ்ஞான்றும்‌ 


பச்சோலைக்கு இல்லை ஒலி' 
(நாலடி.256) 
(ஐ) பெண்ணை Pennai 

(16) நட்பு, உயர்வு, முதன்மை, பழமை 
- friendship, lofty, foremost, ancient 
'கடையாயார்‌ நட்பிற்‌ கமுகு 


அனையர்‌: ஏனை இடையாயார்‌ 
தெங்கின்‌ அனையர்‌ தலையாயார்‌ 
எண்ணரும்‌ பெண்ணைபோன்‌ 
றிட்டஞான்‌ றிட்டதே, தொன்மை 
உடையார்‌ தொடர்பு' நோலடி.216) 


(ஒ) குறைப்பனை Kuraippanai (short 
/ dwarf palm) 

(17) பயனின்மை, இயக்கமின்மை — 
futile, functionless 
கூப்பிடு குரலாய்‌ நிற்பர்‌ 
குறைப்பனைக்‌ குழாங்கள்‌ ஓத்தே' 
(சீவக,2772: 4) 


(ஒப்பு) Palm Tree அரச தகுதி, 
அறிவு, அன்பு, ஆர்வமிகுதி, 
உயர்வு, உயர்‌ குணமுடைமை, 
கன்னிமை, தூய்மை, நட்பு, 
நிலைபேறு, நிறைவளம்‌, நீதி, 
பிள்ளைப்பேறு நிலை, மறுபிறப்பு, 
வாழ்வு, விளைவளம்‌, வெற்றி. 


போர்த்தல்‌ Porttal (cover) 


(1) அறியாமை -ignorance 
போலுமென்‌ றோர்தல்‌ செல்லாய்‌ 
போர்த்தனை அகமு மென்றாள்‌' 


(நீலகேசி ,435: 4) 


Porvai (cover) 
(1) பொய்‌ -lie 
சடங்கொள்‌ சீவரப்‌ போர்வை 


(திருஞான தேவா 2533: 1) 


ம்‌ 


மகம்‌ Makam (a star) 
(1) நீர்வளம்‌ — abundant water 
resources 
மழை நீங்கிய மா விசும்பில்‌ 
மதி சேர்ந்த மக வெண்‌ மீன்‌ 
(பட.34-35) 


மகர ராசியில்‌ சனிக்கோள்‌ புகுதல்‌ 
Makara raciyil canikko] pukutal (Saturn in 
caprican) 

(1) தீமை, வறட்சி - evil, drought 
விலங்கல்‌ அமர்‌ புயன்‌ மறந்து 
மீன்‌ சனிபுக்கு ஊன்‌ சலிக்கும்‌ 
காலம்‌ தானும்‌ கலங்கல்‌ இலா 
மனப்‌ பெருவண்‌ கையுடைய 
மெய்யர்‌ வாழ்‌ கழுமலமே' 
(திருஞான .தேவா 3843: 5-8) 


(ஆ) மகத்தில்‌ புக்கதோர்‌ சனி 
Makattil pukkator cani 

(2) துன்பம்‌ - distress 
மகத்தில்‌ புக்கதோர்‌ சனி எனக்கு 
ஆனாய்‌” (சுந,தேவா , 696: 1) 


மகளிர்‌ ழைகள்‌ காதினின்றும்‌ 
சோர்தல்‌ Makalir kulaikal katininrum 


cortal (women’s ear ornaments falling) 
(1) தீமை, தோல்வி, கணவர்‌ இறப்பு 
— evil, defeat, death of husband 
'படவரவு அல்குலார்‌ காதில்‌ 
பையெனச்‌ சுடர்தரு குழைகடாம்‌ 
அழிந்து சோர்ந்தவே' (சூளா.1221: 
3-4) 


மகன்றில்‌ Makanril (a bird) 
(1) பிரிவின்மை / அன்பு - 

Inseperable / love 

பூ இடைப்படினும்‌ யாண்டு 
கழிந்தன்ன நீர்‌ உறை மகன்றிற்‌ 
புணர்ச்சி போலப்‌ பிரிவு அரிது 
ஆகிய தண்டாக்‌ காமமொடு”' 
(குறு.57: 1-3) 


மஞ்சனம்‌ ஆட்டல்‌ 


மங்கல கலசங்கள்‌ கீழே விழுந்து 
உடைதல்‌ Mankala kalacankal Kile viluntu 


utaital (anspicious pots fall down and 


break) 
(1) தீமை, அழிவு, இறப்பு - evil, 
destruction, death 
'தெரியுமால்‌ மங்கல கலசம்‌ 
சிந்தின” (கம்ப.சுந,373: 3) 


மங்கையரின்‌ மங்கலத்‌ தாலிகள்‌ 


பிறரால்‌ க்கப்‌ படாமல்‌ ாமே 


அறுந்து விழுதல்‌ Mankaiyarin mankalat 

talikal piraral arukkap patamal tame aruntu 

vilutal (anspicious marriage strings of 

women snap off without anybody 

cutting) 

(1) தீமை, அழிவு, இறப்பு - evil, 

destruction, death 
மங்கையர்‌ மங்கலத்‌ தாலி 
மற்றையோர்‌ அங்கையின்‌ 
வாங்குநர்‌ எவரும்‌ இன்றியே 
கொங்கையின்‌ வீழ்ந்தன குறித்த 
ஆற்றினால்‌” (கம்ப.சுந்‌,376: 1-3) 


மஞ்சள்‌ Mancal (turmeric) 

(1) புனிதம்‌ / மங்கலம்‌ - sacred / 
holy, anspicious 
சிறு பசுமஞ்சளொடு நறு விரை 
தெளித்து' (திருமுரு.235) 

(2) பாதுகாப்பு - protection / secure 
'சேம்பும்‌ மஞ்சளும்‌ ஓம்பினர்‌ 
காப்போர்‌ (மலை.343) 


(ஆ) மஞ்சள்‌ பூசுதல்‌ கம்‌] 


piicutal (smearing turmeric) 


(3) பெண்மை - feminity 
'பற்று மஞ்சள்‌ பூசிப்‌ 
பாவைமாரொடு பாடியில்‌ 


(நாலா ,235; 1) 


மஞ்சனம்‌ ஆட்டல்‌  Maficanam 81181 
(bathe) 
(1) திருமணம்‌ - wedding 
குங்குமம்‌ அப்பிக்‌ குளிர்‌ சாந்தம்‌ 
மட்டித்து மங்கல வீதி வலம்‌ 
செய்து மா மண நீர்‌ அங்கு 


228 


மடலேறுதல்‌ 


அவனோடும்‌ உடன்‌ சென்று அங்கு 
ஆனை மேல்‌ மஞ்சனம்‌ ஆட்டக்‌ 
கனாக்‌ கண்டேன்‌ (நாலா.565) 


மடலேறுதல்‌ Matalerutal (ride the palm 


horse) 


(1) காமம்‌ - passion / love excess 


‘nt Go, காமம்‌ தந்தது; அலரே, 
மிடை பூ எருக்கின்‌ அலர்‌ 
தந்தன்றே' (நற்‌.152: 1-2) 


(2) இகழ்ச்சி, நாணின்மை - disgrace / 


bashless 

'விழுத்தலைப்‌ பெண்ணை 
விளையல்‌ மாமடல்‌ மணிஅணி 
பெருந்தார்‌ மரபிற்‌ பூட்டி, வெள்‌ 
என்பு அணிந்து, பிறர்‌ எள்ளத்‌ 
தோன்றி, ஒருநாள்‌ மருங்கில்‌ 
பெருநாண்‌ நீங்கி (குறு.182: 1-4) 


மண்‌ Man (soil, mud / land) 
(1) நெகிழ்ச்சி - tenderness 


(2) 


(3) 


(4) 


(5) 


(6) 


மண்‌ போல்‌ QBA LÉS 

(அகம்‌ .26: 25) 

அரசு - kingdom 

ce ae ae இங்கு புகழ்‌ மண்‌ ஆள்‌ 
செல்வம்‌ எய்திய” (புறம்‌.47: 9-10) 


பிணித்தல்‌ - bind 

குன்று தலைமணந்த மலை 
பிணித்து யாத்த மண்‌ 

(புறம்‌,357: 1) 

உறுதி - firm 

'மண்ணோடு இயைந்த 
மரத்தனையார்‌ கண்ணோடு 
இயைந்துகண்‌ ணோடா தவர்‌ 
(குறள்‌ .576) 

(ஆ) மண்‌ வெளவுதல்‌ Ma 


vauvutal (capture land) 

வெற்றி - victory 

பாய்‌ இருட்‌ பரப்பினைப்‌ பகல்‌ 
களைந்தது போல, போய்‌ அவர்‌ 
மண்‌ வெளவி வந்தனர்‌ சேய்‌ உறை 
காதலர்‌ செய்‌ வினை முடித்தே' 
(கலி 148: 22-24) 

(இ) மண்‌ நோக்குதல்‌ Man 
nokkutal (look at land) 


கவர்தல்‌ - captivate 


229 


(7) 


மணல்‌ 


மாற்று இரு வேந்தர்‌ மண்‌ 


நோக்கினையே' (புறம்‌.42: 24) 


(FF) மண்‌ நாணுதல்‌ Man nanutal 


(land feeling shy) 
சுருக்கம்‌, சிறுமை - reduce, 
degrade 


மண்‌ நாணப்‌ புகழ்‌ பரப்பியும்‌ 


(புறம்‌,166: 23) 


மண்டை Mantai (bowl) 


(1) 


இரத்தல்‌ - beg 
'வழிக்கு மாறும்தம்‌ மண்டையின்‌ 
உண்டுமன்‌' (நீலகேசி 238: 1) 


மண்‌ மாரி Man mari (sand rain) 


(1) 


(3) 


(4) 


அழிவு - destruction 
'செய்யாத செய்த திருமலைராயன்‌ 
வரையில்‌ அய்யா அரனே அரை 


நொடியில்‌ வெய்ய தழல்‌ 
கண்மாரியால்‌ மதனைக்‌ 
கட்டழித்தாற்‌ போல்‌ தீயோர்‌ 
மண்மாரியால்‌ அழிய வாட்டு 
(தனிப்‌,364) 

Manal (sand) 


நுண்மை - minute 

'நுண்‌ மணல்‌ அறல்‌ வார்ந்தன்ன' 
(குறு.116: 3) 

திண்மை - firm / strong 


'உரவுத்‌ திரை பொருத 
திணிமணல்‌ அடைகரை 

(குறு.175: 2) 

தகுதி / சிறப்பு - capability / 
eminence 


வையைக்குத்‌ தக்க மணல்‌ சீர்‌ சூள்‌ 
கூறல்‌!' (பரி.8: 71) 

மிகுதி - abundance / multitude 
கரை பொருது இரங்கும்‌, கனை 
இரு முந்நீர்த்‌ திரை இடு 
மணலினும்‌ பலரே' (மது.235-236) 


(ஒப்பு) Sand எண்ணிக்கையற்ற 
நிலை, ஏற்கும்‌ இயல்புடைய 
தன்மை, துன்பம்‌ தாங்கும்‌ 
ஆற்றல்‌, நம்பிக்கை, பாதுகாப்பு; 
நிலையற்ற தன்மை, பயனற்ற 
உழைப்பு. 


மணமகளிர்‌ கோலம்‌ 


மணமகளிர்‌ கோலம்‌ Manamakalir 
kolam (bridal attaire) 

(1) அழகு / வனப்பு - beautiful 
'மைத்தடங்கண்‌ மணமகளிர்‌ 
கோலம்போல்‌ வனப்பெய்தி' 
(சிலப்‌, 7: 2) 

மணர்சுவர்‌ Manarcuvar (mud wall) 


(1) அழிவு -destruction 
'பொத்தல்‌ மணர்சுவர்ப்‌ பொல்லாக்‌ 
குரம்பையை' (திருநா.தேவா.1950: 
1) 


மணி (இரத்தினம்‌) Mani (gem / crystal) 
(1) தூய்மை - pure / clear 

மை அற விளங்கிய மணி நிற 

விசும்பில்‌” (6.231: 1) 

நிகரற்ற தன்மை, 

incomparable, lofty 

நீறு ஆர்ந்தும்‌ ஓட்டா நிகரில்‌ 


(2) உயர்வு - 


மணியேபோல்‌ வேறாகத்‌ 
தோன்றும்‌ விளக்கம்‌ உடைத்தாகித்‌ 
தாறாப்‌ படினும்‌ தலைமகன்‌ 


தன்னொளி நூறா யிரவர்க்கு நேர்‌ 
(பழமொழி. 69) 


(3) பெருமை - greatness / grand 
மாசு படினும்‌ மணிதன்சீர்‌ 
குன்றாதாம்‌' (நான்‌,100: 1) 

(4) வளமை -luxuriant 


'குளநெல்‌ முன்றிற்கனி தேன்சொரி 
சோலைக்‌ குளிர்மணி வளமை 
மல்கிஎரி யம்மட மந்திகை 
காய்த்துவான்‌' (சீவக,2401: 1-2) 


(ஆ) மாமணி Mamani 


(5) பெறற்கருமை - rare / hard to 
achieve 
'ஆங்கவள்‌ உரைகேட்டு 


அரும்பெறன்‌ மாமணி ஓங்குதிரைப்‌ 
பெருங்கடல்‌ வீழ்த்தோர்‌ போன்று” 
(மணி.2: 72-73) 


மணிச்‌ சிரல்‌ (மீன்‌ கொத்தி) Manic 018] 
(king fisher) 
(1) குறிக்கோள்‌ - aim / target 
புலவுக கயல்‌ எறிந்த பொன்‌ வாய்‌ 
மணிச்‌ சிறல்‌' (சிறுபா 181) 


230 


மதுரை 
(2) மயக்கம்‌ - confusion 


'இரை தேர்‌ மணிச்‌ சிரல்‌ இரை 
செத்து எறிந்தென' (பெரும்‌,3 13) 


மணிபல்லவம்‌ Manipallavam (an island) 


(1) நன்மை / சிறப்பு - goodness / 
eminence 
'வஞ்சமில்‌ மணிபல்லவத்திடை 


வைத்தேன்‌' (மணி,7: 22) 


மத்தம்‌ Mattam (churning rod) 


(1) இயக்கம்‌ -function 
பாசம்‌ தின்ற தே கால்‌ மத்தம்‌ நெய்‌ 
தெரி இயக்கம்‌ வெளில்முதல்‌ 


முழங்கும்‌” (5.12: 2-3) 

சுழற்சி - rotation / whirl 

மத்தம்‌ பிணித்த கயிறு போல்‌, நின்‌ 
நலம்‌ சுற்றிச்‌ சுழலும்‌ என்‌ நெஞ்சு" 
(கலி,110: 10-11) 

பயன்‌ -utility 

தீம்‌ தயிர்‌ கடைந்த திரள்‌ கால்‌ 
மத்தம்‌” (அகம்‌,87:1) 


(2) 


(3) 


மத்தம்‌ (ஊமத்தம்‌) Mattam (a plant) 
-(1) தூய்மை -pure 
சுரும்பமர்‌ கொன்றையும்‌ தூய 
மத்தமும்‌' (திருஞான தேவா ,402: 3) 


மத்தளம்‌  முழங்குதல்‌ Mattalam 
mulankutal (rumbling of drum) 
(1) திருமணம்‌ - wedding 
மததளம்‌ கொட்ட வரி சங்கம்‌ 


நின்று ஊத p கனாக்‌ 
கண்டேன்‌' (நாலா .561) 
மதியம்‌ கெடுத்த வயமீன்‌ Matuyam 


ketutta vayamin 
(1) பொலிவின்மை - dull, not radiant 
மதியம்‌ கெடுத்த வயமீன்‌ எனத்‌ 
தம்பி மாழாந்‌ துதியற்‌ குரியாள்‌' 
ச வக.பதி,23: 1-2) 


மதுரை Maturai (a city) 
(1) புகழ்‌ - fame 
தண்‌ தமிழ்‌ வேலித்‌ தமிழ்நாட்டகம்‌ 
எல்லாம்‌ நின்று நிலைஇப்‌ புகழ்‌ 


மந்தாரம்‌ 


பூத்தல்‌ 


அல்லது, குன்றுதல்‌ 
உண்டோ மதுரை கொடித்தேரான்‌ 
குன்றம்‌ உண்டாகும்‌ அளவு? 
(பரி.தி.9) 
(ஆ) சிவபிரான்‌ திருத்‌ 


தொண்டர்கள்‌ எல்லாம்‌ மதுரை 
மாநகர்‌  விரவுதல்‌ 
tiruttontarkal ellam maturai manakar 


Civapiran 


viravutal 

சமணர்களுக்கு வரும்‌ தீமை, 
துன்பம்‌ - evil omen for Jains 
கானிடை நட்டம்‌ஆடுங்‌ கண்ணுதல்‌ 


(2 


~—— 


தொண்டர்‌ எலலாம்‌, மீனவன்‌ 
மதுரை தன்னில்‌ விரவிடக்‌ 
கண்டோம்‌ என்பார்‌' 
(பெரிய,28.639) 
மந்தாரம்‌ Mantaram (a plant) 
(1) தானம்‌ / கொடை -bounty 


பயன்கொள்வார்‌ பயன்‌ கொள்ப 
அனைத்தையும்‌ தயங்குகின்றன 
தான மந்தாரமே' (சூளா 753: 3-4) 


மந்திரக்‌ கோ 
அந்தரி சூட்டல்‌ 
manamalai antiri cuttal (dressing in new 
clothes, wearing garland) 


2. மணமாலை 


Mantirak koti ututti 


(1) திருமணம்‌ - wedding 
'இந்திரன்‌ உள்ளிட்ட தேவர்‌ 
குழாம்‌ எலலாம்‌ வந்திருந்து 
என்னை மகட்‌ பேசி மந்திரித்து 
மந்திரக்‌ கோடி உடுத்தி மண 
மாலை அந்தரி சூட்டக கனா 
கண்டேன்‌' (நாலா.558) 
மந்திரம்‌ ஐந்து Mantiram aintu (five 
magical chants) 
(1) நன்மை - goodness 
முற்செய்த வினையின்‌ நீங்கி 
நல்வினை விளைக்கும்‌ வித்து 
மற்செய்து வீங்கு தோளான்‌ 
மந்திரம்‌ ஐந்து மாதோ” (சீ வக 945: 
2-3) 


(ஆ) ஐம்பதம்‌ Aimpatam 
(2) துன்ப நீக்கம்‌, நன்மை - removal 


231 


(3) 


(4) 


மயில்‌ 


of affliction 
மறுகனீ பற்றோடு ஆர்வம்‌ 
விட்டிடு மரண வச்சத்‌ திறுகணீ 


இறைவன்‌ சொன்ன ஐம்பத 
அமிர்தம்‌ உண்டால்‌ பெறுதி 
நற்கதியை என்று பெருநவை 


அகற்றினானே' (Foss 946; 2-4) 
வினை நீக்கம்‌ - removal of sin 
மனத்திடைச்‌ செறும்பு நிக்கி 
மறவலை ஆகி ஐந்தும்‌ நினைத்திடு 
நின்கணின்ற நீனிற வினையின்‌ 
நீங்கி” (ச வக.947: 1-2) 


மயிர்குளித்தல்‌ Mayirkulittal 


(1) 


மயில்‌ 


(1) 


(2) 


(3) 


(4) 


(7) 


(8) 


(9) 


வியப்பு - wonder 
'வாணுதன்‌ மயிர்குளித்து 
உரைக்கும்‌ மாதவத்து அடிகள்‌ 


என்றானும்‌' (நீலகேசி ,69: 3) 


Mayil (peafowl) 
மடமை - foolish / incomprehension 
னெ மயில்‌ மடக்‌ கணம்‌ போல” 


(50.248: 8) 

பசுமை / வளமை - greenish / 
lushious 

கலி மயில்‌ கலாவத்து அன்ன 
(நற்‌,265: 8) 

மென்மை - soft 


மென்‌ மயில்‌ எருத்தின்‌ தோன்றும்‌' 
(குறு.183: 6) 

துன்பம்‌ - distress 

நல்‌ மயில்‌ வலைப்‌ பட்டாங்கு' 
(1.244: 5) 

அழகு, தலைவி - 
heroine 

விசும்பு ஆடு ஆய்‌ மயில்‌ கடுப்ப' 
(நற்‌,222: 4) 

எதிர்ப்பு - opposition / protest 


beautiful, 


ஒருவர்‌ மயில்‌ ஒருவர்‌ ஒண்‌ 
மயிலோடு ere’ (பரி.,9: 41) 

வெற்றி - victory 
'விறல்வெய்யோன்‌ ஊர்மயில்‌ 


வேல்நிழல்‌ நோக்கி' (பரி.8: 67) 
விரைவு - fast, quick 
(வெண்‌ சுடர்‌ வேல்‌ வேள்‌! விரை 


மயில்‌ மேல்‌ ஞாயிறு!' (பரி.18: 26) 


குறிஞ்சித்‌ திணை - mountainous 
tract 

நீல ஆல வட்டத்தின்‌ 
நிறம்கொளக்‌ கோலும்‌ பீலிய 


மயில்‌ 


கோடு உயர்‌ குன்றின்மேல்‌ ஆலும்‌ 
மாமழை நீண்முகில்‌ ஆர்த்தொறு 
மாலும்‌ மாமயில்‌ ஆலுமொர்‌ 
பாலெலாம்‌' (சூளா.21) 

(10) ஒழுக்கம்‌ - conduct / behaviour 


துயிலும்‌ பொழுதத்‌ 
துடைவூண்மேற் கொண்டு 
வெயில்விரி போழ்தின்‌ 
வெளிப்பட்டா ராகி 
அயில்போலுங்‌ கண்ணாய்‌! 
அடைந்தார்போல்‌ காட்டி 
மயில்போலுங்‌ கள்வ ருடைத்து' 


பழமொழி. 194) 
(11) அறியாமை / மடமை - foolish / 


ignorant 

முன்னை யுடையது காவா 
திகழ்ந்திருந்து பின்னையா 
தாராய்ந்து கொள்குறுதல்‌ ~ 
இன்னியல்‌ மைத்தட்ங்கண 
மாதராய்‌! அஃதாதல்‌ 
வெண்ணெய்மேல்‌ வைத்து 


மயில்கொள்ளு மாறு” 
(பழமொழி. 210) 


(ஆ) தோகை (மயில்‌) Tokai 
அழகு - beauty, charming 
கமழ்‌ தாது ஆடிய கவின்‌ பெற 
தோகை (நற்‌, 396:5) 

(12) மாட்சி -noble / honourable 
தோகை மாட்சிய மடந்தை 
(ஐங்‌, 293:4) 
வளமை - luxuriant 
பாகல்‌ ஆர்கைப்‌ பறைக்‌ கட்பீலித்‌ 
தோகைக்‌ காவின்‌ துருநாட்டு 
அன்ன' (அகம்‌. 15:4-5) 


(இ) பிணிமுகம்‌ Pinimukam 


(13) தெய்வத்தன்மை, கொள்கை - 
divine, principle 
'பிணிமுக ஊர்தி ஒண்செய்‌ 


யோனும்‌' (புறம்‌. 56:8) 


(FF) மஞ்ஞை Maññai 
மடமை - ignorance 
கலவம்‌ விரித்த மட மஞ்ஞை” 
(பொரு,212) 
தலைவி -heroine 
பீலி மஞ்ஞை பெடையோடு 
ஆலும்‌ குன்ற நாடன்‌ பிரிவின்‌ 
சென்று” (நற்‌,288: 3-4) 

(15) பெண்‌ - femionity / woman 


232 


மயில்‌ 


அணி கிளர்‌ கலாவம்‌ ஐது 
விரித்து இயலும்‌ மணி புரை 
எருத்தின்‌ மஞ்ஞை போல, நின்‌ 
af பெய்‌ கூந்தல்‌ வீசு வளி உளர 
ஏகுதி - மடந்தை!' (நற்‌.264: 3-6) 


(௨) மஞ்ஞை ஆலல்‌ Mannai 818] 
(dancing peafowl) 
(15) மழை வரவு -rains 
eae ae ee DEFOCH மா இனம்‌ 
காலமாரி பெய்தென, அதன்‌ எதிர்‌ 
ஆலலும்‌ ஆலின' (குறு.251: 1-3) 
(asr) Evuru 


ஏவுறு மஞ்ஞை 
mafinai (peafowl hit by arrow) 

(16) துன்பம்‌ - affliction 
TYDI மஞ்ஞையின்‌ 
வருந்த' (மணி.7: 127) 


இனைந்தடி 


(எ) மயில்‌ வலப்பக்கம்‌ செல்லுதல்‌ 
Mayil valappakkam cellutal 

— good omen 

ஏகும்‌ அளவையின்‌ வந்தன 
வலமும்‌ மயில்‌ இடமும்‌ காகம்‌ 
முதலிய முந்திய தடை செய்வன 
கண்டான்‌' கம்ப,பால.1213: 1-2) 


(17) நன்மை 





(ஏ) வலையொ மஞ்‌ 
Valaiyoli mannai 

(18) துயர்‌ நீங்குதல்‌ - devoid of 
perplexity 
'வலையொழி மஞ்ஞையின்‌ 
மனமயக்கு ஒழிதலும்‌' (மணி,21: 
189) 
(ஒப்பு) Peacock அரசமை, அழகு 
இலையுதிர்காலம்‌, உலகத்தின்‌ 
உயர்வு, உயிர்ப்பித்தல்‌, எச்சரிக்கை, 
ஒழுக்கம்‌, கற்பு, கார்காலம்‌, 
கொள்கை, சிறப்பு, சிறந்த பண்பு, 
செல்வம்‌, செழுமை, தீமையை 
அழிக்கும்‌ செயல்‌, 
தெய்வீகத்தன்மை, தொடக்கம்‌, 
நிலைபேறு, நேர்மை, மறுமலர்ச்சி, 
மழைவரவு, மீட்பு, மேன்மை, 
முழுமை, வளமை, வழிபாடு, 


விடியல்‌, விழிப்பு. 


மரகதம்‌ 


மரகதம்‌ Marakatam (emerald) 
(1) பச்சை நிறம்‌ - green 


மரகதப்‌ பொருப்பு 


(1) நிறைவு, 


மரம்‌ 
(1) 


(2) 


(3) 


(4) 


(5) 


(6) 


‘4 


காசு பவளச்‌ 
மரகதக்‌ கமுகு 
(கம்ப.பால.494; 3) 


செங்காய்‌ 
பூண்ட 


ADI 


Marakatap poruppu 
(green mountain) 
கடவுட்டன்மை -- totality, 
devine 

நஞ்சு இவரும்‌ மிடற்று அரவுக்கு 
அமிர்து நனி கொடுத்து ஆயைக்‌ 
கலுழன்‌ நல்கும்‌ எஞ்சு இல்‌ 
மரகதப்‌ பொருப்பை இறைஞ்சி 
அதன்‌ புறம்‌ சார ஏகி மாதோ 
(கம்ப.கிட்‌.762; 5-8) 


Maram (tree) 


வளமை — fertile / abundant 

குருதி வேட்கை உரு கெழு வய 
மான்‌ வலி மிகு முன்பின்‌ மழ 
களிறு பார்க்கும்‌ மரம்‌ பயில்‌ 
சோலை மலிய” (நற்‌.192: 1-3) 
பயன்‌ - benefit 

மரம்‌ சா மருந்தும்‌ கொள்ளார்‌, 
மாந்தர்‌' (59.226: 1) 

உறுதி - firm 

நாள்‌ இடைப்‌ படாஅ நளிநீர்‌ 
நீத்தத்து இடிகரைப்‌ பெரு மரம்‌ 
போல, தீது இல்‌ நிலைமை 
முூயங்குகம்‌ பலவே' (குறு.368: 6-8) 


செல்வம்‌ / செழிப்பு - wealth / 
luxuriant 

ஈதலில்‌ குறை காட்டாது அறன்‌ 
அறிந்து ஒழுகிய தீதிலான்‌ 


செல்வம்‌ போல்‌, தீம்‌ கரை மரம்‌ 
BED 


(05) 27: 1-2) 
நாணின்மை - bashless 
'ஊரோர்‌ எடுத்த அம்பல்‌ அம்‌ 


சினை, ஆராக்‌ காதல்‌ அவிர்‌ தளிர்‌ 
பரப்பி, புலவர்‌ புகழ்ந்த நார்‌ இல்‌ 
பெரு மரம்‌ நில வரை எல்லாம்‌ 
நிழற்றி , அலர்‌ அரும்பு 
௨உழ்ப்பவும்‌, வாராதோரே' 
(அகம்‌.273: 13-17) 

நன்மை - goodness 


233 


மரம்‌ 


போது விரி பல்‌ மரனுள்ளும்‌ 
சிறந்த காதல்‌ நல்‌ மரம்‌ நீ: 
நிழற்றிசினே!' (புறம்‌.272: 2-3) 

(7) வருத்தம்‌ - suffer 
விலங்கிடு பெரு மரம்‌ போல, 
உலந்தன்றுகொல்‌, அவன்‌ மலைந்த 
மாவே?' (புறம்‌,273: 6-7) 

(8) துன்பம்‌ - affliction 
மரம்‌ படு சிறு திப்‌ போல. 
அணங்கு ஆயினள்‌, தான்‌ பிறந்த 
ஊர்க்கே' (புறம்‌,349: 6-7) 

(9) பண்பின்மை — unrefined / indecent 
அரம்‌ போலும்‌ கூர்மையரேனும்‌ 
மரம்‌ போல்வர்‌ மக்கட்‌ பண்பு 
இல்லாதவர்‌' (குறள்‌ 997) 

(10) ஊக்கமின்மை - unmotivated 
உரம்‌ ஒருவற்கு உள்ள வெறுக்கை 
அஃது இல்லார்‌ மரம்‌ மக்கள்‌ 
ஆதலே வேறு” (குறள்‌ ,600) 

(11) வலிமை - strong 
மரம்போல்‌ வலிய மனத்தாரை' 
(பழமொழி .224: 1) 


(12) மகவின்மை - childless 
'மககளை இலாதவர்‌ மரத்தொடு 
ஒப்ப: (சூளா .418: 1) 

(13) வேட்கை - wish, desire 
மாட்சி நீரின்‌ மாண்சினை 
பல்கிய வேட்கை என்னும்‌ 
விழுத்தகு பெருமரம்‌ புணர்ச்சிப்‌ 
பல்பூ இணர்த்தொகை ஈன்று 
நோயி லின்பக்‌ காய்‌ பல 


தூங்கியாழ வற்புக்கனி யூழறிந்‌ 
Gsis (பெருங்‌.வத்‌.9: 73-77) 


(ஆ) பழுமரம்‌ Palumaram (fruit 
tree) 
(14) செல்வம்‌! செழிப்பு கொடை/ 


பயன்‌/ நன்மை - wealth / bounty / 
benefit / luxuriant 

'தாஅவல்‌ அஞ்சிறை நொப்பறை 
வாவல்‌ பழுமரம்‌ படரும்‌ பையுள்‌ 
மாலை' (குறு.172;: 1-2) 


(இ) வாடிய மரம்‌ Vatiya maram 
(withered tree) 

(15) வறுமை - poverty 
வறியவன்‌ இளமை போல்‌ வாடிய 
சினையவாம்‌' (கலி.10: 1) 
துன்பம்‌ - affliction 


மரம்‌ 


(16) அழிவு, 


கரி பொய்த்தான்‌ கீழ்‌ இருந்த 
மரம்‌ போலக்‌ கவின்‌ வாடி, எரி 
பொத்தி, என்‌ நெஞ்சம்‌ 
சுடும்‌ஆயின்‌' 

(குலி ,34: 10-11) 


(m) வேரொ வெம்பிய மரம்‌ 
Vérotu vempiya maram (tree dried from 
the root) 

இறப்பு, 
destruction, death, end 
'யார்கண்ணும்‌ இகந்து செய்து 
இசை கெட்டான்‌ இறுதிபோல்‌, 
வேரொடு மரம்‌ வெம்ப' (கலி. 10: 3- 
4) 


(௨) வற்றல்‌ மரம்‌ Varal maram 
(dry tree) 


(17) தீமை, இறப்பு - bad omen, death 


பெரு மரத்து, இலை இல்‌ நெடுங்‌ 
கோடு வற்றல்‌ பற்றவும்‌' (புறம்‌,41: 
5) 


(18) அன்பின்மை - loveless 


அன்பு அகத்து இல்லா உயிர்‌ 
வாழ்க்கை வன்பாற்கண்‌ 
வற்றல்மரம்‌ தளிர்த்தற்று' 
(குறள்‌.78) 

(19) பயனின்மை - futile 
கூடிக்‌ கூடி உன்‌ அடியார்‌ 


குனிப்பார்‌ சிரிப்பார்‌ களிப்பாரோ 
வாடி வாடி வழி அற்றேன்‌ வற்றல்‌ 
மரம்‌ போல்‌ நிற்பேனோ? 
(திருவா ,32: 11.1-4) 


(ஊ) முள்‌ மரம்‌ Mul maram (thorn 
tree) 

தீமை - evil, harm 

'இளைதாக முள்மரம்‌ கொல்க - 
களையுநர்‌ கை கொல்லும்‌ காழ்த்த 
இடத்து!” (குறள்‌.879) 
(எ) நச்சு மரம்‌ Naccu maram 


(poisonous tree) 


(20) பயனின்மை, தீமை — futile, vile 


'நச்சப்படாதவன்‌ செல்வம்‌ 
நடுவூருள்‌ நச்சு மரம்‌ பழுத்தற்று' 
(குறள்‌ ,1008) 


(ஏ) காயா மரம்‌ Kaya maram 
(unfruitful tree) I 


இறுதி - 


234 


மரம்‌ 


பயனின்மை - futile 

பூத்தாலும்‌ காயா மரமுள 
மூத்தாலும்‌ நன்கறியார்‌ தாமும்‌ 
நனியுளர்‌ - பாத்தி விதைத்தாலும்‌ 
நாறாத வித்துள பேதைக்‌(கு) 
உரைத்தாலும்‌ தோன்றா துணர்வு' 
பழமொழி. 93) 


(ஐ) டையன்‌ or மரம்‌ 
Itayan erinta maram (tree cut by 
shephard) 

துன்பம்‌ - affliction 

அடையப்‌ பயின்றார்சொல்‌ 
ஆற்றுவராக்‌ கேட்டால்‌ 
உடையதொன்‌ றில்லாமை 
யொட்டின்‌ - படைபெற்‌ றடைய 
அமர்த்தகண்‌ பைந்தொடி! அஃதால்‌ 
இடைய னெறிந்த மரம்‌ 


(பழமொழி, 223) 


(ஒ) தனிமரம்‌ Tani maram (lone 
tree) 


(21) வலியின்மை - strengthless 


எதிர்த்த பகையை இளைதாய 
போழ்தே கதித்துக்‌ களையின்‌ 
முதிராதே தீர்த்து நனிநயப்பச்‌ 
செய்தவர்‌ நண்பெல்லாந்‌ தீரத்‌ 
தனிமரம்‌ காடாத வில்‌' 
பழமொழி. 286) 


(ஓ) நிழன்மரம்‌ Nilanmaram (shade 
tree) 


(22) பயன்‌, உதவி - use, help 


அழன்மண்டு போழ்தின்‌ 
அடைந்தவர்கட்‌ : கெல்லாம்‌ 
நிழன்மரம்‌ போல்‌ நேரொப்பத்‌ 
தாங்கிப்‌ பழுமரம்போல்‌ பல்லார்‌ 
பயன்றுய்ப்பத்‌ தான்‌ வருந்தி 
வாழ்வதே நல்லாண்‌ WEDGES 
கடன (நாலடி 202) 


(ஒள) காழ்த்த மரம்‌ Kaltta maram 


(strong tree) 


(23) அசைவின்மை, உறுதி - unmoving, 


firm 

வள்ளன்மை பூண்டான்௧ண 
செல்வமும்‌ உள்ளத்து 
உணர்வுடையான்‌ ஓதிய நூலும்‌ - 
புணர்வின்கண்‌ தக்க தறியும்‌ 
தலைமகனும்‌ இம்மூவர்‌ 


மராஅம்‌ 


பொத்தின்றிக்‌ 
(திரி.75) 


காழ்த்த மரம்‌ 


(௧) தாள்‌ (அடிமரம்‌) Tal (stem) 


(24) தலைவன்‌ - hero 
'தலைமகன்‌ தாள்‌ தனக்காகச்‌ 
சாகைய நிலைமைகொண் 
மனைவியா நிமிர்ந்த பூந்துணர்‌ 
நலமிகு மக்களா முதியர்‌ 
தேன்களாக்‌ குலமிகு கற்பகம்‌ 


குளிர்ந்து தோன்றுமே” (சூளா 414) 


(Œ) வன்மரம்‌ Vanmaram (strong 
tree) 

(25) பாலை - dry land 
'வாகையும்‌ பிறவும்‌ வன்மரம்‌ 


ஒடுங்கி' (பெருங்‌ 265.52: 44) 


(ஒப்பு) Tree அரசநிலை, 
அறிவாற்றல்‌, 
இருபால்‌ 
வெற்றி, 

சிறந்த 

தியாகம்‌, 
மறுபிறப்பு, 
மெய்ப்பொருள்‌, 
நீதி, புகலிடம்‌, 
இயல்பு, 

வாழ்க்கை. 


அழகு, 
ஆரோக்கியம்‌, 

இறப்பின்‌ 

இணைவு, 
தண்டனை, 
நிலையான 
நிலையான 
நீண்ட வாழ்நாள்‌, 

மகிழ்ச்சி, மனித 
மீட்பு, மேன்மை, 


தன்மை, 
உறுப்புகளின்‌ 
தன்மை, 


நிலைபேறு, 


மராஅம்‌ Maraam (a tree) 


(1) 


(2) 


கடவுட்டன்மை - godhood / devine 
existance 

மன்ற மராஅத்த பேஎமுதிர்‌ 
கடவுள்‌' (குறு.87: 1) 

(ஆ) மரவம்‌ Maravam 

உறுதி / ஆற்றல்‌ / வலிமை - 
firm / strength / power 

மள்ளர்‌ அன்ன மரவம்‌ தழீஇ, 
மகளிர்‌ அன்ன ஆடுகொடி 


நுடங்கும்‌ அரும்‌ பதம்‌ கொண்ட 
பெரும்‌ பத வேனில்‌' (990.400: 1-3) 


235 


மருதம்‌/மருது 


மருத்துவன்பால்‌ மாளா காதல்‌ 


நோயாளன்‌ 


Maruttuvanpal malata katal 


noyalan (the sick trusting the doctor) 


(1) 


மருதம்‌ / மருது 


(1) 


(2) 


(3) 


(5) 


(6) 


(7) 


(8) 


(9) 


அடியவர்‌ -disciple 
வாளால்‌ அறுத்துச்‌ 
மருத்துவன்பால்‌ மாளாத காதல்‌ 
நோயாளன்‌ போல்‌ மாயத்தால்‌ 
மீளாத்‌ துயர்தரினும்‌ .. .. . ஆளா 
உனது அருளே பணிப்பேன்‌ 
அடியேனே' (நாலா.691: 1-3) 


சுடினும்‌ 


Marutam / marutu (a 


tree) 

வேளான்‌ நிலம்‌ — agricultural 
region 

வேந்தன்‌ மேய தீம்புனல்‌ 
உலகமும்‌' (தொல்‌,951: 3) 

வைகறை, விடியல்‌ - early 
morning, dawn 

வைகறை விடியல்‌ மருதம்‌ 
(தொல்‌. 954: 1) 

ஊடல்‌ - petty quarrel 

புணர்தல்‌ பிரிதல்‌ இருத்தல்‌ 
இரங்கல்‌ ஊடல்‌ இவற்றின்‌ 
நிமித்தம்‌ என்றிவை தேருங்காலை 
திணைக்குறிப்பொருளே”்‌ 
(தொல்‌,960) | 


முற்றுகை, வெற்றி - beseigt, 
victory 

'உழிஞை தானே மருதத்துப்‌ 
புறனே (தொல்‌,1010) 

முழுமுதல்‌ அரணம்‌ முற்றலும்‌ 
கோடலும்‌ அனைநெறி 
மரபிற்றாகும்‌ என்ப' (தொல்‌,1011) 
செழிப்பு - exuberance 

(இருள்‌ புனை மருதின்‌ இன்‌ நிழல்‌ 
வதியும்‌ (நற்‌.330: 5) 

தலைவி - heroine 

'உளைப்பூ மருதத்துக்‌ கிளைக்‌ 
குருகு இருக்கும்‌ தண்துறை ஊரன்‌ 
(ஐங்‌ 7: 4-5) 

வளமை - fertile / luxuriant 

அம்ம வாழி, தோழி! மகிழ்நன்‌ 
மருது உயர்ந்து ஓங்கிய விரிபூம்‌ 
பெருந்‌ துறை” (ஐங்‌,33: 1-2) 


நெடுமை, நறுமணம்‌ - lofty, 
fragrant 
கணைக்கால்‌ நெடுமருது கானற 


நறுந்தாது' (திணை.ஐம்‌.32: 1) 


மருதம்‌ 


மருதம்‌ (பண்‌) Marutam (a melody) 


(1) இன்பம்‌ / இனிமை - pleasure / 


sweetness 

குரு மணி யானை இயல்‌ தேர்ப்‌ 
பொருநன்‌ திருமருத முந்துறை 
முற்றம்‌ குறுகி, தெரி, மருதம்‌ 
பாடுப' (பரி,தி,2: 73) - 


மருந்து Maruntu (medicine) 


(1) 


(2) 


(3) 


(4) 


(5) 


(6) 


(7) 


நன்மை - good / advantage 


விருந்தின்‌ தீம்‌ நீர்‌ மருந்தும்‌ 
ஆகும்‌” (நற்‌,53: 8) 

பயன்‌ - benefit / cure 

தோற்றம்‌ அல்லது நோய்க்கு 
மருந்தாகா வேற்றுப்‌ 
பெருந்தெய்வம்‌ பலவுடன்‌ 


வாழ்த்தி' (குறு.263: 3-4) 

இதம்‌ - comfort / soothing 
'மையல்‌ நெஞ்சிற்கு எவ்வம்‌ தீர 
நினக்கு மருந்து ஆகிய wires’ 

(ஐங 59: 2-3) 
சொல்‌ -word 
௨... நினைந்த சொல்‌, 
திருந்திய யாக்கையுள்‌ மருத்துவன்‌ 
ஊட்டிய மருந்து போல்‌, மருந்து 
ஆகி' (கலி,17: 18-20) 

ஆக்கம்‌ - restore / cure 

மருந்து அறைகோடலின்‌ 
கொடிதே, யாழ நின்‌ அருந்தியோர்‌ 
நெஞ்சம்‌ அழிந்து ௨௧ விடினே' 
(கலி ,129: 24-25) 

மாண்பு - honour / nobility 
'பொருந்தாப்‌ பழியென்னும்‌ 
பொல்லாப்‌ பிணிக்கு மருந்தாகி 
நிற்பதாம்‌ மாட்சி' (பழமொழி 40: 
1-2) 

துன்பம்‌ களைதல்‌ = 
distress / heal 

அல்லல்‌ ஒருவர்க்‌ கடைந்தக்கால்‌ 
மற்றவர்க்கு நல்ல கிளைகள்‌ 
எனப்படுவார்‌ - நல்ல 
வினைமரபின்‌ மற்றதனை நீக்கும்‌ 
அதுவே மனைமர மாய மருந்து 
பழமொழி, 350) 


remove 


மருப்பு Maruppu (tusk) 


(1) 


வளைவு -curved 


236 


(2) 


மலங்கு 


(1) 


மலர்‌ கையேந்தல்‌ 


மருப்பராய்‌ வளைந்தால்‌ ஓக்கும்‌ 


வாள்மதி' (திருநா .தேவா .2047: 2) 


வெண்மை - white . 
காறார்‌ 'வெண்மருப்பா 
கடவூர்த்திரு வீரட்டத்துள்‌' 


(சுந்‌.தேவா.462: 3) 


(விலாங்கு மீன்‌) Malanku (a 
11811) 
கள்ளச்செயல்‌, ஏமாற்றுதல்‌ - guile, 
deceit 
பாம்பிற்கு ஒருதலை காட்டி 


ஒருதலை தேம்படு தெண்கயத்து 
மீன்காட்டும்‌ - ஆங்கு மலங்கன்ன 
செய்கை மகளிர்தோள்‌ சேர்வார்‌ 
விலங்கன்ன வெள்ளறிவி னார்‌ 


(நாலடி.375) 


மலர்கை மணி Malarkai mani (gem in 


hand(palm)) 

(1) தெளிவு -clear 
வழுவல்‌ இல்‌ பொருள்களை 
மலர்கையின்‌ மணியென 
முழுவதும்‌ உணரும்‌ எம்‌ 
முனைவரன்‌ அறிவே 


மலர்‌ கையேந்தல்‌ 
(holding flower) 
(1) அழகு, 


(2) 


(நீலகேசி 450: 3-4) 


Malar _ kaiyental 


ஈர்ப்பு - beauty, entice / 
attract 

'வலைவாழீநர்‌ சேரி வலையுணங்கு 
முன்றின்‌ மலர்‌ கையேந்தி 
விலைமீன்‌ உணங்கற்‌ பொருட்டாக 
வேண்டுருவம்‌ கொண்டு வேறோர்‌' 
(சிலப்‌.7.10) 


(ஆ) ஞாழல்‌ கையேந்தல்‌ Nalal 
kaiyental 

இன்ப வாழ்வு - love life 
'நிணங்கொள் புலால்‌ 
உணங்கனின்று புள்ளோப்புதல்‌ 
தலைக்கீ டாகக்‌ கணங்கொள்‌ 
வணடார்த்துலாம்‌ கன்னிநறு 


ஞாழல்‌ கையிலேந்தி” (சிலப்‌.7,0) 


லம்‌ கையேந்தல்‌ Nilam 


(இ) 
kaiyental 


மலர்‌ துதைவிலாத சோலை 


(3) காதல்‌ 


(4) 


(5) 


மலர்‌ துதைவிலாத சோலை 
tutaivilata colai (flowerless grove) 


(1) 


மலர்‌ 


(1) 


(2) 


- love 
நீலம்‌ கையினேந்திப்‌ 
உணங்கல்‌ கடிவாள்‌' 


கள்வாய்‌ 
புள்வாய்‌ 
(சிலப்‌.7.22) 


(ஈ) தாமரைக்‌ கையில்‌ சங்கு 
சக்கரம்‌ ஏந்துதல்‌ Tamarai kaiyil 
canku entutal (bearing 
conche and wheel in both hands) 
(Vishnu) 

வெற்றி, கொடை - victory, bounty 
LUDE அணங்காழியும்‌ பால்வெண்‌ 
சங்கமும்‌ தகைபெறு தாமரைக்‌ 
கையினேந்தி' (சிலப்‌. 11: 47-48) 


cakkaram 


(௨) வெண்மலர்‌ கையிலேந்தி 
இருத்தல்‌ Venmalar kaiyilenti iruttal 
(bearing white flower in hand) 


உவகை -happiness / blizz 

'அங்கவன்‌ அரசர்‌ கோமான்‌ 
குறிப்பறிந்து அருளப்‌ பட்டீர்‌ 
ஈங்கினிப்‌ புகுமின்‌ என்றான்‌ 
இறைவனை அவனும்‌ சேர்ந்தான்‌ 
வீங்கிருந்‌ தானை யானும்‌ 
வெண்மலர்‌ பிடித்த கையால்‌ 
ஓங்கி ருநீ தானம்‌ காட்டி 


உவந்தினிது இருக்க வென்றான்‌' 
(சூளா.104) 


Malar 


மகப்பேறின்மை - childlessness 
தொக்கிள மலர்‌ துதைவிலாத 
சோலையும்‌ மக்களை 
இலாததோர்‌ மனையும்‌ ஒக்குமே” 
(Garr 413) 

மா பெய்தல்‌ (shower of 
flowers) 

மேன்மை / சிறப்பு - enimence 


பீடுகெழு நங்கை பெரும்பெயர்‌ 
ஏத்தி வாடா மாமலர்‌ மாரி 
பெய்தாங்கு' (சிலப்‌,23: 195-196) 


(ஆ) வானவ மல மா 


பொழிதல்‌ Vanavar malar mari polital 
வாழ்த்து - bless, felicitate 


237 


மலை 


(1) 


(2) 


(3) 


(4) 


(5) 


(6) 


(7) 


(8) 


மலை 


நின்ற வெல்லையுள்‌ வானவரு 
நெடுமாரி மலர்பொழிந்து' 
(சிலப்‌.24: 8) 


Malai (mountain) 

வளமை _- fertile 

வள மலை நாடன்‌ நெருநல்‌ 
நம்மொடு (நற்‌.25; 5) 

உயர்ச்சி, பேரளவு - lofty, huge 
வான உற நிவந்த பெரு மலைக்‌ 
கவாஅன்‌” (நற்‌,53: 4) 

திண்மை - firm 


கானம்‌ திண்ணிய மலை 
போன்றிசினே' (நற்‌.240: 10) 
பயன்பாடு -utility 

பழியும்‌ அஞ்சும்‌, பய மலை 
நாடன்‌' (குறு.143: 2) 

கடவுட்டன்மை / இறையிருக்கை 


- devine, sear of god 

மலை உறை கடவுள்‌ குலமுதல்‌ 
வழுத்தி' (ஐங்‌,259: 3) 
எதிரொலித்தல்‌, சுயமற்ற தன்மை 
— echo, not independent 

இலங்கு தாழ்‌ அருவியோடு அணி 
கொண்ட நின்‌ மலைச்‌ சிலம்பு 
போல்‌, கூறுவ கூறும்‌ இலங்கு ஏர்‌ 
எள்‌ வளை” (கலி .46: 25-27) 
அசைவின்மை, நிலைபேறு — 
stable, unmoving 

நிலையின்‌ திரியாது அடங்கியான்‌ 


தோற்றம்‌ மலையினும்‌ மாணப்‌ 
பெரிது” (குறள்‌.124) 
வலிமை - strength 


'மைந்திறை கொண்ட மலைமார்ப!' 


(பழமொழி. 92: 3) 


(ஆ) அடுக்கம்‌ Atukkam 
உயர்ச்சி - height 
வேங்கை தாய 
அடுக்கத்து” (நற்‌.28: 6) 
கடவுட்டன்மை - devine 
'சூருடை அடுக்கத்த கொயற்கு 
அருந்‌ தழையே?' (நற்‌.359; 9) 


ஓங்குமலை 


(இ) வரை Varai 

இறைமை / கடவுட்டன்மை — god 
/ godhood 

கடவுள்‌ ஓங்கு வரை பேணமார்‌, 
வேட்டு எழுந்து' (நற்‌.165: 4) 
உயர்வு - high, lofty 


மலை 


உரை சால்‌ உயர்‌ வரைக்‌ 

கொல்லிக்‌ குடவயின்‌' (நற்‌. 185: 7) 
(9) அழகு - beauty 

அணி வரை மருங்கின்‌ ஐது 


வளர்ந்திட்ட' (நற்‌.344: 1) 

(10) புலப்பாடு - perceive 
ஈண்டு நின்றோர்க்கும்‌ தோன்றும்‌ 
சிறு வரை சென்று நின்றோர்க்கும்‌ 
தோன்றும்‌' (புறம்‌,114: 1-2) 

(11) பெருமை / பேரளவு - great / 
huge 
உயா்‌ மருப்பு ஏந்திய வரை மருள்‌ 
நோன்‌ பகடு” (புறம்‌.161: 17) 
வளம்‌ -fertile 
'இன்று செலினும்‌ தருமே: சிறு 
வரை நின்று செலினும்‌ தருமே” 
(புறம்‌,171: 1-2) 

(12) அளவின்மை / அளவிடற்கருமை 
— unmeasurable / limitless 
வரை அளந்து அறியாத்‌ திரை 
அரு நீத்தத்து' (புறம்‌,238: 17) 


(ஈ) பொதியில்‌ Potiyil 

உயர்ச்சி -lofty 

'ஆடு மழை தவழும்‌ கோடு உயர்‌ 
பொதியில' (6.379: 11) 

(13) அருமை - rare / worthy 
மன்‌ உயிர்‌ அறியாத்‌ துன்‌அரும்‌ 
பொதியில்‌ (குறு.376: 1) 

(14) பெறல்‌ அருமை / தலைவி - 
difficult to get / achieve, heroine 
புகல்‌ அரும்‌, பொதியில்‌ போலப்‌ 
பெறல்‌ அருங்குரையள்‌' 

(அகம்‌,322: 14-15) 


(௨) குறும்பொறை Kurumporai 


(15) வறட்சி / வெம்மை - drought / 
hot 
வரிமரல்‌ வாடிய வான்நீங்கு 
நனந்தலைக்‌ குறும்பொறை 
மருங்கின்‌ கோட்சுரம்‌ ந£நீதி' 


(அகம்‌.271: 4-5) 


(ஊ) குன்றம்‌ Kunram 

(16) தண்மை - cool 
அழுந்துபட வீழ்ந்த பெருந்‌ தண்‌ 
குன்றத்து” (நற்‌,2: 1) 
உயர்வு -high / lofty 
நாள்‌ மழை தலைய நல்‌ நெடுங்‌ 
குன்றத்து” (நற்‌,17: 1) 


238 


மலை 


(17) பாதுகாப்பு - security, protection 
குன்ற வேலித்‌ தம்‌ உறைவின்‌ 
ஊரே” (நற்‌.176: 11) 
செழிப்பு, வளமை - fertile 
'செழும்பல்‌ குன்றம்‌ 
பெருங்கலி வானம்‌ 
பொழுதே!” (குறு.287: 7-8) 

(18) விரிவு - wide / spreading 
கோடை நீடிய அகன்‌ பெருங்‌ 
குன்றத்து' (அகம்‌,45: 3) 

(19) நன்மை - goodness 
ஒன்று நன்கு உடைய பிறர்‌ 
குன்றம்‌; என்றும்‌ இரண்டும்‌ நன்கு 
உடைத்தே கொண்‌ பெறுங்‌ கானம்‌' 


(புறம்‌, 156: 1-2) 


நோக்கி, 
ஏர்தரும்‌ 


(௭) குன்று Kun 


உயர்வு -high 

ஆடு மழை இறுத்தன்று, அவர்‌ 
கோடு உயர்‌ குன்றே' (60.68: 10) 
கடவுட்டன்மை - divine 

'உலகிற்கு ஆணியாகப்‌ LIGUIT 
தொழ, பல வயின்‌ நிலைய 


குன்றின்‌ கோடுதோறு' (60.139: 1- 
2) 

(20) நிலைபேறு -- stable / everlasting 
குன்று நிலை தளர்க்கும்‌ உருமின்‌ 
சீறி” (பதி.63: 10) 


(21) பயன்‌ - use 
நிலவரை ஆற்றி, நிறை பயன்‌ 
ஒருங்கு உடன்‌ நின்று பெற 


நிகழும்‌ குன்று” (பரி,15: 6-7) 

(22) புகழ்‌ - fame 
திசை நாறிய குன்று அமர்ந்து 
பரி,17: 29) 
வளமை, அழகு - fertile, beauty 
ஐ வளம்‌ பூத்த அணி நிகழ்‌ 
குன்றின்மேல்‌” (பரி,18: 15) 


(23) தடை / இடையூறு - obstacle / 
hindrance 
குன்று விலங்கு சிறையின்‌ 


நின்றனை எனா (புறம்‌.169: 5) 
(24) குணம்‌ - good quality / conduct 
'குணமென்னும்‌ குன்றேறி நின்றார்‌ 


வெகுளி கணமேயும்‌ காத்தல்‌ 
அரிது' (குறள்‌ ,29) 

(25) மதிப்பு - value 
குன்றன்னார்‌ குன்ற மதிப்பின்‌ 


குடியொடு நின்றன்னார்‌ மாய்வர்‌ 
நிலத்து" (குறள்‌ 898) 


மலை 


(26) பெருமை, மேன்மை - greatness, 
eminence 
குன்றிய சிர்மையர்‌ ஆயினும்‌ 
சீர்பெறுவர்‌ குன்றன்னார்‌ 


கேண்மை கொளின்‌ (நாலடி 176: 
3-4) 


(ஏ) சிலம்பு Cilampu 

உயர்வு - high, lofty 

'ஆடு மழை தவழும்‌ கோடு உயர்‌ 
பொதியில்‌ ஓங்கு இருஞ்‌ சிலம்பில்‌ 
பூத்த' (6.379: 11-12) 
கடவுட்டன்மை - devine 
கறி வளர்‌ சிலம்பிற்‌ 
பேணி” (997.243: 1) 


கடவுட்‌ 


(ஒ) செம்பொன்மலை Cemponmalai 
(gold mountain) 

(27) சிறப்பு - grand, special 
குட காற்று எறிந்த குப்பை, வட 
பால்‌ செம்பொன்மலையின்‌ , 
சிறப்பத்‌ தோன்றும்‌' (பெரும்‌,239- 
240) 


(ஓ) மலையை அகழ்தல்‌ Malaiyai 


akaltal (dig the mountain) 

(28) ஆற்றல்‌ - powerful 
'மலை அகழ்குவனே; 
(பட்‌.271) 


Mancu 


(ஒள) மஞ்சு சூழ்‌ மலை 
cil malai (cloud covered mountain) 
(29) மாட்சி / வனப்பு - noble / beauty 
மஞ்சு சூழ்‌ மலையின்‌ மாணத்‌ 
தோன்றும்‌' (சிலப்‌.10: 146) 


(க) வரை துடித்தல்‌ Varai tutittal 
(mount tremor 


(30) தீமை, அழிவு - evil omen 
நிலம்‌ துடித்தன நெடு வரை 
துடித்தன” (கம்ப.சுந்‌.298: 1) 


(Œm) வரை பிதிர வீழ்தல்‌ Varai 
pitira viltal (mountain breaking to 
pieces) 
(31) தீமை, 
omen 


இறப்பு, அழிவு - evil 


239 


மழை 


(1) 


(2) 


(3) 


(4) 


(5) 


(6) 


(7) 


(8) 


மழை 
see ee AG வரை பிதிர வீழ்ந்தது 
sal) ஒலி பெறா' (கம்ப யுத்‌.3662: 
2-3) 





(ஒப்பு) Mountain Hill அமைதி, 
அறிவுநுட்பம்‌, உயரம்‌, உயர்ந்த 
எண்ணம்‌, எல்லையற்ற நிலை, 
கடந்தநிலை, கடவுட்டன்மை, 
கம்பீரம்‌, சுதந்திரம்‌, தடைவேலி, 
தனித்த பண்பு, தூய்மை, 
நிலைபேறு, புனித ஆத்மா, 
புனிதம்‌, மறைபொருள்‌, 
மீட்புநிலை, முழுமை, மையம்‌, 
வலிமை, வளமை, விவேகம்‌; 
ஆடம்பரம்‌, தரிசுநிலை, 
தற்பெருமை. 

மலை ஏறுதல்‌ - அறிவின்‌ 
வளர்ச்சி, உயர்நிலைக்குச்‌ 
செல்லல்‌. 

Malai (rain) 

இயக்கம்‌ / பயணம்‌ - movement, 
journey 


செல்‌ மழை இயக்கம்‌ காணும்‌ நல்‌ 
மலை நாடன்‌ காதல்‌ மகளே? 
(நற்‌.44: 11-12) 

தண்மை -cool 

படு மழை பொழிந்த தண்‌ நறும்‌ 
புறவில்‌' (நற்‌,361: 4) 

நுண்மை - minute 

நுண்‌ மழை தளித்தென நறு மலர்‌ 
தாஅய்‌' (ஐங்‌.,328: 1) 

பயன்‌ —use/ yield 

யாண்டு பிழைப்பு அறியாது, பய 
மழை சுரந்து நோய்‌ இல்‌ 
மாந்தர்க்கு ஊழி ஆக!' (பதி.21: 30- 
31) 
தூய்மை / 
white 
கறை இல்‌ கார்‌ மழை பொங்கி 
அன்ன' (பரி.14: 19) 

அழகு - beauty 

அச்சிரக்கால்‌ ஆர்த்து - அணி 
மழை - கோலின்றே' (பரி.18: 38) 
வளமை - fertile 

வான்‌ ஆர்‌ எழிலி மழை வளம்‌ 
நந்த' (பரி.தி.1: 1) 

வள்ளன்மை, புரத்தல்‌, தாய்மை, 
பாதுகாத்தல்‌ - benevolence, nurture, 
motherly, protect 


வெண்மை - pure / 


மழை 


'குழவியைப்‌ பார்த்து உறூஉம்‌ தாய்‌ 
போல்‌, உலகத்து மழை சுரந்து 
அளித்து ஓம்பும்‌ நல்‌ ஊழி 
யாவர்க்கும்‌' (கலி,99: 4-5) 

(9) வலிமை - strength 
அரவு எறி உருமோடு ஒன்றிக்‌ 
கால்‌ வீழ்த்து உரவு மழை 
பொழிந்த பானாட்‌ கங்குல்‌' 
(கம்‌,182: 9-10) 

(10) கற்பு - chaste 
'தெய்வம்‌ தொழாஅள்‌ கொழுநன்‌ 
தொழுது எழுவாள்‌ பெய்‌ எனப்‌ 
பெய்யும்‌ மழை' (குறள்‌,55) 

(11) பயன்‌ எதிர்பாராமை — not 
expecting return of gratitude 
“கைம்மாறு வேண்டா கடப்பாடு 
மாரிமாட்டு என்‌ ஆற்றும்‌ 


கொல்லோ உலகு' (குறள்‌.211) 
(12) உதவி -help / assistance 
மெய்யா உணரிற்‌ பிறர்பிறர்க்குச்‌ 


செய்வதென்‌? மையார்‌ 
இருங்கூந்தல்‌ பைந்தொடி! 
எக்காலும்‌ செய்யா ரெனினும்‌ 


தமர்செய்வர்‌ பெய்யுமாம்‌ பெய்யா 


தெனினும்‌ மழை (பழமொழி.351) 


(13) செல்வம்‌ - wealth 
த சீர்த்தக்க செல்வம்‌ 
மழைமதர்க்கண்‌ சின்மொழிப்‌ 


பேதை ஊர்‌ நல்விருந்து ஆக 
நமக்கு' (கார்‌.36: 2-4) 
(14) ஒலி - sound 
மங்கல கீதம்‌ பாட மழை நிகர்‌ 
தூரியம்‌ முழங்க” (பெரிய 268; 1-2) 
(15) நடுநிலைமை - neutrality 
உப்பின்‌ பெருங்குப்பை நீர்படியின்‌ 
இல்லாகும்‌ நட்பின்‌ கொழுமுனை 
பொய்வழங்கின்‌ இல்லாகும்‌ 
செப்பம்‌ உடையார்‌ மழையனையர்‌ 


இம்மூன்றும்‌ செப்ப நெறி 
தூராவாறு' (திரி.83) 

(ஆ) மழை தருதல்‌ Malai tarutal 
(yield / give rain 

கற்பு - chastity 

அரு மழை தரல்‌ வேண்டின்‌ 


தருகிற்கும்‌ பெருமையளே' (கலி 39: 
6) 


(இ) பெயல்‌ Peyal 
வண்மை - bounty 





240 


மழை 


பொறுத்தல்‌ செல்லாது இறுத்த 
வண்‌ பெயல்‌' (5.99: 7) 

தண்மை -cool 

வண பரி தயங்க எழீஇ, தண்‌ 
பெயல்‌” (50.121: 9) 

தூய்மை -pure 

மாசு அறக்‌ கழீஇய யானை 
போலப்‌ பெரும்‌ பெயல்‌ உழந்த 
இரும்‌ பிணர்த்‌ துறுகல்‌” (குறு, 13: 1- 
2) 

வளமை -fertile 

பெயின்‌ நந்தி, வறப்பின்‌ சாம்‌, 
புலத்திற்குப்‌ பெயல்‌ போல்‌, யான்‌ 
செலின்‌ நந்தி, செறின்‌ சாம்பும்‌, 
இவள்‌ என்னும்‌ தகையோதான்‌' 
(கலி 78: 19-20) 

(16) நன்மை - advantage / good 
வேந்தனும்‌ வெம்பகை 
தணிந்தனன்‌ தீம்‌ பெயற்‌ காரும்‌ 
ஆர்கலி தலையின்று' (அகம்‌, 54: 2- 
3) 

(17) மிகுதி - abundance 
காடு கவின்‌ எதிரக்‌ கனை பெயல்‌ 


பொழிதலின்‌' (அகம்‌,164: 4) 


(18) முறைமை, நடுநிலைமை - order / 
propriety, neutral 
முறை கோடி மன்னவன்‌ 


செய்யின்‌, உறை கோடி ஒல்லாது 

வானம்‌ பெயல்‌” (குறள்‌ 559) 

இயக்கம்‌ - function 

'உரவுப்‌ பெயல்‌ பொழிந்த 

நள்ளென்‌ யாமத்து” (அகம்‌.328: 3) 
(19) இனிமை - sweet 

கடனமுகநது தீம்பெயலை யூழ்க்கு 

மெழிலி' (இன்னிலை,0:1) 


(F) சுரத்திடை பெய்‌ பெயல்‌ 
Curattitai peita peyal (rain in 
wilderners) 

(20) பயனின்மை, வீண்‌ - waste, futile 
கரப்புடையார்‌ வத்த கடையும்‌ 


உதவா துரப்புடைய மன்னர்க்கே 
துப்புரவ தல்லால்‌ நிரப்பிடும்பை 
மிக்கார்க்‌ குதவஒன்‌ றீதல்‌ 
சுரத்திடைப்‌ பெய்த பெயல்‌' 


(பழமொழி. 373) 


(௨) வான்‌ Van 


கற்பு - chastity 


மழை 


(21) புரத்தல்‌ 


(22) எல்லை இன்மை 


4 


ஏ. தேமொழி! - வறன்‌ ஓடின்‌ 
வையகத்து வான்‌ தரும்‌ கற்பினாள்‌” 
(கலி .16: 19-20) 


வண்மை - benevolance 
'மாகவான நிகர்‌ வண்கை 
மாநாய்கன்‌ குலக்கொம்பர்‌' 
(சிலப்‌. 1: 23) 

(ear) மாரி Mari 

வண்மை / கொடை / ஈகை - 


benevolance 
ஆர்‌ அரண கடந்த மாரி வண்‌ 
மகிழ்‌” (6.190: 2) 
தண்மை -cool 
விழுந்த மாரிப்‌ 
சாரல்‌' (5.244: 1) 
வளமை - fertile 
(மாரி வாய்க்க! வளம்‌ நனி சிறக்க! 
(ஐங்‌.10: 2) 

- nurture 
. பாரி ஒருவனும்‌ அல்லன்‌ 
மாரியும்‌ உண்டு ஈண்டு உலகு 
புரப்பதுவே' (புறம்‌,107) 
- limitless 
அறு குளத்து உகுத்தும்‌, அகல்‌ 
வயல்‌ பொழிந்தும்‌, உறும்‌ இடத்து 
உதவாது உவர்‌ நிலம்‌ ஊட்டியும்‌, 


பெருந்‌ தண்‌ 


வரையா மரபின்‌ மாரிபோல' 
(புறம்‌.142: 1-3) 

பயன்‌ - benefit, use 

'சீரியார்‌ கேண்மை சிறந்த 


சிறப்பிற்றாய்‌ மாரிபோல்‌ மாண்ட 
பயத்தாம்‌' (நாலடி .232:1-2) 


(23) செல்வம்‌/ பொருள்‌ வரவு - wealth 


(24) நிலையாமை, 


/ income 

, உ.உயுதுப்புனலும்‌ மாரி அறவே 
அறுமே, அவரன்பும்‌ வாரி அறவே 
அறும்‌' (நாலடி .370:2-4) 

நில்லாமை - 


é 


transitory, unstable 

மாரியும்‌ திருவும்‌ மகளிர்‌ மனமும்‌ 
தக்குழி நில்லாது பட்டுழிப்‌ 
படுமெனும்‌' (பெருங்‌,உஞ்‌,35: 156- 
157) 


(25) அருள்‌, அறம்‌ - mercy, virtue 


அடங்க லில்லேற்‌ கருளினா 
லறங்கூர்‌ மாரி பொழிந்தோய்‌ ples’ 
(நீலகேசி 139: 3) 


(26) காமம்‌ - passion 


241 


மழை 
'விரிகதிர்‌ ஆரம்‌ மின்னித்‌ 
தாரெனும்‌ திருவில்‌ வீசிக்‌ 
குரிசில்மா மேகம்‌ பெய்த 
கொழும்புயற்‌ காம மாரி 


(£ வக,2476: 1-2) 


(௪) கார்‌ Kar 

வளமை, அழகு - fertile, beauty 
நீர்‌ அற்ற புலமே போல்‌ 
புல்லென்றாள்‌, வைகறை, கார்‌ 
பெற்ற புலமே போல்‌, கவின்‌ 


பெறும்‌ (கலி.38: 11-12) 


(ஏ) காலமாரி Kalamari (aeonian 
rains) 

(27) விரைவு / அழிவு - speed / 
destruction 


கால மாரியின்‌ அம்பு தைப்பினும்‌' 
(புறம்‌,287: 3) 


(ஐ) துளி Tuli 

(28) இன்பம்‌, இரக்கம்‌ - pleasure, 
sympathy 
துளி இன்மை ஞாலத்திற்கு 


எற்றற்றே வேந்தன்‌ அளியின்மை 
வாழும்‌ உயிர்க்கு (குறள்‌ ,557) 
வளமை -fertile 

அளியானை அண்ணிக்கும்‌ 
ஆன்பால்‌ தன்னை வான்பயிரை 
அப்பயிரின்‌ வாட்டம்‌ தீர்க்கும்‌ 
துளியானை' (திருநா.தேவா.863: 1- 
3) 


(ஒ) வானம்‌ Vanam 


வளம்‌, உயர்வு, மேன்மை — 
fertile, lofty, eminent 
'மகனுரைக்கும்‌ தந்‌ைத நலத்தை 


ஒருவன்‌ முகனுரைக்கும்‌ உள்நின்ற 
வேட்கை - அகல்நீர்ப்‌ புலத்தியல்பு 
புக்கான்‌ உரைக்கும்‌ நிலத்தியல்பு 
வானம்‌ உரைத்து விடும்‌ (நான்‌.71) 


Paruva malai 


(ஓ) பருவ மழை 
(seasonal rain) 

கொடை - benevolance 
பருவ மழைச்‌ செங்கை 


(பெரிய 3819: 5) 


பற்றி' 


மன்றத்துப்‌ புன்னை 


(ஒப்பு) Rain அதிர்ஷ்டம்‌, அறிவு, 
இரக்கம்‌, இறைமைநிலை, 
உண்மை, உலகப்பொருத்தம்‌, 
தூய்மை, நடனம்‌, நீர்‌, புனிதம்‌, 
வளமை, விவேகம்‌, விளைவளம்‌, 


வேளாண்மை, வாழ்க்கை. 


மன்றத்துப்‌ புன்னை Manrattup punnai (a 


tree in an open yard) 


(1) துன்பம்‌, துயர்‌ உறுதல்‌ - 
affliction, suffers 
MOTOS SIC! புன்னைப்‌ போல 
மரம்படு துயரம்‌ எய்தி” 


(திருநா.தேவா.109: 1-2) 


மனு Manu 
(1) அறம்‌ - ethical code 
மானம்‌ நேர்ந்து அறம்‌ நோக்கி 
மனுநெறி போன தண்‌ குடை 
வேந்தன்‌ புகழ்‌ என” (கம்ப,பால.17: 
1-2) 


மா Ma (mango) 

(1) தலைவி - heroine 
உறு வளி தூக்கும்‌ உயர்‌ சினை 
மாவின்‌ நறு வடி ஆர்‌ இற்றவை 
போல்‌ அழிய' (கலி.84: 1-2) 
நன்னன்‌ - aking 
. நன்னன்‌ நறுமா கொன்று 
நாட்டிற்‌ போக்கிய” (குறு,13: 2-3) 


(2) 





(ஆ) மாங்கனி Mankani (mango 
fruit) 

(3) இனிமை - sweetness 
'நன்மதுர மாங்கனியில்‌ 
இருந்ததனை நறுங்கூந்தல்‌' 


(பெரிய. 1744: 5-6) 


மாடலன்‌ Matalan (a Brahmin) 
(1) அறிவு - knowledge 


நான்மறை முற்றிய நலம்புரி 
கொள்கை மாமறை முதல்வன்‌ 
மாடலன்‌ என்போன்‌ ., .. .. நாவல்‌ 


அந்தணன்‌' (சிலப்‌. 15: 12-13, 20) 


மாணை Manai (a creeper) 
(1) குறிஞ்சித்திணை - mountanous tract 


242 


மாநிதிக்கிழவன்‌ 
துறுகல்‌ அயலது மாணை 


மாக்கொடி துஞ்சுகளிறு இவரும்‌ 
குன்றநாடன்‌' (குறு.36: 1-2) 


மாதிரம்‌ எரிதல்‌ Matiram erital (burning 


sky) 

(1) தீமை, தோல்வி - bad omen, failure 
/ defeat 
உட... எறிந்த மாதிரம்‌ 
(சூளா .1220: 2) 

மாதுளம்‌ பீசம்‌ Matulam  picam 

(pamegranate seed) 

(1) சிவப்பு நிறம்‌, வினைப்பயன்‌ - 
red, effect of actions 
மாதுளம்‌ LF FLD உணமான்‌ 
அரக்கின்‌ நிறம்‌ Gur gjori 


காண்பது போல மற்றென்றான்‌' 
(ந லகேசி 576: 3-4) 


(2) உள்ளீடு -core 
அங்குரம்‌ தன்கண்ணும்‌ செல்லாது 
அரக்கொடு மங்கின L சத்து 
உருவம்‌ மலரின்்‌௧ண தங்கின 
என்னும்சொல்‌ தத்துவமாக 
கொண்ட அங்குலி மாரனை 
ஆதன்மற்று எனனாய்‌' 


(நீலகேசி ,583) 


மாநிதிக்கிழவன்‌ Manitikkilavan (kubera) 
(1) தலைவன்‌ / வளம்‌ - hero / 
richness 
மாநிதிக்‌ கிழவனும்‌ போன்ம்‌ என, 
மகனொடு தானே புகுதந்தோனே!' 
(அகம்‌.66: 17-18) 


(அ) வாணன்‌ Vanan 





(2) செல்வம்‌ - wealth 
'தென்புல மருங்கின்‌ விண்டு 
நிறைய வாணன்‌ வைத்த விழுநிதி 
பெறினும்‌ பழிநமக்கு எழுக 
என்னாய்‌” 
(மது.202-204) 
(இ) நிதிக்கோன்‌ Nitikkon 
செல்வம்‌ - wealth 
பயிலும்‌ உருப்‌ பல கொண்டு 
நிதிக்கோன்‌ தங்கப்‌ பயில்‌ 


அளகாபுரி வகுத்த பரிசு காட்டும்‌ 
(பெரிய 1: 9. 101) 


மாயோன்‌ 


(ஈ) நிதிமன்னவன்‌ Nitimannavan 


மாலை 


(ஆ) மாலைகள்‌ புலால்‌ நாற்றம்‌ 


செல்வம்‌, போகம்‌ - wealth, life வீசுதல்‌ Malaika] pulil narram vicutal 
pleasures (meat smell in garlands) 

போகம்‌ நீடுநிதி .... மன்னவன்‌ தீமை, இறப்பு, அழிவு - evil, 

மனனும புரங்கள்‌ ஒப்பன destruction, death 


வரம்பில ஓங்கி' (பெரிய 246: 1-2) 


முடியின்‌ மாலைகள்‌ புலாலொடு 


முழூ _ முடை நாறும்‌ 

மாயோன்‌ Mayon (Vishnu) (கம்ப.ஆரண்‌ .431: 4) 
(1) முல்லைத்திணை . - forest tract 

மாயோன்‌ மேய காடுறை உலகமும்‌ 


மாலை (பொழுது) Malai (evening) 








(தொல்‌ .95]1) (1) துன்பம்‌ -affliction 
சிறப்பு - eminence மன்றம்‌ போழும்‌ புன்கண்‌ மாலை 
வல்லா ராயினும்‌ வல்லுந (நற்‌,73: 4) 


ராயினும்‌ புகழ்தல்‌ உற்றோர்க்கு 
மாயோன்‌ அன்ன உரைசால்‌ 
சிறப்பிற்‌ புகழ்சான்‌ மாற்‌ 
(புறம்‌, 57: 1-3) 


(ஆ) நெடியோன்‌ Netiyon 
காத்தல்‌ - protect 

பல்லா நிரைப்புறங்‌ 
காத்த நெடியோனே யாயினும்‌ 
(பழமொழி. 75) 


Maran (cupid) 

அழகு - beauty 

மாரன்‌ ஒப்பார்‌ மார்பணி கலவி: 
(uff) 8: 119) 

காமம்‌ - passion 

'மாதரணி மென்முலைத்தோய்‌ 
மாரா' (தனிப்‌.479: 1) 


(ஆ) மதன்‌ Matan 

அழகு - beauty 

மயல்‌ விளை மதனற்கும்‌ வடிவு 
மேன்மையான்‌' (கம்ப,பால,672: 4) 


(குங்கும மரம்‌) Malam (a tree) 
நறுமணம்‌ - fragrance 

'புடைவாசம்‌ கொள மாலம்‌ 
பூங்கவரி எடுத்தெறிய' (சூளா.170: 
3) 


Malai (garland) 

(1) கற்பு - chastity 
கற்பெனும்‌ மாலை வீசி 
நாணெனும்‌ களிவண்டு ஓப்பி' 


(சீ வக,2073: 3) 


(2) 


(3) 


(4) 


(5) 


(6) 


(7) 


(8) 


(9) 


அருளின்மை - mercyless 

ஐது வந்து இசைக்கும்‌ அருள்‌ இல்‌ 
மாலை' (நற்‌.69: 9) 

அன்பின்மை - loveless 

நள்ளென வந்த நாரின்‌ மாலை 
(குறு.118: 2) 

தனிமை - loneliness 

புலம்பு கொள்‌ மாலை மறைய” 
(2,197: 3) 

உயர்வு / சிறப்பு 
special 

பீடு கொள்‌ மாலைப்‌ பெரும்‌ 
படைத்‌ தலைவ!” (பதி,24: 5) 
கருமை - black / dark 

தேறித்‌ தெளிந்து, செறி இருள்‌ 
மால்‌ மாலை' (பரி,12: 82) 

மயக்கம்‌ - confusion 

i . இறுத்தந்த மருள்‌ மாலை!” 
(கலி. 118: 8) 

கடுமை - hard / harmful 

கூற்று S655) போலும்‌, உட்குவரு 
கடு மாலை!” (கலி.120: 9) 

அழகு - beautiful 

கணிநிறை வேங்கை மலர்ந்து 
வண்டார்க்கும்‌ அணிநிற மாலைப்‌ 


பொழுது' (திணை.ஐம்‌.9: 3-4) 


— eminent / 


(ஆ) அந்தி Anti 
துன்பம்‌ - affliction 
உகு பலி அருந்திய தொகு விரற்‌ 
காக்கை புன்கண்‌ அந்திக்‌ 
கிளைவயின்‌ செறிய' (நற்‌.343: 5-6) 


(10) இறப்பு - death 


பகல்‌ மாய்‌ அந்திப்‌ படுசுடர்‌ 


அமையத்து' (அகம்‌.48: 23) 


மான்‌ 
(11) (இறை) வழிபாடு - worship (of 
god) l 
அந்தி அந்தணர்‌ அருங்கடன்‌ 
இறுக்கும்‌ முத்‌ தீ விளக்கின்‌ 


(புறம்‌,2: 22-23) 


(12) மகிழ்ச்சி - glad 


(13) இரங்கல்‌ 


கழுநீர்‌ கொண்ட எழுநாள்‌ அந்தி, 
ஆடு துவன்று விழவின்‌, நாடு 
ஆர்த்தன்றே” (மது.427-428) 

- pity 

அந்திமாலை வந்ததற்கு இரங்கி' 
(சிலப்‌,8: 84) 


(14) சிவப்பு நிறம்‌ - red 
செந்தீ ப்‌ பரந்த திசைமுகம்‌ 
விளங்க அந்திச்‌ செக்கர்‌ 
வெண்பிறை தோன்ற' (சிலப்‌.27: 
145-146) 


(இ) எரி சிந்தி வந்த மாலை Eri 


cinti vanta malai (eventime, spilling 
fire) 


(15) துன்பம்‌ - suffering 


'தளையவிழ்‌ மலர்க்குழலாய்‌ 
தணந்தார்‌ நாட்டுளதாம்‌ கொல்‌ 
வளைநெகிழ எரிசிந்தி வந்த இம்‌ 


மருண்மாலை' (சிலப்‌.7: 40) 


(F) அந்தியம்‌ போது Antiyam 
potu 

(16) அழிவு, இறப்பு - destruction, 
death 


(1) 


அந்தியம்‌ போதில்‌ அரி உருவாகி 
அரியை அழித்தவனை' (நாலா.6: 
5-6) 


(ஒப்பு) Evening அமைதி, ஓய்வு, 
நிறமற்ற நிலை, பருவம்‌, மனித 
வாழ்க்கை; சிக்கல்‌. 

மான்‌ Man (deer) 
விரைவு - quick, speed, fast 
கடு மான்‌ புல்லிய காடு 


(2) 


(3) 


இறந்தோரே' (60.14: 11) 

மடமை -ignorant 

கழிப்‌ பெயர்‌ களரில்‌ போகிய மட 
மான்‌' (நற்‌,242; 7) 
நொய்ம்மை, 
fragile,soft 


மென்மை He 


244 


(4) 


(5) 


(6) 


(7) 


(8) 


(9) 


மான்‌ 


'நொய்யதோர்‌ மான்மறி 
கைவிரவின்‌ நுனிமேல்‌ 
நிலையாக்கி' (திருஞான .தேவா 69: 
1-2) 

பெண்‌ - woman 

தனது மெய்க்கு மலரணையானது 
தழலிறைக்கும்‌ தனச்சுமையால்‌ 
இடைமினது மெய்க்கும்‌ துவளுமிம்‌ 
மான்‌ அந்த மேனகைக்கும்‌ 
வெகுமிச்ச நாணுண்மை' 


தனிப்‌.839: 1-4) 


(ஆ) கவரிமான்‌ Kavariman 
மானம்‌ - honour 

மயிர்‌ நீப்பின்‌ வாழாக்‌ கவரிமான்‌ 
அன்னார்‌ உயிர்‌ நீப்பர்‌ மானம்‌ 


வரின்‌' (குறள்‌, 969) 


(இ) கலை Kalai 


தலைவன்‌ - hero 
நீர்‌ சூழ்‌ மா மலர்‌ அன்ன கண்‌ 


அழ, கலை ஒழி பிணையின்‌ 
கலங்கி” (நற்‌.37: 5-6) 

விரைவு - quick 

'சிலைமாண்‌ கடுவிசைக்‌ 
கலைநிறத்து அழுத்தி” (குறு.272: 5) 
தூய்மை - pure 

உரிவை மேகலை உடீஇப்‌ 
பரிவொடு கருவில்‌ வாங்கிக்‌ 
கையகத்துக்‌ கொடுத்துத்‌ திரிதரு 
கோட்டுக்‌ கலை மேலேற்றி' 


(சிலப்‌,12: 1.30-32) 


(FF) மான்நோக்கு Mannokku 
மருட்சி / மயக்கம்‌, மடமை — 
reflexicity / confusion, ignorance 
மான்‌ அமர்‌ நோக்கம்‌ காணா 
ஊங்கே' (நற்‌,101: 9) 


(௨) ஏப்பெற்ற மான்பிணை 


Epperra manpinai 


(10) துன்பம்‌ - affliction 


மான்பிணைபோல்‌ 


இன்னுயிரை' 


'ஏப்பெற்ற 
ஏங்குவார்‌ 

(சீ வக,2965: 3) 
(om) கவரிமா Kavarima 
மானம்‌ - honour 


மான்‌ 


கற்றவர்‌ மானம்‌ நோக்கின்‌ கவரிமா 
அனைய நீ£ரார்‌' (கம்ப அயோ 6- 4) 


(எ) கங்கையில்‌ அகப்பட்ட பிணை 


Kankaiyil akappatta pinai (doe in 
Ganges) 

(11) வருத்தம்‌, துன்பம்‌ - suffering, 
affliction 


(28) அச்சம்‌ 


கங்கையின்‌ சுழியிற்‌ பட்ட காமரு 
பிணையின்‌ மாழ்கி” (௪ீ£வக.1006: 
1) 


(ஏ) கவரி Kavari 

மானம்‌ - honour 

'மானமாக கவரி வெண்‌ மயிரின்‌ 
வேய்நீதன' (சீவக,1201: 2) 


(ஐ) புலி நிழற்பட்ட மான்‌ Puli 
nilarpatta man (deer shadowed by 
tiger) 

துன்பம்‌ - affliction 

'புலிநிழற் பட்ட மான்போல்‌ 
போகுயிர்‌ ஆகி நின்றார்‌ 
(சீ வக.2946: 4) 

(ஓ) லி கண்ட மான்‌ 


Atupuli kanta man (deer seeing a killer 
tiger) l 

- fear 

'அடுபுலி கண்ட மான்போல்‌ ஆறல 
வாயினாரே' (சீவக. 1137: 4) 


(ஓ) மா (கவரிமா) Ma 
(29) மானம்‌, மாட்சி - honour, 
nobleness 


வருந்தல்‌ இல்‌ மானம்‌ மா அனைய 
மாட்சியர்‌' (கம்ப.சுந்‌.506; 1) 


(ஒள) வலையிடைப்பட்ட மான்‌ 
Valaiyitaippatta man (deer in net) 

(30) துயர்‌ / துன்பம்‌ - suffer, 
affliction 
'வலையிடைப்‌ பட்ட மானே 


போன்றாங்கு அஞ்சி நின்றழைக்கு 
மாத்துயர்‌ கண்டு' (மணி.13: 32-33) 


(ஒப்பு) Deer அழகு, அன்பு, 
ஆன்மா, இலையுதிர்காலம்‌, உயர்வு, 
இளமை மீட்புப்பேறு, கன்னிமை, 


245 


மின்னல்‌ இன்றி வானம்‌ இடித்தல்‌ 


கடவுட்பற்று, கிறித்து, செயலறிவு, 
தற்கட்டுப்பாடு, தன்னடக்கம்‌, 
தனிமை, தாய்மைப்பாசம்‌, 
துல்லியமான செவிப்புல அறிவு, 
தூய்மை, தூய ஆன்மா, 
தேடிச்செல்லும்‌ அறிவாற்றல்‌, 
நிலைபேறு, நீண்ட வாழ்நாள்‌, 
நேர்த்தி, மென்மை, வளமை, 
விரைவியக்கம்‌: அறியாமை, 
கோழைத்தனம்‌, நிலையாமை, 


பாலியல்‌ ஆர்வமுனைப்பு. 


மான்மதம்‌ (கத்தூரி) Manmatam (musk) 


(1) 


நறுமணம்‌ - fragrance 
'மான்மதச்‌ சாந்த 
தெய்வ' (சிலப்‌, 13: 117) 


மணம்கமழ்‌ 


மிதுனம்‌ Mitunam 


(1) 


(2) 


அறிவாற்றல்‌ - wisdom 

௨... பொருள்‌ தெரி புந்தி 
மிதுனம்‌ பொருந்த' (பரி.11: 5-6) 
கார்‌ - rainy season 

பொதியில்‌ முனிவன்‌ புரை 
வரைக்‌ கீறி மிதுனம்‌ அடைய 
பரி,11: 11-12) 


(ஒப்பு) Gemini அறிவாற்றல்‌, 
ஆரஞ்சு நிறம்‌, இருமை, உடல்‌, 
காதலர்‌. காற்று, தொடர்பாற்றல்‌, 
புதன்கோள்‌, மாறும்‌ இயல்பு, 


வெப்பம்‌, வேறுபடுத்தல்‌. 


மின்மினி Minmini (fire fly) 


(1) 


(2) 


(3) 


மின்னல்‌ 


ஒளி - glow 

பல்‌ மர உயர்‌ சினை மின்மினி 
விளக்கத்து” (150.44: 10) 

மிகுதி - abundance 

நிலம்‌ படு மின்மினி போல, பல 
உடன்‌ இலங்கு பரல்‌ இமைக்கும்‌ 
(அகம்‌.67: 16-17) 

விளக்கம்‌ - bright 

மின்மினி மொய்த்த முரவு வாய்ப்‌ 
புற்றம்‌' (அகம்‌,72: 3) 

ன்‌ வானம்‌ த்தல்‌ 
Minna! inri vanam itittal (thunder 
without lightening) 


மின்னு 


(1) 


(1) 


(3) 


(4) 


(5) 


(6) 


(7) 


தீமை, இறப்பு, அழிவு - evil 
omen 
தடித்து இன்றி நெடுவானம்‌ 


கலந்து இடித்தன' (கம்ப,சுந்‌.298: 6- 
7) 


Minnu (lightening) 

ஒளி - flash 

மின்னு வசி விளக்கத்து 
வரும்‌எனின்‌' (நற்‌,334: 8) 

வலிமை - power 

'இடி உமிழ்‌ வானத்து இரவு இருள்‌ 
போழும்‌ கொடி மின்னுக்‌ 
கொள்வேன்‌ என்றன்னள்‌' 
(கலி.141: 17-18) 

நிலையாமை, அழிவு - 


impermanent, destruction 
'செல்வர்யாம்‌ என்றுதாம்‌ செல்வுழி 


எண்ணாத புல்லறி வாளர்‌ 
பெருஞ்செல்வம்‌ எல்லில்‌ 
கருங்கொண்மூ வாய்திறந்த 


மின்னுப்போல்‌ தோன்றி மருங்கறக 
கெட்டு விடும்‌ (நாலடி.8) 


(ஆ) மின்‌ Min 

வேகம்‌ - speed 

வீசுமின புரை காதன்மேதகு்‌ 
(திருஞான .தேவா .3884: 1) 
மறைவு -disappear / die 
மன்னுநர்‌ மொக்குள்‌ 
மானிடர்‌ இளமை 
மின்னின்‌ ஒத்து 

(ச வக,1537: 1-2) 

விரைவு - quickness 
'விண்டலர்‌ கன்ணி சிந்த மின்னிற்‌ 
சென்றெய்தினானே (சீ வக,979: 4) 
நுண்மை - minute 

வெம்பி வீதி ஓடினார்‌ மின்னின்‌ 
அன்ன நுண்மையார்‌' (சீ£வக.1103: 
4) 


ஓக்கும்‌ 
இன்பம்‌ 


இறக்கும்‌' 


Lig htning 


_(ஒப்பு)-- ஆற்றல்‌, 
சுருக்கம்‌, செறிவு, திடீர்‌ நிகழ்வு, 
தூண்டுதல்‌, மழை, வலிமை, 
வளமை, 


மீன்‌ Min (fish) 


(1) 


தலைவி -heroine 


246 


(2) 


மீன்‌ 


ton na a இருங்‌ கழிக்‌ குருளை 
நீர்நாய்‌ கொழு மின்‌ மாந்தி, 
தில்லைஅம்‌ பொதும்பில்‌ பள்ளி 
கொள்ளும்‌ (நற்‌.195: 1-3) 


(ஆ) மீன்‌ துஞ்சுதல்‌ Min tuñcutal 
(fish to sleep) 

விழிப்பு நிலை - awake 

மீன்‌ கண்‌ துஞ்சும்‌ பொழுதும்‌ 
யான்‌ கண்‌ துஞ்சேன்‌' (நற்‌.319: 10) 


(ஒப்பு) Fish அதிர்ஷ்டம்‌, 
அறிவாற்றல்‌, ஆரோக்கியம்‌, 
ஆழமான வாழ்வு, ஆன்மா, 
உண்மை, உலக முழுமை, 
இரகசியத்தன்மை, கிறித்தவர்கள்‌, 
சுதந்திரம்‌, சொல்லாடாமை, 
தன்னடக்கம்‌, தியாகம்‌, தூய்மை, 
நீர்‌, நிறைவு, நிலைபேறு, பணிவு, 
மகிழ்ச்சி, மறுபிறப்பு, மீட்பு, 
மெய்ம்மை சார்பு, வளமை, 
விவேகம்‌, விழிப்புநிலை, வீடுபேறு; 
அழிவு, தீமை, பாலியல்‌, 
பேராசை, மடமை. 


மீன்‌ (விண்மீன்‌) Min 


(1) 


(2) 


(9) 


(4) 


(5) 


(6) 


மிகுதி - multitude 
அகல்‌ இரு விசும்பின்‌ மீனினும்‌ 
பலரே' (01.44: 3-4) 


ஒளி -light 

சேணோன்‌ மாட்டிய நறும்‌ புகை 
ஞெகிழி வான மீனின்‌ 
வயின்வயின்‌ இமைக்கும்‌” 
(குறு.150: 1-2) 


ஒளிமிகுதி - abundant light 
'ஞொகிழியின்‌ பெயர்ந்த நெடு நல்‌ 
யானை மீன்‌ படு சுடர்‌ ஓளி 
வெரூஉம்‌ (குறு,357: 6-7) 
வலியின்மை - றowerless 

மா இரு விசும்பில்‌ பல்‌ மீன்‌ ஒளி 
கெட ஞாயிறு தோன்றியாங்கு, 
மாற்றார்‌ உறு முரண்‌ சிதைத்த 
நின்‌ நோன்‌ தாள்‌ வாழ்த்தி 
(பதி.64: 12-14) 

சுற்றம்‌ - Kindred 

பல்‌ மீன்‌ நாப்பண்‌ திங்கள்‌ போல, 
பூத்த சுற்றமொடு பொலிந்து 
தோன்றலை' (பதி .90: 17-18) 
ஒளிர்தல்‌ - twinkle / dazzle 


மீன்கணின்‌ 


(7) 


(8) 


(9) 


அளவு 


மீன பூத்தன்ன 
(திருமுரு. 1 69) 
சிறுமை (சிறிய அளவு) - smallness 
பல்‌ மீன்‌ நடுவண்‌ பால்‌ மதி 
போல' (சிறுபா ,219) 


தோன்றலர்‌' 


அறிவிலார்‌ - ignorant 
'ஆயிரவ ரானும்‌ அறிவிலார்‌ 
தொக்கக்கால்‌ மாயிரு ஞாலத்து 
மாண்பு ஒருவன்‌ போல்கலார்‌ 


பாய்‌இருள்‌ நீக்கும்‌ மதியம்போல்‌ 
பல்மீனும்‌ காய்கலா ஆகும்‌ நிலா 
(பழமொழி.27) 

மிகுதி, பன்மை - excess, multitude 
காலாடு போழ்திற்‌ கழிகிளைஞர்‌ 
வானத்து மேலாடு மீனின்‌ 
பலராவர்‌ (நாலடி 113: 1-2) 
அளவின்மை - extensive / countless 
அந்தரத்து அலர்ந்த பன்மீன்‌ 
எனைத்துள அனைத்தும்‌ மாதோ? 
(Fs .3048: 4) 


்‌ (ஒப்பு) Stars ஆன்மாவின்‌ 
நிலைபேறு, உயர்பண்பு, உயர்ந்த 
குறிக்கோள்‌, எட்டமுடியாத 
குறிக்கோள்‌, எச்சரிக்கை நிலை, 
ஒளி, கடவுளின்‌ இறைநிலை, 
கற்றல்‌, கிறித்துவின்‌ பிரப்பு, 
சமூகச்‌ சமநிலை, சேர்க்கை, 
தூய்மை, தெய்வீக வழிகாட்டி, 
தொடர்முறைச்‌ சுழற்சி, நம்பிக்கை, 
நிலையான தன்மை, பிரபஞ்சம்‌, 
புனிதப்பண்பு, பெருக்கத்‌ தன்மை, 
மனிதன்‌, மனித ஆற்றல்‌, 
முழுமை, மெய்ம்மை சார்ந்த 
விழிப்பு நிலை, முன்னறிவிப்பு, 
விதி. 
ஐந்து முனைகளுடைய விண்மீன்‌ 


- வானுலகம்‌. 

ஆறு முனைகளுடைய 
- கடல்‌ தெய்வம்‌, 
வேறுபாடற்ற ஒற்றுமை. 


விண்மீன்‌ 
பால்‌ 


மீன்கணின்‌ அளவு Minkanin alavu (size 
of fish’s eye) | 


(1) 


சிறிய அளவு - smallness / a little 
மீன்‌ கணின்‌ அளவும்‌ 
வெற்றிடங்கள்‌ இன்மையால்‌' 
(ச£வக,54: 1) 


247 


முகம்‌ 
(ஆ) கயற்கணின்‌ அளவு 
Kayarkanin alavu 
சிறிய அளவு - smallness / very 
little 


கயற்கணின்‌ அளவும்‌ கொள்ளார்‌ 
கவற்சியுள்‌ கவற்சி கொண்டார்‌' 
(சீ வக,1393: 3) 


முக்குடை Mukkutai 


(1) 


முக்குளநீர்‌ 


pond) 
(1) 


சமணம்‌ - Jainism 

மொய்‌ வினை இருள்‌ கண்‌ 
போழும்‌ முக்குடை மூர்த்தி பாதம்‌' 
(ச வக,3145: 3) 


Mukkulanir (water of a 


தீவினை அகற்றுதல்‌, நன்மை - 
remove wrong deeds, goodness 
'வேயனவே தோளுமை 
பங்கன்வெண்காட்டு முக்குளநீர்‌ 
தோய்வினையார்‌ அவர்தம்மைத்‌ 
தோயாவாம்‌ த வினையே” 
(திருஞான.தேவா.123: 3-4) 


முக்கோல்‌ Mukkol (trident staff) 


முகம்‌ 
(1) 


(2) 


(3) 


மெய்ம்மை, வாய்மை - fact, truth 
உரை சான்ற முக்கோலும்‌' 


(30.9: 2) 


Mukam (face) 


வெளிப்படை -open / expressive 
வெள்ளம்‌ வருங்காலை ஈரம்பட 
ட்ஃதேபோல்‌ கள்ள முடையாரைக்‌ 
கண்டே அறியலாம்‌ உள்ளமா்‌ 
கண்ணாய்‌! ஒளிப்பிலும்‌ உள்ளம்‌ 
படர்ந்ததே கூறும்‌ முகம்‌ 
பழமொழி ,144) 

தெளிவு -clear / revealing 
நோக்கி அறிகல்லாத்‌ தம்உறுப்புக 


கண்ணாடி நோக்கி அறிப 
அதுவேபோல்‌ ~ நோக்கி 
முகனறிவார்‌ முன்னம்‌ அறிப 


அதுவே மகனறிவு தந்தை யறிவு' 
(பழமொழி. 145) 


உள்ளக்குறிப்பு - heart’ intension 
'நாற்ற முரைக்கும்‌ மலருணமை 
கூறிய மாற்ற முரைக்கும்‌ 
வினைநலநீ தூக்கின்‌ 
அகம்பொதிந்த தீமை 


முட்டிகை 


மனமுரைக்கும்‌ முன்னம்‌ 
முகம்போல முன்னுரைப்பது ov’ 
(நான்‌.48) 


முட்டிகை (சம்மட்டி) Muttikai 

(1) சகிப்புத்தன்மை, பொறுத்தல்‌, 
வெறுப்பின்மை, துன்பம்‌ - patience, 
bear, hateless, suffer 
முூட்டிகை போல முனியாது 
வைகலும்‌ கொட்டி உணபாரும்‌ 
குறடுபோல்‌ கைவிடுவர்‌ 
சுட்டுக்கோல்‌ போல எரியும்‌ 
புகுவரே, நட்டார்‌ எனப்படுவார்‌ 
(நாலடி .208) 

டவன்‌ Mutavan (lame) 

(1) இயலாமை - incapacity 
பெருந்தேன்‌ கண்ட இருங்கால்‌ 
முடவன்‌, உட்கைச்‌ சிறு குடை 
கோலி, கீழ்‌ இருந்து, சுட்டுபு 


BEA WINE (குறு.60: 2-4) 


முண்டகம்‌ Muntakam (a flower) 


(1) பனிக்காலம்‌ - dew season 
கூன்‌ முண்‌ முண்டகக்‌ கூர்ம்‌ பனி 
மா மலர்‌: (குறு.51: 1) 


முத்தம்‌ Muttam (pearl) 


(1) ஒளி - glow 
'இலங்கு கதிர்‌ முத்தம்‌ இருள்‌ கெட 
இமைக்கும்‌” (99.193: 2) 

(2) மதிப்பு - value 
'பந்தர்ப்‌ பயந்த பலர்‌ புகழ்‌ முத்தம்‌ 
(பதி ,74: 6) 

(3) உயர்வு -lofty 
சீர்‌ கெழு வெண்‌ முத்தம்‌ 
அணிபவர்க்கு அல்லதை, நீருளே 


பிறப்பினும்‌, நீர்க்கு அவைதாம்‌ 
என்‌ செய்யும்‌? தேருங்கால்‌, 
நும்மகள்‌ நுமக்கும்‌ ஆங்கு 
அனையளே” (கலி .9: 15-17) 

(4) வளமை -fertile 
ue வேறு திருமணி, முத்தமொடு, 
பொன்‌ கொண்டு, சிறந்த 


தேஎடுத்துப்‌ பண்ணியம்‌ பகர்நரும்‌' 
(மதுரை.505-506) 
(4) தண்மை —cool 


248 


முத்தம்‌ 


'ஓதந்‌ தொகுத்த ஒலிகடல்‌ 
தண்முத்தம்‌ பேதை மடவார்தம்‌ 
வண்டல்‌ விளக்கயரும்‌ கானலஞ்‌ 
சேர்ப்ப' (ஐநீ.ஐம்‌.46: 1-3) 

(6) வளமை, செல்வம்‌, திரட்சி - 
Fertile, wealth, roundness 
கண்திரள்‌ முத்தம்‌ 
இருமுந்நீர்‌' (ஓந்‌.எழு.59: 1) 


பயக்கும்‌ 


(ஆ) முத்து Muttu 

(7) வெண்மை - white 
முத்து ஏர்‌ வெண்‌ பல்‌ முகிழ்‌ நகை 
மடவரல்‌ (997.380: 2) 

(8) எழில்‌ / அழகு - beauty / 
elegance 
(pos முல்லை வென்று, எழில்‌ 
முத்து ஏய்க்கும்‌ வெண்‌ பல்‌' 
(பரி,8: 76) 

(9) சிறப்பு - eminent 
'பல உறு முத்தின்‌ பழி தீர்‌ வெண்‌ 
பல்‌' (பொரு.28) 


(10) தூய்மை - pure 
'தூய முத்தின்‌ சிவிகை 
சுடர்க்குடை' (பெரிய.21 13: 2) 
ஒளி - glow 
நாயனார்‌ உமக்களித்தருள்‌ செய்த 
இந்நலங்கிளர்‌ ஒளிமுத்தின்‌' 


(பெரிய.2430: 1-2) 


(இ) நித்திலம்‌ Nittilam 
(11) தலைவி - heroine 


'எக்கா இடுமணல்‌ மேல்‌ ஓதம்‌ 
தரவந்த நித்தில நின்றிமைக்கு 
நீள்கழித்‌ தண்சேர்ப்ப! மிக்க 
மிகுபுகழ்‌ தாங்குபவோ 
தற்சோந்தார்‌ ஒற்கம்‌ 


கடைப்பிடியாதார்‌' (ஐந்‌.ஐம்‌.48) 
ஒளி -glow / light 

n n சங்கு நரன்றுயிர்த்த நித்தில 
நள்ளிருள்கால்‌ சிக்கும்‌ 
வரன்றுயிர்த்த பாக்கத்து வந்து" 
(திணைமாலை 49) 


(ஈ) தரளம்‌ Taralam 
தண்மை — cool 


'தண்தரள வெண்கவிகைத்‌ 
தார்வளவர்‌ சோணாட்டில்‌' 
(பெரிய.608: 3-4) 

வெண்மை - white 


முத்து.. 


'வெண்தரளம்‌ எனக்காதின்‌ மிசை 
அசையும்‌ குண்டலமும்‌ 
(பெரிய ,892: 7-8) 


(௨) வலம்புரி முத்‌ து Valampuri 
muttu 

வெற்றி - victory 

மாசறு பொன்னே வலம்புரி 


முத்தே' (சிலப்‌.2. 73) 


(ஒப்பு) Pearl அறிவு நுட்பம்‌, 
அன்பு, உண்மை, உயர்‌ மதிப்பு, 
ஒளி, கடல்‌, கண்ணீர்‌, கன்னிமை, 
காதல்‌ சந்திரன்‌, சொல்லாற்றல்‌, 


தியாகம்‌, திருமணம்‌, தூய்மை, 
நம்பிக்கை, நிலைபேறு, 
நிறைவளம்‌, பிறப்பு, 
மெய்ப்பொருள்‌, மண உறுதி, 


வளமை, வானுலகம்‌, வெண்மை. 


ப்‌ பந்தர்‌ கீப்‌ ம னன்‌ 
கைத்தலம்‌ பற்றுதல்‌ Mயtup pantar kil 
matuctitanan xaittalam parrutal (hold hand, 
under pearl! canopey 
(1) திருமணம்‌ - marriage 
மத்தளம்‌ கொட்ட வரி சங்கம்‌ 
நின்று ஊத முத்து உடைத்‌ தாமம்‌ 
நிரை தாழ்ந்த பந்தற்‌ கீழ்‌ 
கைத்தலம்‌ பற்றக்‌ கனாக்‌ கண்டேன்‌' 
(நாலா .561) 


முத்து மாலைகள்‌ தொங்கவிடுதல்‌ 
Muttu malaikal tonkavitutal (pearl garland 
hangings) 
(1) மங்கலம்‌ - anspicious 
பத்தி வேதிகைப்‌ பசும்பொன்‌ 


தூணத்து . முத்துத்‌ தாம 
முறையொடு நாற்றுமின்‌' (மணி.1: 
48-49) 


முதலை Mutalai (crocodile / allegator) 

(1) அச்சம்‌ - fear 
நாம முதலை நடுங்கு பகை 
அஞ்சான்‌' (நற்‌.287: 6) 

(2) வலிமை - strength 
'கொடுந்தாள்‌ முதலைக்‌ கோள்வல்‌ 
ஏற்றை' (குறு.324: 1) 

(2) தலைவன்‌ - hero 


249 


i முதுமால்பு 


முதலைப்‌ போத்து முழு மீன்‌ 
ஆதி தன்‌ துறை ஊரன்‌” (ஐங்‌.5: 4- 
(4) அன்பின்மை - loveless 
SOT பார்ப்புத்‌ தின்னும்‌ அன்புஇல்‌ 
முதலையொடு, (ஐங்‌,41: 1) 
(5) தீமை - evil 
முதலைத தனி மா முரண்‌ தீர 
அன்று” (நாலா.1219: 1) 


(ஆ) கராம்‌ Karam 
(6) வலிமை - strength 
‘TS குறுமாக்கள்‌ ஆடக கலங்கும்‌ 
தாள்‌ படு சில்‌ நீர்க்‌ களிறு அட்டு 
வீழ்க்கும்‌ ஈர்ப்புடைக்‌ கராஅத்து 
அன்ன என்னை' (புறம்‌.104: 2-4) 
(7) துன்பம்‌, இடர்‌ - affliction 
ஒடுங்க இருங்‌ குட்டத்து அருஞ்சுழி 
வழங்கும்‌ கொடுந்தாள்‌ முதலையும்‌, 
இடங்கரும்‌, கராமும்‌' (குறி,256- 
257) 


(ஒப்பு) Crocodile அறிவாற்றல்‌, 


எச்சரிக்கை, நிலம்‌, பேருண்டி 
விருப்பம்‌, மறுபிறப்பு, மகரராசி, 
முன்னறி திறம்‌, வலிமை, 
வளமை,  விளைவளம்‌, இறப்பு, 


எதிர்‌ மாறாக்குதல்‌, கழிகாமம்‌, 
கொடுங்கோன்மை ஆட்சி, சீற்றம்‌, 
தீமை, நரகம்‌, போலி நடிப்பு, 
பாவம்‌, விடாத்‌ துயரளிப்பு. 


முதுமால்பு (ஏணி) Mutumalpu (ladder) 


(1) வலிமையின்மை / நிலையாமை — 
strengthless / transiant 
பெருந்தேன்‌ கண்படு வரையில்‌ 
முதுமால்பு அறியாது ஏறிய 
மடவோன்‌ போல, ஏமாந்தன்று; 
இவ்‌ உலகம்‌' (குறு.273: 5-7) 


(ஆ) ஏணி Eni 

(2) நீட்சி - long 
ஏணி எய்தா நீள்நெடு மார்பின்‌' 
(பெரும்‌.245) 

(3) உயர்ச்சி -high 
வானம்‌ ஊன்றிய மதலை போல, 
ஏணி சாத்திய ஏற்று' 
(பெரும்‌,346-347) 

(3) உதவி -help 


முயல்‌ 


(5) 


(6 


Ng 


(1) 


(2) 


்‌ எய்ப்புழி வைப்பாம்‌ 


எனப்போற்றப்‌ பட்டவர்‌ உற்றுழி 
ஒன்றுக்‌ குதவார்‌ பைத்தொடீஇ 
அச்சிடை யிட்டுத்‌ திரியின்‌ 
அதுவன்றோ மச்சேற்றி ஏணி 
களைவு' (பழமொழி.136) 

முத்தி - salvation 

'பேணியநல்‌ பிறைதவழ்‌ 
செஞ்சடையினானைப்‌ பித்தராம்‌ 
அடியார்க்கு முத்தி காட்டும்‌ 
ஏணியை' (திருநா தேவா 739: 1-3) 
மேல்‌ கீழ்‌ இயக்கம்‌ - to go up 
and down 

ஏணி போல்‌ இழிந்து ஏறியும்‌ 
ஏங்கியும்‌' (திருநா.தேவா.1017: 2) 


(ஒப்பு) Ladder அறிவாற்றலின்‌ 
படிநிலை, உயரம்‌, குறிக்கோள்‌, 
செங்கோட்டு நிலை, நீதி, 





Muyal (rabbit) 

புன்மை - mean 

கான முயல்‌ எய்த அம்பினில்‌ 
யானை பிழைத்த வேல்‌ ஏந்தல்‌ 
இனிது” (குறள்‌.772) 

மென்மை - soft 

மென்‌ முயல்‌ கறையின்‌ அரும்பு 
அர நேர்‌ வைத்து அணிந்தாய்‌' 
(திருவா .6: 35: 4-5) 


(ஆ) முயல்‌ பறழ்‌ Muyal paral 
(bunny) 


(3) விரைவு - fast 


கடுமுயற்‌ பறழி னோடும்‌ கான 
ஏனத்தின்‌ குட்டி' (பெரிய.675: 1-2) 


(ஒப்பு) Hare, Rabbit அறிவாற்றல்‌, 





ஆர்வம்‌, இனப்பெருக்கம்‌, 
ஒழுக்கம்‌, மீட்பு, மென்மை, 
வளமை, வாழ்வு, விழப்புணர்வு, 
விரைவு, விளைவளம்‌, 
ஒழுக்கக்கேடு, கழிகாமம்‌, கீ ழுலக 
வளமை, கோழைத்தனம்‌, 


சூழ்ச்சித்திறம்‌, பித்துப்‌ பிடித்த 
நிலை. 


முரசு 


முயல்விட்டுக்‌ காக்கைப்‌ பின்போதல்‌ 
Muyalvittuk kakkaip pinpotal (go after 


crow, leaving the rabbit) 
(1) மடமை, வீண்‌ - foolishness, futile 


அன்பிருத்தி அடியேனைக்‌ 
கூழாட்கொண்டு அருள்செய்த 
ஆரூரர்தம்‌ முன்பிருக்கும்‌ 
விதியின்றி முயல்விட்டுக்‌ 


காக்கைப்‌ பின்‌ போனவாறே' 
(திருநா தேவா 1219: 5-8) 


முரசினுள்‌ அரவு உறைதல்‌ Muracinul 
aravu uraital 
(1) தீமை, தோல்வி 

அரசிளங்‌ குமரனை அனற்றும்‌ 
ஆற்றலர்‌ முரசினுள்‌ மணியரவு 
உரைந்த மத்தணி நிரைசுடா்‌ 
நெடுங்குடை அகடு நெய்கனி 
பிரசங்கள்‌ புரைபுரை விலங்கப்‌ 
பெய்தவே' (சூளா.1219) 


முரசு Muracu (drum) 

(1) வெற்றி - victory 
'வென்று எறி முரசின்‌ நன்‌ பல 
முழங்கி” (குறு.380: 2) 

(2) போர்‌ - war 
அரசு பகை தணிய, முரசு படச்‌ 
சினைட, ஆர்‌ குரல்‌ எழிலி கார்‌ 
தொடங்கின்றே' (ஐங்‌.455: 1-2) 

(3) பாதுகாப்பு / காவல்‌ - security / 
protection 
ஏமம்‌ என்று இரங்கும்‌, நின்‌ எறி 
முரசம்‌, அம்‌ முரசின்‌ ஏமத்து 
இகந்தாளோ' (கலி ,99: 14-15) 

(4) அரசாட்சி -reign 
'இமிழ்‌ குரல்‌ முரசம்‌ மூன்றுடன்‌ 
ஆளும்‌ தமிழ்‌ கெழு கூடல்‌ தண்‌ 
கோல்‌ வேந்தே' (புறம்‌,58: 12-13) 

(5) வழிபாடு / கடவுட்டன்மை 
போர்‌ - worship / devine / war 
பலி பெறு முரசம்‌ பாசறைச்‌ 
சிலைப்ப' (புறம்‌.362; 3) 


(ஆ) முரசம்‌ கிழிதல்‌  Muracam 
kilital (torn drum) 

(6) தீமை, இறப்பு - evil omen 
திண்‌ பிணி முரசம்‌ கண்‌ கிழிந்து 
உருளவும்‌' (புறம்‌.229: 19) 


250 


முரசு 


(7) 


(11) தீமை, 


(இ) 


கப்படுத்தல்‌ 


ரைசும்‌ வெண்குடையம்‌ 


Muraicum 
venkutaiyum akappatuttal (catch drum 
and parasol) 

பகைவரை வெற்றி கொளல்‌ - 
victory over enemy 

எழுவார்‌ நல்‌ வலம்‌ அடங்க, ஒரு 
பகல்‌ முரைசொடு வெண்குடை 


அகப்படுத்து, உரை செல்‌ 
(அகம்‌,36: 20-21) 
(ஈ) கொற்ற முரசு ஒலி அவிதல்‌ 


Korra muracu oli avital (royal drum not 
sounding) 
அழிவு, இறப்பு - evil 
omen 

கொற்ற முரசு பாடவிந்து .. .. ..’ 


(ச£வக.2173: 6) 


Muracolittal 


(௨) முரசொலித்தல்‌ 
(rumble of drum) 


(12) திருமணம்‌ - wedding 


(13) 


யானை எருத்தத்‌ தணியிழையார்‌ 
மேலிரீஇ மாநகர்க்கு ஈந்தார்‌ 
மணம்‌ அவ்வழி முரசியம்பின 
முருடதிர்ந்தன முறையெழுந்தன 
பணிலம்‌ (சிலப்‌.1: 43-46) 


(ost) முரைசு Muraicu 

வெற்றி - victory 

முரைசொடு நெடுங்கொடி முழங்க 
நாட்டுக விரைவொடு படுகென 
வேந்த னேயினான்‌' (நீலகேசி 226: 
3-4) 


(er) வெற்றி முரசம்‌ கண்‌ கிழிதல்‌ 
Verri muracam kan 141118] 

தீமை, தடை, இறப்பு - evil omen 
'உருமுறழ்‌ முரசின்‌ கண்கிழிந்து 
அதனொடு' (பெருங்‌.மகத.27: 76) 


(ஒப்பு) Drum அரச ஆணை, 
ஆண்பால்‌, இடி, போரின்‌ 
அழைப்பு, முன்னறிவிப்பு, மெய்‌ 
மறந்த மகிழ்ச்சி, வளமை, 
தீமையை விரட்டுதல்‌, தொடர்பு 
கொள்ளுதல்‌. 


221 


முல்லை 


முருக்கு Murukku (a flower) 


(1) 


(2) 


வேனிற்‌ காலம்‌ -summer 
வேனில்‌ முருக்கின்‌ விளை துணர்‌ 
அன்ன' (நற்‌,73; 1) 

சிவப்பு நிறம்‌ - red 

'உதிரந்‌ துவரிய வேங்கை 
உகிர்போல்‌ எதிரி முருக்கரும்ப 
ஈர்ந்தண்கார்‌ நீங்க' (ஐந்‌.ஐம்‌.31: 1- 
2) 


(ஆ) கிஞ்சுகம்‌ Kificukam 

சிவப்பு நிறம்‌ -red 

கிராத வேடமொடு கிஞ்சுக வாயவள்‌' 
(திருவா.2: 15) 


முருகு அயர்‌ பாணி Muruku ayar pani 
(song on murukan) 


(1) 


குறிஞ்சி - hilly tract 
முன்றில்‌ எங்கும்‌ முருகு அயர்‌ 
பாணியும்‌ சூளா.13: 1) 


முல்லை Mullai (jasmine) 
(1) காடு - forest region 


(2) 


(3) 


(4) 


(5) 


மாயோன்‌ மேய காடுறை 
உலகமும்‌' (தொல்‌,951: 1) 


கார்காலம்‌, மாலை - winter, 
evening 
காரும்‌ மாலையும்‌ முல்லை' 


(தொல்‌,952: 1) 

இருத்தல்‌ - waiting 

“புணர்தல்‌ பிரிதல்‌ இருத்தல்‌ 

இரங்கல்‌ ஊடல்‌ இவற்றின்‌ 

நிமித்தம்‌ என்றிவை தேருங்காலை 

திணைக்குறிப்பொருளே்‌ 

(தொல்‌ 060) l 

போர்‌ -war 

'வஞ்சி தானே முல்லையது புறனே 
(தொல்‌.1007) 

எஞ்சா மண்நசை வேந்தனை 
வேந்தன்‌ அஞ்சுதகத்‌ தலைச்சென்று 
அடல்குறித்தன்றே' (தொல்‌.1008) 
கற்பு - chastity 
முல்லை சான்ற 
(நற்‌,142: 10) 


கற்பின்‌' 


(6) நறுமணம்‌ / உயர்வு - fragrance / 


(8) மழை, 


lofty 
ரீமிசைக்‌ கலித்த வீ நறு முல்லை” 
(நற்‌,169: 5) 


கார்ப்பருவம்‌, அழகு T 


முலை 


Rain, winter, beauty 
சிறு வீ முல்லைத்‌ தேம்‌ கமழ்‌ பசு 
வீ, பொறி வரி நல்‌ மான்‌ புகா 
முகம்‌ கடுப்ப, தண்‌ புதல்‌ 
அணிபெற மலர, வண்‌ பெயல்‌ 
கார்‌ வரு பருவம்‌ என்றனர்மன்‌' 
(நற்‌.248: 1-4) 

(8) குளிர்ச்சி / தண்மை - cool 
கூதிர்‌ முல்லைக்‌ குறுங்‌ கால்‌ 
அலரி (நற்‌,366: 5) 

(9) மாலைப்‌ பொழுது - evening 
j oh we மூல்லை அரும்பு வாய்‌ 
அவிழும்‌ பெரும்‌ புன்‌ மாலை 
(நற்‌,369:3-4) 

(10)முறைமை -order 
முகிழ்‌ மயங்கு முல்லை முறை 
நிகழ்வு காட்ட” (பரி,15: 39) 

(UJEM - propricty 

. . தேருடன்‌ முல்லைக்கு 

ஈத்த செல்லா நல்‌ இசை, படுமணி 


யானை, பறம்பின்‌ கோமான்‌ 


(புறம்‌,201: 2-4) 
(12) வழிபாடு / முன்னறிதிறம்‌ — 
worship / foretell 
நிறு வீ முல்லை அரும்பு 
அவிழ்‌ அலரி தூஉய்‌, 
கைதொழுது, பெரு முது 
பெண்டிர்‌, விரிச்சி நிற்ப” (முல்‌.9) 
(13) வெண்மை - white 
முல்லை வெண்‌ முறுவல்‌ உமை 
அஞ்சவே' (திருநா.தேவா 1752: 2) 


முலை Mulai (breast) 


(1) பெண்‌ - woman 
கல்லாதான்‌ சொற்கா முறுதல்‌, 
முலையிரண்டும்‌ இல்லாதாள்‌ 
பெண்காமுற்‌ pim (குறள்‌ 492) 

(2) பெண்மை - femenity 
புலை உள்ளி வாழ்தல்‌ உயிர்க்கு 
இன்னா; இன்னா முலை இல்லாள்‌ 
பெண்மை விழைவு (இன்னா 12: 3- 
4) 

(3) தாய்மை - motherly 
சரயு என்பது தாய்முலை அன்னது 
இவ்‌ உரவு நீள்‌ நிலத்து ஓங்கும்‌ 
உயிர்க்கு எலாம்‌' (கம்ப,பால.24: 3- 
4) 


252 


(ஆ) வா லை ஊழறிச்‌ 
சுரத்தல்‌ Vatu mulai uric curattal 
(withered breast secreting milk) 

(4) அன்பு, வீரம்‌, பெருமை, 


தாய்மை - love, valour, pride, 
motherly 

வரு படை போழ்ந்து வாய்ப்‌ பட 
விலங்கி, இடைப்‌ படை 
அழுவத்துச்‌ சிதைந்து வேறாகிய, 
சிறப்புடையாளன்‌ மாண்பு 


கண்டருளி, வாடு முலை ஊறிச்‌ 
சுரந்தன- ஓடாப்‌ பூட்கை விடலை 
தாய்க்கே (புறம்‌,295: 4-8) 


(இ) முலை அறுத்தல்‌ Mulai arittal 
(5) சினம்‌ - wrath 

மண்டு அமரர்க்கு உடைந்தனன்‌ 

ஆயின்‌, உண்ட என்‌ முலை 

அறுத்திடுவென்‌, யான்‌” (புறம்‌.278: 

4-5) 


(F) ஆன்‌ முலை அறுத்தல்‌ An 
mulai aruttal 

(6) அறமின்மை - unrighteous 
ஆன்‌ முலை அறுத்த 
அறனிலோர்க்கும்‌' (புறம்‌, 34: 1) 


(௨) ஒரு முலை அறுத்தல்‌ Oru 
mulai aruttal 

(7) எதிர்ப்புணர்வு - aggression 
ஒரு முலை அறுத்த 
திருமாவுண்ணிக்‌ கேட்டோர்‌ 
அனையர்‌ ஆயினும்‌” (நற்‌, 216: 8-9) 


முழவு Mulavu 

(1) ஒலி - sound 
முழவு இசைப்‌ புணரி எழுதரும்‌ 
(நற்‌.67: 11) 

(2) நன்மை - goodness 
புலம்‌ புரி வயிரியர்‌ நலம்‌ புரி 
முழவின்‌" (5.100: 10) 

(3) மகிழ்ச்சி - happiness 
மண்‌ கனை முழவொடு மகிழ்‌ 
மிகத்‌ தூங்க” (அகம்‌.76: 1) 

(4) திருமணம்‌ . wedding 
படு மண முழவொடு பரூஉப்‌ 
பணை இமிழ' (அகம்‌.136: 7) 

(6) பாதுகாப்பு / காவல்‌ - protection 


9 


முள்‌ 


security 
முழவு கண துயிலாக்‌ கடியுடை 
வியல்‌ நகர்‌' (புறம்‌,247: 8) 


முள்‌ Mul (thorn) 

(1) கூர்மை - sharp 
apah கோட்டன்ன முள்‌ இலைத்‌ 
தாழை' (150.19: 2) 

(2) பாதுகாப்பு - protect 
ஓலி காவோலை முள்‌ மிடை 
வேலி' (6.38: 8) 

(3) கொடுமை / வளைவு - cruel / 
curve 
'கொடு முள்‌ ஈங்கை நெடு மா அம்‌ 
தளிர்‌ (நற்‌,205: 9) 

(4) நுட்பம்‌ - minute 
நுண்‌ முள்‌ வேலி 
பொதுளிய' (நற்‌.277: 6) 

(5) வலி / காவல்‌ - strong / secure 
முள்‌ அரைத்‌ தாமரை முகிழ்‌ விரி 
நாட்போது' (சிறுபா.183) 

(6) பகை, பகைவர்‌ -enmity 
'தெள்ளி யுணரும்‌ திறனுடையார்‌ 
தம்பகைக்கு உள்வாழ்‌ பகையைப்‌ 
பெறுதல்‌ - உறுதியே கள்ளினால்‌ 
கள்ளறுத்தல்‌ காண்டும்‌ 
அதுவன்றோ முள்ளினால்‌ 
முட்களையு மாறு' (பழமொழி.308) 

(12) துன்பம்‌ - suffering 
முள்‌ உடைக்‌ காட்டின்‌ நடத்தல்‌ 


நனியின்னா' (இன்னா .33: 2) 


தாதொடு 


(ஒப்பு) Thorn உண்மை, கடினம்‌, 


கூரிய அறிவாற்றல்‌, கன்னிமை, 
குணமில்லாதிருத்தல்‌, உள MHA, 


தீமை, வலி. 


முள்ளில்‌ புனைமரம்‌ ஏறல்‌ Mullil 
punaimaram érutal (ascend a thorn tree) 
(1) துன்பம்‌ - suffer 
வள்‌ உகிர்ப்‌ பேழ்வாய்‌ ஞமலி 
வடிவுகள்‌ அள்ளிக்‌ கதுவவல்‌ அறி 
அயலது முள்ளிற்‌ புனைமரம்‌ ஏற 
முயல்வார்‌' (சூளா,1934: 2-4) 


முளரி (முட்செடி) Mulari (thorny bush) 
(1) கொடுஞ்சொல்‌ - cruel words 


மெழுகு 
விளரியாழ்ப்‌ பாண்மகனே! 
வேண்டா வழையேன்‌ முளரி 
மொழியா துளரிக்‌ Hen fig’ 


(திணைமாலை. 126) 


முன்கைநெடியார்‌  Munkainetiyar (long 
forearm) 
(1) ஆற்றல்‌ - power 
'எங்கணொன்‌ றில்லை எமரில்லை 
என்றொருவர்‌ தங்க ணிழவுதாம்‌ 
செய்யற்க - எங்கானும்‌ நன்கு திரடு 
பெரியவாம்‌, ஆற்றவும்‌ முன்கை 
நெடியார்க்குத்‌ தோள்‌” 
பழமொழி 156) 


மூரிக்கடல்‌ Murikkatal(ocean) 
(1) விரைவு - quick 
'ஆலமே அனைய மெய்யர்‌ 
அகலிடம்‌ அழிவு செய்யும்‌ காலம்‌ 
மேல்‌ எழுந்த மூரிக்கடல்‌ எனக்‌ 
கடிது செல்வார்‌ (கம்ப,சுந்‌.756: 3- 
4) 


மெல்கோல்‌ (பல்‌ துலக்கும்‌ கோல்‌) 


Melkol 
(1) தூய்மை - clean 
'பறைந்துபோய்‌ மெல்கோலாற் 
பல்லெலாம்‌ தூயவாம்‌' 


(நீ£லகேசி!,278: 2) 


மெழுகு Meluku (paraffin / wax) 
(1) நிலையாமை, அழிவு - transitory, 
destroy 
a n n எரி பரந்த நெய்யுள்‌ 
மெழுகின்‌ நிலையாது, பை பயத்‌ 
தேயும்‌ - அளித்து - என்‌ உயிர்‌ 
(கலி 138: 21-23) 
(2) நெகிழ்ச்சி - melt 
L உறு மெழுகின்‌ ஜெகிழ்வனர்‌ 
விரைந்தே' (ஐங்‌.32:4) 


(ஆ) எரி உறு மெழுகு En um 
meluku (wax in fire) 
(3) நிலையழிதல்‌ 


'இட்டநாண்‌ வேலி உந்திக்‌ 
கடலென எழுந்த வேட்கை 
விட்டெரி கொளுவ நின்றள்‌ 


மேகக்‌ கூட்டம்‌ இன்றி வானம்‌ இடித்தல்‌ 


எரியுறு மெழுகின்‌ நின்றாள்‌' 
(சீவக.710: 3-4) 
(4) துயரம்‌ -affliction 


இடர்‌ உற மறையோரும்‌ எரி உறு 
மெழுகு ஆனார்‌' (கம்ப.அயோ 668: 


4) 

(இ) எரிகனல்‌ எய்திய மெ 
Erikanal eytiya meluku 

உருகுதல்‌, அழிவு, நிலையாமை 
எரி கனல்‌ எய்திய மெழுகின்‌ 
யாக்கைபோல்‌ உருகினன்‌ 


என்கிலம்‌ உயிருக்கு ஊற்றம்‌ ஆய்‌ 
(கம்ப.கிட்‌.197: 2-3) 


(ஈ) தழல்‌ கண்ட மெழுகு Talal 
kanta meluku 

உருகுதல்‌ - melt / soften 

தழல்‌ அது கண்ட மெழுகு அது 
போலத்‌ தொழுது உளம்‌ உருகி 
அழுது உடல்‌ கம்பித்து' (திருவா 4: 
60-61) 


(௨) தீ மெழுகு Timeluku 
ஆற்றாமை, துன்பம்‌ - affliction 
தீயில்‌ வீழ்ந்து தி மெழுகின்‌ 
தேம்பினார்‌' (கம்ப,அயோ,1147: 4) 


(8) 


(ஒப்பு) Wax இரகசியம்‌, உயர்நிலை, 
இறப்பு, நிலையாமை, பயம்‌. 


மேகக்கூட்டம்‌ ன்‌ வானம்‌ 


Meékakkiittam inri vanam itittal 

(1) தீமை, இறப்பு, அழிவு 
o இரட்டல்‌ இன்றியே 
தடியுடை முகிற்‌ குலம்‌ இன்றித்‌ தா 
இல்‌ வான்‌ வெடிபட அதிருமால்‌ 
உதிரும்‌ மீன்‌ எலாம்‌ 
(கம்ப.சுந்‌,371: 2-4) 


மேதி Meti (buffalo) 
(1) மருதத்திணை, கருமை = 
agricultural tract, black 
கள்‌ அலைத்த கவுள்‌ ௧௬ 
மேதிபால்‌' (சூளா.27: 2) 


மேரு Méru 


254 


மைம்மீன்‌ புகைதல்‌ 


(1) உயர்ச்சி, அசைவின்மை / 
நிலைபேறு - lofty, emmoved / 
stable 
வீச விண்டொடு மேருத்‌ 


துளங்குமோ' (சூளா 635: 2) 


(2) ஆற்றல்‌ strength 


பொறையும்‌ ஆற்றலும்‌ பூமியும்‌ 
மேருவும்‌ அனையான்‌' 
(நீலகேசி ,33: 3) 
மேனகை Meénakai (a damsel) 
(1) அழகு - beauty 
தனது மெய்க்கு மலரணையானது 
தழலிறைக்கும்‌ தனச்சுமையால்‌ 


இடைமினது மெய்க்கும்‌ துவளுமிம்‌ 
மானந்த மேனகைக்கும்‌ வெகுமிச்ச 
நாணுண்மை' (தனிப்‌.839: 1-4) 


மேனி கரிதல்‌ Men! karital (blackening 


of body) 

(1) தீமை, தோல்வி - evil omen 
உள்ளடி  உமைத்து உமைத்து 
அழன்ற மேனியும்‌ கள்ளவிழ்‌ 
கண்ணியும்‌ கரிந்த கண்களும்‌ 


(சூளா.1223: 1-2) 


மை Mai (collyrium) 
(1) கருமை, இருள்‌ — black, dark 
வரை கிழிப்பன்ன மை இருள்‌ 
பரப்பி” (நற்‌.154:2) 


(ஆ) அஞ்சனம்‌ Ancanam 

(2) கருமை, நீலம்‌ — black, blue 
செறிஇலைக்‌ காயா அஞ்சனம்‌ 
மலர (மூல,93) 


மைம்மீன்‌ புகைதல்‌ Maimmin pukaital 
(smokey Saturn) 
(1) தீமை, மழையின்‌, வறட்சி - bad 
omen, drought 
மைம்மீன்‌ புகையினும்‌ .. . ம்‌ 
பெயல்‌ பிழைப்பு அறியாப்‌ 
புன்புலத்‌ ததுவே” (புறம்‌.117:1-7) 


கரியவன்‌ கைதல்‌ 


(ஆ) 
Kariyavan pukaital 


தீமை, வறட்சி - evil, drought 


மொக்குள்‌ 


கரியவன்‌ புகையினும்‌ 
புகைக்கொடி தோன்றினும்‌ .. .. .. 
காலபொரு நிவப்பிற்‌ கடுங்குரல்‌ 
ஏற்றோடும்‌ சூன்முதிர்‌ 
கொண்மூப்‌ பெயல்வளம்‌ சுரப்ப” 


(சிலப்‌.10: 102-105) 


மொக்குள்‌ Mokkul (bubble) 
(1) நிலையாமை, அழிவு - transient, 
destruction 
படு மழை மொக்குளின்‌ 


பல்காலும்‌ தோன்றிக்கெடுமிதோர்‌ 


(5) அசைவற்ற நிலை, 


யாமை 
மன்னரை இன்றி வைகும்‌ 
மண்ணுலகு எண்ணும்‌ காலை 
இன்னுயிர்‌ இன்றி வாழும்‌ 


யாக்கையை ஓக்கும்‌' (பெரிய,1001: 
5-8)) 


(இ) உயிர்‌ இழந்த யாக்கை பம்‌ 
118101 yakkai (lifeless body) 
இயக்கமின்மை 
- immobile, inactive 

இன்னுயிர்‌ இழந்த யாக்கையின்‌ 
இருந்தனள்‌ துன்னியது உரைத்த 


யாக்கையென்று எண்ணி சுதமதி' (மணி 7: 133-134) 
(நாலடி.27: 1-2) 
(m) உடலில்‌ ஒளி தோன்றுதல்‌ 
மோர்‌ Mor (butter — milk) Utalil oli tonrutal (body glows) 
(1) அழிதல்‌ - destruction 
உருவப்‌ பிழம்பப்‌ பொருளென்‌ (6) நன்மை, வெற்றி - good, victory 
றுரைப்பனிப்‌ பால்‌ தயிர்‌ மோர்‌ 'ஆளி ஏறனையவன்‌ அணிபொன்‌ 
பருவத்தினாம்‌ பரியாயப்‌ மேனிமேல்‌ நீள்‌ ஒளி தவழ்ந்தது" 
பெயரென்பன்‌ பாலழிந்து (சூளா,1218: 1-2) 
தருவித்து உரைத்த தயிர்‌ உருவாய்‌ 
மும்மைத்‌ தன்மையதாம்‌ (௨) உடல்‌ லத்தில்‌ 
திருவத்ததென்‌ பொருளாதலைத்‌ இடல்‌ Etu nilattil ital (put body in 
தேர தெளியிதென்றாள்‌' ground) 
(நீலகேசி 387) (6) இறப்பு - death 
'ஏடு நிலத்தில்‌ இடுவதன்‌ முன்னம்‌ 
ய | வந்து எங்கள்‌ குழாம்‌ புகுந்து" 
(நாலா,4: 1-2) 
யாக்கை Yakkai (body) யாமை Yamai (tortoise / turtle) 
(1) நிலையாமை, அழிவு - transient, (1) தலைவன்‌ - hero 
estoy ee ee பிணங்கு அரில்‌ வள்ளை நீடு 
படுமழை. மொக்குளின்‌ பல்காலும்‌ இலைப்‌ பொதும்பில்‌ மடி துயில்‌ 
தோன்றிக்‌ கெடுமிதோர்‌ முனைஇய வள்‌ உகிர்‌ யாமை 
யாக்கையென்று எண்ணி நொடி விடு கல்லின்‌ போகி” 
க்‌ K (அகம்‌,256: 1-30) 
(2) அரியது, பயன்‌ - rare, utility 


அரும்பெறல்‌ யாக்கையைப்‌ பெற்ற 


பயத்தால்‌' (நாலடி.34:1) (ஆ) ஆமை Amai 


(3) பயனின்மை - futile (2) புலனடக்கம்‌ - self (senses) control 
பொருளில்‌ யாக்கை பூமியில ஒருமையுள்‌ ஆமைபோ ல்‌ OS! 
பொருந்தா' (சிலப்‌.10: 201) அடக்கல்‌ ஆற்றின்‌ எழுமையும்‌ 


ஏமாப்பு உடைத்து” (குறள்‌.126) 





(ஆ) உயிர்‌ இன்றி _ வாழும்‌ 

யாக்கை ரம inri valum yakkai (ஒப்பு) Tortoise அமைதி, 

யாக்கை பற்‌ inn val உட்சுருள்வு, ஊறு செய்ய 

(lifeless body) ன சு முடியாத நிலை, எச்சரிக்கை, 
(4) இயக்கமின்மை - inactive / devoid தற்கட்டுப்பாடு, தன்னடக்கம்‌, நீர்‌, 


of function பாதுகாப்பு, பொறை, ' முன்னோக்கு, 


255 


யாழ்‌ 
வலிமை, வளமை வழவழப்பான 
தன்மை, விளைவளம்‌, விவேகம்‌; 
மடிமை. 
கடலாமை - பால்‌ வேறுபாடற்ற 
தன்மை. 

யாழ்‌ 81 (lyse) 

(1) பண்பு - culture 
பாணன்‌ கையது பண்புடைச்‌ 
சீறியாழ்‌ (நற்‌.30:2) 

(2) இனிமை - sweet 
யாழ்‌ ஒர்த்தன்ன இன்‌ குரல்‌ இன 
வண்டு' (நற்‌.176:8) 

(3) நிலையாமை - transient 
வீழுநர்க்கு இறைச்சியாய்‌ விரல்‌ 
கவர்பு இசைக்கும்‌ கோல்‌ ஏழும்‌ தம்‌ 
பயன்‌ கெட, இடை நின்ற நரம்பு 
அறூஉம்‌ யாழினும்‌ நிலை இல்லாப்‌ 
பொருளையும்‌ நச்சுபவோ?' 
கலி, 8: 9-11) 

(4) சிறப்பு - eminence 
ஏழ்‌ புணர்‌ சிறப்பின்‌ இன்‌ 
தொடைச்‌ சீறியாழ்‌” (மது,559) 

(5) செம்மை - prosper / upright 
கணை கொடிது யாழ்‌ கோடு 
செவ்விது ஆங்கு அன்ன 
வினைபடு பாலால்‌ கொளல்‌ 
(குறள்‌ ,279) 

யானை Yanai (elephant) 


(4) 


(5) 


(6) 


ஆற்றல்‌ - strength 

புலியொடு பொருத புண்‌ கூர்‌ 
யாளை' (நற்‌.65: 5) 

சினம்‌ - anger 

முருகு உறழ்‌ முன்பொடு கடுஞ்‌ 
சினம்‌ செருக்கிப்‌ பொருத யானை 
(நற்‌,225: 1-2) 

செயல்திறன்‌ - capability 
வினை வல்‌ யானைப்‌ 
முகத்து அணிந்த' (நற்‌.296: 2) 
அச்சம்‌ - fear 

உரு கெழு யானை உடை கோடு 
அன்ன” (நற்‌.299: 1) 

விரைவு - speed 

த்‌? ஓங்கு செலல்‌ கடும்‌ 
பகட்டு யானை நெடுமான்‌ அஞ்சி 


புகர்‌ 


்‌ நற்‌,381: 6-7) 


கொடுமை - cruel 


256 


(7) 


(8) 


(9) 


(10) 


(11) 


(12) 


(13) 


(14) 


(15) 


(16) 


யானை 


வெம்‌ முரண்‌ யானை விறற்‌ போர்‌ 
வேந்தே” (291.467: 5) 

போர்த்திறம்‌ - fighting capacity 
போர்‌ வல்‌ யானைச்‌ சேரலாத' 
(பதி.15: 23) 

போர்வெற்றி - war victory 

பல்‌ செருக்‌ கடந்த கொல்‌ களிற்று 
யானை' (பதி.46: 10) 

பேரளவு - huge 

யானையும்‌ மலையின்‌ தோன்றும்‌' 
(புறம்‌,42: 2) 

வளமை - fertile 

வானத்து அன்ன வளம்‌ மலி 
யானை (மலை. 530) 

வீரம்‌ - valour 

கான முயல்‌ எய்த அம்பினில்‌ 
யானை பிழைத்த வேல்‌ ஏந்தல்‌ 
இனிது' (குறள்‌ .772) 


வலிமை - power 

'இருதலைப்‌ பணிலம்‌ ஆர்ப்ப, 
சினம்‌ சிறந்து, கோலார்க்‌ 
கொன்று, மேலோர்‌ வீசி, 
மென்பிணி வந்தொடர்‌ பேணாது, 
காழ்‌ சாய்த்து, கந்து நீத்து 
உழிதரும்‌ கடாஅ யானையும்‌ 
(மது.380-383) 

நன்றியின்மை, தாழ்வு, சிறுமை - 


ingratitude, low, mean 
யானை அனையவர்‌ நண்பொரீஇ 
நாயனையார்‌ கேண்மை கெழீ இக்‌ 


கொளல்வேண்டும்‌ யானை 
அறிந்தறிந்தும்‌ பாகனையே 
கொல்லும்‌, எறி நீ்தவேல்‌ 


மெய்யதா வால்குழைக்கும்‌ நாய்‌ 
(நாலடி .213) 

உயர்வு - lofty 

'ஓங்கியல்‌ யானை 
துயிலெய்த' (சிலப்‌,27: 220) 
வேகம்‌ / விரைவு - speed, quick / 
fast 

(வேக யானையின்‌ 


நீங்கென' (சிலப்‌.27: 222) 


தூங்கு 


வழியோ 


(ஆ) பள்ளி யானை Palli yānai 
(sleeping elephant) 
பேருயிர்ப்பு / பெருமூச்சு 
/ yearning 

பள்ளி யானையின்‌ 
உயிரினை' (நற்‌.353: 2) 


— sigh 


வெய்ய 


யானை 


(17) 


(18) 


(19) 


(20) 


(22) 


'ஓலலோமென்‌ 
இருப்பளோ கல்லிவ ரத்த மறிபெய்‌ 
சிலம்பொலிப்பக்‌ 
அன்னான்பின்‌ 
கொலென்பேதை மெல்விரல்‌ சேப்ப 
BLÉS (ஐந.எழு.40) 

(21) மங்கலம்‌ 


(இ) யானை கை வைத்து 
உறங்குதல்‌ Yanai kai vaittu urankutal 
தீமை, இறப்பு - evil omen 
'மைந்துடை யானை கைவைத்து 
உறங்கவும்‌' (புறம்‌,229: 18) 


(ஈ) களிற்று யானை Kalirru yanai 
(he elephant) 

சினம்‌ - wrath 

பாகன்‌ நெடிது உயிர்வாழ்தல்‌ 
காய்சினக்‌ கொல்களிற்று யானை 
நல்கல்‌ மாறே' (அகம்‌,336: 13-14) 


(2) களிறு Kaliru 

வலிமை - power 

'இனம்‌ சால்‌ வயக்‌ களிறு பாந்தட்‌ 
பட்டென' (நற்‌, 14: 8) 

சினம்‌ - wrath 

கடாஅம்‌ செருக்கிய கடுஞ்‌ சின 
முன்பின்‌ களிறு நின்று இறந்த 
நீர்‌ அல்‌ ஈரத்து' (நற்‌,103: 2-3) 
ஆண்மை / சிறப்பு - manly / 
eminent 

' மணி மயில்‌ தொழில்‌ எழில்‌ 
இகல்‌ மலி திகழ்‌ பிறிது இகழ்‌ 


கடுங்‌ கடாக்‌ களிற்று 
அணணலவரோடு' 

(பரி ,தி.1: 63-64) 

ஊக்கம்‌ — motivation / 
encouragement 


சிதைவிடத்து ஒல்கார்‌ உரவோர்‌ 
புதை அம்பின்‌ பட்டுப்‌ பாடு 


- ஊன்றும்‌ களிறு' (குறள்‌,597) 


- hero 
றேங்கி 


தலைவன்‌ 
உயங்கி 


கொல்களிறு 
செல்லுங்‌ 


- anspicious 
மங்கல மழகளிறு அனைய 
செல்கையன்‌' (சூளா .78: 3) 


(et) களிற்று ஒருத்தல்‌ Kalirru 
oruttal (lone elephant) 

தனிமை — lonely / 
dangerous 


257 


(23) 


யானை 


வில்‌ கடிந்து ஊட்டின்‌ பெயரும்‌ 
கொல்‌ களிற்று ஒருத்தல்‌ சுரன்‌ 
இறந்தோரே' (நற்‌,92: 8-9) 

கடுமை - severity 

காழ்வரை நில்லாக்‌ கடுங்‌ களிற்று 
ஒருத்தல்‌' (கலி 2: 26) 

வலிமை - power 

'பொறி mab பொலிந்த வயக்‌ 
களிற்று ஒருத்தல்‌' (அகம்‌,78: 4) 


(எ) இனம்‌ பிரி ஒருத்தல்‌ Inam 
piri oruttal 

தனிமை, ஆபத்து - lonely, danger 
பால்‌ மருள்‌ மருப்பின்‌, உரல்‌ 
புரை பாவு அடி, ஈர்‌ நறுங்‌ கமழ்‌ 
கடாஅத்து, இனம்‌ பிரி ஒருத்தல்‌ 
ஆறு கடி கொள்ளும்‌ வேறு புலம்‌ 
படர்ந்து' (கலி 21: 1-3) 


(ஏ) வேழம்‌ Vēlam 

சினம்‌ - wrath 

'உரவுச்‌ சின வேழம்‌ உறு புவி 
பார்க்கும்‌' (50.336: 7) 

வலிமை - strength 

'மதனுடை வேழத்து வெண்‌ கோடு 
கொண்டு' (பதி.30: 11) 

ஆற்றல்‌ - power 

பொரு சமம்‌ கடந்த புகழ்‌ சால்‌, 
வேழம்‌” (பரி,21: 2) 

வீரம்‌ - valour 

மறம்‌ மிகு வேழம்‌, தன்‌ மாறு 
கொள்‌ மைந்தினான்‌' (கலி.53: 3) 
விரைவு - speed 

கால்‌ கிளர்ந்தன்ன வேழம்‌ 
மேல்கொண்டு (கிருமுரு.82) 


(29) உயர்வு / மேன்மை - lofty / high 


புகர்முகம்‌ பூழிப்‌ புரள 
உயர்நிலைய வெஞ்சின வேழம்‌ 
பிடியோடு இசைந்தாடும்‌' (கார்‌ 38: 
1-2) 


(ஐ) வேழம்‌ எதிர்தல்‌ Velam etirtal 


(facing an elephant) 


(30) ஆபத்து - danger 


(31) உயர்வு 


கடுஞ்சின வேழத்து எதிர்சேறல்‌ 
இன்னா' (இன்னா.30: 2) 


(ஒ) பிணிமுகம்‌ Pinimukam 
- lofty 


யானை 


யானை.. 
Gayut பிணிமுகம்‌ ஊர்நது' 
(பரி .5: 2) (ட) யானைகள்‌ தொழுவில்‌ 
வீரம்‌ - valour அடைபட்டிருப்பது போல 
ஓடாப்‌ பூட்கைப்‌ பிணிமுகம்‌ அடங்கியிருத்தல்‌  Yanaikal toluvil 
வாழ்த்தி" (திருமுரு.247) ataipattiruppatu pola atankiyiruttal 
36) தீமை, ப்ப, ௮ - evil 
(@) கரி Kar ( — இறப்பு ழிவு 
வலிமை - strength தொழுவில்‌ நின்றன சூழி con’ 
'ஆங்க அணிநிலை மாடத்து (கம்ப.யுத்‌.3664: 4) 
அணிநின்ற பாங்காம்‌ மடப்‌ பிடி 
கண்டு, வயக்‌ கரி மால்‌ உற்று, (ஒப்பு) Elephant அரசமை, 
நடத்த நடவாது நிற்ப” (பரி.10: 41- அரசர்களின்‌ வலிமை, அறிவு 
43) நுட்பம்‌, அசைக்க இயலாத 
உறுதி, அடக்கம்‌, அதிக 
(ஒள) கோண்மா Konma எடையுள்ள உருவமற்ற தன்மை, 
வலிமை, ஆற்றல்‌ - strength, power இரக்கம்‌, இறைமை, ஊர்தி, 
கொடுவரி பாயத்‌ துணையிழந்து எளிமைநயம்‌, கடவுட்பற்று, 
அஞ்சிக்‌ கடுவுணங்கு பாறைக்‌ கடவு கடமையுணர்ச்சி, கற்புடைமை, 
தெவுட்டு நெடுவரை அத்தம்‌ கன்னித்தன்மை, சக்தி, செல்வம்‌, 
இறப்பர்கொல்‌ கோணமாப்‌ செயலறிவு, தற்கட்டுப்பாடு, 
படுபகை பார்க்கும்‌ சுரம்‌ தன்னடக்கம்‌, தடையை நீக்கும்‌ 
(ஐந்‌.எழு.37) விலங்கு, தொடக்கம்‌, தூய்மை, 
நம்பிக்கை, நடுநிலைமை, நன்மை, 
(க) எஃகொழி களிறு Ekoli kaliru நிலைபேறு, நீண்ட நினைவாற்றல்‌, 
(32) துன்பம்‌, வருத்தம்‌ - distress பணிவு, பண்புயர்வு, முடிவு, 
பைதல்‌ நெஞ்சத்து மையல்‌ வலிமை, வளமை, விநாயகக்‌ 
கொள்ளா எஃகொழி களிற்றின்‌ கடவுள்‌; அக உணர்ச்சியின்மை, 
வெய்துயிர்த்து உயங்கி' அசட்டை மனப்பான்மை, 
(பெருங்‌.உஞ்‌.33: 108-109) அழகற்ற தன்மை, அறியாமை, 
கொடூரம்‌, தற்பெருமை, 
(ங) பிடிக்களிறு Pitikkaliru தன்வயமின்மை. 
(33) இணைவு - pair 
'பிடிக்களிறு என்னத்‌ தம்மிற்‌ யானை வாய்‌ கவளம்‌ Yanai 
pr டள குவவு vaypuku kavalam (rice ball in elephant’s 
mouth) 
(௪) பிடி Piti (1) அழிவு - destruction 


கருங்களி மத நல்யானை வாய்புகு 
கவளமே போல்‌ பெருங்களியாளன்‌ 
காலன்‌ பிறை எயிறு அணிந்து 
நின்ற இருங்களி யாணர்‌ வாழ்வில்‌ 
இமைப்பிடை பெரிது கண்டாய்‌' 


. (சூளா,1860: 2-4) 


(34) வேகம்‌ / விரைவு - quickness 
கடுகிய விசையொடு காற்றென 
உராஅய்‌ முடுகிய இரும்பிடி 
(PESO STG) தாக்கிய” 
(பெருங்‌.உஞ்‌.48: 119-120) 


(ஞ) போதகம்‌ Potakam 

(35) மங்கலம்‌ - anspicious 
மங்கலம்‌ தரு மழவிளம்‌ போதகம்‌ 
வரும்‌ இரு மருங்கெங்கும்‌' 
(பெரிய 2051: 3-4) 


258 


யானை... 


யானையினது பட்டமும்‌ 
பொற்கொட்டையும்‌ சிதைதல்‌ 
Yanaiyinatu pattamum porkottaiyum citaital 
(head ornament of elephant being. 
destroyed) 

(1) தீமை, தடை, இறப்பு —bad omen 
'மந்தரம்‌ என்னு மத்த யானை நீல 
நெடுவரை நெற்றித்‌ தாகிய கோலக்‌ 
கோங்கின்‌ கொழுமலர்‌ கடுப்புறு 
சூறைக்‌ கடுவளி பாறப்‌ பறந்தெனப்‌ 
பட்ட மடுத்த கொட்டையொடு 
பாறவும்‌' (பெருங்‌, மகத.27: 71-75) 


ர 


ரதி Rati (Rati, lady of Cupid) 


(1) அழகு -beauty 
'இருபந்தந்த மெனும்பொற் 
பயோதர மென்னசொல்‌ 
லரதிக்கெண்‌ மடங்கிவள்‌' 


(தனிப்‌.799: 1-2) 
ல 


லேகை 1,6181 (சங்க லேகையும்‌ சக்கர 
லேகையும்‌) (line on palm) 
(1) அரசமைதி - royality 
சங்க லேகையும்‌ சக்கர லேகையும்‌ 
அங்கை உள்ளன வையற்‌ காதலால்‌ 
(Gorm . 114: 1-2) 


வ 


வச்சிரம்‌ Vacciram (diamond) 
(1) உறுதி - firm 
'வள்ளிதழ்‌ மாலை மார்பன்‌ வச்சிர 
மனத்தன்‌ ஆனான்‌ (சீ வ௧க.2732: 4) 


வசம்பு Vacampu (a spice) 
(1) வெண்மை - white 
'வால்வெள்‌ வசம்பும்‌ வள்ளிதழ்க 
காந்தளும்‌' (பெருங்‌.உளு 50: 28) 


வசுந்தரி Vacuntari (a queen) 
(1) கற்பு, தூய்மை - chastity, purity 


259 


வடபுலம்‌ - 


கோசலத்து அரசன்‌ மாபெரும்‌ 
தேவி மாசில்‌ கற்பின்‌ வசுந்தரி 


என்னும்‌ தேனிமிர்‌ கோதை 
சேடியேன்‌ யான்‌' (பபெருங்‌.வத்‌.13: 
36-38) 
வஞ்சி Vanci (a creeper) 

(1) முல்லைத்திணை, போர்‌ - forest 
tract, war 
வஞ்சி தானே முல்லையது 
புறனே எஞ்சா மண்நசை 


வேந்தனை வேந்தன்‌: அஞ்சுதகத்‌ 
தலைச்சென்று அடல்குறித்தன்றே” 
(தொல்‌ 1007, 1008) 

வளமை -fertile 

வஞ்சி அன்ன என்‌ வளநகர்‌ 
விளங்க” (அகம்‌.263: 12) 

வெற்றி, புகழ்‌ - victory, fame 
விண்‌ பொரு புகழ்‌, விறல்‌ வஞ்சி' 


(2) 


(3) 


(புறம்‌,11: 6) 
(ஆ) வஞ்சி நடுதல்‌. Vaiici natutal 
(plant vanci) 

(4) மங்கலம்‌ - anspicious 
காய்க்குலைக்‌ கமுகும்‌ வாழையும்‌ 
வஞ்சியும்‌ பூக்கொடி வல்லியும்‌ 


கரும்பு நடுமின்‌' (மணி, ]: 46-47) 


வடபுலம்‌ Vatapulam (Northern Region) 
(1) பாதுகாப்பு - protection 
© நாமம்‌ அறியா ஏம வாழ்க்கை 
வடபுல வாழ்நரின்‌' 
(பதி,68: 12-13) 


(ஆ) வடக்கிருத்தல்‌ Vatakkiruttal 
இறப்பு - death 

கரிகால்‌ வளவனொடு 
வெண்ணிப்‌ பறந்தலைப்‌ பொருது 
புண்‌ நாணிய சேரலாதன்‌ அழி 


(2) 





கள மருங்கின்‌ வாள்‌ 
வடக்கிருந்தென, இன்னா இன்‌ 
உரை கேட்ட சான்றோர்‌' 
(அகம்‌,55: 10-13) 

(ஒப்பு) North இரவு, உலகத்தின்‌ 
நடுக்கோடு, இறைமை, துருவ 
நட்சத்திரம்‌, சொர்க்கத்தின்‌ 
வாயில்‌, மறைபொருள்‌; அழிவு, 
இருள்‌, இறப்பு, தீமை. 


வயல்‌ 


வயல்‌ Vayal (field) 


(1) 


செல்வம்‌ - wealth 
கிரு நயத்தக்க வயல்‌ 
(பரி.தனிப்‌.1: 17) 
(ஒப்பு) Field சுதந்திரம்‌, 
நிகழ்வுக்குரிய நிலை, படைப்பு, 


பரந்த தன்மை, வளமை. 


வயலை Vayalai(a creeper) 


(1) 


வயவன்‌ 
pecker) 


(1) 


(2) 


தலைவி - heroine 

புயல்‌ புறம்‌ தந்த புனிற்று வளர்‌ 
பைங்‌ காய்‌ வயலைச்‌ செங்‌ கொடி 
களவன்‌ அறுக்கும்‌' (ஐங்‌.25: 1-2) 


(மரங்கொத்தி) Vayavan (wood 


கூர்மை - Sharp 
குடுமி நெற்றிக்‌ கூருளி அன்ன 
வல்வாய்‌ வயவன்‌' (பெருங்‌,உஞ்‌.55: 
20-21) 
(ஆ) வயவன்‌ வற்றிய 
மரத்திலிருந்து ஒலித்தல்‌ 


marattiliruntu olittal 


Vayavan 


varriya (wood 
pecker twittering from dry tree) 
தீமை, போர்‌, படை வரவு 
omen, forewelling war 

வரு படைக்கு அகன்ற வயந்தகன்‌ 
வருவழிப்‌ பொருபடை அண்னல்‌ 


- evil 


பொழில்வயின்‌ இருப்பக்‌ 
கடுவிசைக்‌ கனலி சுடுகதிர்‌ 
மருங்கில்‌ குடுமி நெற்றிக்‌ கூர்‌ உளி 
அன்ன வல்வாய்‌ வயவன்‌ 
வறண்மரத்து உச்சிப்‌ பல்கால்‌ 


உரைத்தது பகற்படை தருமெனப்‌ 
பாட்டில்‌ கூறக்‌ கேட்டனன்‌ ஆகி' 


(பெருங்‌,உஞ்‌.55: 17-23) 


வயிர்‌ (கொம்பு) Vayir (bugle / trumpet) 


(1) 


(2) 


தெளிவு - clear 
வயிர்‌ இடைப்பட்ட தெள்‌ விளி 
இயம்ப” (அகம்‌,269: 18) 


இனிமை - sweet 
வயிர்‌ எழுந்து இசைப்ப 
(திருமுரு,120) 


260 


வராஅல்‌ 


வயிரம்‌ Vayiram (diamond) 


(1) 


(2) 


உறுதி - firm 

வயிரத்தன்ன வை ஏந்து 
மருப்பின்‌ (அகம்‌.178: 1) 

திண்மை 

கல்‌ படி வயிரத்‌ திண்கால்‌ 
நகங்களின்‌ கல்லி கையால்‌ 


(கம்ப யுத்‌.788: 3) 


(ஒப்பு) Diamond அறிவுத்திறம்‌, 
ஆற்றல்‌, உண்மை, ஒழுக்கம்‌, 
ஒளி, கடினத்தன்மை, காதல்‌, 
செல்வச்செழிப்பு, தன்னடக்கம்‌, 
தூய்மை, நிலைபேறு, பளபளப்பு, 
மகிழ்ச்சி, முழுமை, வலிமை, 
வாழ்க்கை, விலைமதிப்பு, 
வெளிப்பாடு, வெற்றி. 
வராஅல்‌ Varaal (a fish) 

(1) வளம்‌ - fertile 
வலை வல்‌ பாண்மகள்‌ வால 
எயிற்று மடமகள்‌ வராஅல்‌ 
சொரிந்த வட்டியுள்‌, மனையோள்‌ 
யாண்டு கழி வெண்ணெல்‌ 
நிரைக்கும்‌ ஊர' (ஐங்‌,48: 1-3) 

(2) தலைவன்‌ - hero 


(3) 


(4) 


பகுவாய்‌ வராஅல்‌ பல்‌ வரி இரும்‌ 
போத்துக்‌ கொடுவாய்‌ இரும்பின்‌ 
கோள்‌ இரை துற்றி, ஆம்பல்‌ 
மெல்‌ அடை கிழிய, குவளைக்‌ 
கூம்பு விடு பல்‌ மலர்‌ சிதையப்‌ 
பாய்ந்து, எழுந்து” (அகம்‌,36; 1-4) 
பரத்தையர்‌ - prostitute 

உண்டுறைப்‌ பொய்கை வராஅல்‌ 
இனம்‌ இரியும்‌ தண்டுறை ஊர: 
தகுவதோ - ஓண்தொடியைப்‌ 
பாராய்‌ மனைதுறந்‌ தச்சேரிச்‌ 
செல்வதனை ஊராண்மை ஆக்கிக்‌ 
கொளல்‌' (ஓந்‌.எழு.52) 


(ஆ) வரால்‌ Varal 

பெரிய அளவு - huge 

சிறிய பொருள்கொடுத்துச்‌ செய்த 
வினையால்‌ பெரிய பொருள்கருது 
வாரே - விரிபூ விராஅம்‌ புனலூர்‌ 
வேண்டயிரை விட்டு வராஅஅல்‌ 
வாங்கு பவர்‌' (பழமொழி, 372) 


வருணன்‌ 


வருணன்‌ Varunan (god of rain) 


(1) 


(2) 


(1) 


(2) 


நெய்தல்‌ திணை - sea shore region 
'வருணன்‌ மேய பெருமணல்‌ 
உலகமும்‌' (தொல்‌.951) 

ஈகை -benevolence 

தருமன்‌ தண்ணளியால்‌ தனது 
ஈகையால்‌ வருணன்‌ கூற்றுயிர்‌ 
மாற்றலின்‌ வாமனே' (சீவக,160: 
1-2) 


Vallu (chess) 
திறமை / ஆற்றல்‌ 
capable 

வல்லுப்‌ போர்‌ வல்லாய்‌! .. .. .. .. 
(பரி.18: 41) 

கவனம்‌ — concentration / attention / 
alertness 

கவை மனத்து இருத்தும்‌ UVY 
வனப்பு ஒழிய' (அகம்‌,377: 8) 


— capacity / 


வலம்புரி Valampuri (a rare variety of 


வலை 


வலம்‌ வருதல்‌ Valam varutal (ascend to 
the right / circumambulate) 


(1) 


(2) 


(3) 


வலை 


(1) 


உயர்வு - lofty 

மன்னுயிர்‌ புரைஇய வலனேர்பு 
இரங்கும்‌ கொண்டல்‌ தண்டளிக்‌ 
கமஞ்சூல்‌ மாமழை' 

(பதி.24: 27-28) 

சிறப்பு - eminence 

புத்தேளிர்‌ கோட்டம்‌ வலம்செய்து 
இவனோடு புக்க வழிஎல்லாம்‌ 
கூறு' (கலி .82: 4-5) 


(ஆ) வலம்‌ வீழ்த்தல்‌ Valam 
vilttal (fall to the right) 

வெற்றி கொள்ளல்‌ - win over 
'துளங்குநடை மரையா வலம்படத்‌ 
தொலைச்சி” (அகம்‌.3; 7) 


Valai (net): 


வளம்‌ - fertile 
வேட்டம்‌ பொய்யாது வலைவளம்‌ 


conch) சிறப்ப” (60.38: 1) 

(1) ஒலி -sound (2) நுண்மை / நுட்பம்‌ - minute 
வலம்புரி வான்கோடு நரலும்‌ நுண்‌ வலைப்‌ பரதவர்‌ மட மகள்‌ 
இலங்குநீர்‌' (நற்‌.172: 8) (குறு,184: 6) 

(2) வெண்மை - white (3) கொள்ளுதல்‌ - catch 
பொலம்புரி ஆடை! வலம்புரி கடியுடை மரந்தொறும்‌ படுவலை 
வண்ண (பரி.3; 88) மாட்டும்‌' (குறு.342: 3) 

(3) தூய்மை -pure (4) பயன்‌ -benefit 
துணை புணர்ந்து எழுதரும்‌ தூ இரும்‌ yours கமழும்‌ சிறுகுடிப்‌ 
நிற வலம்புரி' (கலி.135: 1) பாக்கத்து குறுங்‌ கண்‌ அவ்‌ 

(4) வளமை -fertile வலைப்‌ பயம்‌ பாராட்டி 
அவிர்கதிர்‌ முத்தமொடு வலம்புரி (அகம்‌.70: 2-3) 
சொரிந்து' (அகம்‌,201: 5) (5) உலகப்‌ பற்று — worldly attachment 

(5) சிறப்பு, புகழ்‌ - eminent, fame கொலைஞர்‌ உலையேற்றித்‌ 
வலம்புரி அன்ன, வசை நீங்கு தீமடுப்ப ஆமை நிலையறியாது 
சிறப்பின்‌' (பெரும்‌,35) ABD it படிந்தாடி யற்றே, 

(6) வெற்றி, தூய்மை — victory, pure கொலைவல பெருங்கூற்றம்‌ 
துர வலம்புரி உடைய திருமால்‌ கோள்பார்ப்ப  ஈண்டை 
(நாலா .275: 3) வலையகத்துச்‌ செம்மாப்பார்‌ 

மாண்பு' (நாலடி.331) 
வலம்‌ வயிற்றிடைப்‌ பிறந்த மாமணி (6) பார்வை -seeing 
_ 'கொடுங்கண்‌ வலையால்‌ உயிர்‌ 
Valampuri vayirritai piranta mamani (great ணன்‌ னுந்தை நெடுங்கண்‌ 
gem in the valampuri conch) வலையால்‌ உயிர்கொல்வை 

(1) சிறப்பு - eminence மன்னீயும்‌' (சிலப்‌.7.18) 
வலம்புரி வயிற்றிடைப்‌ பிறந்த (7) பாதுகாப்பு - protect 
மாமணி நலம்புரி பவித்திரம்‌ ஆகு கல்விப்‌ பாகரில்‌ காப்புவலை ஓட்டி 
நாமநீர்‌' (சூளா.417: 1-2) (மணி.18: 165) 


261 


வலை 


(8) காமம்‌ - passion 
'காமாத்தம்‌ எனும்‌ கார்வலைப்‌ பட்டு 


நான்‌ போமாத்தை அறியாது 

புலம்புவேன்‌' (திருநா.தேவா.201: 1-2) 
(9) புலன்‌ - senses 

பஞ்ச பூத வலையிற்‌ படுவதற்கு 


அஞ்சி நானும்‌ ஆமாத்தூர்‌ அடிகளை 
(திருநா.தேவா,202: 1-2) 

(10) வஞ்சனை - deceit 
'வஞ்ச வல்வினையுள்‌ வலைப்பட்டு' 
(சுந்‌.தேவா.192: 4) 


(11) நட்பு - friendship 
நட்பு வலைக்‌ கிழமையின்‌ 
நம்பொருட்டாக' (பெருங்‌.மகத.18: 
87) 

(12) அன்பு / காமம்‌ / ஆசை - love / 
passion / desire 
கண்வலைக்‌ காமுகர்‌ என்னும்‌ 
மாபடுத்து ஒள்நிதித்‌ தசைதழீ£இ 
உடலம்‌ விட்டிட்டும்‌ 


பெண்வலைப்‌ படாதவர்‌ Lige 
ஓங்கிய அண்ணல்‌ அம்‌ கடிநகர்‌ 
அமைதி செப்புவாம்‌' (ச வக.78) 

(13) சொல்‌ - word 
'சொல்‌ வலை வேட்டுவன்‌” (புறம்‌.252: 
5) 


(ஆ) வலைப்படுதல்‌ Valaippatutal 
(netted) 

(14) அகப்படுதல்‌ - caught 
கண்‌ வலைப்‌ UR LD 
லானே” (50.184: 7) 

(15) துன்பம்‌ - affliction 
நல்‌ மயில்‌ வலைப்‌ பட்டாங்கு 
(குறு,244: 5) 

(16) சிக்குதல்‌ -entangle 
'பொய்வலைப்‌ படுஉம்‌ பெண்டு 
தவப்‌ பலவே' (ஐங்‌.283: 5) 


கான 


9 


(இ) வலைபரிதல்‌ Valaiparital (torn 
net) 

(17) தப்புதல்‌ - escape 
வெவ்‌ வினைக்‌ கொலை 
வல்‌ வேட்டுவன்‌ வலை பரிந்து 


போகிய: (6.189: 6-7) 


(F) வலை விரித்தல்‌ Valai virittal 
(spread net) 
(17) நோக்கம்‌ - seeing 


262. 





வன்னி 


வலை விரித்தன்ன நோக்கலை' 
(பதி.51: 36) 


(௨) புலிக்கான வலையில்‌ நரி 

அகப்படுதல்‌  Pulikkana valaiyil nari 

akappatutal (fox in the tiger’s net) 
(19) பொருந்தாமை -unsuitable 

'இரும்‌ புலி கொண்மார்‌ நிறுத்த 

வலையுள்‌ ஓர்‌ ஏதில்‌ குறு நரி 

பட்டற்றால்‌' ((கலி 65: 24-25) 


(ஒப்பு) Net அன்பு, காதல்‌, 
பிணைப்பு, மீனவர்‌, வளமை: 
இறப்பு, சூழ்ச்சி. 
வள்ளை Vallai (a creeper) 
(1) வெண்மை - white 
வள்ளை வெண்மலர்‌ அஞ்சி 


(சுந்‌. தேவா .150: 3) 


வளி எறி கொம்பு 
(creeper swaying in wind) 
(1) வருத்தம்‌ / துன்பம்‌ 
suffering 
வளி எறி கொம்பின்‌ வருந்தி 
மெய்ந்‌ நடுங்கி” (மணி.24: 86) 


Vali eri kompu 


— affliction / 


வளையொடும்‌ லை கல்‌ 


Valaiyotum talaimuti tiruttal (correct 


bangles and hair) 


(1) பெண்மை / தோல்வி / 
வீரமின்மை - feminine / defeat / 
cowardice 
'இளையருள்‌ பெரியவன்‌ 
சொல்லும்‌ எம்மிறைக்கு உளைவன 
செய்தவர்‌ உயிரை மற்றவர்‌ 
கிளையொடுங்‌ கீண்டர சாடு 
மன்றெனில்‌ வளையொடும்‌ 
தலைமுடித்‌ திருத்து வாழ்துமே' 
(கூளா 1261) 

வன்னி Vanni (fire) 
(1) கற்பு - chastity 


வன்னி மரமும்‌ மடைப்பளியும்‌ 
சான்றாக முன்னிறுத்திக்‌ காட்டிய 
மொய்குழலாள்‌ பொன்னி 
(சிலப்‌,21: 5-6) 

(2) ஒளி, வெம்மை - light, heat 


வனைகலத்‌ திகிரி 


கங்கை திங்கள்‌ 
னெருக்கின்னொடு 
வெங்கணாகம்‌ விரிசடையில்‌ 
வைத்த விகிர்தன்னிடம்‌' 
(திருஞான தேவா 2297: 1-2) 


வனனிதுன்‌ 
கூவிளம்‌ 


வனைகலத்‌ திகிரி Vanaikalat tikiri 
(potter’s wheel) 
(1) சுழற்சி, விரைவு, .கினம்‌ - whirl, 
speed, wrath 
கனை செலல்‌ முன்பொடு 
கதழீந்து வரல்‌ போற்றி, 


(2) 


வாகை 


(1) 


(2) 


(3) 


(4) 


(5) 


(6) 


கடவுட்டன்மை 


வனைகலத்‌ திகிரியின்‌ குமிழி 
சுழலும்‌ (மலை 473-474) 

துயர்‌, துன்பம்‌, குழப்பம்‌ - 
affliction / confusion 

'வனைகலத்‌ திகிரி போல மறுகும்‌ 
எம்மனங்கள்‌ என்பார்‌ 
(சீ வக,1108: 4) 


Vakai (a tree) 


பாலைத்திணை - wilderness 
'வாகைதானே பாலையது புறனே 
(தொல 1019) 

சிறப்பு - eminence 

‘gis வீ வாகை, நுண்‌ கொடி 
உழிஞை, வென்றி மேவல்‌, ௨௫௬ 
கெழு சிறப்பின்‌' (பதி.43: 23-24) 

- divine 

கடவுள்‌ வாகைத்‌ துய்வீ ஏய்ப்ப 
(பதி,66: 15) 

மென்மை - soft 

மென்‌ பூ வாகைப்‌ புன்‌ புறக்‌ 
கவட்டிலை' (அகம்‌.136: 10) 

வெற்றி - victory 

நீடிய அரக்கர்‌ சேனை நறுபட்டு 
அழிய வாகை சூடிய இராமன்‌ 
தோள்‌ வலி கூறுவார்க்கே' 
(கம்ப,பால.12: 3-4) 


வாகைக்‌ கண்ணி வலத்தில்‌ 


Vakaik kanni valattil 


(ஆ) 
சூட்டுதல்‌ 
cuttutal 

திருவிழா அறிவிப்பு - celebration 
மாதர்‌ அங்கையின்‌ மங்கலத்து 
இயற்றிய வாகைக்‌ கண்ணி 
வலத்தில்‌ சூட்டித்‌ தானைச்‌ சேரித்‌ 
தலைப்பெரும்‌ திருவன்‌ நாள்‌ 
நீராட்டணி நாளையென்று 


வாசவதத்தை 


queen) 


(1) 





(2) 


(3) 


(4) 


(5) 


(6) 


(7) 


கற்பு 


வாய்‌ 


அறைதலும்‌' (பெருங்‌.உஞ்‌.37: 260- 
263) 


(நகர்‌) Vakai (a town) 

வெற்றி - victory 

சூடா வாகைப்‌ பறந்தலை, ஆடு 
பெற” (அகம்‌.125: 19) 

நலம்‌ - well being 

வண கை எயினன்‌ வாகை அன்ன 
இவள்‌ நலம்‌ தாராது அமைகுவர்‌ 
அல்லர்‌ (புறம்‌,351: 6-7) 


Vacavatattai (a lady / 


- chastity 

நனவில்‌ போலக்‌ காதலன்‌ முகத்தே 
கனவில்‌ தோன்றக்‌ காளையும்‌ 
விரும்பி மாசில்‌ கற்பின்‌ வாசவ 
தத்தாய்‌' (பெருங்‌,மகத,9: 156-158) 


Vatai (North wind) 
வருத்தம்‌, 
suffering 
அல்கலும்‌ அலைக்கும்‌ 
வாடை' (நற்‌, 89: 7) 
தண்மை -cool 

'இரும்‌ புறம்‌ தழூஉம்‌ பெருந்தண்‌ 
.வாடை' (நற்‌,193: 4) 

கொடுமை -cruel 
'வருவைஅல்லை: வாடை நனி 
கொடிதே (ஓங்‌. 233: 1) 
இன்னாமை துன்பம்‌ - 
'இன்னா வாடையும்‌ 
(ஐங்‌, 236:3) 
அருளின்மை - pitiless 
அரும்‌ பனி கலந்த அருள்‌ இல்‌ 
வாடை (ஐங்‌,479: 3) 

பண்பின்மை - 

நும்‌ இல்‌ புலம்பின்‌ நும்‌ 
உள்ளுதொறும்‌ நலியும்‌ தண்வரல்‌ 
அசைஇய பண்பு இல்‌ வாடை 
(அகம்‌.58: 10-11) 

இரக்கமின்மை - unsympathatic 
கடிது வந்து இறுத்த கண்‌ இல 
வாடை' (அகம்‌,243: 8) 


துன்பம்‌ - affliction, 


நல்கா 


மலையும்‌ 


வாய்‌ Vay (mouth) 


(1) 


சொல்‌ - word 


வாய்க்கால்‌ 


“அலர்‌ வாய்ப்‌ பெண்டிர்‌ 
அம்பலொடு ஒன்றி” (5.36: 6) 





(ஒப்பு) Mouth ஆக்கல்‌, இருமை, 
உண்ணுதல்‌, சுவாசித்தல்‌, 
சொல்லாற்றல்‌; அழித்தல்‌. 


வாய்க்கால்‌ Vaykkal (canal / channel) 


(1) நட்பு 
'சேய்த்தானும்‌ சென்று கொளல்‌ 
வேண்டும்‌, 
வாய்க்கால்‌ 
தொடர்பு. (நாலடி.218:3-4) 


- friendship 


செய்விளைக்கும்‌ 
அனையார்‌ 


வாயில்‌ Vayil (door / gate) 


(1) 


(2) 


(3) 


(4) 


(5) 


பாதுகாப்பு - secure, protect 
காப்புடை வாயில்‌ போற்று, ஓ 
என்னும்‌' (5D .132: 8) 

தடை / தடுப்பு - obstruct / 
prevent 

பலர்‌ புகு வாயில்‌ அடைப்பக்‌ 


கடவுநர்‌' (குறு.1 18: 3) 

புகுதல்‌ / வழி - enter/ way 
206 புகத்‌ திறந்த வாயில்‌ 
(புறம்‌.234: 5) 

திறப்பு / விருந்தோம்பல்‌ 
/ entertain guests 


— open 


அடையா வாயில்‌ அவன்‌ அருங்‌ 
கடை குறுகி” (சிறுபா.206) 


ஐம்பொறிகள்‌ - five senses 
பொறி வாயில்‌ ஐந்து அவித்தான்‌' 
(குறள்‌ ,6) 


(ஆ) இஞ்சி 18௦1 
பாதுகாப்பு, தடை / 
safe / obstacle 

'இஞ்சி அடுத்துவைத்‌ தேமாந்‌ 
திருப்பினும்‌' (பழமொழி 320: 1) 


தடுப்பு - 





(ஒப்பு) Gate, Door, Entrance 
அரணமைத்தல்‌, அருளிரக்கம்‌, 
ஆற்றல்‌, உடல்‌, கருவாய்‌, 
சுதந்திரம்‌, செல்லும்‌ வழி, 
தொடக்கம்‌, நிலைமாற்றம்‌, நீதி, 
நேர்மை, நுழைவிடம்‌, பாதுகாப்பு, 
புகழ்‌, பெண்மை, போர்‌, 
மறுபிறப்பு, முடிவு. 


204 


வாயும்‌ பல்லும்‌ உலர்தல்‌ 


வாழை 


திறந்திருக்கும்‌ வாயில்‌ ; 
அமைதி, பகற்பொழுது, 
விருந்தோம்பும்‌ பண்பு. 
மூடியிருக்கும்‌ வாயில்‌ 2 
அவலநிலை, போர்‌, 
விருந்தோம்பாமை, வெளியே 
துரத்துதல்‌. 

இருண்ட வாயில்‌ = இறப்பு, 
கீழுலகம்‌. 

இரும்பு வாயில்‌ - வாழ்வு. 


Vayum 


pallum ulartal ( dryness of mouth and 


teeth) 


(1) Sew -evil 


வாலியோன்‌ 


வாயினும்‌ பல்லினும்‌ உலறினார்‌ 
ட. கம்ப யுத்‌.107: 1-2) 


(பலதேவன்‌) Valiyon (the 


white (Baladeva)) 


(1) 


(1) 


(2) 


(3) 


(4) 


(5) 


வலிமை - strength 
வலியொத்‌ தீயே வாலி யோனை 
(புறம்‌.56: 12) 


Valai (plantain) 

தலைவி - heroine 

நெடுநீர்‌ அருவிய கடும்‌ பாட்டு 
ஆங்கண்‌, பிணி முதல்‌ அரைய 
பெருங்‌ கல்‌ வாழைக்‌ கொழு முதல்‌ 
ஆய்‌ கனி மந்தி கவரும்‌ 


(நற்‌.251: 1-3) 
வளமை - fertile 
சோலை வாழை முனைடQ, 


அயலது” (நற்‌.232: 3) 

ஒருமை - once / onetime 
முன்னும்‌ ஒருகால்‌ பிழைப்பானை 
ஆற்றவும்‌ பின்னும்‌ பிழைப்பப்‌ 


பொறுப்பவோ? இன்னிசை 
யாழின்வண்‌ (டு) ஆர்க்கும்‌ 
புனலூர ! ஈனுமோ வாழை 


இருகால்‌ குலை” (பழமொழி. 63) 
இனிமை, நன்மை - sweetness, 
goodness 

வேம்பின்‌ இலையுட்‌ கனியினும்‌ 
வாழைதன்‌ தீஞ்சுவை யாதுந 
திரியாதாம்‌' (நாலடி .244:1-2) 
இன்பம்‌ - happy 


வாள்‌ 


(6) 


(7) 


ஏழை மானுட  இன்பினை 
நோக்கி இளையவர்‌ வலைப்‌ 
பட்டிருந்து இன்னம்‌ வாழை தான்‌ 
பழுக்கும்‌ நமக்கு என்று வஞ்ச 


வல்வினையுள்‌ வலைப்‌ பட்டு 
(சுந,தேவா .192: 1-4) 
(ஆ) காற்றெறி வாழை ௩8 


valai (plantain swaying in wind) 


கலக்கம்‌ / நடுக்கம்‌ - confusion / 
trembling 

காற்றெறி வாழையின்‌ கலங்கி 
மெய்ந்நடுங்கி' (பெருங்‌ .உஞ்‌ .43: 
. 138) 

(இ) வா மேல்‌ வயிரம்‌ 


கூர்த்தல்‌ Valai mel vayiram kurttal 
(sharpening diamond on plantain) 
வலிமை, உறுதி - strength, firm 
ஆழியும்‌ அகலத்த திருவும்‌ 
வாங்கியிப்‌ பாழியம்‌ தோளினான்‌ 
பால வாக்கினால்‌ ஏழையும்‌ 
எம்மையும்‌ அறியும்‌ என்றனர்‌ 
வாழைமேல்‌ வயிரம்‌ கூர்த்தனைய 
மாண்பினார்‌' (சூளா.1212) 


வாள்‌ Val (sword) 


(1) 


(2) 


(4) 


(5) 


வலிமை - strength 

உறு பகை தணித்தனன்‌, உரவு 
வாள்‌ வேந்தே' (60.81: 10) 
பிரிவுத்துன்பம்‌, கொடுமை — 


- seperation, cruel 


தோள்‌ தோய்‌ காதலர்ப்‌ பிரிக்கும்‌ 
வாள்‌ போல்‌ வைகறை 
வந்தன்றால்‌ எனவே' 

(குறு.157: 3-4) 

வெற்றி - victory 

வலம்‌ படு வென்றி வாய்‌ வாள்‌ 
(அகம்‌ .213: 21) 
வன்கண்மை, வீரம்‌ 
valour 

ஒளிறு வாள்‌ மறவரும்‌, .. .. .. 
(புறம்‌.227: 4) 

செயலாற்றல்‌ - capable 
வையகம்‌ புகழ்ந்த வயங்கு வினை 
ஒள்‌ வாள்‌' (புறம்‌,230: 5) 
ஆண்மை - manliness 
வாள்‌ மிசைக்‌ 
ஆண்மையோன்‌ 
(புறம்‌,270: 13) 


— vehemence, 


ர 


கிடந்த 
திறத்தே' 


265 


(7) 


(8) 


(10) 


வாள்‌ 
இறப்பு — death / 
transient 
'நாள்‌ என ஒன்றுபோல்‌ காட்டி, 
உயிர்‌ ஈரும்‌ வாளது உணர்வார்ப்‌ 
பெறின்‌” (குறள்‌,334) 
பெருமை - greatness 
ஓடோ 


/ நிலையாமை 


மறவர்‌ உருத்த மதம்‌ 
செருக்கிப்‌ பீடுடை வாளார்‌ 
பிறங்கிய ஞாட்பினுள்‌ 
(களவழி 28: 1-2) 
ஆற்றல்‌ / வலிமை - power / 
strength 
வன துணை வாளேயாகச்‌ 


சாரிகை மறி வந்து (பெரிய 424: 
3-4) 


(ஆ) வாள்‌ _ அகப்படுதல்‌ Van 
akappatutal (caught with sword) 
பகைத்திறம்‌ - hostile 

வாள்‌ அகப்பட்டானை, ஒவ்வான்‌ 
எனப்பெயரும்‌ மீளி மறவனும்‌ 
போன்ம்‌' (கலி .104: 49-50) 


(இ) எஃகம்‌ Ekkam 

கூர்மை - sharp 

கதுவாய்‌ போகிய துதிவாய்‌ 
எஃகமொடு' (புறம்‌,353: 15) 


(ஈ ) GToo கு Ekku 





வெற்றி - victory 

'தாங்குநர்‌ தடக்‌ கை யானைத்‌ 
தொடிக்‌ கோடு துமிக்கும்‌ 
எஃகுடை வலத்தர்‌, நின்‌ 
படைவழி வாழ்நர்‌ 

(பதி ,51: 29-30) 

(ஒப்பு) Sword அரசத்தன்மை, 
அறிவாற்றல்‌, ஆண்மையின்‌ 
சிறப்பு, ஆன்மீக ஆற்றல்‌, 
உயர்தகுதி, உயிர்த்தியாகம்‌, 
உரிமைத்திறம்‌, கடினத்தன்மை, 
காதல்‌, சூரிய ஆற்றல்‌, 
செயற்பாங்கு, தீமையை அழிக்கும்‌ 
ஆற்றல்‌, தூய்மைப்படுத்துதல்‌, 
நீதி, பாதுகாப்பு, புனித ஆற்றல்‌, 
போர்‌ வீரர்கள்‌, மதிப்பு, 
வலிமை,வளமை, வாழ்க்கை, 


வீரம்‌, வெற்றி; அழிவாற்றல்‌, 


வாள்‌ 


திறம்‌, இறப்பு, -காமம்‌, சண்டை, 
தண்டனை, பழிதீர்ப்புச்செயல்‌. 


வாள்‌ Val (sinkle) 


(1) 


வாளம்‌ 


கூர்மை - sharp 
Qpa அரி தொழுவர்‌ . வர்‌ வாள்‌ 
உற்றென' (நற்‌.195: 6) 


(சக்கரவாகம்‌) Valam (a 


legendary bird) 


(1) 


பிரிவின்மை - inseperable 
கங்குலும்‌ பகலும்‌ எனப்‌ 
பொலிவன கமலம்‌ மங்கைமார்‌ தட 
முலை எனப்‌ பொலிவன வாளம்‌' 
(கம்ப.கிட்‌.20: 3-4) 


வாளை Valai (sword fish) 


(1) 


வான 


(1) 
(2) 


(3) 


(4) 


(5) 


தலைவன்‌ - hero 
Carer சிறுகுருகின்‌ குத்தஞ்சி 
ஈர்வாளை ந லத்துப்‌ 
புக்கொளிக்கும்‌ ஊரரற்கு” 
(ஐந்‌.ஐம்‌.24: 1-2) 


Van (sky) 
உயர்வு - high 


வான்‌ உற நிவந்த பெரு மலைக்‌ 


கவாஅன்‌” (நற்‌,53; 4) 


புகழ்‌ -fame 

வான்‌ தோய்‌ நல்லிசை 
உலகமொடு உயிர்ப்ப” (பதி.37: 6) 
ஈகை / கொடை - benevolence, 
giving 


சுரந்த வான்‌ பொழிந்தற்றா, சூழ 
நின்று யாவர்க்கும்‌ .இரந்தது நசை 


வாட்டாய்‌ என்பது 
கெடாதோதான்‌' (கலி.100: 11-12) : 
தூய்மை -pure 


மாசு இல்‌ வான்‌ முந்நீர்ப்‌ பரந்த 
தொல்‌ நிலம்‌ (கலி.103: 77) 

“விரிவு - expance 

வீயாது பரந்த நின்‌ -வசை இல்‌ 
வான்‌ புகழே' (யுறம்‌,168: 22) 


(ஆ) வானம்‌ Vanam 
உயர்வு - high, lofty 
வானினும்‌ உயர்ந்தன்று” 
(குறு.3: 1) 

விரிவு - extensive 


266 


(6) 


(7) 


(8) 


(9) 


(10) 


(11) 


வான்‌ 


ஞாயிறு ட அகல்வாய்‌ 
வானத்து' (குறு.92: 1) 
வண்மை -bountiful 
'வண்மைபோல்‌ வானம்‌ பொழிந்த 
நீர்‌ (யரி.22::8) 

வளம்‌ -fertile 

வறம்‌ தெற மாற்றிய வானமும்‌ 
போலும்‌” (கலி 146: 14) 

மழைவளம்‌ - enriching rains 

கான்‌ உயர்‌ மருங்கில்‌ . கவலை 
அல்லது, வானம்‌ வேண்டா வில்‌ 
ஏர்‌ உழவா்‌' (அகம்‌.193: 1-2) 
நீர்மை - watery 

குண கடல்‌ முகந்த கொள்ளை 
வானம்‌' (அகம்‌.278: 1) 

சிறப்பு - eminent 

வான்நின்று உலகம்‌ வழங்கி 
வருதலால்‌ தான்‌அமிழ்தம்‌ 
என்றுணரற்‌ பாற்று” (குறள்‌. 1) 


(இ) விசும்பு Vicumpu 

சேய்மை, உயர்வு - distant, lofty 
சேய்‌ விசும்பு இவர்ந்த செழுங்‌ 
கதிர்‌ மண்டிலம்‌ (5.67: 1) 

விரிவு - expanse, spreading 
“அகல்‌ இரு விசும்பின்‌ அரவுக்‌ 
குரைபடுத்த' (60.377: 6) 

பேரளவு -huge 

மழை தொழில்‌ அஆலந்து, மா 
விசும்பு, உகந்தென” (நற்‌.333: 1) 
அளவின்மை - unmeasurable 

நீர்‌” நிலம்‌, த்‌, வளி, 
விசும்போடு, ஐந்தும்‌ அளந்து 
கடை அறியினும்‌, அளப்பு அருங்‌ 
குரையை' (பதி .24: 15-16) 

புகழ்‌ -fame 
மாயாப்‌ பல்‌ புகழ்‌ வியல்‌ விசும்பு 
ஊர்தர' (பதி.90: 10) 


(F) விண்‌ Vin 

உயர்வு -lofty 

விண்‌ உயர்‌ பிறங்கல்‌ விலங்கு 
மலை நாட்டே” (குறு,144: 7) 

புகழ்‌ - fame 

வீயா விழுப்‌ புகழ்‌, விண்‌ தோய்‌ 
வியன்‌ Gent’ (அகம்‌.135: 11) 


(௨) ஆகாயம்‌ Akayam 


(12) ஒளி - light, shine 


வான்‌ 





நின்‌ உருவமும்‌ ஒளியும்‌ 
ஆகாயதது உள' (பரி.4: 31) 
விரிவு - expanse 
க்கும்‌ ஆகாயம்‌ எல்லாப்‌ 
பொருட்கும்‌ பூக்குமிடம்‌ 
கொடுக்கும்‌ புரிவிற்றாகும்‌' 
(மணி .27: 193-194) 

(ஊ) காயம்‌ Kayam 

அளவின்மை - unmeasurable 

'வறிது நிலைஇய காயமும்‌, 

என்றாங்கு அவை அளந்து 

அறியினும்‌, அளத்தற்கு அரியை” 


(புறம்‌,20: 4-5) 


(எ) செவ்வான்‌ Cevvan (colourful 
sky) 
(13) அழகு - beautiful 
'செவ்வான்‌ செவ்வி கொண்டன்று' 
(குறு.108: 4) 
(ஏ) விடியல்‌ வானம்‌ Vitiyal vanam 
(dawn sky) 
(14) பொலிவு - bright 
விடியல்‌ வியல்‌ வானம்‌ போலப்‌ 
பொலியும்‌' (பரி,19: 83) 
(ஐ) வானை _வீழ்த்துதகல்‌ Vanai 
vilttutal (pull down the sky) 


(15) ஆற்றல்‌ -power 
வான்‌ வீழ்க்குவனே:; 
(பட்‌.272) 


(ஒ) செக்கர்‌ வான்‌ Cekkar van 


அழகு - beauty 
'நக்கவான்‌ இளம்பிறை வளர்ந்த 
நாட்கதிர்ச்‌ செக்கர்வான்‌ 


அனையதோர்‌ திருவும்‌ எய்தினாய்‌' 
(சூளா .418: 3-4) 


Sky எல்லையற்ற நிலை, 
கடந்த நிலை, . தூய்மை, 
புனிதத்தன்மை, 

- வாழ்க்கை, 


(ஒப்பு) 
இறைமை, 

நிலைபேறு, 
முழுமை, வலிமை, 


விழிப்புணர்வு நிலை. 


267 


வான்‌ மதி இழந்த மீனினம்‌ 


வான்‌ இடு வில்‌ Van itu vil (Rainbow) 


(1) எதிர்பாராமை, திடீர்‌ நிகழ்வு - 

sudden, unexpected 

'வானஇடு வில்லின்‌ வரவறியா 
வாய்மையால்‌ கால்நிலம்‌ தோயாக்‌ 
கடவுளை யாம்நிலம்‌ சென்னி 
யுறவணங்கிச்‌ சேர்தும்‌எம்‌ 
உள்ளத்து முன்னியவை முடிக 
-என்று' (நாலடி.கட.வா.]1) 


(ஆ) வில்‌ Vil 
(2) வளைவு -curve 
கொன்றைக்‌ குழலூதிக்‌ கோவலர்‌ 


பின்னிரைத்துக்‌ கன்றமர்‌ ஆயம்‌ 
புகுதர - வின்று வழங்கிய 
வந்தன்று மாலையாங்‌ காண 


முழங்கி விற்‌ கோலிற்று வான்‌' 
(ஐந்‌.எழு,22) 


(இ) இந்திர திருவில்‌ Intira tiruvil 
(3) எழில்‌ / அழகு -beauty 
'இந்திர  திருவிலின்‌ 
தொருபால்‌' (ச£வக.121: 4) 


எழிலின 


(ஈ) -இரவு வில்‌ Iravu vil 

(4) தீ நிமித்தம்‌ - bad omen 
'இடுங்கொடி வில்விர வெம்பகல்‌ 
வீழும்‌' (சிலப்‌.20 5) 
“இரவு வில்விடும்‌ பகன்மீன்விழும்‌' 
(சிலப்‌.20: 12) 


(௨) திருவில்‌ Tiruvil 


(4) ஒளி -glow 
திருவில்‌ இட்டுத்‌ திகழ்தரு 
மேனியன்‌' (சிலப்‌,15: 156) 
(gar ) வான்‌ இடு வில்லின்‌ 
தோற்றம்‌ Van itu villin torram (origin 
of rainbow) 


(6) அறியப்படாமை - unknown 
வான்‌ இடு வில்லின்‌ வரவு 


அறியாத வகையன்‌ என்பாய்‌' 
(நீலகேசி .684: 1) 
வான்‌ ws இழந்த மீனினம்‌ Van mati ilanta 


mininam (starring sky without moon) 


(1) பொலிவின்மை - devoid of radiance 


வான எர்தி ஏறல்‌ 


வான ஊர்தி ஏறல்‌ Vana ürti éral (ride the 
flying vehicle) 
(1) மேன்மை - eminence 
பீடுகெழு நங்கை பெரும்பெயர்‌ 
ஏத்தி வாடா மாமலர்‌ மாரி 
பெய்தாங்கு அமரர்க்கு அரசன்‌ 
தமா வந்தேத்தக்‌ கோநகர்‌ 


(2) 


வான்மதி இழந்த மீனினம்‌ 
போலப்‌ பொலிவின்று ஆகிப்‌ 
புல்லென்‌ கோலமொடு' 


(பெருங்‌,உஞ்‌.47: 260-261) 


பிழைத்த கோவலன்‌ தன்னொடு 
வான ஊர்தி ஏறினண்‌ மாதோ 


கானமர்‌ புரிகுழற் கண்ணகி 
தானென்‌' (சிலப்‌.23: 195-200) 
இறப்பு - death 

புலவர்‌ பாடும்‌ புகழுடையோர்‌ 


விசும்பின்‌ வலவன்‌ ஏவா வான 
ஊர்தி எய்துப என்ப, தம்‌ செய்‌ 
வினை முடித்து” (புறம்‌,27: 7-9) 


வானம்பாடி Vanampati (skylark) 


(1) 


(2) 


(3) 


செழிப்பு - luxuriant 
வானம்பாடி வறம்‌ களைந்து, 
ஆனாது அழி துளி தலைஇய 
புறவில்‌' (ஜங்‌. 418:1-2) 

எதிர்பார்ப்பு / மகிழ்ச்சி - 

expectation / happiness 
துளி நசை வேட்கையான்‌ மிசை 
பாடும்‌ புள்ளின்‌' (கலி. 46:20) 
asceticism 

பறவைபோல்‌ 


நோன்மை - 
“'துளியுண 
செவ்வன்நோற்‌ பாரும்‌ 


(பழமொழி. 248: 3) 


வானில்‌ உள்ள ட்சத்திரங்கள்‌ 

உதிர்ந்து வீழ்தல்‌ Vanil ulla 

natcattirankal utirntu viltal (falling stars) 

(1) தீமை, அழிவு, இறப்பு - evil 
omen, destruction, death 

முகிற்‌ குலம்‌ இன்றித்‌ தா இல்‌ 


வான்‌ வெடிபட அதிருமல்‌ உதிரும்‌ 
மீன்‌ எலாம்‌' (கம்ப.சுந்‌,371: 3-4) 


(ஆ) விண்மீன்‌ உதிர்தல்‌ Vinmin 


utirtal 


(2) தீமை, தோல்வி, கேடு 


268 


விடவர்‌ இயல்பு திரிதல்‌ 


'வானமீன்‌ உச்சியுள்‌ நின்ற 
மாற்றலர்‌ தானையுள்‌ நடுவு 
வீழ்ந்து அதிரத்‌ தங்களுக்கு 


ஊனமுண்டு என்பதை உணர்ந்து” 


(சூளா .1224: 1-3) 


விச்சாதரர்‌ Viccatarar (divine beings) 


(1) 


முயற்சி, வேகம்‌, வலிமை - 
perseverance, speed, strength 
அசையா ஊக்கத்து அடிகளென்‌ 
உள்ளம்‌ விசைகொள்‌ நோந்தாள்‌ 
விச்சாதரர்‌ போல்‌ மிசையே 
சென்றுற மேன்மேல்‌ நெருங்கும்‌ 
(பெருங்‌,நர 1: 230-232) 


விசும்பு வீழ்‌ கொள்ளி Vicumpu vil 
kolli (meteor) 


(1) 


(2 


weal” 


(3) 


அழிவு - destruction 
விசும்புவீழ்‌ கொள்ளியின்‌ 
பைம்பயிர்‌ துமிப்ப' (குறு. 189:4) 


(ஆ) உற்கம்‌ Urkam 

தீமை, இறப்பு - evil, death 
காலனும்‌ காலம்‌ பார்க்கும்‌; 
பாராது, வேல்‌ ஈண்டு தானை 
விழுமியோர்‌ தொலைய, வேண்டு 
இடத்து அடுஉம்‌ வெல்‌ போர்‌ 
வேந்தே! திசை இரு - நான்கும்‌ 
உற்கம்‌ உற்கவும்‌ (புறம்‌. 41: 1-4) 


(இ) எரி En 
அழிவு - destruction 
மிகவானுள்‌ எரிதோன்றினும்‌' 


(புறம்‌, 395:34) 


விட்டில்‌ Viftil (grasshopper / muth) 


(1) 


வீழ்ச்சி, அழிவு - fall, destruction 
‘an flair விளக்கம்‌ கண்ட 
விட்டில்‌ போல்‌ வீழ்வ காணாய்‌” 
(கம்ப,ஆரண்‌ .779: 4) 


விடவர்‌ இயல்பு திரிதல்‌ Vitavar iyalpu tirital 


(warrior’s nature deviates) 


(1) 


தீமை, தோல்வி - evil omen, defeat 
'விடவரும்‌ இயல்புகள்‌ திரிந்து 
மெல்லியன்‌ மடவரல்‌ அவரொடு 
மாறுபட்டனர்‌' (சூளா 1221: 1-2) 


விடுகதிர்‌.. 


விடுகதுர்‌ ப 
Vitukatir 


ன்னர்‌ மின்மினி 


விளக்கம்‌ paruti 


munnar 
minminl vilakkam (fire fly before sun) 

(1) தகுதியின்மை, 
mean 
'வடதிசைக்‌ குன்ற மன்ன வான்குல 
மாசு செய்தீர்‌ விடுகதிர்ப்‌ பருதி 
முன்னர்‌ மின்மினி விளக்கம்‌ 
PSP (சீவக,742; 1-2) 


சிறுமை 


விண்‌ தொடர்‌ மதியினைப்‌ பிளந்து 
மீன்‌ எழுதல்‌ Vin totar matiyinaip 


pilantu min elutal (star piercing the 


— unworthy, 


moon) 
(1) தீமை, அழிவு, இறப்பு - evil, death, 
destruction 
விண தொடர்‌ மதியினைப்‌ 
பிளந்து மீன்‌ எழும்‌' 
(கம்ப.சுந.375: 1) 
விண்ணும்‌ மண்ணும்‌ அதிர்தல்‌ Vinnum 


mannum atirtal (sky and earth tremble) 
(1) தீமை, அழிவு, இறப்பு 
மண்ணும்‌ விண்ணும்‌ அதிர்ந்தவே' 
(ச£வக.2173: 8) 


விண்ணுலகம்‌ Vinnulakam (heaven) 

(1) இன்பம்‌ - happiness, pleasure 
'நுண்ணுணர்வி ஸனாரொடு கூடி 
நுகர்வுடைமை விண்ணுலகே 
ஒக்கும்‌ விழைவிற்றால்‌- நுண்ணூல 
உணர்விலர்‌ ஆகிய ஊதியம்‌ 
இல்லார்ப்‌ புணர்தல்‌ நிரயத்துள்‌ 
ஒன்று' (நாலடி. 233) 


விரிச்சி Viricci (oracle) 


(1) முன்னுணர்தல்‌ 
premonitiar 
கிருந்து இழை மகளிர்‌ விரிச்சி 
நிற்ப (நற்‌, 40: 4) 
நற்சொல்‌ —promphetic words 
நெல்‌ நீர்‌ எறிந்து விரிச்சி ஒர்க்கும்‌ 
செம்‌ முது பெண்டின்‌ சொல்லும்‌ 
நிரம்பா' (புறம்‌. 280: 6-7) 


predict, 


(2) 


269 


வில்‌ 


விரும்பிப்‌ பிடித்த வெண்மலர்‌ வீழ்ச்சி 

Virumpi pititta venmalar vilcci (held while 

flower falling hand) 

(1) இடையூறு - obstacle 

விரும்பி நீ பிடித்த வெண்மலர்‌ 
வீழ்ச்சி பொருந்தி நீ அளக்கும்‌ 
பொருவில்‌ போகத்து இடையூறு 
உணமை முடியத்‌ தோன்றும்‌ 
(பெருங்‌.இலா . 13: 54-56) 


வில்‌ Vil (bow) 


(1) வலிமை - strength 
‘cue வில்‌ ஓரி கானம்‌ நாறி' 
(நற்‌,6: 9) 

(2) கொடுமை -cruel 


'கொடு விற்‌ கானவன்‌ கோட்டுமா 
தொலைச்சி” (50.75: 6) 

வீரம்‌, கொலை - valour, killing 
'விழுத்‌ தொடை மறவர்‌ வில்‌ இடத்‌ 
தொலைந்தோர்‌' (ஐங்‌.352; 1) 
வளைவு / வருத்துதல்‌ - crooked 
/ afflict 

நெறி செறி வெறி உறு முரல்‌ 
விறல்‌ வணங்கு அணங்கு வில்‌ 
(பரி.1: 18) 

சொல்‌, விரைவு - word, quickness 
வல்லவன்‌ தைஇய வாக்கு அமை 
கடு விசை வில்லினான்‌ எய்தலோ 
இலர்மன்‌: ஆயிழை! வில்லினும்‌ 
கடிது, அவர்‌ சொல்லினுள்‌ பிறந்த 
நோய்‌” (கலி.137: 9-11) 

சேரன்‌ - cera king 


(3) 


(4) 


(5) 


(6) 


புலியொடு வில்‌ நீக்கி, புகழ 
பொறித்த கிளர்‌ கெண்டை 
(கலி,104: 3) 
(7) வெற்றி - victory 
கலி கொள்‌ மள்ளர்‌ வில்‌ 
விசையின்‌ உடைய' (அகம்‌,185: 7) 
(8) புகழ்‌ - fame 


செல்லா நல்‌ இசை நிறுத்த வல்‌ 
வில்‌' (அகம்‌,209: 13) 

வேட்டை -hunt 

கற்று உரிக்‌ குடம்பைக்‌ கத நாய்‌ 
வடுகர்‌ வில்‌ சினம்‌ தணிந்த வெரு 
வரு கவலை' (அகம்‌.381: 7-8) 


(9) 


(ஆ) சிலை Cilai 


வளைவு - curved 


விலங்கு 


வாங்கு சிலை மறவர்‌ வீங்கு நிலை 
அஞ்சாது” (50.148: 6) 

கொடுமை - cruel 

அவ்‌ விளிம்பு உரீஇய கொடுஞ்‌ 
சிலை மறவர்‌ (குறு.297: 1) 

(10) அழகு / ஒலி - beauty / sound 
அரி மான்‌ இடித்தன்ன, அம்‌ சிலை 
வல்‌ வில்‌' (கலி].15; 1) 
வலிமை - strong 
வரி மாண்‌ நோன்‌ ஞாண்‌ வன்‌ 
சிலைக்‌ கொளீஇ (அகம்‌.61: 7) 

(11) ஆற்றல்‌ - power 
'அரவு உறழ்‌ அம்‌ சிலைக்‌ கொளீஇ 
(குறி.158) 


(இ) சாபம்‌ Capam 

(12) மாண்பு / மாட்சி -noble/ honour 
மாண்‌ வினைச்‌ சாபம்‌ மார்புற 
வாங்கி' (யதி.90: 32) 
அழகு - beauty 
கண்‌ ஒளிர்வரூ௨ம்‌ கவின்‌ சாபத்து' 
(புறம்‌,7: 4) 


(ஈ) வில்‌ வணக்கம்‌ Vil vanakkam 


(bow bent) 
(13) தீமை -evil 
சொல்‌ வணக்கம்‌ ஒன்னார்கண்‌ 


கொள்ளற்க வில்‌ வணக்கம்‌ தீங்கு 
குறித்தமையான்‌' (குறள்‌.827) 


(௨) வில்‌ ஈண்‌ பட்‌ 
இற்றுப்போதல்‌ Vil nan arupattu 
irruppotal (torn bow string) 
(14) தீமை, இறப்பு, அழிவு - evil 
omen 


'ஏவும்‌ வெஞ்சிலை நாண்‌ இடை 
இற்றன' (கம்ப.யுத்‌.3663: 2) 


(ஒப்பு) Bow அறிவாற்றல்‌, ஆற்றல்‌, 


உயிர்ப்பாற்றல்‌, நா, நெருப்பு, 
மின்னல்‌, வலிமை, வளமை, விதி, 
வேட்டையாடுதல்‌; இறப்பு, போர்‌. 


விலங்கு Vilanku (animal) 


(1) கல்லாமை — illiterate / uneducated / 


unrefined 
'விலங்கொடு மக்கள்‌ அனையர்‌ - - 
இலங்கு நூல்‌ கற்றாரொடு 


ஏனையவர்‌' (குறள்‌ .410) 


270 


விழவு 


விழவு 


(2) சினம்‌ / சீற்றம்‌ —anger/ wrath 
'வென்றிப்‌ பொருட்டால்‌ 
விலங்கொத்து மெய்கொள்ளார்‌ 
கன்றிக்‌ கறுத்தெழுந்து காய்வரோடு 
ஒன்றி உரைவித்து அகமெழுவார்‌ 
காண்பவே, கையுள்‌ சுரைவித்துப்‌ 
போலுந்தம்‌ பல்‌' (நாலடி. 315) 

(3) அறியாமை / பகுத்தறிவின்மை - 

ignorance / irrational 
பாம்பிற்கு ஒருதலை காட்டி 
ஒருதலை தேம்படு தெண்கயத்து 
மீன்காட்டும்‌ ஆங்கு மலங்கன்ன 


செய்கை மகளிர்தோள்‌ சேர்வார்‌ 
விலங்கன்ன வெள்ளறிவினார்‌' 
(நாலடி. 375) 
Vilavu (festival) 

(1) மேன்மை - glory 


'விழவுமேம்‌ பட்டவென்‌ நலனே 
(குறு.125: 4) 
(2) மகிழ்ச்சி -glad / happy 
'பெருநிலக்‌ குறுமகள்‌ வந்தென ௭ 
இனிவிழ வாயிற்று என்னும்‌ இவ்‌ 
ஊரே (குறு.295: 5-6) 
(3) பாதுகாப்பு - security 
ஏமம்‌ ஆகிய, சீர்‌ கெழு விழவின்‌' 
(பதி.15: 38) 
(4) அழகு - beauty 
'கல்லெனக்‌ கவின்‌ பெற்ற விழவு 
ஆற்றுப்படுத்த esr’ (கலி,5: 10) 
(5) மாட்சி - honourable 
நல்‌ மாண்‌ விழவில்‌ 
மண்ணி (அகம்‌.385: 6) 
(6) வெளிப்படை - open, reveal 
உள்ளி விழவின்‌ அன்ன, அலர்‌ 


தகரம்‌ 


ஆகின்று, அது பலர்‌ வாய்ப்‌ 
பட்டே? (அகம்‌,368: 18-19) 

(7) மங்கலம்‌, களிப்பு - anspicious, 
happy 
மங்கல விழவு கொண்டு வருநதித்‌ 
துறை நீராடி பொங்கிய 


களிப்பினோடும்‌' (பெரிய .562: 1-3) 


(ஆ) திருவிழா Tiruvila 


(8) சிறப்பு - eminent 
மிக்க சீர்வளர்‌ திருவிழா 
விருப்புடன்‌ வணங்கி' 
(பெரிய 7,4) 


விழுப்புண்‌ 


விழுப்புண்‌ Viluppun (wound) 
(1) வீரம்‌ -valour 
அழுந்து படு விழுப்‌ புண்‌ வழும்பு 
வாய்‌ புலரா எவ்வ நெஞ்சத்து 
௭௦௦௧௫ எறிந்தாங்கு' (6.97: 1-2) 


(ஆ) புகழ்குறி Pukalkuri 

(2) பெருமை, புகழ்ச்சி - pride, fame 
'புகழ்குறி கொண்ட பொலந்தார்‌ 
அகலத்து' (அகம்‌.354: 9) 


விழிக்கும்‌ அளவு Vilikkum alavu 
(wink) 
(1) காலச்‌ சிறுமை - momentary 
விழிக்கும்‌ அளவிலே வேர்‌ 
'அறுத்தானை (நாலா 167: 3) 


விளக்கு Vilakku (lamp) 

(1) அறம்‌ - virtue 
வேலின்‌ நோக்கிய விளக்கு 
நிலையும்‌ (தொல்‌.1036) 

(2) பெண்‌ - woman 
மனைக்கு விளக்கு ஆயினள்மன்ற' 
(ஐங்‌.405: 2) 

(3) ஒளி - glow, light 
'கைவிளக்காகக்‌ கதிர்‌ சில தாராய்‌ 


(கலி, 142: 43) 
(4) புகழ்‌, சிறப்பு, கற்பு, 
கடவுட்டன்மை - fame, eminence, 


chastity, divine 
கடவுட்‌ கற்பொடு குடிக்கு விளக்கு 
ஆகிய புதல்வற்‌ பயந்த புகழ்‌ மிகு 
சிறப்பின்‌' (அகம்‌, 184: 1-2) 
(5) வழிபாடு - worship 
'இரும்செய்‌ விளக்கின்‌ ஈர்ந்திரிக்‌ 
கொளீஇ நெல்லும்‌ மலரும்‌ தூஉயக்‌ 
கைதொழுது” (நெடுநல்‌,42-43) 
(6) பொய்யாமை -truth 
எல்லா விளக்கும்‌ விளக்கல்ல 
சான்றோர்க்குப்‌ பொய்யா 
விளக்கே விளக்கு' (குறள்‌ .299) 
(7) கல்வி ஞானம்‌, அறிவு - 
knowledge, wisdom 
விளக்கு விலைகொடுத்துக்‌ கோடல்‌ 
விளக்குத்‌ துளக்கம்‌ இன்‌ (று) 
என்றனைத்தும்‌ தூக்கி விளக்கு 
மருள்படுவ தாயின்‌ மலைநாட 
என்னை பொருள்கொடுத்துக்‌ 
கொள்ளார்‌ இருள்‌' (பழமொழி. 3) 


விளக்கு 


(8) ஒளி, நன்மை, நல்வினை - light, 
goodness, good deed 
'விளக்குப்‌ ys இருள்‌ மாய்ந்தாங்‌ 
கொருவன்‌ தவத்தின்முன்‌ 
நில்லாதாம்‌ பாவம்‌- விளக்குநெய்‌ 
தேய்விடத்துச்‌ சென்றிருள்‌ 
பாய்ந்தாங்கு நல்வினை தீர்விடத்து 
நிற்குமாம்‌ த”து' (நாலடி.51) 

(9) தூய்மை - purity 
தூய திரு விளக்கெரித்தார்‌ 
துளக்கறு மெய்த்தொண்டனார்‌' 
(பெரிய.4064: 7-8) 


(ஆ) விளக்கு அணைதல்‌ Vijakku 
anaital (light put off) 

(10) தீமை, இறப்பு - evil, death 
நெடுநகர்‌ வரைப்பின்‌ விளக்கும்‌ 
நில்லா” (புறம்‌,280: 3) 


(இ) விளக்கம்‌ Vilakkam — 

ஒளி -light 

புல்‌ மர உயர்சினை மின்மினி 
விளக்கத்து” (50.44: 10) 

புகழ்‌ - fame 

புகழ்செய்யும்‌ பொய்யா விளக்கம்‌ 
(நான்‌.24: 1) 


(ஈ) விளக்கொளி Vilakkoli (lamp 
light) 

(11) நிலையற்ற அன்பு - transient love 
/ false love 
'விளக்கொளியும்‌ வேசையர்‌ நட்பும்‌ 
இரண்டும்‌ துளக்கற நாடின்‌ 
வேறல்ல விளக்கொளியும்‌ 
நெய்யற்ற கண்ணே அறுமே, 
அவரன்பும்‌ கையற்ற கண்ணே 
அறும்‌' (நாலடி, 371) 


(௨) கைவிளக்கு Kaivilakku (small 
lamp) 
(12) தெளிவு - clarity 
மாட்சி ஒன்றானும்‌ இன்றி 
மயங்கினேற்‌ கிருளை நீங்கக்‌ 
காட்டினார்‌ தேவர்‌ ஆவர்‌ 
கைவிளக்கதனை என்று 
(சீ வக,2729: 2-3) 


(ஊ) தீபம்‌ Tipam 


விளக்கிருக்க மின்மினி.. 


(13) பெண்மை, அழகு - feminity, 
beauty 
பெண்‌ இயல்‌ தீபம்‌ அன்ன பேர்‌ 
எழிலாட்டி மாட்டு 


(கம்ப.ஆரண .1029: 1) 
ஞானம்‌ / அறிவு - wisdom, 


knowledge 
S பமே அனைய ஞானத்‌ 
திருமறை முனிவர்‌ செப்பும்‌ 


(கம்ப.யுத்‌.610: 3) 


(எ) வேத நல்‌ விளக்கு Veta nal 
vilakku (vedic lamp) 


(14) மகிமை, இறைமை — glory, 
godhood 
'மின்திகழ்‌ குடுமி வேங்கட 


மலைமேல்‌ மேவிய வேத நல 
விளக்கை தென்திசைத்‌ திலதம்‌ 
அனையவர்‌ நாங்கைச 
செம்பொன்செய்‌ கோயிலினுள்ளே 
மன்று அது பொலிய மகிழ்ந்து 


நின்றானை வணங்கி நான்‌ 
வாழ்ந்தொழிந்தேனே 

(நாலா 1275: 3-8) 

(ஒப்பு) Lamp அருள்‌, அழகு, 
அறிவுத்திறம்‌, அன்பு, இரக்கம்‌, 
ஒளி, கன்னிமை, சிந்தனை 
வாழ்க்கை, செழிப்பு, சுய தியாகம்‌, 
தனிமை, தூய்மை, நிலைபேறு, 
நெருப்பு, நற்பேறு, பார்வை, புனித 
ஆன்மா, மெய்ப்பொருள்‌, வளமை, 
வழிகாட்டி, விழிப்புணர்வு; இருள்‌ 


மற்றும்‌ அறியாமையை அகற்றுதல்‌. 


விளக்கிருக்க மின்மினித்‌ 
Vilakkirukka minminit tikkaytal (warming 
with fire fly, while there is lamp) 


க்காய்கல்‌ 


(1) அறியாமை - ignorance 
விதியின்றி மதியிலியோன்‌ 
விளக்கிருக்க மின்மினித்‌ தீக்‌ 
காய்ந்தவாறே' (திருநா தேவா 1224: 
7-8) 

விளங்காய்‌ Vilankay (a hard fruit) 
(1) பயனின்மை, வீண்‌, புளிப்புச்‌ 


சுவை - waste, futile, sour taste 
சிறுகாலையே தமக்குச்‌ செல்வுழி 
வல்சி இறுகிறுகத்‌ தோட்கோப்புக்‌ 


212 


வீரர்களின்‌ வில்‌.. 


கொள்ளார்‌- இறுகிறுகிப்‌ 
பின்னறிவாம்‌ என்றிருக்கும்‌ 
பேதையார்‌ கைகாட்டும்‌ பொன்னும்‌ 
புளிவிளங்கா யாம்‌' (நாலடி, 328) 


விறகில்‌ தீ Virakul ti(fire in wood) 
(1) மறைவு - hidden 
விறகில்‌ தயினன்‌ பாலில்‌ படு 
நெய்‌ போல்‌ மறைய நின்றுளன்‌ 
மாமணிச்‌ சோதியான்‌”: 
(திருநா.தேவா,30: 1-2) 


(ஆ) விறகிடைத்‌ தீ Virakitait ti 


புலப்பாடின்மை - not onservable 


(2) 


விறகிடைத்‌ தீயர்‌ வீழி 
மிழலையுள்‌ விகிர்தனாரே 
(திருநா தேவா 1579: 4) 
விறகு Viraku (fire wood) 
(1) வெப்பம்‌ - heat, warmth 
வஞ்சி விறகின்‌ சுட்டு, வாய்‌ 
உறுக்கும்‌' (அகம்‌.216: 4) 
(2) இறப்பு - death 
கரி புற விறகின்‌ ஈம ஒள்‌ அழல்‌ 
(புறம்‌.231: 2) 
வீமன்‌ Viman (Bhima) 
(1) வலிமை - strength 
'வீமனென வலிமிகுந்த 
திருமலைராயன்‌ கீர்த்தி 
(தனிப்‌,394: 1) 
வீரர்கள்‌ ணிர்‌ ந்த கற்பக மாலை 


புலால்‌ நாற்றம்‌ வீசுதல்‌  Virarkal 
anintirunta karpaka malai pulal narram 


vicutal (flower garlands worn by 


warriors emitting bad smell} 


(1) தீமை, அழிவு - evil omen 
மல்‌ பக மலர்ந்த தோள்‌ மைந்தர்‌ 
குடிய கற்பக மாலையும்‌ புலவு 
காலுமால' (கம்ப.சுந,372: 3-4) 


வீரர்களின்‌ வில்‌ இற்று வீழ்தல்‌ 
Virarkalin vil irru viltal (bows of warriors 


fall torn) 
(1) தீமை, தோல்வி -evil omen, defeat 


வீழ்‌ 

டட வ போர்செய்‌ 
ஏவிளை கொடுஞ்சிலை 
வீழ்ந்தவே' (சூளா 1222: 3-4) 


ஆடவர்‌ 
இற்று 


வீழ்‌ (விழுது) Vil (aerial roots) 

(1) மகன்‌, ஆதாரம்‌, தாங்குதல்‌ - 
son, support, basic 
சிதலை தினப்பட்ட ஆல மரத்தை 
மதலையாய்‌ மற்றதன்‌ வ£மூன்றி 
யாங்குக்‌ குதலைமை தந்தைகட்‌ 
டோன்றிற்றான்‌ பெற்ற புதல்வன்‌ 
மறைப்பக்‌ கெடும்‌. (நாலடி 197) 


வீழ்ந்த வெண்மலர்‌ வெறுநிலத்தில்‌ 
வீழாது காலில்‌ விழுதல்‌ Vilnta 
venmalar verunilattil vilatu kalil vilutal 
(white flower falling at foot and not on 
floor) 

(1) இழந்ததைப்‌ பெறல்‌ - regain 
வீழ்ந்த வெண்மலர்‌ வெறுநிலம்‌ 
படாது தாழ்ந்த கச்சைநின்‌ 
தாள்முதல்‌ தங்கலில்‌ பிரிந்த 
போகம்‌ பெயர்த்தும்‌ பெறுகுவை' 
(பெருங்‌ இலா 13: 57-59) 


வீழிக்கனி Vilkkani (a fruit) 
(1) சிவப்பு நிறம்‌ -red 
பாழிப்‌ புயம்‌ அம்பு உருவப்‌ 
படலும்‌ வீழிக்‌ கனி போல புனல்‌ 
வீச வெகுண்டு (கம்ப யுத்‌.2313: 1- 
2) 


வெட்சி Vetci (a flower) 


(1) குறிஞ்சித்திணை / போர்‌ - 
mountain tract / war 
வெட்சி தானே குறிஞ்சியது 
புறனே உட்கு வரத்தோன்றும்‌ 
ஈர்‌ஏழ்‌ துறைத்தே வேந்து 
விடுமுனைஞர்‌ வேற்றுப்புலக்‌ 
களவின்‌ ஆ தந்து ஓம்பல்‌ 
மேவற்றாகும்‌' 
(தொல்‌.1002, 1003) 

(2) போர்‌ - war 
வெட்சி மா மலர்‌, வேங்கையொடு 
விரைஇ, சுரி இரும்‌ பித்தை 
பொலியச்‌ சூடி' (புறம்‌,100: 5-6) 

(3) நிரை கொள்ளல்‌ - capture of 
herds 


273 


வெண்ணெய்‌ 


வெட்சி மலா்‌ 


வெள்வாளுழத்தியும்‌ 
போலும்‌ (சிலப்‌, 12: 13) 


புனைய 
வேண்டும்‌ 


வெண்குடை கால்‌ பரிந்து உலறல்‌ 
Venkutai kal parintu ularal (parasol 
falling, rod breaking) 

(1) தீமை, இறப்பு - evil omen, death 
காவல்‌ வெண்குடை கால்‌ பரிந்து 
உலறவும்‌' (புறம்‌,229: 20) 

வெண்‌ சாந்து அணிதல்‌ Ven cantu 
anital (smear white paste) 

(1) மங்கலச்‌ செய்தி அறிவிப்பு - 
announce festivity 


'செல்வச்‌ சேனை வள்ளுவ 
முதுமகன்‌ நறுவெண்‌ சாந்தொடு 
மாலை அணிந்து மறுவில்‌ 


வெணதுகில்‌ மருங்கணி பெறீஇ' 
(பெருங்‌ .இலா .2: 34-36) 


வெண்ணெய்‌ Vennei(butter) 
(1) உருகும்‌ தன்மை, 
melting, transient 
சுடுமண்‌ தசும்பின்‌ மத்தம்‌ தின்ற 
பிறவா வெண்ணெய்‌ உருப்பு 
இடந்தன்ன உவர்‌ எழு களரி ஓமை 

அம்‌ காட்டு' (நற்‌,84: 6-8) 

(2) மென்மை - soft / smooth 
(வெண்ணெய்‌ போன்று ஊறு 
இனியள்‌' (ச வக,480: 1) 
அழிவு - destroy 
பின்னை வெண்ணெயிற்்‌ 
நிரண்டபின்‌ பிழைக்கவும்‌ 
பெறுமே (ச வக.2754: 4) 


நிலையாமை - 


(3) 


(ஆ) அழலுறு வெண்ணெய்‌ 
Alaliru venney (butter in fire) 
(4) துன்பம்‌, தவிப்பு = 
suffering 
'அழலுறு வெண்ணெய்‌ போல 
அகம்‌ குழைந்து உருகி ஆற்றாள்‌ 
(ச வக,1: 408.1) 


sorrow, 


(இ) வெண்ணெய்‌ தீயுறல்‌ Venney 
fiyural 

(5) மெலிவு, துன்பம்‌ - leanness, 
sorrow 


வெண்மதி இழந்த மீன்‌ 


(6) 


(7) 


(8) 


வெண்ணெய்‌ தீயுற்ற வண்ணம்‌ 
ஆடவர்‌ மெலிகின்றாரே (சிவக. 5: 
1255.4) 


(F) இழுது [பரம 
மென்மை - smooth 
'இன்புகை ஆர்ந்த இழுதார்‌ 


மென்பள்ளி மேல்‌ (சீ வக.1576: 1) 


(௨) தீயுறு வெண்ணெய்‌ Tiyuru 
venney 
உருகுதல்‌, நிலையழிதல்‌ - melt, 
change 
‘Sup வெண்ணெயின்‌ உருகு 


நெஞ்சமொடு' (பெருங்‌.உஞ்‌.33: 153) 


(ஊ) நெருப்புறு. வெண்ணெய்‌ 
Neruppuru venney 
நிலையாமை, அழிவு, உருக்கம்‌ - 


transient, destruction, melting 
'நெருப்புறு வெண்ணெயும்‌ நீருறும்‌ 
உப்பும்‌ எனவிங்ஙனே யொருப்புறு 
தோகை புலம்புறல்‌ பொய்யன்பர்‌ 
போக்குமிக்க' (திருக்கோ .22: 315. 1- 
2) 


(எ) வெண்ணெய்‌ உருகாதிருத்தல்‌ 
Venney urukatiruttal (butter not 
melting) 

தீமை — evil omen 

'உறிநறு வெண்ணெய்‌ உருகா 
உருகும்‌' (சிலப்‌.17: 3.1) 

(ஏ) வெண்ணெய்க்‌' குன்று 


எரியுறல்‌ Venneyk kunru eriyural 
(butter mount on fire) 

உருகுதல்‌, மெலிதல்‌ - melt, 
leanness 


'வெண்ணெய்க்‌ குன்று எரியுற்றாற்‌ 
போல்‌ மெலிந்துபின்‌ நிற்குமன்றே'்‌ 
(சீ வக,1597: 4) 


வெண்மதி இழந்த மீன்‌ Venmati ilanta 


min (star, without moon) 


(1) 


மயக்கம்‌ (அறிவு மயக்கம்‌) - 
confusion / bewilderment 


274 


வெண்மை: 


வெண்மதி இழந்த: மீன்போல்‌ 
விடலைக்குத்‌ தம்பி மாழாந்து' 
(சீ வக,1695: 1) 


வெண்மை Venmai (white) 


(1) 


(2) 


(3) 


(4 


oe” 


(5 


(6) 


(7) 


(8) 


(9) 


பொய்ம்மை. - false / untruth 
வொய்‌ அல்லா வெண்மை 
உரையாது' (கலி.88: 6) 

புல்லறிவு / அறிவு முதிராமை - 
ignorance / immetured 

(வெண்மை எனப்படுவது யாது 
எனின்‌ ஒண்மை உடையம்‌ யாம்‌! 
என்னும்‌ செருக்கு' (குறள்‌ 844) 
தூய்மை - pure 

(வெண்‌ குணங்கொள்‌ கோவணம்‌ 
தண்டினில்‌ அவிழ்த்தது 
கொடுப்பார்‌' (பெரிய.514: 6-8)) 
அந்தணர்‌ - Brahmin 

வெண்‌ துகில்‌ உடுத்து வெண்‌ 
சாந்து மெய்‌ வழித்து ஒண்‌ திரள்‌ 
மல்லிகை ஒவியல்‌ சூடினார்‌ 
வண்திரள்‌ மணிமுத்தும்‌ வயிரச்‌ 
சாதியும்‌ கொண்டியல்‌ அணியொடு 
கோலம்‌ தாங்கினார்‌' (சூளா. 1874) 


(ஆ) வெள்ளை Vellai 

பழியின்மை - blemishless 

'பால்நிற வண்ணன்‌ போல்பழி 
தீர்ந்த வெள்ளையும்‌' (கலி 104: 8) 
பேதைமை - innocence 

கள்ளம்‌ இன்றிக்‌ கட்டாள்‌ of pss 
வெள்ளை வேட்டுவீர்‌ புள்ளெவன்‌ 
பிழைத்ததென்று உள்‌ 
அழிந்தவர்கட்கு உறுதி sap’ 
(பெருங்‌.உஞ்‌.56: 15-17) 

பிள்ளைத்‌ தன்மை - childlike 
பிள்ளைமை கலந்த பேதைப்‌ 
பெரும்பிணை வெள்ளை 
நோக்கமொடு விரும்புபு விதும்பி!' 
(பெருங்‌,இலா 15: 99-100) 


வஞ்சகமின்மை - guileless 
'வெந்த னம்ம னம்மென 
வெள்ளை நோக்கின்‌ 


முள்ளெயிற்று' (சீவக: 1099: 1) 


(இ) வெளிறு, Veli 

அறியாமை - ignorance 

அரிய கற்று ஆசு அற்றார்கண்ணும்‌ 
தெரியுங்கால்‌ இன்மை அரிதே 
வெளிறு' (குறள்‌ 503) 


வெந்த புணில்‌ வேல்‌ நுழைதல்‌ 


(10) வெளிப்படை - open / exposed 
'வெளிறு பட விளையாடிய 
விகிர்தன்‌ இராவணனை” 
(திருஞான.,தேவா.3251: 5-6) 


(ஒப்பு) White Colour அகிம்சை, 
அமைதி, அருளிரக்கம்‌, 
அறிவொளி, ஆன்மா, இறைமை, 
உண்மை, எளிமை, கற்பு, 
கன்னிமை, தற்காலப்‌ போர்நிறுத்தம்‌, 
தன்னடக்கம்‌, தூய்மை, 
நடுநிலைமை, பகல்பொழுது, 
புனிதத்தன்மை, மறுபிறப்பு, 
முழுமை, மேன்மை, மீட்பு, 
வாழ்க்கை, வியப்பார்வம்‌, 
விழிப்புநிலை, வீறு, வெளிப்பாடு; 
அறியாமை, இறப்பு, துயரம்‌, 
முதுமை. 


வெந்த புணில்‌ வேல்‌ நுழைதல்‌ Venta 
Punnil vel nulaital (spear in wound) 
(1) துன்பம்‌ - affliction 
Quis கொடும்‌ புணில்‌ வேல்‌ 
நுழைந்தது ஒப்ப சிந்தை திரிந்து 
திகைத்து அயர்ந்து வீழ்ந்தான்‌' 
(கம்ப.அயோ .201: 2-3) 


(ஆ) வெர்‌ ண்‌ மேல்‌ 
நுழைதல்‌ Venti pun mél nulaital (fire 
in wound) 

துன்பம்‌ - affliction 

'விணமேல்‌ எழுந்தான்‌ எழு 
மெல்லியலாளும்‌ வெந்த 
புண்மேல்‌ நுழையத்‌ 


துடிக்கின்றனள்‌ போல்‌ புரண்டாள்‌' 
கம்ப,ஆரண .022: 3-4) 


வெந்நீர்‌ Vennir (hot water) 
(1) காமம்‌ - passion 
நோய்‌ உறு வெந்‌ நீர்‌: தெளிப்பின்‌, 
தலைக்‌ கொண்டு வேவது அளித்து 
இவ்‌ உலகு' (கலி.142: 53-54) 


வெய்ய தேன்‌ வாய்க்கொள்ளுதல்‌ 
Veyya tén vaykkollutal (hot honey in 
mouth) 

(1) தடுமாற்றம்‌ -totter / perplexed 


275 


வெள்ளம்‌ 


வெய்ய தேன்‌ வாய்க்கொண்டாற்‌ 
போல்‌ விழுங்கலோடு உமிழ்தல்‌ 


தேற்றான்‌ செய்வதென்‌ 
நோற்றிலாதேன்‌ நோற்றிலாள்‌ 
திறத்தின்‌ என்று மையல்‌ 


கொண்டிருப்ப அப்பால்‌ குமரிதன்‌ 
மதியில்‌ சூழ்ந்தாள்‌' (சீவக.2072: 3- 
8) 


வெயிலிடைத்‌ தந்த விளக்கு Veyilitait 
tanta vilakku (lamp in sunlight) 


(1) ஒளியின்மை - dull / not bright 
'வெயிலிடைத்‌ தந்த விளக்கு என 


ஒளி இலா மெய்யாள்‌' 
கம்ப.சுந்‌,332: 2) 
வெவ்விடம்‌ தலைக்கொண்டல்‌ 
Vevvitam talaikkontal (poison rising to 
head) 
(1) கடுந்துயரம்‌ / வேதனை — distress 
/ pain 
'அவவுரை கேட்ட வேந்தன்‌ ஆவுறு 
துயரம்‌ எய்தி வெவ்விடம்‌ 
தலைக்கொண்டாற்‌ போல்‌ 
வேதனை அகத்து மிக்கு 
(பெரிய ,117: 1-4) 
வெள்ளம்‌ Vellam (flood) 
(1) அழிவு - destruction 
'அழிதரு வெள்ளம்‌ நீந்தும்‌ நாளே' 
(69.177: 10) 
(2) மிகுதி, துன்பம்‌ - immence / 


abundance, sorrow 
'உள்ளம்‌ தாங்கா வெள்ளம்‌ EES 
(குறு,29: 3) 

பேரளவு - large / exceed 
கங்குல்‌ வெள்ளம்‌ 
பெரிதே” (குறு.387: 5) 
வரம்பின்மை - Limitless 
புலம்‌ கெட நெறிதரும்‌ வரம்பு இல்‌ 
வெள்ளம்‌ (பதி.33: 6) 
(5) காமம்‌ - passion 
‘oo மிகு பெயல்‌ உப்புச்‌ சிறை 
நில்லா வெள்ளம்‌ போல, நாணு 
வரை நில்லாக்‌ காமம்‌ நண்ணி 
(அகம்‌,208: 19-20) 

வளம்‌ - abundance / fertile 
(வெள்ளம்‌ மாறாது விளையுள்‌ 
பெருக' (மது.109) 


(3) 
கடலினும்‌ 


(4) 


(6) 


வெள்ளாங்குருகு 


(7) உயர்வு -lofty / high 
வெள்ளத்து அனைய மலர்நீட்டம்‌ 
மாந்தர்தம்‌ உள்ளத்து அனையது 
உயர்வு' (குறள்‌ .595) 


(8) அளவற்ற தன்மை — 
unmeasurable / plenty 
வெள்ளம்‌ பகையெனினும்‌ 


வேறிடத்தார்‌ செய்வதென்‌ கள்ளம்‌ 
உடைத்தாகிச்‌ சார்ந்த கழி நட்பு” 
(பழமொழி ,297: 1-2) 


(ஆ) ஓதம்‌ Otam 

(9) மிகுதி - much, exceeding 
காதலில்‌ தீரக்‌ கழிய முயங்கன்மின்‌ 
ஓதம்‌ துவன்று ஒலிபுனல்‌ ஊரனைப்‌ 
பேதைபட்டு ஏங்கன்மின்‌ நீயிரும்‌ 
என்னிலா ஆசை ஒழிய உரைத்து' 
(ஐநீ.எழு.50) 


(ஒப்பு) Flood அடங்காமை, அழிவு, 
கடவுளின்‌ பழியெதிர்ச்‌ செயல்‌, 
கண்ணீர்‌, பலத்த மழை, 
தண்டனை, புதிய வரலாறு, 
மறுபிறப்பு, மறைவிலிருந்து 
மீண்டும்‌ வெளிப்படுதல்‌, முடிவு, 
வளர்ச்சி. 

வெள்ளாங்குருகு  Vellankuruku (a 
bird) 

(1) பரத்தை -prostitute 
'வெள்ளாங்குருகின்‌ பிள்ளை 
செத்தென, காணிய சென்ற மட 


நாரை: (ஐங,151: 1-2) 


வெள்ளின்‌ மாலை Vellin malai 


(1) கடுமை - harsh / cruel 
'வெள்ளின்‌ மாலையும்‌ விரிந்த 
வெண்டலைகளும்‌ கரிந்த .. .. .. 
கள்ளியாரிடைக்‌ கலந்ததோர்‌ 
தோற்றமும்‌ கடிதே' (ந£லகேசி 30: 
1,4) 


வெள்ளை (வெள்ளாடு) Vellai (goat) 


(1) வளம்‌ - fertility 
சிறுதலை வெள்ளைத்‌ 
பரந்தன்ன' (50.163: 2) 


தோடு 


(ஆ) வெள்ளாடு Vellatu 
(2) குற்றம்‌ - blemish / crime 


276 


வெள்ளி 


'தம்குற்றம்‌ நீக்கலர்‌ ஆகிப்‌ 
பிறர்குற்றம்‌ எங்கேனும்‌ தீர்த்தற்கு 
இடைப்புகுதல்‌ - எங்கும்‌ வியன்‌ 
உலகில்‌ வெள்ளாடு தன்வளி 
தீராது அயல்வளி தீர்த்து விடல்‌ 
(பழமொழி. 38) 


வெள்ளி (விண்மீன்‌) Velli (a star / venus) 


(1) ஒளி - glow/ light 
'குணக்குத்‌ தோன்று வெள்ளியின்‌, 
இருள்‌ கெட விரியும்‌” (நற்‌.230: 4) 
(2) மழை -rain 
அழல்‌ சென்ற மருங்கின்‌ வெள்ளி 
ஓடாது மழை வேண்டு புலத்து 
மாரி நிற்ப” (பதி.13: 25-26) 
(3) பயன்‌, சிறப்பு, வளமை 
eminence, fertility 
வறிது வடக்கு இறைஞ்சிய சீர்‌ 


- utility, 


சால்‌ வெள்ளி பயம்‌ கெழு 
பொழுதோடு ஆநியம்‌ நிற்ப” 
(பதி,24: 24-25) 

(4) பயன்‌, தண்மை, வளமை - use, 
cool, fertile 
நிலம்‌ பயம்‌ பொழிய, சுடர்‌ சினம்‌ 
தணிய, பயம்‌ கெழு வெள்ளி 


ஆநியம்‌ நிற்ப” (பதி.69: 13-14) 

(5) மாசின்மை - stainless 
நீர்த்‌ திரள்‌ கடுக்கும்‌ மாசு இல்‌ 
வெள்ளி” (அகம்‌,142: 16) 

(6) விடியல்‌, புதிய தொடக்கம்‌ - 
dawn, new beginning 
வெள்ளி முளைத்த நல்‌ 
விடியல்‌ (பொரு.72) 


இருள்‌ 


(ஆ) வெள்ளி தென்புலம்‌ படர்தல்‌ 
Velli tenpulam patartal (venus going 
south) 

(7) தீமை, வறட்சி, பயனின்மை, 
மழையின்மை, வளனின்மை - evil 
omen, drought, futile, dry, infertile 

'இலங்குகதிர்‌ வெள்ளி தென்புலம்‌ 

படரினும்‌ அஞ்தண்‌ காவிரி 

வந்துகவர்‌ பூட்ட” (புறம்‌,35: 7-8) 


(இ) மீன்‌ Min 
(6) மழை -rain 
மீன்வயின நிற்ப வானம்‌ வாய்ப்ட்‌ 
(பதி.90: 1) 


ச்‌ 


(F) வெண்மீன்‌ Venmin 


வெள்ளோத்திரம்‌ 


(9) 


புகழ்‌ -fame 

வசையில்‌ புகழ்‌ வயங்கு 
வெண்மீன்‌' (பட்‌.1) 

(ஒப்பு) Venus அழகு, அமைதி, 
அன்பு, இசைவு, உறவு, கவர்ச்சி, 
தெற்குத்திசை, தூய்மைப்பாடு, 
மயக்குதல்‌, மறுபிறப்பு; 
இடர்ப்பாடுகள்‌, இறப்பு, போரின்‌ 
விளைவுகள்‌. 


வெள்ளோத்திரம்‌ Vellottiram (a flower) 


(1) 


(1) 


(2) 


(3) 


(4) 


(5) 


(6 


S 


(7) 


(8) 


பாலை நிலம்‌ -wilderness 
மால்‌ வெள்ளோத்திரத்து மை இல்‌ 


வால்‌ இணர்‌, அருஞ்‌ சுரம்‌ 
செல்வோர்‌, சென்னிக்‌ கூட்டும்‌ 
(ஐங,301: 1-2) 

வேங்கை Venkai (a tree) 


கடவுட்டன்மை - devine / godhood 
எரி மருள்‌ வேங்கைக்‌ கடவுள்‌ 
காக்கும்‌' (நற்‌,216: 6) 

கார்காலம்‌ / முன்னுரைத்தல்‌ 
rainy season / foretell 

கார்‌ அரும்பு அவிழ்ந்த கணி வாய்‌ 
வேங்கை' (நற்‌.373: 6) 
நறுமணம்‌ - fragrance 
(வேங்கையும்‌ காந்தளும்‌ 
(குறு,84: 4) 

அழகு - beauty 

புன வேங்கைத்‌ தாது உறைக்கும்‌ 
பொன்‌ அறை முன்றில்‌ 

(கலி .39: 33) 

திருமணம்‌- marriage 

மன்றல்‌ வேங்கை கீழ்‌ இருநது, 
மணம்‌ நயந்தனன்‌, அம்‌ 
மலைகிழவோற்கே' (கலி 4]: 43-44) 
குறிஞ்சித்திணை -  mountanous 
region 

(முதிர்‌ இணர்‌ ஊழ்‌ கொண்ட 
முழவுத்தாள்‌ எரிவேங்கை' (கலி 44: 
1) 

மணநாள்‌ - wedding day 

குன்ற வேலிச்‌ சிறுகுடி ஆங்கண்‌ 
மன்ற வேங்கை மணநாட்‌ பூத்த 
மணியேர்‌ அரும்பின்‌ பொன்வீ 
தாஅய்‌' (அகம்‌.232: 6-8) 

வெற்றி, வலிமை - victory, strength 
/ power 


நாறி' 


277 


(9 


(10) உயர்வு / 


வேம்பு 


கருங்கா லினவேங்கை கான்றபூக்‌ 
கனமே விருங்கால்‌ வயவேங்கை 
யேய்க்கு' (திணைமாலை25:1-2) 
பாதுகாப்பு - security 

தன்‌ குறை இது என்னான்‌, தழை 
கொணரும்‌ தண்‌ சிலம்பன்‌ நின்‌ 
குறை என்னும்‌ நினைப்பினனாய்‌, 
பொன்‌ குறையும்‌ நாள்‌ வேங்கை 
நிழலுள்‌ நண்ணான்‌: 
எவன்கொலோ, கோள்‌ வேங்கை 
யன்னான்‌ குறிப்பு 
(திணைமாலை .3 1:4) 

மேன்மை / இறைமை 
— lofty, excellent, godhood 


'பொலம்பூ வேங்கை நலங்கிளர்‌ 
கொழு நிழல்‌ ஒரு முலை 
இழந்தாளோர்‌ திருமா பத்தினிக்‌ 
கமரர்க கரசன்‌ தமர்வநீ 
தீண்டியவள்‌ காதற்‌ கொழுநனைக்‌ 
காட்டி யவளொடெங்‌ கட்புலங்‌ 
காண விட்புலம்‌ போய” 


(சிலப்‌,பதிகம்‌ 4-9) 


வேந்தன்‌ Ventan (king) 


மருதத்திணை - agricultural tract 
வேந்தன்‌ மேய தீம்புனல்‌ உலகமும்‌” 


(தொல்‌,951) 


Gaby Vempu (neem) 
(1) மன்னர்‌ அடையாளம்‌ - sign of 


(2) 


(3) 


(4) 


(6 


King 

“போந்தை வேம்பே ஆர்‌ என 
வரூஉம்‌ மாபெருந்‌ தானையர்‌ 
மலைந்த பூவும்‌ (தொல்‌ 1006: 4-5) 
கசப்பு - bitterness 

வேம்பின்‌ பைங்‌ காய்‌ என்‌ தோழி 
தரினே, தேம்‌ பூங்‌ கட்டி என்றனிர்‌' 
(குறு.196: 1-2) 

காவல்மரம்‌ - totemic tree 

மோகூர்‌ மன்னன்‌ முரசம்‌ 
கொண்டு. நெடுமொழி பணித்து, 
அவன்‌ வேம்பு முதல்‌ தடிந்து” 
(பதி ,44: 14-15) 

பாண்டியன்‌ - sign of Pandya kings 
சினை அலர்‌ வேம்பின 
பொருப்பன்‌ பொருத' (கலி.92: 27) 
கடவுட்டன்மை - devine 
தெய்வம்‌ சேர்ந்த 
வேம்பில்‌' (அகம்‌.309: 4) 
பாதுகாப்பு - protection 


பராரை 


வேய்‌ 


(7) 


(8) 


(9) 


(2) 


(3) 


(4) 


(5) 


(6) 


வேம்புசினை ஓஒடிப்பவும்‌ காஞ்சி 


பாடவும்‌ எல்லா 
மனையும்‌ கல்‌ என்‌ றவ்வே்‌ 
(புறம்‌,296: 1-3) 

வெறுப்பு - hate 

'விருப்பிலார்‌ இல்லத்து வேறிருந் 
துண்ணும்‌ வெருக்குக்கண்‌ 
வெங்கருனை வேம்பாம்‌' (நாலடி. 
210: 1-2) 

தீமை - evil 

வேம்பின்‌ இலையுட்‌ கனியினும்‌ 
வாழைதன்‌ தீஞ்சுவை யாதுந்‌ 
திரியாதாம்‌: ஆங்கே இனந்தது 


எனினும்‌ இயல்புடையார்‌ கேண்மை 
மனந்தீ தாம்‌ பக்கம்‌ அரிது' (நாலடி. 
244) 

இழிவு, வருத்தம்‌ - mean, affliction 
'உயர்வரைத்‌ தேனை உணபார்‌ 
வருத்தும்‌ காஞ்சிரமும்‌ வேம்பும்‌ 
வாய்க்கொள்வார்‌ யாவர்‌ 


சொல்லாய்‌ (சீ வக.2722: 6-8) 


Vey (bamboo) 


அழகு - beauty 

நோயும்‌ நெருஞ்சியும்‌ வீடச்‌ 
சிறந்த வேய்‌ வனப்புற்ற தோளை 
ந£யே' (நற்‌.82: 1-2) 

உயர்ச்சி -lofty 

'வெயில்‌ முளி சோலைய, வேய்‌ 
உயர்‌ சுரனே' (ஐங்‌.327: 3) 

வளமை -fertile 

வேய்‌ பயில்‌ சோலை அருவி 
தூர்த்தர' (பரி.11: 23) 


திரட்சி - roundness 

வேய்‌ எனத்‌ திரண்ட Ganar 
கவி,57: 1) 

(ஆ) கழை 

விசைப்பு, எழுச்சி - force, arise 


கழைக்‌ கண்‌ இரும்‌ பொறை ஏறி 
விசைத்து எழுந்து” (50.95: 5) 
உயர்வு - lofty, high 

'உறு கழை நிவப்பின்‌ சிறு குடிப்‌ 
பெயரும்‌' (நற்‌,204: 10) 


(ஒப்பு) Bamboo ஒழுக்கம்‌, 
உள்ளார்ந்த நலம்‌, சிறந்த பண்பு, 
தகுதி, நன்மை, நேர்மை, 
மகிழ்ச்சி. 


278 


வேல்‌ 


வேர்‌ Vér (root) 


(1) 


வேல்‌ 


(1) 


(2) 


(3) 


(4) 


(5) 


(6) 


(7) 


(8) 


(9) 


(10) அஞ்சாமை / 


மூலம்‌, அடிப்படை, 
cause, base, desire 
அல்லற்‌ பிறவி அகன்றோய்‌ நி 
ஆசை வெவ்வேர றுத்தோய்‌ நீ்‌ 
(நீலகேசி 138: 1) 


ஆசை - 


Vēl (spear / javelin) 
வெற்றி - Victory 

.. வென்‌ வேல்‌ தெறல்‌ அருந்‌ 
தானைப்‌ பொறையன்‌ ' (நற்‌,18: 4-5) 
வீரம்‌ - valour / heroism 


x 
மறவர்‌ வேல்‌ என விரிந்த 
கதுப்பின்‌ Garw (50.86: 1-2) 
கூர்மை - sharp 


செரு மிகு மொய்ம்பின்‌ கூர்வேற்‌ 
காளையொடு' (நற்‌.184: 2) 

வலிமை - strength / skill 

வல்‌ வேற்‌ கட்டி நல்‌ நாட்டு 
உம்பர்‌ (குறு.11: 6) 


கொலை -killing 

கூற்றத்‌ தன்ன கொலைவேல்‌ 
மறவர்‌ (குறு.283: 5) 

திறல்‌, விறல்‌, வெற்றி - strength, 
bravery, triumph 

வெஞ்சின விறல்‌ வேற்‌ 


காளையொடு' (ஐங்‌.391: 5) 
பாதுகாப்பு - defend / guard / protect 
விறல்‌ வெய்யோன்‌ ஊர்‌ மயில்‌, 


வேல்‌ நிழல்‌, நோக்கி” (பரி.8: 67) 


ஆற்றல்‌ - power 

வேல்‌ கெழு தடக்கைச்‌ சால்‌ 
பெருஞ்‌ செல்வ' (திருமுரு.265) 
வீரம்‌, மீட்பு, கடவுட்டன்மை - 
valour, save, divine 

வீர வேல்‌, தாரை வேல்‌, 


விண்ணோர்‌ சிறை மீட்ட தீர 
வேல்‌, செவ்வேள்‌ திருக்‌ கை வேல்‌, 
வாரி! குளித்த வேல்‌, கொற்ற 
வேல்‌, சூர்‌ மார்பும்‌ குன்றும்‌ 
துளைத்த வேல்‌ - உண்டே துணை' 
(திருமுரு.தனிப்‌,3) 

அச்சமின்மை - 
fearless, bold / courageous 

அஞ்சும்‌ முகம்‌ தோன்றின, 
ஆறுமுகம்‌ தோன்றும்‌: வெஞ்‌ 
சமரில்‌, அஞ்சல்‌ என வேல்‌ 
தோன்றும்‌; நெஞ்சில்‌ ஒரு கால்‌ 
நினைக்கின்‌, இரு காலும்‌ 


வேலி 


தோன்றும்‌ - முருகா! என்று 
ஓதுவார்‌ முன்‌' (திருமுரு,தனிப்‌.6) 

(11) வெம்மை - severity 
'தேரோர்க்கு அழன்ற வேலினை 
எனவும்‌, .. .. .. .. தெவ்வர்க்கு 
ஓக்கிய' (சிறுபா.234) 

(12) நிலைபேறு - stability 
நீர்‌ ஒலித்தன்ன நிலவு வேற்‌ 
தானையொடு' (மது.369) 

(13) சினம்‌, நன்மை - wrath, upright 
'மனைக்காக்கம்‌ மாண்ட மகளிர்‌ 
ஒருவன்‌ வினைக்கு ஆக்கம்‌ 
செவ்வியன்‌ ஆதல்‌ - சினச்‌ 
செவ்வேல்‌ நாட்டாக்கம்‌ நல்லனிவ்‌ 
வேந்தென்றல்‌ கேட்டாக்கம்‌ கேளிர்‌ 
ஒரீஇ விடல்‌, (நான்‌.20) 


(ஆ) உடம்பிடி Utampiti 

வீரம்‌ - valour 

'கடம்புஅமர்‌ நெடுவேள்‌ அன்ன, 
மீளி, உடம்பிடித்‌ தடக்கை ஓடா 
வம்பலர்‌' (பெரும்‌,75-76) 


(இ) எஃகம்‌ Ekam 

(14) மாட்சி, மாண்பு — noble, 
honourable 
ஓங்குதிரைப்‌ பெளவம்‌ நீங்க 
ஓட்டிய நீமாண்‌ எஃகம்‌ நிறத்துச்‌ 
சென்று அழுந்த' (அகம்‌,212: 19-20) 
திறல்‌, கூர்மை - strong, sharp 
உள்ளம்‌ அழிக்கும்‌ கொட்பின்‌ 


மான்மேல்‌ எள்ளுநர்ச்‌ செகுக்கும்‌ . 


காளை கூர்த்த வெந்திறல்‌ எஃகம்‌ 
நெஞ்சுவடு விளைப்ப' (புறம்‌.303: 
2-4) 


(ஈ) வேல்‌ கூர்மை மழுங்குதல்‌ 
Vēl kūrmai malunkutal (spear 
becoming blunt) 
(15) தீமை, தோல்வி - evil, defeat 
ர நாம வென்றிவேல்‌ 
பூவொளி மழுங்கின i 
(சூளா 1222: 2-3) 


வேலி Veli (fence) 
(1) பாதுகாப்பு - protection 
ஓலி காவோலை முள்‌ மிடை 
வேலி' (நற்‌,38: 8) 
(2) தடை - obstruction / obstacle 


279 


(3) 


(4) 


வேள்வி 


இடு முள்‌ நெடு வேலி போல்‌ 
(கலி.12: 1) l 
தகவு / பெருமை - worthiness / 
greatness 

தகவு எனும்‌ வேலி இட்டு 
(திருநா.தேவா.2921: 6) 

காவல்‌ - guard / protect 

நாலு வேதம்‌ ஆம்‌ நவை இல்‌ 
ஆர்கலி வேலி அன்னவன்‌ 
மலையின்‌ மேல்‌ உளான்‌: 
கம்ப.கிட்‌.114: 1-2) 


(ஆ) சிறை Cirai 

பாதுகாப்பு, காவல்‌ - protection, 
security 
சிறை இல்‌ கரும்பினைக்‌ காத்து 
ஓம்பல்‌ இன்னா' (இன்னா.5) 


(ஒப்பு) Hedge, Fence இரகசியம்‌, 
தனிமை. 


வேலூர்‌ Vélur (a town) 


(1) 


வெற்றி - victory 
திறல்வெல்‌ நுதியில்‌ பூத்தகேணி 
விறல்வேல்‌ வென்றி வேலூர்‌ 
(சிறுபா 172-173) 


வேழமுண்ட வெள்ளில்‌ Velamunta vellil 
(a diseased fruit) 


(1) 


(2) 


உள்ளீடின்மை,  உள்ளுறுதியின்மை 
— hollow, careless 


'வெஞ்சின வேழமுண்ட 
வெள்ளிலின்‌ வெறியமாக 
நெஞ்சமு நிறையு நீல 


நெடுங்கணாற்‌ கவர்ந்த கள்வி' 
(சீவக.1024: 1-2) 


(ஆ) வேழமுண்ட விளங்கனி 
Vélamunta vilankani 
வீண்‌, பயனின்மை - futile, waste 


'வெஞ்சின வேழமுண்ட 
விளங்கனி போன்று நீங்கி 
எஞ்சினான போல நின்றா 


னேத்தருந்‌ தவத்தின்‌ மிக்க 
(சீவக,1122;: 2-3). 


வேள்வி Vélvi (alter five / sacrificial fice) 


(1) 


பலி - sacrificial offering 


வேள்வி 


கபிலை கண்ணிய வேள்வி! 
நிலையும்‌' (தொல்‌,1036) 

(2) புகழ்‌ - fame / merit 
'வசைந£ங்கிய வாய்மையால, 


வேள்வியால்‌ திசை நாறிய குன்று 
அமர்ந்து' (பரி.17: 28-29) 

(3) மேன்மை / மகிமை ப்பு 
eminence | 
வேள்வியின்‌ அழகு இயல்‌ 
விளம்புவோரும்‌' (பரி.,19: 43) 

(4) பயன -use 
பண்ணி தைஇய பயம்‌ கெழு 
வேள்வியின்‌ விழுமிது நிகழ்வது 
ஆயினும்‌' (அகம்‌,13: 11-12) 


(5) சிறப்பு - excellence 
'அருஞ்‌ சீர்த்திப்‌ பெருங்‌ கண்ணுறை 
நெய்ம்‌ மலி ஆவுதி பொங்க, பல்‌ 
மாண்‌ வீயாச்‌ சிறப்பின்‌ வேள்வி 
முற்றி' (புறம்‌.15: 18-20) 
(ஆ) வேள்வி வேட்டல்‌ Vek 
vettal 

(6) உயர்வு, உவப்பு - loftiness, 
gladness 


கேள்வி கேட்டுப்‌ படிவம்‌ PLUT SI, 
வேள்வி வேட்டனை, உயர்ந்தோர்‌ 


உவப்ப' (பதி.74: 1-2) 


(இ) வேள்வித்தீ Velvitfi (sacrificial 
fire) 

(7) ஒளி - glitter 
'பொச்சாப்பு இலாத 
புகழ்வேள்வித்‌ த ப்போல 
எச்சாரும்‌ மின்னும்‌ மழை' (கார்‌.7: 
3-4) 


(FF) இராவணன்‌ வளர்க்கும்‌ 
வேள்வி ண்டெமாமல்‌ 
ணைர்‌ வ்விடத்திலி 


கரையான்கள்‌ கூட்டம்‌ கூட்டமாகத்‌ 


தோன்றுதல்‌ [ரகvanan valatkkum vélvi 
tirantelamal anaintu, avvitattiliruntu 


karaiyanka] kuttam kuttamakat tonrutal 
(sacrificial fire put out; termite come 
up) 
(7) தீமை, அழிவு, இறப்பு -evil 
omen 
'ஆண தகை இராவணன்‌ 
வளாக்கும்‌ அவ அனல்‌ ஈண்டில 


280 


வைகல்‌ 


பிறந்தவால்‌ இனம்‌ கொள்‌ செஞ்‌ 
சிதல்‌ தூண்ட அரு மணி 
விளக்கு அழலும்‌ தொல்‌ மனை' 
கும்ப,சுந்‌,370: 1-3) 


வேனில்‌ Vénil (summer / spring) 


(1) இன்பம்‌ - happiness 
'செங்‌ கண்‌ இருங்‌ குயில்‌ எதிர்‌ குரல்‌ 
பயிற்றும்‌ இன்ப வேனிலும்‌ 


வந்தன்று” (நற்‌.224: 5-6) 

(2) தண்மை - cool 
தண்‌ பத வேனில்‌ இன்ப நுகர்ச்சி 
(ஐங்‌,368: 3) 

(3) அருமை -rare / precious 
அரும்‌ பதம்‌ கொண்ட பெரும்‌ பத 
வேனில்‌ (291.400: 3) 

(4) பெருமை / சிறப்பு 

eminence 
பொழில்‌ வதி வேனில்‌ பேர்‌ எழில்‌ 
வாழ்க்கை (பதி.48: 15) 

(5) காமன்‌, காதல்‌ - cupid / love 
ஆனா விருப்போடு அணி அயர்ப, 
காமற்கு வேனில்‌ விருந்து 
எதிர்கொண்டு” (கலி .92: 67-68) 

(6) கொடுமை / துன்பம்‌ - cruel / 

affliction 
'இன்னா வேனில்‌ இன்‌ துணை ஆர்‌ 
(அகம்‌,335: 6) 

(7) அழகு -beauty 
ஆன்‌ TUDD 
(அகம்‌.317: 14) 

(8) செம்மை / நிறைவு - upright / full 
செழு மனை மறக்கும்‌ செவ்வி 
வேனில்‌” (அகம்‌,355: 8) 

(9) வெம்மை —hot/ warm 
வேனில்‌ அன்ன என்‌ வெப்பு நீங்க 
(புறம்‌.397: 17) 

(10) ee — cruel / harsh 

.. எழுதரு பல்‌ கதிர்ப்‌ பருதி 
காய்‌ சினம்‌ திருகிய கடுந்‌ திறல்‌ 
வேனில்‌' (பெரும்‌,2-3) 


— greatness / 


வேனில்‌ 


காமா 


வைகல்‌ Vaikal (day) 


(1) குளிர்ச்சி - cool 


'செந்தீக்‌ கதீ இய வெந்தழல்‌ 
புண்ணினுள்‌ சந்தனச்‌ 
சாந்திட்டன்ன தண்மையொடு 


வந்தது மாதோ வைக லின்றேன்‌' 
(பெருங்‌.மகத 7: 108-110) 


வையை 


வையை Valyai (a river) 


(1) இனிமை - sweetness 
SÉ வையைத்‌ தண்னம்‌ புனல்‌ 
(பரி,6: 60) 

(2) அழகு - beauty 
க ஆ மாறு அட்ட தானையான்‌ 
வையை வனப்பு” (பரி.7: 49-50) 

(3) மாண்பு -nobleness 
சேண்‌ இகந்து கல்‌ ஊர்ந்த மாண்‌ 
இழை waww’ (பரி,11: 39) 

(4) வளம்‌ - fertile 
'தொய்யா விழுச்‌ சீர்‌ வளம்‌ கெழு 
வையைக்கும்‌' (பரி.17: 44) 

(5) பாண்டியன்‌ - Pandya kings 
தென்னவன்‌ வையைச்‌ சிறப்பு 
(பரி.20: 97) 

(6) மதுரை - the city on the banks of 
the river 
காமரு வையை கடுகின்றே கூடல்‌ 
(பரி.தி.2: 4) 

(7) புரத்தல்‌, பாதுகாத்தல்‌ - nurture, 
protect 
“உலகு புரந்தூட்டும்‌ உயர்‌ 
பேரொழுக்கத்துப்‌ புலவர்‌ நாவில்‌ 
பொருந்திய பூங்கொடி வையை 
என்ற பொய்யாக்‌ குலக்கொடி 


(சிலப்‌,13: 165-167) 


வைரம்‌ (diamond) பார்‌. வயிரம்‌ 


281 


நூற்றொகை 


10. 


11. 


12. 


13. 


14. 


15. 


நூற்றொகை 
களநூல்கள்‌ 


. தொல்காப்பியம்‌ 


தொல்காப்பியம்‌ (எழுத்துப்‌ படலம்‌ - சொல்‌ படலம்‌), நா.மகாலிங்கம்‌ 
(ப.ஆ), இராமலிங்கர்‌ பணிமன்றம்‌, சென்னை - 32, முதற்பதிப்பு, 1994. 
தொல்காப்பியம்‌ (பொருள்‌ படலம்‌), நா.மகாலிங்கம்‌ (ப.ஆ), இராமலிங்கர்‌ 
பணிமன்றம்‌, சென்னை - 32, முதற்பதிப்பு, 1994. 

தொல்காப்பியம்‌ தெளிவுரை, ச.வே.சுப்பிரமணியன்‌, மணிவாசகர்‌ பதிப்பகம்‌, 
சென்னை - 108, மூன்றாம்‌ பதிப்பு, சூலை 1999. 

தொல்காப்பிய மூலம்‌, கே.எம்‌.வேங்கடராமையா முதலானோர்‌ (தொ.ஆ), 
பன்னாட்டுத்‌ திராவிட மொழியியற்‌ கழகம்‌, திருவனந்தபுரம்‌, 1996. 


Tolkappiyam Vol.1 -  Eluttatikaram,  P.S.Subrahmanya Sastri, The 
Kuppuswami sastri Research Institute, Chennai - 4, Second Edition, 
1999. 
Tolkappiyam Vol.2 -  Porulatikaram, P.S.Subrahmanya Sastri, The 
Kuppuswami sastri Research Institute, Chennai - 4, Second Edition, 
2002. 


சங்க இலக்கியம்‌ 


அகநானூறு, ஆசிரியர்‌ குழு (ப), நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌ பிரை வேட்‌ 
லிமிடெட்‌, சென்னை - 98, இரண்டாம்‌ பதிப்பு, 1981. 

அகநானூறு மணிமிடை பவளம்‌ நித்திலக்கோவை, பொ.வே.சோமசுந்தரனார்‌ 
(௨.ஆ), கழக வெளியீடு, மறுபதிப்பு, ஜனவரி 1973. 

அகநானூறு மூலமும்‌ உரையும்‌, தொகுதி-1,2, இரா.செயபால்‌ (உ.ஆ), 
அ.மா.பரிமணம்‌, கு.வெ.பாலசுப்பிரமணியன்‌ (ப.ஆ), நியூ செஞ்சுரி புக்‌ 
ஹவுஸ்‌ (பி) லிமிடெட்‌, சென்னை - 600 098, முதல்‌ பதிப்பு, ஏப்ரல்‌ 
2004. 

எட்டுத்‌ தொகையுள்‌ எட்டாவதாகிய புறநானூறு மூலமும்‌ உரையும்‌, 
உ.வே.சாமிநாதையர்‌ (ப.ஆ), தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, தஞ்சாவூர்‌, மறுபதிப்பு, 
திசம்பர்‌ 1985. 

எட்டுத்‌ தொகையுள்‌ ஒன்றாகிய அகநானூறு களிற்றியானை நிரை, 
ந.மு.வேங்கடசாமி நாட்டார்‌ முதலானோர்‌ (௨.ஆ), கழக வெளியீடு, 
சென்னை - 1, மறுபதிப்பு, பிப்ரவரி 1968. 

எட்டுத்‌ தொகையுள்‌ ஒன்றாகிய நற்றிணை நானூறு, அ,நாராயணசாமி ஐயர்‌ 
(௨.ஆ), கழக வெளியீடு, இரண்டாம்‌ பதிப்பு, ஆகஸ்ட்‌ 1956. 

எட்டுத்‌ தொகையுள்‌ மூன்றாவதாகிய ஐங்குறுநூறு மூலமும்‌ பழைய வுரையும்‌, 
உ.வே.சாமிநாதையர்‌ (ப.ஆ), உ.வே.சா. நூல்‌ நிலையம்‌, சென்னை - 41, 
ஆறாம்‌ பதிப்பு, 1980. 

ஐங்குறுநூறு, ஆசிரியர்‌ குழு (ப), நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌ பிரைவேட்‌ 
லிமிடெட்‌, சென்னை - 98, இரண்டாம்‌ பதிப்பு, 1981. 

ஐங்குறுநூறு தொகுதி - 1,2, அ.மாணிக்கனார்‌ (௨.௮), வர்த்தமானன்‌ 
பதிப்பகம்‌, சென்னை - 17, புதிய பதிப்பு, 2001. 


16. 


17. 


18. 


19. 


20. 


21. 


22. 


23. 


24, 


25. 


26. 


27. 


28. 


29. 


30. 


31. 


32. 


33. 


34. 


ஐங்குறுநூறு மூலமும்‌ உரையும்‌, தி.சதாசிவ ஐயர்‌. உலகத்‌ தமிழாராய்ச்சி 
நிறுவனம்‌, சென்னை - 113, மறுபதிப்பு, 1999. 

ஐங்குறுநூறு மூலமும்‌ உரையும்‌, அ.தட்சிணாமூர்த்தி (௨.ஆ),அ.மா.பரிமணம்‌, 
கு.வெ.பாலசுப்பிரமணியன்‌ (ப.ஆ), நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌ (பி) 
லிமிடெட்‌, சென்னை - 600 098, முதல்‌ பதிப்பு, ஏப்ரல்‌ 2004, 
கலித்தொகை, நச்சினார்க்கினியர்‌, கழக வெளியீடு, சென்னை - 1, நான்காம்‌ 
பதிப்பு, மே 1955. 

கலித்தொகை, ஆசிரியர்‌ குழு (ப), நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌ பிரைவேட்‌ 
லிமிடெட்‌, சென்னை - 98, இரண்டாம்‌ பதிப்பு, 1981. 

கலித்தொகை மூலமும்‌ உரையும்‌, அ.விசுவநாதன்‌ (௨.ஆ), அ.மா.பரிமணம்‌, 
கு.வெ.பாலசுப்பிரமணியன்‌ (ப.ஆ), நியு செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌ (பி) 
லிமிடெட்‌, சென்னை - 600 098, முதல்‌ பதிப்பு, ஏப்ரல்‌ 2004. 
குறுந்தொகை, பொ.வே.சோமசுந்தரனார்‌ (2.9), கழக வெளியீடு, சென்னை 
- 1, மறுபதிப்பு, அக்டோபர்‌ 1965. 

குறுந்தொகை, ஆசிரியர்‌ குழு (ப), நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌ பிரைவேட்‌ 
லிமிடெட்‌, சென்னை - 98, இரண்டாம்‌ பதிப்பு, 1981. 

குறுந்தொகை மூலமும்‌ உரையும்‌, தொகுதி-1,2, வி.நாகராசன்‌ (௨.ஆ), 
அ.மா.பரிமணம்‌, கு.வெ.பாலசுப்பிரமணியன்‌ (ப.ஆ), நியூ செஞ்சுரி புக்‌ 
ஹவுஸ்‌ (பி) லிமிடெட்‌, சென்னை - 600 098, முதற்‌ பதிப்பு, ஏப்ரல்‌ 
2004. 

நற்றிணை, ஆசிரியர்‌ குழு (ப), நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌ பிரைவேட்‌ 
லிமிடெட்‌, சென்னை - 98, இரண்டாம்‌ பதிப்பு, 1981. 

நற்றிணை மூலமும்‌ உரையும்‌, கு.வெ.பாலசுப்பிரமணியன்‌ (உ.ஆ), 


அ.மா.பரிமணம்‌, கு.வெ.பாலசுப்பிரமணியன்‌ (ப.ஆ), நியூ செஞ்சுரி புக்‌ 
ஹவுஸ்‌ (பி) லிமிடெட்‌, சென்னை - 600 098, முதல்‌ பதிப்பு, ஏப்ரல்‌ 
2004. 


பத்துப்பாட்டு மூலமும்‌ நச்சினார்க்கினியருரையும்‌, உ.வே.சாமிநாதையர்‌ (ப.ஆ), 
தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, தஞ்சாவூர்‌, மறுபதிப்பு, 1986. 

பத்துப்பாட்டு, ஆசிரியர்‌ குழு (ப), நிய செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌ பிரைவேட்‌ 
லிமிடெட்‌, சென்னை - 98, இரண்டாம்‌ பதிப்பு, 1981. 

பதிற்றுப்பத்து மூலமும்‌ விளக்க உரையும்‌, ஒளவை சு.துரைசாமிப்பிள்ளை 
(உ.ஆ), கழக வெளியீடு, சென்னை - 18, மறுபதிப்பு, மார்ச்‌ 1995. 
பதிற்றுப்பத்து, ஆசிரியர்‌ குழு (ப), நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌ பிரைவேட்‌ 
லிமிடெட்‌, சென்னை - 98, இரண்டாம்‌ பதிப்பு, 1981. 

பதிற்றுப்பத்து மூலமும்‌ உரையும்‌, அ.ஆலிஸ்‌ (௨.ஆ), அ.மா.பரிமணம்‌, 
கு.வெ.பாலசுப்பிரமணியன்‌ (ப.ஆ), நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌ (பி) 
லிமிடெட்‌, சென்னை - 600 098, முதல்‌ பதிப்பு, ஏப்ரல்‌ 2004. 

பரிபாடல்‌, ஆசிரியர்‌ குழு (ப), நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌ பிரைவேட்‌ 
லிமிடெட்‌, சென்னை - 98, இரண்டாம்‌ பதிப்பு, 1981. 

பரிபாடல்‌ மூலமும்‌ உரையும்‌, பொ.வே.சோமசுந்தரனார்‌, கழக வெளியீடு, 
முதற்பதிப்பு, ஜனவரி 1957. 

பரிபாடல்‌ மூலமும்‌ உரையும்‌, பெ.சுப்பிரமணியன்‌ முதலானோர்‌ (உ.ஆ), 
அ.மா.பரிமணம்‌, கு.வெ.பாலசுப்பிரமணியன்‌ (ப.ஆ), நியூ செஞ்சுரி புக்‌ 
ஹவுஸ்‌ (பி) லிமிடெட்‌, சென்னை - 600 098, முதல்‌ பதிப்பு, ஏப்ரல்‌ 
2004. 

புறநானூறு, ஆசிரியர்‌ குழு (ப), நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌ பிரைவேட்‌ 
லிமிடெட்‌, சென்னை - 98, இரண்டாம்‌ பதிப்பு, 1981. 


35. 


36. 
37. 
38. 
39. 
40, 
41. 


42. 


43. 
44, 


45. 


46. 


47. 


48. 


49. 


50. 


951. 


52. 


93. 


புறநாநூறு மூலமும்‌ உரையும்‌, தொகுதி-1,2, கு.வெ.பாலசுப்பிரமணியன்‌ 
முதலானோர்‌ (2.91), அ.மா.பரிமணம்‌, கு.வெ.பாலசுப்பிரமணியன்‌ (ப.ஆ), 
நியு செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌ (பி) லிமிடெட்‌, சென்னை - 600 098, முதல்‌ 
பதிப்பு, ஏப்ரல்‌ 2004. 


பதினெண்‌ கீழ்க்கணக்கு 


கடுகங்‌ கடிகை மாமூலம்‌, கழக வெளியீடு, சென்னை - 1, மறுபதிப்பு, 
1966. 
திரிகடுகம்‌ நான்மணிக்கடிகை சிறுபஞ்சமூலம்‌, தி.சு.பாலசுந்தரம்‌, கழக 
வெளியீடு, சென்னை-18, மறுபதிப்பு, 2003. 
திருக்குறள்‌ உரைச்சுருக்கம்‌, நாமக்கல்‌ கவிஞர்‌, மக்கள்‌ வெளியீடு, சென்னை- 
2, மே.து,ராசுகுமார்‌, ரா.வசந்தா (ப.ஆ), முதற்பதிப்பு, 26 ஆகஸ்டு 2002. 
திருக்குறள்‌ பரிமேலழகர்‌ உரை, புலியூர்க்‌ கேசிகன்‌ (ப.ஆ), பூம்புகார்‌ 
பதிப்பகம்‌, சென்னை-108, ஏழாம்‌ பதிப்பு, ஆகஸ்ட்‌ 1998. 
நாலடியார்‌, தி.சு.பாலசுந்தரம்‌ பிள்ளை, கழக வெளியீடு, சென்னை-1, 1968. 
நாலைந்திணை இன்னிலை கைந்நிலை, கழக வெளியீடு, 1935. 
நானாற்பது மூலமும்‌ உரையும்‌, துரை.தண்டபாணி, சகுந்தலை நிலையம்‌, 
சென்னை - 1, முதற்பதிப்பு, செப்டம்பர்‌ 1999. 
பதினெண்‌ கீழ்க்கணக்கு, மர்ரே அண்டு கம்பெனி, 1959. 
பழமொழி நானூறு, ம.இராசமாணிக்கம்‌ பிள்ளை (௨.ஆ), கழக வெளியீடு, 
சென்னை-1, மறுபதிப்பு, செப்டம்பர்‌ 1967. 
முதுமொழிக்காஞ்சி ஏலாதி ஆசாரக்கோவை, தி.சு.பாலசுந்தரம்‌, 
பு.சி.புன்னைவனநாதன்‌ (௨.ஆ), கழக வெளியீடு சென்னை - 18, 
மறுபதிப்பு, 2004 

பக்தி இலக்கியம்‌ 


சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ தேவாரம்‌, பி.ரா.நடராசன்‌ (௨.ஆ), உமா பதிப்பகம்‌, 
சென்னை - 1, முதல்‌ பதிப்பு, டிசம்பர்‌ 2000. 

திருக்கோவையார்‌, பொ.வே.சோமசுந்தரனார்‌, கழக வெளியீடு, சென்னை - 
1, முதற்பதிப்பு, ஜூன்‌ 1970. 

திருஞானசம்பந்தர்‌ சுவாமிகள்‌ தேவாரம்‌, பி.ரா.நடராசன்‌, உமா பதிப்பகம்‌, 
சென்னை - 1, முதல்‌ பதிப்பு, அக்டோபர்‌ 2004, 

திருநாவுக்கரசு சுவாமிகள்‌ தேவாரம்‌, பி.ரா.நடராசன்‌, உமா பதிப்பகம்‌, 
சென்னை - 1, முதல்‌ பதிப்பு, ஏப்ரல்‌ 2003. 

திருவாசகம்‌, துரை.தண்டபாணி, உமா பதிப்பகம்‌, சென்னை - 1, 
இரண்டாம்‌ பதிப்பு, ஆகஸ்ட்‌ 2005. 

நாலாயிர திவ்யப்‌ பிரபந்தம்‌, எஸ்‌.ஜெகத்ரட்சகன்‌, ஆழ்வார்கள்‌ ஆய்வு 
மையம்‌, சென்னை - 17, மூன்றாம்‌ பதிப்பு, 31.08.2002. 

பெரியபுராணம்‌ மூலமும்‌ தெளிவுரையும்‌, வ.த.இராமசுப்பிரமணியம்‌ (2.9), 
திருமகள்‌ நிலையம்‌, சென்னை - 17, முதற்பதிப்பு, ஆகஸ்டு 2002. 
பெரியபுராணம்‌, சுப்பிரமணிய பிள்ளை, குமரகுருபரன்‌ சங்கம்‌, 
வைகுண்டம்‌, 23.5.1970. 


காப்பியம்‌ 

54. கம்பராமாயணம்‌ மூலமும்‌ தெளிவுரையும்‌, பூவண்ணன்‌ (௨.ஆ), வர்த்தமானன்‌ 

பதிப்பகம்‌, சென்னை - 17, புதிய பதிப்பு, 2004. 

35. சிலப்பதிகாரம்‌, ந.மு.வேங்கடசாமி நாட்டார்‌, கழக வெளியீடு, சென்னை - 
18, இரண்டாம்‌ பதிப்பு, ஜூலை 1999. 

௮6. சிலப்பதிகார மூலமும்‌ அரும்பதவுரையும்‌ அடியார்க்கு நல்லாருரையும்‌, 
உ.வே.சாமிநாதையர்‌ (௨.ஆ), உ.வே.சா. நூல்நிலையம்‌, சென்னை - 90, 
பத்தாம்‌ பதிப்பு, 2001, 

57. சீவக சிந்தாமணி மூலமும்‌ நச்சினார்க்கினியருறையும்‌, உ.வே.சாமிநாதையர்‌ 
(ப.ஆ), கபீர்‌ அச்சுக்கூடம்‌, சென்னை, ஏழாம்‌ பதிப்பு, 1969, 

58. சீவக சிந்தாமணி, ஞா.மாணிக்கவாசகன்‌, மணிவாசகர்‌ பதிப்பகம்‌, சென்னை - 
1, முதற்பதிப்பு, நவம்பர்‌ 1988. 

59. சீவக சிந்தாமணி, ஜெ. சந்திரன்‌ (௨.ஆ), தமிழ்‌ நிலையம்‌, சென்னை - 17, 
முதல்‌ பதிப்பு, 1996. 

60. சீவக சிந்தாமணி விளக்கவுரை, துரை இராசாராம்‌, முல்லை நிலையம்‌, 
சென்னை - 17, முதற்பதிப்பு, ஜூன்‌ 2000. 

61. சூளாமணி, உ.வே.சாமிநாதையர்‌ (ப.ஆ), உ.வே.சா.நூல்நிலையம்‌, சென்னை - 
20, இரண்டாம்‌ பதிப்பு, 1962. 

62. நீலகேசி (சமயதிவாகர வாமன முனிவர்‌ உரையுடன்‌), அ.சக்கரவர்த்தி 
நயினார்‌ (ப.ஆ), தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, தஞ்சாவூர்‌, வெளியீடு - 9, 
சூலை 1984. 

63. நீலகேசி விளக்கவுரை, பொ.வே.சோமசுந்தரனார்‌ (௨.ஆ), கழக வெளியீடு, 
சென்னை - 1, மறுபதிப்பு, நவம்பர்‌ 1973. 

64. பெருங்கதை, உ.வே.சாமிநாதையர்‌ (ப.ஆ), உ.வே.சா.நூல்நிலையம்‌, சென்னை 
- 41, நான்காம்‌ பதிப்பு, மார்ச்‌ 1968. 

65. பெருங்கதை, கழக வெளியீடு, சென்னை - 1, பொ.வே.சோமசுந்தரனார்‌ 
(ப.ஆ), மறுபதிப்பு, 1970. 

66. மணிமேகலை, உ.வே.சாமிநாதையர்‌ (௨.ஆ), உ.வே.சா.நூல்நிலையம்‌, சென்னை 
- 90, ஏழம்‌ பதிப்பு, 1998. 

67. மணிமேகலை, ந.மு.வேங்கடசாமி நாட்டார்‌, ஒளவை  சு.துரைசாமிப்பிள்ளை 
(௨.ஆ), கழக வெளியீடு, சென்னை - 1, ஐந்தாம்‌ பதிப்பு, திசம்பர்‌ 1969. 


தனிப்பாடல்‌ 


68. தனிப்பாடல்‌ திரட்டு, முதற்பகுதி, அ.மாணிக்கம்‌ (உ.ஆ), பூம்புகார்‌ 
பதிப்பகம்‌, சென்னை cr 108, நான்காம்‌ பதிப்பு, ஜூலை 1996. 


துணைநூற்பட்டியல்‌ 


குறியீடு 


1. இராமாயணக்‌ குறியீடுகள்‌, ச.சிவகாமி, மாதவி பதிப்பகம்‌, சென்னை - 14, 


10. 


11. 


12. 


13. 


14. 


15; 


முதற்பதிப்பு, 1992. 

சங்கப்பாட்டில்‌ குறியீடு, அ.வெ.சுப்பிரமணியன்‌, ராஜராஜன்‌ பதிப்பகம்‌, 
சென்னை - 17, முதற்பதிப்பு, 2000. 

பாண்டியன்‌ பரிசில்‌ வரலாற்றுப்‌ பார்வையும்‌ குறியீட்டுச்‌ செய்தியும்‌, 
பாவலர்மணி ஆ.பழநி, அன்னம்‌ (பி) லிட்‌, சிவகங்கை - 623 560, 
முதற்பதிப்பு, நவம்பர்‌ 1994, 


அழகியல்‌ 


, தமிழ்‌ அழகியல்‌, இந்திரன்‌, மெய்யப்பன்‌ தமிழாய்வகம்‌, சிதம்பரம்‌ - 608 


001, முதற்பதிப்பு, டிசம்பர்‌ 2002. 
மார்க்சிய அழகியல்‌, ஞானி, காவ்யா, சென்னை - 24, முதல்‌ பதிப்பு, 
நவம்பர்‌ 2002. 


ஆய்வேடுகள்‌ 


. கம்பனில்‌ தாமரை, கு.பகவதி அம்மாள்‌, கேரள பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்‌ 


முதுகலைத்‌ தேர்வின்‌ ஒரு பகுதியாகத்‌ தமிழ்த்துறை வாயிலாகப்‌ படைத்த 
பொருளாய்வுக்‌ கட்டுரை, 1974. 

சங்க இலக்கிய உத்திகள்‌ (பாட்டும்‌ தொகையும்‌), இரா.தமிழரசி, 
பிஎச்‌.டி.பட்டத்திற்காகச்‌ சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்திற்கு அளிக்கப்பட்ட 
ஆய்வேடு, பிப்ரவரி 1982. 


. சங்க இலக்கியத்தில்‌ குறிஞ்சித்திணை, ந.ஆடியபாதம்‌, பிஎச்‌.டி.பட்டத்திற்காகச்‌ 


சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்திற்கு அளிக்கப்பட்ட ஆய்வேடு, சூலை 1987. 


. சிலப்பதிகாரத்தில்‌ பழங்கதைகள்‌,  ச.கல்பனா, பெரியார்‌ பல்கலைக்கழக 


ஆய்வியல்‌ நிறைஞர்‌ பட்டத்திற்காக அளிக்கப்பட்ட ஆய்வேடு, ஜனவரி 
2004. 

தமிழ்ப்‌ புதுக்கவிதைகளில்‌ படிமங்கள்‌, மு.சுதந்திரமுத்து, சென்னைப்‌ பல்கலைக்‌ 
கழகத்திற்கு பிஎச்‌.டி.பட்டத்திற்காக அளிக்கப்பெற்ற ஆய்வேடு, மே 1985. 
புதுக்கவிதையில்‌ குறியீடு, சை.சையத்‌ அப்துல்‌ ரகுமான்‌, 
பிஎச்‌.டி.பட்டத்திற்காகச்‌ சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்திற்கு அளிக்கப்பட்ட 
ஆய்வேடு, ஜனவரி 1964. 

மருதப்‌ பாடல்களில்‌ குறியீடுகள்‌, மொ.இளம்பரிதி, காந்தி கிராமியப்‌ 
பல்கலைக்‌ கழகப்‌ பிஎச்‌.டி ஆய்வேடு, 1997. 


உள்ளுறை - இறைச்சி 


தொல்காப்பியம்‌ கூறும்‌ உள்ளுறையும்‌ இறைச்சியும்‌, ஆ.சிவலிங்கனார்‌, 
உலகத்‌ தமிழ்க்‌ கல்வி இயக்கம்‌, சென்னை, 1985. 


தொல்காப்பியரின்‌ இலக்கியக்‌ கொள்கைகள்‌ - இழைச்சி தமிழண்ணல்‌, 
மீனாட்சி புத்தக நிலையம்‌, மதுரை - 1, முதற்பதிப்பு, ஏப்ரல்‌ 1986. 
தொல்காப்பியரின்‌ இலக்கியக்‌ கொள்கைகள்‌ - உள்ளுறை, தமிழண்ணல்‌, 


மீனாட்சி புத்தக நிலையம்‌, மதுரை - 1, முதற்பதிப்பு, ஏப்ரல்‌ 1986. 


16. 


17. 


18. 


19. 


20, 


21, 


22. 


23. 


24, 


25. 


26. 
27. 


28. 


29. 


30, 


31, 


உவமைகள்‌ 


சங்க இலக்கிய உவமைகள்‌, சிங்கார வடிவேலன்‌, பழநியப்பன்‌ பதிப்பகம்‌, 
முதற்பதிப்பு, ஜனவரி 1976. 

சங்க இலக்கியத்தில்‌ உவமைகள்‌, ரா.சீனிவாசன்‌, அணியகம்‌, சென்னை ௭30, 
முதற்பதிப்பு, அக்டோபர்‌ 1973. 


கனவுகள்‌ 


இலக்கியக்‌ கனவுகள்‌, ச.வே.சுப்பிரமணியன்‌, தமிழ்ப்‌ பதிப்பகம்‌, சென்னை - 
20, இரண்டாம்‌ பதிப்பு, ஜூலை 1979, 

கனவுகள்‌, எஸ்‌.பி.சீனிவாசன்‌, செல்வி பதிப்பகம்‌, காரைக்குடி, முதற்பதிப்பு, 
மார்ச்‌ 1992. 

கனவுகளின்‌ விளக்கம்‌, சிக்மண்ட்‌ ஃப்ராய்ட்‌, தமிழில்‌: நாகூர்‌ ரூமி, ஸ்நேகா 
பதிப்பகம்‌, சென்னை-14, முதல்‌ பதிப்பு, டிசம்பர்‌ 2004, 


குறிப்புப்‌ ' பொருள்‌ 


குறிப்புப்பொருள்‌ கோட்பாடுகள்‌, ப.காளிமுத்து, தேன்மலர்‌ பதிப்பகம்‌, பழநி, 
முதற்பதிப்பு, செப்டம்பர்‌ 15, 2004. 

சங்கத்‌ தமிழ்க்‌ குறிப்புப்‌ பொருள்‌, க.முத்துச்சாமி, அன்னம்‌, தஞ்சாவூர்‌ - 
613 007, முதற்பதிப்பு, மே 2006, 

தமிழ்‌ நூல்களில்‌ குறிப்புப்பொருள்‌, ம.ரா.போ.குருசாமி, நரேந்திரசிவம்‌ 
பதிப்பகம்‌, கோவை, முதற்பதிப்பு, டிசம்பர்‌ 1980. 

தொல்காப்பியத்தில்‌ குறிப்புப்பொருள்‌, க.முத்துச்சாமி, அன்னம்‌ (பி) லிட்‌, 
சிவகங்கை - 623 560, முதற்பதிப்பு, நவம்பர்‌ 1994. 


குறியியல்‌ 


குறியியலும்‌ அரங்கக்‌ குறியியலும்‌, ந.ம.வீ.ரவி, நெல்லியேந்தல்பட்டி, 
வெளவல்தோட்டம்‌, வடமதுரை, முதற்பதிப்பு, செப்டம்பர்‌ 1992. 
சிம்பலிசம்‌, ஆரார்‌, அறிவரங்கம்‌, திருப்பத்தூர்‌, 1982. 
தமிழும்‌ குறியியலும்‌, தமிழவன்‌, உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, 

சென்னை - 113, முதற்பதிப்பு, நவம்பர்‌ 1992. 
பிற்கால அமைப்பியலும்‌ குறியியலும்‌, எம்‌.டி.முத்துக்குமாரசாமி, தமிழ்த்துறை 
ஆய்வு மையம்‌, திருநெல்வேலி, முதற்பதிப்பு, மார்ச்‌ 1988. 


தொன்மம்‌ 


சங்க இலக்கியத்‌ தொன்மக்களஞ்சியம்‌, தொகுதி - 1,2, வே.அண்ணாமலை, 
மெய்யப்பன்‌ தமிழாய்வகம்‌, சிதம்பரம்‌, முதற்பதிப்பு, 2 அக்டோபர்‌ 2000. 
தொன்மத்‌ திறனாய்வாளர்‌ ஐவர்‌, எஸ்‌.கனகராஜ்‌, பிரேம்‌ பதிப்பகம்‌, மதுரை, 
முதற்பதிப்பு, டிசம்பர்‌ 1991. 

தொன்மம்‌, கதிர்‌.மகாதேவன்‌, “கதிரகம்‌” இலட்சுமி வெளியீடு, மதுரை, 
இரண்டாம்‌ பதிப்பு, 1989. 


32. 


33. 


36. 


37. 


38. 


39. 


40. 


4 


க்‌ 


42. 


43. 


நிறங்கள்‌ 


இலக்கியத்தில்‌ நிறம்‌, (பதி) ச.வே.சுப்பிரமணியன்‌, ந.கடிகாசலம்‌, உலகத்‌ 
தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, சென்னை - 113, முதற்பதிப்பு, ஜூன்‌ 1983. 


படிமம்‌ 


இலக்கியத்தில்‌ படிமம்‌, வெ.இராம.சத்தியமூர்த்தி, பெரியார்‌ மாவட்டம்‌ - 
638 469, முதற்பதிப்பு, 1983. 


கவிதைப்‌ படிமம்‌, மு.சுதந்திரமுத்து, முத்து வெளியீடு, சென்னை - 17, 


முதல்‌ பதிப்பு, ஆகஸ்ட்‌ 15, 1991. 


. தமிழ்ப்‌ புதுக்கவிதைகளில்‌ படிமங்கள்‌, மு.சுதந்திரமுத்து, தி பார்க்கர்‌, 


சென்னை - 14, முதற்பதிப்பு, ஏப்ரல்‌ 2001. 
படிமம்‌,  மு.சுதந்திரமுத்து, இளவழகன்‌ பதிப்பகம்‌, சென்னை - 14, 
முதற்பதிப்பு, நவம்பர்‌ 2001. 


அகராதிகள்‌ மற்றும்‌ சொல்லடைவுகள்‌ 


க்ரியாவின்‌ தற்காலத்‌ தமிழ்‌ அகராதி, தமிழ்‌-தமிழ்‌-ஆங்கிலம்‌, க்ரியா 
பதிப்பகம்‌, மறுபதிப்பு, மே 2001. 


சங்க இலக்கியப்‌ பொருட்களஞ்சியம்‌, தொகுதி - 1, இரா.சாரங்கபாணி 
(ப.ஆ), தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, தஞ்சாவூர்‌, மறுபதிப்பு, 2001. 
சங்க இலக்கியப்‌ பொருட்களஞ்சியம்‌, தொகுதி - 2, இரா.சாரங்கபாணி 


(ப.ஆ), தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, தஞ்சாவூர்‌, முதற்பதிப்பு, சூலை 1986. 
சங்க இலக்கியப்‌ பொருட்களஞ்சியம்‌, தொகுதி - 3, ப.அருணாசலம்‌ (ப.ஆ), 
தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, தஞ்சாவூர்‌, மறுபதிப்பு, 2001. 


. சதுரகராதி, வீரமாமுனிவர்‌, உலகத்தமிழ்க்‌ கல்வி இயக்கம்‌, சென்னை - 96, 


மீள்பதிப்பு, 2002. 

சமூகவியல்‌ மற்றும்‌ மானுடவியல்‌ கலைச்சொல்‌ விளக்க அகராதி, தா. 
இராபர்ட்‌ சத்திய சோசப்‌ (தொ.ஆ), தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, தஞ்சாவூர்‌, 
முதற்பதிப்பு, மார்ச்சு 2002. 

திருக்குறட்‌ சொல்லடைவு, சாமி வேலாயுதம்‌, கழக வெளியீடு, சென்னை - 
108, முதற்பதிப்பு, 2002. 


. தொல்காப்பியச்‌ சிறப்பகராதி, ப.வே.நாகராசன்‌, த.விக்ஷ்ணுகுமாரன்‌ (தொ.ஆ), 


பன்னாட்டுத்‌ திராவிட மொழியியல்‌ நிறுவனம்‌, திருவனந்தபுரம்‌, 2000. 


நிகண்டு சொற்பொருட்‌ கோவை தெய்வப்பெயர்‌, மு.சண்முகம்‌ பிள்ளை, 


மதுரை காமராசர்‌ பல்கலைக்கழகம்‌, மதுரை - 21, முதற்பதிப்பு, 1982. 


-லிப்கோ தமிழ்‌ - தமிழ்‌ - ஆங்கில அகராதி, தி லிட்டில்‌ ப்ளவர்‌ கம்பெனி, 


சென்னை-17, மறு அச்சு 1975. 


. A Dictionary of Tamil Proverbs, John Lazarus, Asian Educational Services, Madras - 


14, Reprint, 1991. 


-A Word Index of Old Tamil Cankam Literature, Thomas Lehmann and Thomas 


Malten, Franz Steiner Verlag Stuttgart, 1992. 


. Index des mots de la literature tamoule ancienne, Vol.1,2,3, Institut Francais 


D’Indologie, Pondichery, 1970. 


Tamil Lexicon Vol. 1-6, University of Madras, Madras - 5, Reprint, 1982. 
. Tamil Lexicon Supplement Part-1, University of Madras, Madras - 5, Reprint, 1982. 


92. 


53, 


24, 


55. 


56. 


57. 


58. 


59 


60. 


61. 


62. 


63. 


64. 


65. 


66. 


67. 


68. 


69. 


70. 


பார்வை நூல்கள்‌ 


அறிவியல்‌ கண்ணோட்டத்தில்‌... சங்க இலக்கிய விலங்குகள்‌, 
இரா.வசந்தகுமார்‌, எம்‌.கலைவாணன்‌, சென்னை - 88, முதற்பதிப்பு, 2002. 
ஆய்வியல்‌ அறிமுகம்‌, தமிழண்ணல்‌, எம்‌.எஸ்‌.இலக்குமணன்‌, மீனாட்சி புத்தக 
நிலையம்‌, மதுரை - 625 001, முதற்பதிப்பு, ஜனவரி 1977. 
ஆய்வுக்கோவை, தொகுதி-4,  ௪.அகத்தியலிங்கம்‌ முதலானோர்‌ (ப.ஆ), 
து பல்கலைக்கழகத்‌ தமிழாசிரியர்‌ மன்றம்‌, அண்ணாமலை நகர்‌, மே 
ஆய்வுக்கோவை, தொகுதி-1, தா.ஏ.ஞானமூர்த்தி முதலானோர்‌ (ப.ஆ), 
தமிழியல்‌ துறை, புதுவைப்‌ பல்கலைக்கழகம்‌, புதுச்சேரி, மே 1992. 
ஆய்வுக்கோவை, தொகுதி-3, தமிழண்ணல்‌, க.ப.அறவாணன்‌ முதலானோர்‌ 
(ப.ஆ), தமிழியல்‌ துறை, புதுச்சேரி, முதற்பதிப்பு, மே 1996. 
ஆய்வுக்கோவை 2000, தொகுதி 2, தமிழண்ணல்‌ முதலானோர்‌ (ப.ஆ), 
இந்தியப்‌ பல்கலைக்கழகத்‌ தமிழாசிரியர்‌ மன்றம்‌, மனோன்மணியம்‌ சுந்தரனார்‌ 
பல்கலைக்கழகம்‌, திருநெல்வேலி, முதற்பதிப்பு, மே 2000. 

ஆய்வுக்கோவை 2002, தொகுதி 2, சிற்பி பாலசுப்பிரமணியம்‌ முதலானோர்‌ 
(ப.ஆ), இந்தியப்‌ பல்கலைக்கழகத்‌ தமிழாசிரியர்‌ மன்றம்‌, திருச்சிராப்பள்ளி, 
முதற்பதிப்பு, மே 2002. 


. ஆய்வுக்கோவை 2004, பல்துறையியல்‌, சிற்பி பாலசுப்பிரமணியம்‌ 


முதலானோர்‌ (ப.ஆ), இந்தியப்‌ பல்கலைக்கழகத்‌ தமிழாசிரியர்‌ மன்றம்‌, 
திருச்சிராப்பள்ளி, முதற்பதிப்பு, 22 மே 2004, 

ஆய்வுக்கோவை 2005, சிற்பி பாலசுப்பிரமணியம்‌ முதலானோர்‌, இந்தியப்‌ 
பல்கலைக்கழகத்‌ தமிழாசிரியர்‌ மன்றம்‌, திருச்சிராப்பள்ளி, முதற்பதிப்பு, 21, 
22 மே 2005. 

ஆய்வுக்கோவை 2006, இரா.மோகன்‌ முதலானோர்‌ (ப.ஆ), இந்தியப்‌ 
பல்கலைக்கழகத்‌ தமிழாசிரியர்‌ மன்றம்‌, மதுரை காமராசர்‌ பல்கலைக்கழகம்‌, 
மதுரை, முதற்பதிப்பு, 2006 மே 20, 21. 

ஆறாவது உலகத்‌ தமிழ்‌ ஆராய்ச்சி மாநாட்டு ஆய்வுக்‌ கட்டுரைகள்‌, 
மலேசிய உலகத்‌ தமிழ்‌ ஆராய்ச்சி நிறுவனம்‌, முதற்பதிப்பு, 1999. 

இணைப்‌ பழமொழிகள்‌ Parallel Proverbs, தி.செல்வக்கேசவராய முதலியார்‌, 
கழக வெளியீடு, சென்னை - 1, முதற்பதிப்பு, நவம்பர்‌ 1974, 
இருபத்தொன்றாவது கருத்தரங்கு ஆய்வுக்கோவை, தொகுதி 3, 
ச.அகத்தியலிங்கம்‌ முதலானோர்‌ (ப.ஆ), இந்தியப்‌ பல்கலைக்கழகத்‌ 
தமிழாசிரியர்‌ மன்றம்‌, அண்ணாமலை நகர்‌, ஜூன்‌ 1989. 

இலக்கிய இஸங்கள்‌, இ.எஸ்‌.டி. (தொ.ஆ), அன்னம்‌ (பி) லிட்‌, சிவகங்கை, 
நவம்பர்‌ 1994. 

இலக்கியச்‌ சாரல்‌, எஸ்‌.ஆரோக்கியநாதன்‌, காவ்யா பதிப்பகம்‌, சென்னை-24, 
இரண்டாம்‌ பதிப்பு, மே 2002. 

இலக்கியச்‌ சிந்தனைகள்‌, இரா.காசிராஜன்‌ முதலானோர்‌ (ப.ஆ), ஞாலத்தமிழ்ப்‌ 
பண்பாட்டு ஆய்வு மன்றம்‌, மதுரை, முதற்பதிப்பு, மே 2003. 

இலக்கியச்‌ சுடர்‌, இரா.மோகன்‌, ஓரியந்த்‌ லாங்மன்‌ லிமிடெட்‌, சென்னை-2, 
மறுபதிப்பு 1996. 

இலக்கியத்தின்‌ இருப்பியலும்‌, திறனாய்வின்‌ இயங்கியலும்‌, காவ்யா பதிப்பகம்‌, 
பெங்களூர்‌, முதற்பதிப்பு, டிசம்பர்‌ 2000. 

இலக்கியமும்‌ உளப்பகுப்பாய்வும்‌, அரங்க.நலங்கிள்ளி, வாணிதாசன்‌ பதிப்பகம்‌, 
பாண்டிச்சேரி, முதற்பதிப்பு, 1992. 


71. 


72. 


73. 


74. 


15 


16. 


77. 


78. 


£9. 


80. 


91. 


92. 


93. 


64. 


85. 


86, 


87 


88. 


89. 


90. 


91, 


92. 


93. 


இலக்கியவியல்‌ கோட்பாடும்‌ அணுகுமுறையும்‌, அன்னிதாமசு, அமுத 
நிலையம்‌, சென்னை - 14, முதற்பதிப்பு 1999. 

எண்பதுகளில்‌ தமிழ்க்‌ கலாச்சாரம்‌, ராஜ்‌ கெளதமன்‌, காவ்யா, பெங்களூர்‌ - 
560 038, முதற்பதிப்பு, நவம்பர்‌ 1992. 

எழுபதுகளில்‌ கால இலக்கியம்‌, இலக்கு, காவ்யா வெளியீடு, சென்னை - 
24, மூன்றாம்‌ பதிப்பு, ஜூலை 2002. 

எது புதுக்கவிதை?, பெ.சுபாசு சந்திரபோசு, சுபாலிகா பதிப்பகம்‌, 
திருச்சிராப்பள்ளி, ஐந்தாம்‌ பதிப்பு, ஜூலை 2003. 


. ஒப்பியல்‌ விவிலியம்‌ - தமிழியல்‌, அன்னிதாமசு, அமுத நிலையம்‌, சென்னை 


- 14, முதற்பதிப்பு, 2003. 

கட்டுரை மாலை, தூ.சேது பாண்டியன்‌, செ.சாரதாம்பாள்‌ (ப.ஆ), ஞாலத்‌ 
தமிழ்ப்‌ பண்பாட்டு ஆய்வு மையம்‌, பல்கலை நகர்‌, மதுரை, முதற்பதிப்பு, 
மே 2004, 

கம்பன்‌ இலக்கிய உத்திகள்‌, ச.வே.சுப்பிரமணியன்‌, மெய்யம்மை பதிப்பகம்‌, 
சென்னை - 14, முதற்பதிப்பு, 20 பிப்ரவரி 1982. 

கவிக்கோக்கவி, கருணாநிதி, நேஷனல்‌ பப்ளிஷர்ஸ்‌, சென்னை - 17, 
முதற்பதிப்பு, நவம்பர்‌ 2004. 

காப்பிய நெறி, தி.ரமா, தியாகரசர்‌ பதிப்பகம்‌, காரைக்குடி, முதற்பதிப்பு, 
2003. 

காப்பிய நோக்கில்‌ கம்பராமாயணம்‌, அ.பாண்டுரங்கன்‌, நியூ செஞ்சுரி புக்‌ 
ஹவுஸ்‌ பிரைவேட்‌ லிமிடெட்‌, சென்னை - 98, முதற்பதிப்பு, டிசம்பர்‌ 1989, 
கானல்‌ வரி, தெ.பொ.மீனாட்சி சுந்தரனார்‌, சர்வோதய இலக்கியப்‌ பண்ணை, 
மதுரை, இரண்டாம்‌ பதிப்பு, பிப்ரவரி, 1978. 

குறிஞ்சியும்‌ நெய்தலும்‌, பிலோ இருதயநாத்‌, தென்றல்‌ நிலையம்‌, சென்னை - 
21, முதற்பதிப்பு, டிசம்பர்‌ 2001, 

குறுந்தொகையில்‌ மெய்ப்பாடுகள்‌, தி.நெ.வள்ளிநாயகம்‌, உலகத்தமிழ்க்‌ கல்வி 
இயக்கம்‌, சென்னை - 96, 2001. 

சங்க இலக்கியத்தில்‌ செடிகொடி விளக்கம்‌, பி.எல்‌.சாமி, : கழக வெளியீடு, 
சென்னை - 1, மறுபதிப்பு, ஆகஃச்டு 1982. 

சங்க இலக்கியத்‌ தாவரங்கள்‌, கு.சீநிவாசன்‌, தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, 
தஞ்சாவூர்‌ - 613 001, முதற்பதிப்பு, சூன்‌ 1987. 

சங்க இலக்கியத்தில்‌ நிமித்தங்கள்‌, சுசீலா கோபால கிருஷ்ணன்‌, பாலாஜி 
பதிப்பகம்‌, மதுரை - 625 020, முதற்பதிப்பு, பிப்ரவரி 1987. 


. சங்க இலக்கியத்தில்‌ மயில்‌, பாக்யவதி சங்கரலிங்கம்‌, உலகத்‌ தமிழ்க்‌ கல்வி 


இயக்கம்‌, சென்னை - 96, முதற்பதிப்பு, ஜூன்‌ 1989. 

சங்க இலக்கியத்தில்‌ விலங்கின விளக்கம்‌, பி.எல்‌.சாமி, கழக வெளியீடு, 
சென்னை - 1, முதற்பதிப்பு, ஆகஸ்ட்‌ 1970, 

சங்கப்‌ புலவரின்‌ பல்துறை அறிவு, ந.கடிகாசலம்‌ (ப.ஆ), மெய்யப்பன்‌ 
பதிப்பகம்‌, சிதம்பரம்‌, முதற்பதிப்பு, டிசம்பர்‌ 2004. 

சமூகத்திலும்‌ இலக்கியத்திலும்‌ ஊனமுற்றோர்‌, அன்னிதாமசு, உலகத்‌ 
தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, சென்னை - 113, முதற்பதிப்பு, 2004 

சமூகவியல்‌ அறிஞர்களும்‌ கோட்பாடுகளும்‌, அரங்க.சுப்பையா, ராஜேஸ்வரி 
புத்தக நிலையம்‌, சென்னை - 17, முதற்பதிப்பு, 2003. 

சமூகவியல்‌ நோக்கில்‌ . தமிழ்‌ மரபுகள்‌, சிலம்பு நா.செல்வராசு, 
தமிழ்க்கோட்டம்‌, சென்னை - 29, முதற்பதிப்பு, அக்டோபர்‌ 1989. 
ச.வே.சு.வின்‌ நூல்கள்‌, இரா.காசிராசன்‌ (ப.ஆ), மணிவாசகர்‌ பதிப்பகம்‌, 
சென்னை - 108, முதல்‌ பதிப்பு, டிசம்பர்‌ 2004. 


10 


94. சிலப்பதிகாரம்‌ பண்பாட்டுச்‌ சுரங்கம்‌, தொகுதி - 1, ச.வே.சுப்பிரமணியன்‌, 
ச.மெய்யப்பன்‌ (ப.ஆ), மணிவாசகர்‌ பதிப்பகம்‌, சென்னை - 108, முதல்‌ 
பதிப்பு, திசம்பர்‌, 2003, 

95. சிற்பியின்‌ படைப்புக்கலை, இரா.இராசகோபாலன்‌, தே.ஞானசேகரன்‌ (ப.ஆ), 
கியூரி பப்ளிகேஷன்ஸ்‌, மதுரை, முதற்பதிப்பு, டிசம்பர்‌ 1993, 

96. தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கைகள்‌, இரா.சந்திரசேகரன்‌ முதலானோர்‌ (ப.ஆ), 
அ பாரதியார்‌ பல்கலைக்கழகம்‌, கோயமுத்தூர்‌, முதற்பதிப்பு, டிசம்பர்‌ 

97. தமிழ்‌ இலக்கியக்‌ கோட்பாடு, முத்துச்சண்முகன்‌, முல்லை நிலையம்‌, சென்னை 

17, முதற்பதிப்பு, 2003. 

96. தமிழ்‌ இலக்கியத்தில்‌ மலர்கள்‌, வெற்றிச்செல்வன்‌, மணிவாசகர்‌ பதிப்பகம்‌, 
சென்னை - 108, முதற்பதிப்பு, ஆகஸ்ட்‌ 2000. 

99. தமிழ்ப்‌ புத்திலக்கியம்‌, தி.முருகரத்தனம்‌, இரா.காஞ்சனா (ப.ஆ), ஞாலத்‌ 
தமிழ்ப்‌ பண்பாட்டு ஆய்வு மன்றம்‌, பல்கலை நகர்‌, மதுரை, முதற்பதிப்பு, 
மே 2004, 


100. தமிழ்ப்‌ புதுக்கவிதை ஒரு திறனாய்வு, சு.அரங்கராசு, மூன்றாம்‌ உலகப்‌ 
பதிப்பகம்‌, கோவை, முதல்‌ பதிப்பு, 1991 டிசம்பர்‌. 

101. தமிழர்‌ சமூகவியல்‌, அன்னிதாமசு, உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, 
சென்னை - 113, முதற்பதிப்பு, 2000. 

102. தமிழர்‌ பழக்க வழக்கங்களும்‌ நம்பிக்கைகளும்‌, க.காந்தி, உலகத்‌ 
தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, சென்னை - 113, இரண்டாம்‌ பதிப்பு, 2003. 

103. தமிழியல்‌, அன்னிதாமசு, அமுத நிலையம்‌, சென்னை - 14, 
முதற்பதிப்பு, 2001. 

104, தமிழியல்‌ ஆய்வு, ஞாலத்‌ தமிழ்ப்‌ பண்பாட்டு ஆய்வு மன்றம்‌, 
மதுரை, முதற்பதிப்பு, மே 1998. க்‌ 

105. தமிழில்‌ பிற துறைகள்‌, தூ.சேதுபாண்டியன்‌ முதலானோர்‌ (ப.ஆ), 
ஞாலத்தமிழ்ப்‌ பண்பாட்டு ஆய்வு மன்றம்‌, மதுரை, முதற்பதிப்பு, மே 2003. 

106. தமிழில்‌ புதிர்கள்‌, ச,வே.சுப்பிரமணியன்‌, இராஜமரகதம்‌ வெளியீடு, 
திருநெல்வேலி, 2001. 

107. தனிப்பாடல்‌ திரட்டு ஓர்‌ ஆய்வு, தமிழன்பன்‌, பாப்லோ பாரதி 
பதிப்பகம்‌, சென்னை - 14, முதற்பதிப்பு, ஆகஸ்ட்‌ 1987. 

108. திருநாவுக்கரசர்‌ ஆய்வுமாலை, தொகுதி 2, த.கோ.பரமசிவம்‌ 


முதலானோர்‌ (ப.ஆ), திருநாவுக்கரசர்‌ இலக்கிய ஆய்வு மாநாடு, வாரணாசி, 
முதற்பதிப்பு, செப்தம்பர்‌, 2003. 


109. திறனாய்வும்‌ தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கைகளும்‌, ந.பிச்சமுத்து, சக்தி 
வெளியீடு, சென்னை - 5, ஐந்தாம்பதிப்பு, 2002. 

110. திறனாய்வுக்‌ கட்டுரைகள்‌, ச.வே.சுப்பிரமணியன்‌ (ப.ஆ), அணியகம்‌, 
சென்னை - 30, முதற்பதிப்பு, ஏப்ரல்‌ 1977. 
111. தொல்காப்பியம்‌ எழுத்தும்‌ கோட்பாடுகளும்‌, கண்ணகி கலைவேந்தன்‌ 
(ப.ஆ), தமிழய்யா வெளியீட்டகம்‌, திருவையாறு, முதற்பதிப்பு, மே 2004. 
112. தொல்காப்பியம்‌ காட்டும்‌ வாழ்க்கை, ந.சுப்பு ரெட்டியார்‌, பழனியப்பா 
பிரதர்ஸ்‌, சென்னை - 600 014, நான்காம்‌ பதிப்பு, 2002. 

113. தொல்காப்பிய வளம்‌,  ச.வே.சுப்பிரமணியன்‌ (ப.ஆ), மெய்யப்பன்‌ 
பதிப்பகம்‌, சிதம்பரம்‌, முதல்‌ பதிப்பு, 25 டிசம்பர்‌ 2004. 

114, தொல்தமிழர்‌ சமயம்‌, சிலம்பு நா.செல்வராசு, காவ்யா, பெங்களூர்‌, 
முதல்‌ பதிப்பு, ஆகஸ்ட்டு 2001. 

115. நெல்லை மாவட்டத்‌ தமிழாளர்‌, ச.வே.சுப்பிரமணியன்‌ (ப.ஆ), 


உலகத்தமிழ்க்‌ கல்வி இயக்கம்‌, பெருங்குடி - 96, முதற்பதிப்பு, 1999. 


11 


116. நோக்கு, அ.பாண்டுரங்கன்‌ (ப.ஆ), புதுவைப்‌ பல்கலைக்கழகம்‌, 
காரைக்கால்‌ - 609 602, முதற்பதிப்பு, ஏப்ரல்‌ 1989. 


117. நோக்கு, தொகுதி-2, அ.பாண்டுரங்கன்‌ (ப.ஆ), புதுவைப்‌ 
பல்கலைக்கழகம்‌, காரைக்கால்‌ - 609 602, முதற்பதிப்பு, அக்டோபர்‌ 1990. 
118. படைப்புக்கலை, மு.சுதந்திர முத்து, சுவடு பதிப்பகம்‌, கோடம்பாக்கம்‌, 
சென்னை-24, முதற்பதிப்பு, டிசம்பர்‌ 1999. 
119. பல்நோக்குப்‌ பார்வைகள்‌, கா.மீனாட்சி சுந்தரம்‌, நியூ செஞ்சுரி புக்‌ 
ஹவுஸ்‌ (பி) லிட்‌, சென்னை - 600 098, முத பதிப்பு, ஆகஸ்ட்‌ 2002. 
120. பாரதியும்‌ வள்ளத்தோளும்‌ ஒப்பியல்‌ பார்வை, சாமுவேல்‌ தாசன்‌, 

கவின்மலர்‌ பதிப்பகம்‌, குமரி மாவட்டம்‌, முதற்பதிப்பு, மே 1966. 
121. பிற துறை தமிழ்‌ ஆய்வு, இரா.காசிராஜன்‌, இரா.மோகன்‌ (ப.ஆ), 


ஞாலத்‌ தமிழ்ப்‌ பண்பாட்டு ஆய்வு மன்றம்‌, பல்கலை நகர்‌, மதுரை, 
முதற்பதிப்பு, மே 2005. 

122. புதுக்கவிதை நடையியல்‌ ஆய்வு, ச.கலைச்செல்வன்‌, கலைச்செல்வி 
பதிப்பகம்‌, வடார்க்காடு மாவட்டம்‌, முதற்பதிப்பு, ஜூலை 1986. 

123. புதுக்கவிதை முப்பெரும்‌ உத்திகள்‌, சி.இ.மறைமலை, திருமகள்‌ 
நிலையம்‌, சென்னை-17, முதற்பதிப்பு, நவம்பர்‌ 1986. 

124, புதுக்கவிதைகள்‌ ஒரு முழுமையான அலசல்‌, மித்ரா, மணிமேகலைப்‌ 
பிரசுரம்‌, சென்னை - 17, முதல்‌ பதிப்பு, 2001. 

125, புதுப்புனல்‌, துரை.பட்டாபிராமன்‌ முதலானோர்‌, தமிழியல்‌ துறை, 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகம்‌, முதற்பதிப்பு, 29,30 மார்ச்சு 2006. 

126. புரட்சி நிலா, துரை.பட்டாபிராமன்‌ முதலானோர்‌ (ப.ஆ), தமிழியல்‌ 
துறை, அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகம்‌, முதற்பதிப்பு, 29,30 மார்ச்சு 2006, 

127. புராணவியல்‌, இரா.பாலசுப்பிரமணியன்‌, தமிழ்‌ சக்தி, காரைக்குடி, 
முதர்பதிப்பு, மார்ச்‌ 2003. 

128. மர இனப்‌ பெயர்த்தொகுதி - 1, பெ.மாதையன்‌, எச்‌.சித்திரபுத்திரன்‌ 
(தொ.ஆ),, தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, தஞ்சாவூர்‌, முதற்பதிப்பு, சனவரி 1986. 

129. மர இனப்‌ பெயர்த்தொகுதி - 2, பெ.மாதையன்‌, எச்‌.சித்திரபுத்திரன்‌ 
(தொ.ஆ),; தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, தஞ்சாவூர்‌, முதற்பதிப்பு, நவம்பர்‌ 1987. 

130. முன்னைத்‌ தமிழிலக்கியம்‌, மு.மணிவேல்‌, ஜலஜா கோபிநாத்‌ (ப.ஆ), 
ஞாலத்‌ தமிழ்ப்‌ பண்பாட்டு ஆய்வு மன்றம்‌, மதுரை, முதற்பதிப்பு, மே 
2004. 


131. வண்ண மலர்கள்‌, துரை.பட்டாபிராமன்‌ முதலானோர்‌, தமிழியல்‌ துறை, 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகம்‌, முதற்பதிப்பு, 29,30 மார்ச்சு 2006, 

132. வால்ட்‌ விட்மனும்‌ தமிழ்க்‌ கவிஞர்களும்‌, க.இராமச்சந்திரன்‌, நர்மதா 
பதிப்பகம்‌, சென்னை - 17, முதற்பதிப்பு, செப்டம்பர்‌ 1992. 

133. வானவில்‌, துரை.பட்டாபிராமன்‌ முதலானோர்‌, தமிழியல்‌ துறை, 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகம்‌, முதற்பதிப்பு, 29,30 மார்ச்சு 2006. 

134. ஹைக்கூக்‌ கவிதைகள்‌, நிர்மலா சுரேஷ்‌, திருமகள்‌ நிலையம்‌, 
சென்னை - 17, இரண்டாம்‌ பதிப்பு, ஆகஸ்ட்‌ 1998. 

135. Tamil Proverbs A Classified Collection, Herman Jensen, Asian Educational 


Services, New Delhi, reprint, 1982. 


Symbols Dictionary 
1. A Dictionary of Symbols, J.E.Cirlot, Dover Publications, New York, Second Edition, 


2002. 
2. Dictionary of Symbols, Tom Chetwyrd, Grande Publishing ltd., London, 1982 


12 


12. 


14. 


15. 


18. 


. Dictionary of Symbols, Carl G.Liungman, W.W.Norton & Company, New York, 


1991. 


Dictionary of Symbols and Imagery, Ad de vries, North Holland Publishing 
Company, London, 1974. 


The Penguin Dictionary of Symbols, Jean Chevalier and Alain Gheerbrant, The 
Penguin Group, Second Edition, 1994. 


1000 symbols, Rowena & Rupert Shepherd, Thames & Hudson, First Edition, 2002. 
Dream Symbols Dictionary 


Dream Dictionary, Tony Crisp, Dell Publishing, New York, Revised Edition, 
February 2002. 


Dreamer’s Dictionary, Garuda, B.Jain Publishers (P) Ltd., New Delhi — 110 055, First 
Indian Edition, 2002, 


dream symbols A to Z, Georg Fink, Sterling Publishing Co., New York, 1999. 


. The A to Z of Dreams, Michael Johnstone, Arcturus Publishing Limited, London, 


2002. 


. The Language of Dreams, David Fontana, Duncan Baird Publishers, London, First 


Edition, 1994. 


Colours 


The Colours of Southern India, Barbara Lloyd, Thames & Hudson Ltd., London, First 
Edition, 1999. 


Emblems 


. Eastern proverbs & emblems, j.long, Rupa & Co., New Delhi — 110 002, 2002. 


Flags 


Philip’s Guide To Flags of the World, Flag Institute, a division of Octopus Publishing 
Group, London, 2003. 

The Illustrated Flag Handbook, Maria Constantino, Gramercy Books, New York, 
2001. 


The World Encyclopedia of Flags, Alfred Znamierowski, Hermes House, London, 


2002. 


Hieroglyphs 


_ Fascinating Hieroglyphics, Christian Jacq, Sterling Publishing Co., New York, First 


Edition, 1998. 
Imagery 


Shakespeare’s Imagery And What it Tells us,Caroline F.E.Spurgeon, Cambridge 
University Press, Reprint, 1990. 


13 


19. 


20. 


21. 
22. 


23. 
24. 


22 
26. 


2 


~J 


2 


OO 


29. 


30. 


3 


நகம்‌ 


32. 


33. 
34, 


35. 


36. 
37. 


38. 


39. 


40. 


41. 


The Book of Hindu Imagery, Gods, Manifestations and Their Meaning, Eva Rudy 
Jansen, New Age Books, First Edition, 2002. 


Myth 


A Classical Dictionary of Hindu Mythology and Religion, John Dowson, 
D.K.Printworld (P) Ltd., New Delhi — 110 015, Second Impression, 2002. 

Brush up your Mythology!, Michael Macrone, Gramercy Books, New York,1999. 
Leaves of a Pipal tree — Aesthetic reflections on same Hindu myth and Symbols, 
Harsha V.Dehejia, Motilal Bavarsidass Publishers, Delhi, 2005 

Myth, Laurence Coupe, Routledge, London and New York, First Edition, 1997. 

Myths & Legends of India, Donald A.Mackenzie, Senate, 1998. 


Signs 
Vedic Love Signs, Komilla Sutton, Pan Books, London, First Edition, 2003. 
The Signs of Language, Edward S.Klima, Ursula Bellugi, Harvard University Press, 
London, 1979. 


Symbols & Symbolism 


.An Introduction to Symbolic Logic, Susanne K.Langer, Dover Publications, New 


York, Second Revised Edition, 1953. 


.Fengshui Symbols for Luck and Money, A.R.Hari, Vaastu / Fengshui Consultant, 


Bangalore — 560 070, Second Edition, August 2002. 

Hindu Symbology and other Essays, Swami Swahananda, Sri Ramakrishna Math, 
Madras - 4. 

Ideas, Words and Things French Writings in Semiology, Harjeet Singh Gill, Bernard 
Pottier, Orient Longman Limited, New Delhi — 110 002, First Edition, 1992. 


. Indian Symbolism, Rai Govind Chandra, Munshiram Manoharlal Publishers Pvt Ltd., 


New Delhi — 110 055, First Edition, 1996. 

Lotus Eternal Cultural Symbol, Vijay Kumar Malhotra, Clarion Books, Delhi — 110 
095, First Edition, 1999. 

Psyche & Symbol in Shakespeare, Indiana University Press, 1972. 

Semiotics The Basics, Daniel Chandler, Routledge, Taylor and Francis Group, London 
and New York, Reprint, 2003. 

Signs Symbols and Ciphers, Georges Jean, Sophie Hawkes, Thames and Hudson Ltd., 
London, 1998. 

Symbolism, Charles Chadwick, Methuen & Co Ltd., London, First Edition, 1971. 
Symbolism and American Literature, Charles Feidelson, Phoenix Books, The 
University of Chicago press, Sixth Impression, 1966. - 

Symbols, Public and Private, Raymond Firth, George Allen Unwin Ltd., London, : 
1973 

Symbols in Art and Religion, Karel Werner, Motilal Banarsidass Publishers Pvt. Ltd., 
Delhi, First Edition, 1991. 

the secret language of Symbols, David Fontana, Chronicle Books, San Francisco, 
First Edition, 2003. 


Symbolic Logic, Irving M.Copi, The Macmillan Company, London, Third Edition, 
1967. 


14 


42 


43. 


44, 


45. 


46. 


47. 


48. 


49, 
50. 


51. 
52. 


53. 


54. 


22. 


56. 


. Sign, Symbol and Script, Hans Jensen, George Allen and Unwin Ltd., London, 1970. 


Semiotics and Linguistics, Yishai Tobin, Longman Group, London, First Edition, 
1990. 


Theories 


An Introduction To The Study of Language And Literature, A.G.Hooper, Orient 
Longman Limited, Calcutta 700 072, Second Impression, 1989. 

Critical Approaches To Literature, David Daiches, Orient Longman Limited, Kolkata 
— 700 072, Eleventh Impression, 2001. 

Indian Literary Criticism Theory and Interpretation, G.N Devy, Orient Longman 
Private Limited, Hyderabad — 500 029, 2002. 

Longman Companion to English Literature, Christopher Gillie, Longman Group Ltd., 
London, First Edition, 1972. 

Marutam An Aspect of Love in Tamil Literature, V.T.Manickam, Tema Publishers, 
Karaikudi - 623 001, First Edition, Jan.1982. 

Modern Social Theory, Ian Craib, Harvester Wheatsheaf, First Edition, 1984. 
Palaittinai in Sangam Literature, R.K.Nagu, Aniyakam, Madras — 30, First Edition, 
December 1981. 

Seeress of the Poetic Edda speaks of Cosmic Tree, 1936. 

The Literary Symbol, William York Tindall, Midland Book, Indiana University Press, 
Bloomington, 1967 

The Poems of Ancient Tamil, George Hart, Oxford University Press, New Delhi - 
110 001, Second Impression, 2003. 

Theory of Literature, Rene Wellek And Austin Warren, Penguin Books, Reprint, 
1970. 


Dictionaries 


A Dictionary of Tamil Literary and Critical Terms, G.John Samuel, Institute of Asian 

Studies, Chennai — 600 119, First Edition, Dec.1999. 

Collins Dictionary Literary Terms, Edward Quinn, Harper Collins Publishers, First 

Edition, 1999. 

. Dictionary of World Literary Terms, Joseph T.Shipley, George Allen & Unwin Ltd., 
London, 1970. 

. English - Tamil Dictionary, A.Chidambaranatha Chettiar, University of Madras, First 
Edition, 1992. 

. Standard Dictionary of Folklore Mythology and Legend, Maria Leach (Ed.,), New 
English Library, London, 1975. 

. The Dictionary of Feminist Theory, Maggie Humm, Harvester Wheatsheaf, Second 
Edition, 1995. 

. The Oxford English Dictionary, vol II, Oxford University Press, 1971. 

. The Penguin Dictionary of Religions, John R.Hinnells (ed), Penguin Group, 1997. 

. The Penguin Dictionary of Sociology, Nicholas Abercrombie, Stephen Hill, Bryan 
S.Turner, Penguin Books, Fourth Edition, 2000. 

, The Random House Dictionary of the English Language, Jess Stein, Random House, 

New York, 1966. 


Companion 


15 


65. The Oxford India Companion to Sociology and Social Anthropology (2 vols), (ed) 
Veene Das, Oxford University Press, New Delhi, 2003. 


Encyclopaedia 


66. An Illustrated Encyclopaedia of Traditional Symbols, J.C.Cooper, Thames And 
Hudson Ltd., London, Reprint, 1993. 

67. Encyclopaedia Britannica, Vol.2, William Benton, 1972. 

68. Encyclopaedia Americana, Vol.26, International Edition, 1970. 

69. Princeton Encyclopaedia of Poetry and Poetics, Alex Preminger, Macmillan, London, 
1974. 

70. The Social Science Encyclopaedia, (Ed.) Adam Kuper and Jessica Kuper, Routledge 
Publishers, London, Second Edition, 1996. 


Glossary 


71. A Glossary of Literary Terms, M.H.Abrams, Macmillan, Third Edition, 1971. 


Others 


72. Hindu Festivals, Fairs and Fasts, Chitralekha Singh, Prem Nath, Crest Publishing 
House, New Delhi — 110 002, Reprinted, 2002. 

73. Methods in Sociology, Murray Morison, Longman, London and New York, First 
Edition, 1986. 

74. The Wonder That Was India, A.L.Basham, Rupa & Co., New Delhi — 110 002, Third 
Revised Edition, 1967. 

75. The Wonder That Was India, Part — 2, S.A.A.Rizvi, Rupa & Co., New Delhi — 110 
002, Twelfth Impression, 2002. 


கட்டுரைக்‌ குறிப்புகள்‌ 
1. குறியீடு தொடர்பான கட்டுரைக்‌ குறிப்புகள்‌ 


1. அடிசூடுதல்‌ - குறியீட்டுப்‌ பார்வை, அன்னி தாமசு, கம்பன்‌ மலர்கள்‌, 
மெய்யப்பன்‌ பதிப்பகம்‌, சிதம்பரம்‌, 2005, பக்‌.57-66. 

2. இயற்கைப்படிமம்‌, auna சந்திரபோசு, எது புதுக்கவிதை?  சுபாலிகா 
பதிப்பகம்‌, திருச்சிராப்பள்ளி - 620 017, ஐந்தாம்‌ பதிப்பு, ஜூலை 2003, 
பக்‌.35-49, 

3. இருன்மை, குறியீடுகள்‌, துரை.ஜெகநாதன்‌, யேட்ஸும்‌ பாரதியும்‌, தி பார்க்கர்‌, 
சென்னை, 2003, பக்‌.272-281. 

4. இறப்பு, அன்னிதாமசு, தமிழர்‌ சமூகவியல்‌, உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, 
சென்னை - 113, முதற்பதிப்பு, 2000, பக்‌.78-88. 


16 


10. 


14, 


15. 


16. 


17. 


20. 


21. 


உத்திகள்‌, பாலா (௧.ஆ), சிற்பியின்‌ படைப்புக்கலை, இரா.இராசகோபாலன்‌, 
தே.ஞானசேகரன்‌ (ப.ஆ), கியூரி பப்ளிகேஷன்ஸ்‌, மதுரை, முதற்பதிப்பு, 
டிசம்பர்‌ 1993, பக்‌.1-20. 

ஊனக்குறியீடு,  அன்னிதாமசு, சமூகத்திலும்‌ இலக்கியத்திலும்‌ ஊனமுற்றோர்‌, 
உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, சென்னை - 113, முதற்பதிப்பு, 2004, 
பக்‌,75-95. 

“ஒரு கிராமத்து நதியில்‌” தொடர்‌ குறியீட்டியல்‌ உருக்காட்சி, 
பெ.சுப்பிரமணியன்‌, இலக்கியச்‌ சிந்தனைகள்‌, ஞாலத்‌ தமிழ்‌ பண்பாட்டு 
ஆய்வு மன்றம்‌, மதுரை, முதற்பதிப்பு, மே 2003, பக்‌.301-304, 


. ஐங்குறுநூற்றில்‌ மலர்க்‌ குறியீடுகள்‌, ஜெ.சரஸ்வதி, இலக்கியவியல்‌, 


ஆய்வுக்கோவை-2004, இந்தியப்‌ பல்கலைக்கழக தமிழாசிரியர்‌ மன்றம்‌, 
திருச்சி, மே,2004, பக்‌.62-66. 


- கடிமரம்‌, அ.விசுவநாதன்‌, ஆய்வுக்கோவை 2002, இந்தியப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ 


தமிழாசிரியர்‌ மன்றம்‌, திருச்சிராப்பள்ளி, முதற்பதிப்பு, மே 2002, பக்‌.1488- 
1492. 

கலாப்ரியா கவிதைகளில்‌ குறியீடு, ஆ.விக்டர்‌ பாபு, ஆய்வுக்கோவை 2006, 
தொகுதி 4, இரா.மோகன்‌ முதலானோர்‌ (ப.ஆ), இந்தியப்‌ பல்கலைக்கழகத்‌ 
தமிழாசிரியர்‌ மன்றம்‌, மதுரை காமராசர்‌ பல்கலைக்கழகம்‌, மதுரை, 
முதற்பதிப்பு, 2006 மே 20, 21, பக்‌.2207-2211. 


. கவிதைப்‌ படிமம்‌, சிற்பி பாலசுப்பிரமணியம்‌, கவிதை நேரங்கள்‌, கவிதா 


பப்ளிகேஷன்‌, சென்னை, 2003, பக்‌.89-99. 


. கனவியல்‌, அன்னிதாமசு, தமிழியல்‌, அமுதநிலையம்‌, சென்னை - 14, 


முதற்பதிப்பு, 2001, பக்‌.142-148. 


. கீழ்க்கணக்கு, அன்னிதாமசு, இலக்கியத்தில்‌ நிறம்‌, ச.வே.சுப்பிரமணியன்‌. 


ந.கடிகாசலம்‌ (ப.ஆ), உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, சென்னை - 113, 
முதற்பதிப்பு, ஜூன்‌ 1983, பக்‌.96-123. 

குறிப்பு, உள்ளுறை உவமம்‌, சாமி.பிச்சைப்பிள்ளை, திருச்சிராப்பள்ளி மாவட்ட 
நாட்டுப்புறப்‌ பாடல்கள்‌ ஓர்‌ ஆய்வு, தி பார்க்கர்‌, சென்னை, 2003, பக்‌.150- 
152. 

குறியீட்டியம்‌, இராம.சம்பத்‌, நோக்கு, அ.பாண்டுரங்கன்‌ (ப.ஆ), புதுவைப்‌ 
பல்கலைக்கழகம்‌, காரைக்கால்‌ - 609 602, முதற்பதிப்பு, ஏப்ரல்‌ 1989, 
பக்‌.77-93. 

குறியீட்டியல்‌, அன்னிதாமசு, இலக்கியவியல்‌ கோட்பாடும்‌ அணுகுமுறையும்‌, 
அமுதநிலையம்‌, சென்னை - 14, முதற்பதிப்பு, 1999, பக்‌.187-198. 
குறியீட்டியல்‌, ஓ.பாலகிருஷ்ணன்‌, ஆய்வுக்கோவை 2004 (பல்துறையியல்‌), 
சிற்பி பாலசுப்பிரமணியம்‌ முதலானோர்‌ (ப.ஆ), இந்தியப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ 
தமிழாசிரியர்‌ மன்றம்‌, திருச்சிராப்பள்ளி, முதற்பதிப்பு, 2004 மே 22, 
பக்‌.335-339. 


. குறியீட்டியல்‌-ஓர்‌ அறிமுகம்‌, சு.பாலச்சந்திரன்‌, திறனாய்வுக்‌ கட்டுரைகள்‌, 


ச.வே.சுப்பிரமணியன்‌ (ப.ஆ), அணியகம்‌, சென்னை - 30, முதற்பதிப்பு, 
ஏப்ரல்‌ 1977, பக்‌.5-15, 


குறியீடு, தமிழ்‌ அழகியல்‌, இந்திரன்‌, மெய்யப்பன்‌ தமிழாய்வகம்‌, சிதம்பரம்‌, 


முதல்‌ பதிப்பு, டிசம்பர்‌ 2002, பக்‌.37-38. 

குறியீடு, அன்னிதாமசு, ஒப்பியல்‌ விவிலியம்‌ - தமிழியல்‌, அமுத நிலையம்‌, 
சென்னை - 14, முதற்பதிப்பு, 2003, பக்‌.75-95, 

குறியீடுகள்‌, சாமுவேல்‌ தாசன்‌, பாரதியும்‌ வள்ளத்தோளும்‌ ஒப்பியல்‌ 
பார்வை, கவின்மலர்‌ பதிப்பகம்‌, குமரி மாவட்டம்‌, முதற்பதிப்பு, மே 1986, 
பக்‌.256-272. 


17 


22. 


23. 


24. 


25. 


26. 


as 


28. 


29. 


30. 


31. 


32. 


33. 


34. 


35. 


36, 


37. 


குறுந்தொகையில்‌ குறியீட்டுவமை, ஜெ.சரஸ்வதி, முன்னைத்‌ தமிழிலக்கியம்‌, 
மு.மணிவேல்‌, ஜலஜா கோபிநாத்‌ (ப.ஆ), ஞாலத்‌ தமிழ்ப்‌ பண்பாட்டு ஆய்வு 
மன்றம்‌, மதுரை, முதற்பதிப்பு, மே 2004, பக்‌,80-83. 

கூந்தல்‌ களையும்‌ மரபு, சிலம்பு நா.செல்வராசு, சமூகவியல்‌ நோக்கில்‌ தமிழ்‌ 
மரபுகள்‌, தமிழ்க்கோட்டம்‌, சென்னை - 29, முதற்பதிப்பு, அக்டோபர்‌ 1989, 
பக்‌,45-57. 

சங்க இலக்கியம்‌, இரா,தமிழரசி, இலக்கியத்தில்‌ நிறம்‌, ச.வே.சுப்பிரமணியன்‌, 
ந.கடிகாசலம்‌ (ப.ஆ), உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, சென்னை - 113, 
முதற்பதிப்பு, ஜூன்‌ 1983, பக்‌.55-80. 

சங்க இலக்கியத்தில்‌ கூந்தல்‌, வ.இராசரத்தினம்‌, இலக்கியச்‌ சிந்தனைகள்‌, 
இரா.காசிராஜன்‌ முதலானோர்‌ (ப.ஆ), ஞாலத்‌ தமிழ்‌ பண்பாட்டு ஆய்வு 
மன்றம்‌, மதுரை, முதற்பதிப்பு, மே 2003, பக்‌.53-57. 

சங்க இலக்கியத்தில்‌ நிமித்தக்‌ குறியீடுகள்‌, ஜெ.சரஸ்வதி, சங்கப்‌ புலவரின்‌ 
பல்துறை அறிவு, ந.கடிகாசலம்‌ (ப.ஆ), மெய்யப்பன்‌ பதிப்பகம்‌, சிதம்பரம்‌, 
முதற்பதிப்பு, டிசம்பர்‌ 2004, பக்‌.68-61. 

சிலம்பில்‌ குறியீடு, அன்னிதாமசு, சிலப்பதிகாரம்‌ பண்பாட்டுச்‌ சுரங்கம்‌ 
தொகுதி-1, ச.வே.சுப்பிரமணியன்‌, ச.மெய்யப்பன்‌ (ப.ஆ), மணிவாசகர்‌ 
பதிப்பகம்‌, சென்னை - 108, முதற்பதிப்பு, திசம்பர்‌ 2003, பக்‌.49-57. 
சிலம்பில்‌ படிமங்கள்‌, மு.சுதந்திரமுத்து, சிலப்பதிகாரம்‌ ஆய்வுக்கோவை, 
பழனியப்பா பிரதர்ஸ்‌, சென்னை, பக்‌.300-316. 

சிற்பியின்‌ கவிதைகளில்‌ தொன்மக்கூறுகள்‌, கோ.ரேவதி, தமிழ்ப்‌ புத்திலக்கியம்‌, 
தி.முருகரத்தனம்‌, இரா.காஞ்சனா (ப.ஆ), ஞாலத்தமிழ்ப்‌ பண்பாட்டு ஆய்வு 
மையம்‌, பல்கலை நகர்‌, மதுரை - 21, முதற்பதிப்பு, மே 2004, பக்‌.160- 
164. 

சிற்பியின்‌ புலமைத்திறன்‌, சு.வேங்கடராமன்‌, என்றும்‌ உள்ள தமிழ்‌, மீனாட்சி 
புத்தக நிலையம்‌, மதுரை, 2004, பக்‌.96-107. 

சிறுகதைகளில்‌ குறியீடு, மா.பக்கிரிசாமி, வானவில்‌, துரை.பட்டாபிராமன்‌ 
முதலானோர்‌, தமிழியல்‌ துறை, அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகம்‌, 
முதற்பதிப்பு, 29,30 மார்ச்சு 2006, பக்‌.134-142. 

சினிமாக்‌ குறியியல்‌, தி.சிவக்குமார்‌, நோக்கு, தொகுதி-2, அ.பாண்டுரங்கன்‌ 
(ப.ஆ), புதுவைப்‌ பல்கலைக்கழகம்‌, காரைக்கால்‌ - 609 602, முதற்பதிப்பு, 
அக்டோபர்‌ 1990, பக்‌.82-101. 

தமிழ்‌ இலக்கியத்தில்‌ விளக்கு உருவகம்‌, பா.ஆனந்தகுமார்‌, இலக்கியமும்‌ 
பண்பாட்டு மரபுகளும்‌, என்‌.சி.பி.எச்‌,., சென்னை, 2004, பக்‌,11-18, 

தமிழின்‌ அடையாளங்களும்‌ சைவமதக்‌ குறியீடுகளும்‌, ௧.அ.ஜோதிராணி, தமிழ்‌ 
இலக்கியங்கள்‌ சமுதாய அடையாளங்கள்‌, தன்னனானே, சென்னை, 2004, 
பக்‌.24-32. 

திருவிளையாடற்புராணம்‌, ப,கோபாலன்‌, _ இலக்கியத்தில்‌ நிறம்‌, 
ச.வே.சுப்பிரமணியன்‌, ந.கடிகாசலம்‌ (ப.ஆ), உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, 
சென்னை - 113, முதற்பதிப்பு, ஜூன்‌ 1983, பக்‌.246-264, 

தொல்காப்பியமும்‌ குறியீடும்‌, அன்னி தாமசு, தொல்காப்பியம்‌ எழுத்தும்‌ 
கோட்பாடுகளும்‌, கண்ணகி கலைவேந்தன்‌ (ப.ஆ), தமிழய்யா வெளியீட்டகம்‌, 
திருவையாறு, முதற்பதிப்பு, மே 2004, பக்‌.290-294. 

தொல்காப்பிய மெய்ப்பாடு சில சிந்தனைகள்‌, அன்னிதாமசு, தொல்காப்பிய 
வளம்‌, ச.வே.சுப்பிரமணியன்‌ (ப.ஆ), மெய்யப்பன்‌ பதிப்பகம்‌, சிதம்பரம்‌, 
முதல்‌ பதிப்பு, 25 டிசம்பர்‌ . 2004, பக்‌.49-58. 


16 


38. 


39. 


40. 


41. 


42. 


43. 


44, 


45. 


46. 


47. 


48. 


49. 


50. 


51. 


52. 


தொன்மக்‌ குறியீடும்‌ கருத்து மாற்றமும்‌, சுபாசு சந்திரபோசு, எது 
புதுக்கவிதை?, சுபாலிகா பதிப்பகம்‌, திருச்சிராப்பள்ளி - 620 017, ஐந்தாம்‌ 
பதிப்பு, ஜூலை 2003, பக்‌.50-59. 

நஞ்சு - உண்ணல்‌ : குறியீட்டுப்‌ பார்வை, அன்னிதாமசு, ஆய்வுக்கோவை 
2006, தொகுதி 1, இரா.மோகன்‌ முதலானோர்‌ (ப.ஆ), இந்தியப்‌ 
பல்கலைக்கழகத்‌ தமிழாசிரியர்‌ மன்றம்‌, மதுரை காமராசர்‌ பல்கலைக்கழகம்‌, 
மதுரை, முதற்பதிப்பு, 2006 மே 20, 21, பக்‌.159-163. 

நடுகல்‌ வழிபாடு, ௧.இராமமூர்த்தி, தமிழில்‌ பிறதுறைகள்‌, தூ.சேதுபாண்டியன்‌ 
முதலானோர்‌ (ப.ஆ), ஞாலத்‌ தமிழ்‌ பண்பாட்டு ஆய்வு மன்றம்‌, மதுரை, 
முதற்பதிப்பு, மே 2003, பக்‌.186-190. 

நிமித்தக்‌ குறியீடு, ஜெ.சரஸ்வதி, கம்பன்‌ மலர்கள்‌, மெய்யப்பன்‌ பதிப்பகம்‌, 
சிதம்பரம்‌, 2005, பக்‌.44-56, 

நிறங்களும்‌ இலக்கிய மரபும்‌, ம.ரா.போ.குருசாமி, இலக்கியத்தில்‌ நிறம்‌, 
ச.வே.சுப்பிரமணியன்‌, ந.கடிகாசலம்‌ (ப.ஆ), உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, 
சென்னை - 113, முதற்பதிப்பு, ஜூன்‌ 1983, பக்‌.19-33. 

படிம உத்திகள்‌, தா.நீலகண்ட பிள்ளை, இருபத்தொன்றாவது கருத்தரங்கு 
ஆய்வுக்கோவை, தொகுதி 3, ச.அகத்தியலிங்கம்‌ முதலானோர்‌ (ப.ஆ), 
இந்தியப்‌ பல்கலைக்கழகத்‌ தமிழாசிரியர்‌ மன்றம்‌, அண்ணாமலை நகர்‌, ஜூன்‌ 
1989, பக்‌. 


படிமமும்‌ குறியீடும்‌, செண்பகம்‌ ராமசுவாமி, இலக்கிய இஸங்கள்‌, இ.எஸ்‌.டி, 
(தொ.ஆ), அன்னம்‌ (பி) லிட்‌, சிவகங்கை - 623 561, நவம்பர்‌ 1994, 
பக்‌.68-81. 

பரிபாடல்‌ படிமம்‌, சு.வேங்கடராமன்‌, என்றும்‌ உள்ள தமிழ்‌, மீனாட்சி புத்தக 


நிலையம்‌, மதுரை, 2004, பக்‌.6-13. 

பறவையும்‌ மனிதனும்‌, எஸ்‌.வி.சுப்பிரமணியன்‌, மாந்தர்‌ சிறப்பு, 
திருவனந்தபுரம்‌, முதற்பதிப்பு, நவம்பர்‌ 1974, பக்‌.35-48. 

புதுக்கவிதை உத்திகள்‌, இலக்கியச்‌ சுடர்‌, இரா.மோகன்‌, ஓரியன்ட்‌ லாங்மன்‌ 
லிமிடெட்‌, சென்னை-2, மறுபதிப்பு 1996, பக்‌.84-94, 

புதுக்கவிதைகளில்‌ தொன்மக்கூறுகள்‌, ௧.இராமச்சந்திரன்‌, ஆய்வுக்கோவை 2005 
முதல்‌ தொகுதி, சிற்பி பாலசுப்பிரமணியம்‌ முதலானோர்‌ (ப.ஆ), இந்தியப்‌ 
பல்கலைக்கழகத்‌ தமிழாசிரியர்‌ மன்றம்‌, திருச்சிராப்பள்ளி, முதற்பதிப்பு, மே 
2005, பக்‌.229-233. 

புதுக்கவிதைகளில்‌ தொன்மங்கள்‌,  ஜெ.சியாமளா, ஆய்வுக்கோவை 2004 
(பல்துறையியல்‌), சிற்பி பாலசுப்பிரமணியம்‌ முதலானோர்‌ (ப.ஆ), இந்தியப்‌ 
பல்கலைக்‌ கழகத்‌ தமிழாசிரியர்‌ மன்றம்‌, திருச்சிராப்பள்ளி, முதற்பதிப்பு, 2004 
மே 22, பக்‌.187-190. 

புறநானூற்றில்‌ குறிப்புப்பொருள்‌, வ.குருநாதன்‌ (௧.ஆ), ஆய்வுக்கோவை 
தொகுதி-1,  தா.ஏ.ஞானமூர்த்தி முதலானோர்‌ (ப.ஆ), தமிழியல்‌ துறை 
புதுவைப்‌ பல்கலைக்கழகம்‌, புதுச்சேரி, மே 1992, பக்‌.238-242. 

புனைவும்‌ குறியீட்டு வெளிப்பாடும்‌, சி.நாகமணி, ஆய்வுக்கோவை 2002, 
தொகுதி 2, சிற்பி பாலசுப்பிரமணியம்‌ முதலானோர்‌ (ப.ஆ), இந்தியப்‌ 
பல்கலைக்கழகத்‌ தமிழாசிரியர்‌ மன்றம்‌, திருச்சிராப்பள்ளி, முதற்பதிப்பு, மே 
2002, பக்‌,1013-1017. 

பெரியபுராணம்‌,  கே.பகவதி, இலக்கியத்தில்‌ நிறம்‌, ச.வே.சுப்பிரமணியன்‌, 
ந.கடிகாசலம்‌ (ப.ஆ), உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, சென்னை - 113, 
முதற்பதிப்பு, ஜூன்‌ 1983, பக்‌.235-245. 


19 


53. பெருங்கதையில்‌ குறியீடு, கா.சுகந்தி, கட்டுரை மாலை, தூ.சேது பாண்டியன்‌, 
செ.சாரதாம்பாள்‌ (ப.ஆ), ஞாலத்தமிழ்ப்‌ பண்பாட்டு ஆய்வு மையம்‌, பல்கலை 
நகர்‌, மதுரை - 21, முதற்பதிப்பு, மே 2004, பக்‌.67-71. 

54. மடலேறுதல்‌ - ஒரு குறியீடு, எஸ்‌.ஆரோக்கியநாதன்‌, இலக்கியச்சாரல்‌, 
காவ்யா, சென்னை - 24, இரண்டாம்‌ பதிப்பு, மே 2002, பக்‌.132-141. 

55. மலரும்‌ மனிதனும்‌, எஸ்‌.வி.சுப்பிரமணியன்‌, மாந்தர்‌ சிறப்பு, திருவனந்தபுரம்‌, 
முதற்பதிப்பு, நவம்பர்‌ 1974, பக்‌.19-34, 

56. மலரேந்தும்‌ கை, தி.ரமா, காப்பிய நெறி, தியாகராசா பதிப்பகம்‌, காரைக்குடி, 
முதற்பதிப்பு, 01.03.2003, பக்‌.25-32. 

57. மரமும்‌ மனிதனும்‌, எஸ்‌.வி.சுப்பிரமணியன்‌, மாந்தர்‌ சிறப்பு, திருவனந்தபுரம்‌, 
முதற்பதிப்பு, நவம்பர்‌ 1974, பக்‌.7-18. 

58. ராக்காச்சி பொம்மை கவிதைத்‌ தொகுப்பில்‌ ராக்காச்சி பொம்மை - 
குறியீட்டுபார்வை, வே.நெடுஞ்செழியன்‌, ஆய்வுக்கோவை 2006, தொகுதி 3, 
இரா.மோகன்‌ முதலானோர்‌ (ப.ஆ), இந்தியப்‌ பல்கலைக்கழகத்‌ தமிழாசிரியர்‌ 
மன்றம்‌, மதுரை காமராசர்‌ பல்கலைக்கழகம்‌, மதுரை, முதற்பதிப்பு, 2006 மே 
20, 21, பக்‌.1556-1560. 

59. வஞ்சி நாட்டில்‌ படர்ந்த தமிழ்க்கொடி, எஸ்‌.வி.சுப்பிரமணியன்‌, மாந்தர்‌ சிறப்பு, 
திருவனந்தபுரம்‌, முதற்பதிப்பு, நவம்பர்‌ 1974, பக்‌.102-111. 

60. வழிபாட்டு மரபில்‌ தாவரங்கள்‌, இரா.பாலசுப்பிரமணியன்‌, புராணவியல்‌, 
தமிழ்சக்தி, காரைக்குடி, முதற்பதிப்பு, மார்ச்‌ 2003, பக்‌,73-94, 

61. வழிபாட்டு மரபில்‌ விலங்குகள்‌, இரா.பாலசுப்பிரமணியன்‌, புராணவியல்‌, 
தமிழ்சக்தி, காரைக்குடி, முதற்பதிப்பு, மார்ச்‌ 2003, பக்‌.99-117. 

62. Tamils Flags - Types and Symbols, S.V.Subramanian & Annie Thomas, 
ஆறாவது உலகத்‌ தமிழ்‌ ஆராய்ச்சி மாநாட்டு ஆய்வுக்‌ கட்டுரைகள்‌, 
மலேசிய உலகத்‌ தமிழ்‌ ஆராய்ச்சி நிறுவனம்‌, மலேசியா, முதற்பதிப்பு, 1999, 
பக்‌.575-586. 

63. Dream Symbols, The Language of Dreams, David Fontana, Duncan Baird Publishers, 
London, First Edition, 1994, p.80 — 83. 

64. Symbolic interactionism : society as conversation, lan Craib, Modern Social Theory, 
Harvester Wheatsheaf, First Edition, 1984, p.71. 

65. Symbols and Religious Language, Glyn Richards, Symbol in Art and Religion, Karel 
Werner (Ed.,), Motilal Banarsidass Publishers Pvt. Ltd., Delhi, First Edition, 1991, 
p.1-4 

66. Understanding Dreams, Diana Peters, Readers Digest, February 2005, p.138 — 144. 


குறியீட்டுத்‌ தகவல்‌ கட்டுரைக்‌ குறிப்புகள்‌ 


67. அப்பர்‌ காட்டும்‌ தொன்மக்‌ கதைகள்‌, சு.சிவசங்கர்‌, ஆய்வுக்கோவை 2005, 
தொகுதி 2, சிற்பி பாலசுப்பிரமணியம்‌ முதலானோர்‌, இந்தியப்‌ 
பல்கலைக்கழகத்‌ தமிழாசிரியர்‌ மன்றம்‌, திருச்சிராப்பள்ளி, முதற்பதிப்பு, 21, 
22 மே 2005, பக்‌.689-693. 

68. இரணியன்‌ அல்லது இணையற்ற வீரன்‌ - தொன்மவியல்‌ பார்வை, தி.குமார்‌, 
புரட்சி நிலா, துரை.பட்டாபிராமன்‌ முதலானோர்‌ (ப.ஆ), தமிழியல்‌ துறை, 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகம்‌, முதற்பதிப்பு, 29,30 மார்ச்சு 2006, பக்‌.98- 
101. 


20 


69. 


70. 


71, 


72. 


73. 


74. 


19. 


76. 


17. 


76. 


79. 


80. 


91. 


82. 


83. 


இலக்கியங்களில்‌ கொடியசைதல்‌ : முன்னறிவிப்புச்‌ செய்யும்‌ உத்திமுறை, 
க.முருகேசன்‌, தமிழில்‌ பிறதுறைகள்‌, ஞாலத்‌ தமிழ்‌ பன்பாட்டு ஆய்வு 
மன்றம்‌, மதுரை, முதற்பதிப்பு, மே 2003, பக்‌,100-104. 

இலக்கியம்‌ உணர்த்தும்‌ பழந்தமிழர்‌ நாகரிகம்‌, தமிழண்ணல்‌, சங்க இலக்கியத்‌ 
தொன்மக்களஞ்சியம்‌-1, அண்ணாமலை, மெய்யப்பன்‌ தமிழாய்வகம்‌, சிதம்பரம்‌, 
முதற்பதிப்பு, 2 அக்டோபர்‌ 2000, பக்‌.7-36. 

இறை ஒப்பீடு, அன்னிதாமசு, திருநாவுக்கரசர்‌ ஆய்வுமாலை தொகுதி 
இரண்டு, த.கோ. பரமசிவம்‌ முதலானோர்‌ (ப.ஆ), திருநாவுக்கரசர்‌ இலக்கிய 
ஆய்வு மாநாடு, வாரணாசி, முதற்பதிப்பு, செப்தம்பர்‌ 2003, பக்‌.61-69, 
இறைச்சிப்‌ பொருள்‌, ந.சுப்பு ரெட்டியார்‌, தொல்காப்பியம்‌ காட்டும்‌ வாழ்க்கை, 
பழனியப்பா பிரதர்ஸ்‌, சென்னை - 600 014, நான்காம்‌ பதிப்பு, 2002, 
பக்‌.203-214, 

இறைச்சிப்பொருள்‌, இராம.இளங்கோ, ஆய்வுக்கோவை, தொகுதி 4, 
ச.அகத்தியலிங்கம்‌ முதலானோர்‌ (ப.ஆ), இந்தியப்‌ பல்கலைக்கழகத்‌ 
தமிழசிரியர்‌ மன்றம்‌, அண்ணாமலை நகர்‌, மே 1982, பக்‌.40-44, 

ஈரோடு தமிழன்பன்‌ கவிதைகளில்‌ கதைக்‌ கவிதை உரையாடல்‌ உத்திகள்‌, 
க.இராஜாராம்‌, புதுப்புனல்‌, துரை.பட்டாபிராமன்‌ முதலானோர்‌, தமிழியல்‌ 
துறை, அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகம்‌, முதற்பதிப்பு, 29,30 மார்ச்சு 2006, 
பக்‌.32-38. 

உத்திகள்‌, பாலா, சிற்பியின்‌ படைப்புக்கலை, இரா.இராசகோபாலன்‌, 
தே.ஞானசேகரன்‌ (ப.ஆ), கியூரி பப்ளிகேஷன்ஸ்‌, மதுரை, முதற்பதிப்பு, 
டிசம்பர்‌ 1993, பக்‌.1-20. 

உத்திவகை, ஆ..சிவலிங்கனார்‌, ஆய்வுக்கோவை, தொகுதி 4, 
ச.அகத்தியலிங்கம்‌ முதலானோர்‌ (ப.ஆ), இந்தியப்‌ பல்கலைக்கழகத்‌ 
தமிழாசிரியர்‌ மன்றம்‌, அண்ணாமலை நகர்‌, மே 1982, பக்‌.91-95. 

உவம உத்தி வளர்ச்சி, எஸ்‌.அரோக்கியநாதன்‌, மொழியியல்‌ நோக்கில்‌ 
தொல்காப்பியம்‌, ஓரியந்த்‌ ல்லங்மன்‌, சென்னை, 2001, பக்‌..96-111. 
உவமையணி, ந.சுப்பு ரெட்டியார்‌, தொல்காப்பியம்‌ காட்டும்‌ வாழ்க்கை, 


பழனியப்பா பிரதர்ஸ்‌, சென்னை - 600 014, நான்காம்‌ பதிப்பு, 2002, 
பக்‌.316-328. 
உள்ளுறை உவமம்‌, ந.சுப்பு ரெட்டியார்‌, தொல்காப்பியம்‌ காட்டும்‌ வாழ்க்கை, 
பழனியப்பா பிரதர்ஸ்‌, சென்னை - 600 014, நான்காம்‌ பதிப்பு, 2002, 
பக்‌.195-202. 
உளவியலும்‌  தொன்மவியலும்‌,  அன்னிதாமசு, இலக்கியவியல்‌ கோட்பாடும்‌ 
அணுகுமுறையும்‌, அமுதநிலையம்‌, சென்னை - 14, - முதற்பதிப்பு, 1999, 
பக்‌.168-178. 
கம்பராமாயணம்‌, ச.வே.சுப்பிரமணியன்‌, இலக்கியத்தில்‌ நிறம்‌, 


ச.வே.சுப்பிரமணியன்‌, ந.கடிகாசலம்‌ (ப.ஆ), உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, 
சென்னை - 113, முதற்பதிப்பு, ஜூன்‌ 1983, பக்‌.158-220. 
கம்பராமாயணத்தில்‌ உள்ளுறை,  நா.நாகலிங்கம்‌, ஆய்வுக்கோவை 2005, 
தொகுதி 2, சிற்பி பாலசுப்பிரமணியம்‌ முதலானோர்‌, இந்தியப்‌ 
பல்கலைக்கழகத்‌ தமிழாசிரியர்‌ மன்றம்‌, திருச்சிராப்பள்ளி, முதற்பதிப்பு, 21, 
22 மே 2005, பக்‌.1054-1057. 

கம்பராமாயணத்தில்‌ பறவைகள்‌,  க.செல்வராசு, ஆய்வுக்கோவை 2005, 
தொகுதி 2; சிற்பி பாலசுப்பிரமணியம்‌ முதலானோர்‌, இந்தியப்‌ 
பல்கலைக்கழகத்‌ தமிழாசிரியர்‌ மன்றம்‌, திருச்சிராப்பள்ளி, முதற்பதிப்பு, 21, 
22 மே 2005, பக்‌.817-820. 


21 


84. 


85. 


86. 


87. 


88. 


89. 


90. 


91. 


92. 


93. 


94, 


95. 


96. 


97. 


96. 


கபிலர்‌ பாடல்கள்‌, ம.ரா.போ.குருசாமி, இலக்கியத்தில்‌ நிறம்‌, 
ச.வே.சுப்பிரமணியன்‌, ந.கடிகாசலம்‌ (ப.ஆ), உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, 
சென்னை - 113, முதற்பதிப்பு, ஜூன்‌ 1983, பக்‌.81-95. 

கலாப்ரியா கவிதைகளில்‌ தொன்மம்‌, ஆ..விக்டர்‌ பாபு, புதுப்புனல்‌, 
துரை.பட்டாபிராமன்‌ முதலானோர்‌, தமிழியல்‌ துறை, அண்ணாமலைப்‌ 
பல்கலைக்கழகம்‌, முதற்பதிப்பு, 29,30 மார்ச்சு 2006, பக்‌.269-275. 
கலித்தொகைக்‌ கனவும்‌ பிராய்டின்‌ கனவுக்‌ கொள்கையும்‌, செ.சாரதாம்பாள்‌, 
ஆய்வுக்கோவை 2000, தொகுதி 2, தமிழண்ணல்‌ முதலானோர்‌ (ப.ஆ), 
இந்தியப்‌ பல்கலைக்கழகத்‌ தமிழாசிரியர்‌ மன்றம்‌, மனோன்மணியம்‌ சுந்தரனார்‌ 
பல்கலைக்கழகம்‌, திருநெல்வேலி, முதற்பதிப்பு, மே 2000, பக்‌.732-736. 

கலை அடையாளம்‌, தமிழ்‌ அழகியல்‌, இந்திரன்‌, மெய்யப்பன்‌ தமிழாய்வகம்‌, 
சிதம்பரம்‌, முதல்‌ பதிப்பு, டிசம்பர்‌ 2002, பக்‌.34-36. 

கவிஞர்களும்‌ படிமங்களும்‌, புதுக்கவிதை - முப்பெரும்‌ உத்திகள்‌, 
சி.இ.மறைமலை, திருமகள்‌ நிலையம்‌, சென்னை-17, முதற்பதிப்பு, நவம்பர்‌ 
1986, பக்‌.202-228. 


கற்பனையும்‌  தொல்லுருவும்‌, அன்னிதாமசு, இலக்கியவியல்‌ கோட்பாடும்‌ 
அணுகுமுறையும்‌, அமுதநிலையம்‌, சென்னை - 14, முதற்பதிப்பு, 1999, 
பக்‌,157-166. 

காமத்துப்‌ பாலில்‌ வள்ளுவரின்‌ கற்பனை வளமும்‌ புராணக்‌ குறிப்புகளும்‌, 


லெ.ஐயப்பன்‌, ஆய்வுக்கோவை 2005, தொகுதி 1, சிற்பி பாலசுப்பிரமணியம்‌ 
முதலானோர்‌, இந்தியப்‌ பல்கலைக்கழகத்‌ தமிழாசிரியர்‌ மன்றம்‌, 
திருச்சிராப்பள்ளி, முதற்பதிப்பு, 21, 22 மே 2005, பக்‌.318-322. 

குறிஞ்சி, பி.எல்‌.சாமி, சங்க இலக்கியத்தில்‌ செடிகொடி விளக்கம்‌, கழக 
வெளியீடு, சென்னை - 1, மறுபதிப்பு, ஆகஸ்ட்‌ 1982, பக்‌.21-32. 
குறுந்தொகையில்‌ மடற்கூற்றுத்‌ திறம்‌, சி.பரமேஸ்வரி, தமிழ்‌ மாருதம்‌, திங்கள்‌ 
இதழ்‌, ச.சாம்பசிவனார்‌ (ப.ஆ), செப்டம்பர்‌ 2005, பக்‌.13 தொடர்ச்சி 43-48. 
குறுந்தொகையில்‌ வேங்கை மலர்களும்‌ இறைச்சிப்‌ பொருளும்‌, 
சொ.மணிவண்ணன்‌, ஆய்வுக்கோவை 2006, தொகுதி 3, இரா.மோகன்‌ 
முதலானோர்‌ (ப.ஆ), இந்தியப்‌ பல்கலைக்கழகத்‌ தமிழாசிரியர்‌ மன்றம்‌, 
மதுரை காமராசர்‌ பல்கலைக்கழகம்‌, மதுரை, முதற்பதிப்பு, 2006 மே 20, 
21, பக்‌.1841-1644. 

கொடிக்கவி, அன்னிதாமசு, ஆய்வுக்கோவை 2005, தொகுதி 1, சிற்பி 
பாலசுப்பிரமணியம்‌ முதலானோர்‌, இந்தியப்‌ பல்கலைக்கழகத்‌ தமிழாசிரியர்‌ 
மன்றம்‌, திருச்சிராப்பள்ளி, முதற்பதிப்பு, 21, 22 மே 2005, பக்‌.113-117. 
சங்க இலக்கியத்தில்‌ செடிநூற்‌ செய்திகள்‌, பி.எல்‌.சாமி, சங்க இலக்கியத்தில்‌ 
செடிகொடி விளக்கம்‌, கழக வெளியீடு, சென்னை - 1, மறுபதிப்பு, ஆகஸ்ட்‌ 
1982, பக்‌.1-20. 

சங்க இலக்கியத்தில்‌ மலர்கள்‌, வெற்றிச்செல்வன்‌, தமிழ்‌ இலக்கியத்தில்‌ 
மலர்கள்‌, மணிவாசகர்‌ பதிப்பகம்‌, சென்னை - 108, முதற்பதிப்பு, ஆகஸ்ட்‌ 
2000, பக்‌.171-187. 

சிலப்பதிகாரம்‌, தா.வே.வீராசாமி, இலக்கியத்தில்‌ நிறம்‌, ச.வே.சுப்பிரமணியன்‌, 
ந.கடிகாசலம்‌ (ப.ஆ), உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, சென்னை - 113, 
முதற்பதிப்பு, ஜூன்‌ 1983, பக்‌.124-140. 

சிற்பியின்‌ கவிதைகளில்‌ படிமங்கள்‌, க.பஞ்சாங்கம்‌, இலக்கியத்தின்‌ 
இருப்பியலும்‌ திறனாய்வின்‌ இயங்கியலும்‌, காவ்யா பதிப்பகம்‌, பெங்களூர்‌, 
முதற்பதிப்பு, டிசம்பர்‌ 2000, பக்‌.94-103, - 


22 


99. சீவக சிந்தாமணி-1, வே.சீத்தாலட்சுமி, இலக்கியத்தில்‌ நிறம்‌, 
ச.வே.சுப்பிரமணியன்‌, ந.கடிகாசலம்‌ (ப.ஆ), உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, 
சென்னை - 113, முதற்பதிப்பு, ஜூன்‌ 1983, பக்‌.141-151. 

100. a சுந்தரர்‌ பயன்படுத்திய புதிய உவமைகள்‌, பா.மல்லிகா, 
ஆய்வுக்கோவை 2006, தொகுதி 4, இரா.மோகன்‌ முதலானோர்‌ (ப.ஆ), 
இந்தியப்‌ பல்கலைக்கழகத்‌ தமிழாசிரியர்‌ மன்றம்‌, மதுரை காமராசர்‌ 
பல்கலைக்கழகம்‌, மதுரை, முதற்பதிப்பு, 2006 மே 20, 21, பக்‌.1880-1884. 

101. தமிழில்‌ கதை கூறும்‌ மரபு, ப.சரவணன்‌, வண்ண மலர்கள்‌, 
துரை.பட்டாபிராமன்‌ முதலானோர்‌, தமிழியல்‌ துறை, அண்ணாமலைப்‌ 
பல்கலைக்கழகம்‌, முதற்பதிப்பு, 29,30 மார்ச்சு 2006, பக்‌.190-196. 

102. தாலாட்டில்‌ தொன்மம்‌, போ.புஷ்பம்‌ (௧.ஆ), ஆய்வுக்கோவை தொகுதி- 
3, தமிழண்ணல்‌ முதலானோர்‌ (ப.ஆ), தமிழியல்‌ துறை, புதுவைப்‌ 
பல்கலைக்கழகம்‌, புதுச்சேரி, முதற்பதிப்பு, மே 1996, பக்‌.1041-1044, 

103. திருக்குறளில்‌ உவமை இன்பம்‌, ஜே.வி.கே.மீனாட்சி, ஆய்வுக்கோவை 
2006, தொகுதி 4, இரா.மோகன்‌ முதலானோர்‌ (ப.ஆ), இந்தியப்‌ 
பல்கலைக்கழகத்‌ தமிழாசிரியர்‌ மன்றம்‌, மதுரை காமராசர்‌ பல்கலைக்கழகம்‌, 
மதுரை, முதற்பதிப்பு, 2006 மே 20, 21, பக்‌.1928-1931. 

104, திருவாசகம்‌, ஆ..சிவலிங்கனார்‌, இலக்கியத்தில்‌ நிறம்‌, 
ச.வே.சுப்பிரமணியன்‌, ந.கடிகாசலம்‌ (ப.ஆ), உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, 
சென்னை - 113, முதற்பதிப்பு, ஜூன்‌ 1983, பக்‌,221-234, 

105. தொல்காப்பியம்‌, ஆ..சிவலிங்கனார்‌, இலக்கியத்தில்‌ நிறம்‌, 
ச.வே.சுப்பிரமணியன்‌, ந.கடிகாசலம்‌ (ப.ஆ), உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, 
சென்னை - 113, முதற்பதிப்பு, ஜூன்‌ 1983, பக்‌.34-43, 

106. தொல்காப்பியத்தில்‌ படிமம்‌, பா.சு.முனுசாமி, ஆய்வுக்கோவை 2005, 
தொகுதி 3, சிற்பி பாலசுப்பிரமணியம்‌ முதலானோர்‌, இந்தியப்‌ 
பல்கலைக்கழகத்‌ தமிழாசிரியர்‌ மன்றம்‌, திருச்சிராப்பள்ளி, முதற்பதிப்பு, 21, 
22 மே 2005, பக்‌.1444-1448. 

107. தொல்படிவம்‌ - இளையவர்க்கரசு, அன்னிதாமசு, இலக்கியவியல்‌ 
கோட்பாடும்‌ அணுகுமுறையும்‌, அமுதநிலையம்‌, சென்னை - 14, முதற்பதிப்பு, 
1999, பக்‌. 179-187. 

108. தொன்மக்‌ கடவுள்‌ முருகன்‌, ச.இரவி, ஆய்வுக்கோவை 2006, தொகுதி 
1, இரா.மோகன்‌ முதலானோர்‌ (ப.ஆ), இந்தியப்‌ பல்கலைக்கழகத்‌ 
தமிழாசிரியர்‌ மன்றம்‌, மதுரை காமராசர்‌ பல்கலைக்கழகம்‌, மதுரை, 
முதற்பதிப்பு, 2006 மே 20, 21, பக்‌.241-245. 

109. தொன்மக்‌ கதைகளில்‌ நங்கைகள்‌, தே.நாகலட்சுமி, ஆய்வுக்கோவை 
2005, தொகுதி 2, சிற்பி பாலசுப்பிரமணியம்‌ முதலானோர்‌, இந்தியப்‌ 
பல்கலைக்கழகத்‌ தமிழாசிரியர்‌ மன்றம்‌, திருச்சிராப்பள்ளி, முதற்பதிப்பு, 21, 
22 மே 2005, பக்‌.1058-1061. 


110. தொனிக்கோட்பாடு, மு.கு.ஜகந்நாத ராஜா, இலக்கிய இஸங்கள்‌, 
இ.எஸ்‌.டி. (தொ.ஆ), அன்னம்‌ (பி) லிட்‌, சிவகங்கை, நவம்பர்‌ 1994, ப.83. 
111. நெய்தல்‌ மலர்‌, கே.ஏ.கருணாநிதி, ஆய்வுக்கோவை 2006, தொகுதி 1, 


இரா.மோகன்‌ முதலானோர்‌ (ப.ஆ), இந்தியப்‌ பல்கலைக்கழகத்‌ தமிழாசிரியர்‌ 
மன்றம்‌, மதுரை காமராசர்‌ பல்கலைக்கழகம்‌, மதுரை, முதற்பதிப்பு, 2006 மே 
20, 21, பக்‌.446-450, 

112. படிமம்‌ என்றால்‌ என்ன?, புதுக்கவிதை - முப்பெரும்‌ உத்திகள்‌, 
சி.இ.மறைமலை, திருமகள்‌ நிலையம்‌, சென்னை-17, முதற்பதிப்பு, நவம்பர்‌ 
1986, பக்‌.132-151. 


23 


113. படிமம்‌ : வரையறையும்‌ வகைப்பாடும்‌, புதுக்கவிதை - முப்பெரும்‌ 
உத்திகள்‌, சி.இ.மறைமலை, திருமகள்‌ நிலையம்‌, சென்னை-17, முதற்பதிப்பு, 
நவம்பர்‌ 1986, பக்‌.172-201. 

114. படிமவியக்கமும்‌ புதுக்கவிதையும்‌, புதுக்கவிதை - முப்பெரும்‌ உத்திகள்‌, 
சி.இ.மறைமலை, திருமகள்‌ நிலையம்‌, சென்னை-17, முதற்பதிப்பு, நவம்பர்‌ 
1986, பக்‌.152-171. 

115. படிமவியல்‌, ம.திருமலை, பிற துறை தமிழ்‌ ஆய்வு, இரா.காசிராஜன்‌, 
இரா.மோகன்‌ (ப.ஆ), ஞாலத்‌ தமிழ்ப்‌ பண்பாட்டு ஆய்வு மன்றம்‌, பல்கலை 
நகர்‌, மதுரை, முதற்பதிப்பு, மே 2005, பக்‌.202-206. 

116. பரிபாடலில்‌ தொன்ம அடுக்குகள்‌, கு.கலைச்செல்வி, ஆய்வுக்கோவை 
2005, தொகுதி 1, சிற்பி பாலசுப்பிரமணியம்‌ முதலானோர்‌, இந்தியப்‌ 
பல்கலைக்கழகத்‌ தமிழாசிரியர்‌ மன்றம்‌, திருச்சிராப்பள்ளி, முதற்பதிப்பு, 21, 
22 மே 2005, பக்‌.408-411. 

117. பழந்தமிழில்‌ கூற்றம்‌ தொன்மவியல்‌ நோக்கு, சு.சந்திரா, 
ஆய்வுக்கோவை 2000, தொகுதி 2, தமிழண்ணல்‌ முதலானோர்‌ (ப.ஆ), 
இந்தியப்‌ பல்கலைக்கழகத்‌ தமிழாசிரியர்‌ மன்றம்‌, மனோன்மணியம்‌ சுந்தரனார்‌ 
பல்கலைக்கழகம்‌, திருநெல்வேலி, முதற்பதிப்பு, மே 2000, பக்‌.661-665. 

118. பழந்தமிழில்‌ மாயோன்‌ தொன்மம்‌ - வளர்ச்சியும்‌ சுழற்சியும்‌, சு.சந்திரா, 
ஆய்வுக்கோவை 2005, சிற்பி பாலசுப்பிரமணியம்‌ முதலானோர்‌, இந்தியப்‌ 
பல்கலைக்கழகத்‌ தமிழாசிரியர்‌ மன்றம்‌, திருச்சிராப்பள்ளி, முதற்பதிப்பு, 21, 
22 மே 2005, பக்‌.563-567. 

119. பாரதிதாசனின்‌ படிம ஆக்கம்‌, அன்னிதாமசு, இலக்கியவியல்‌ 
கோட்பாடும்‌ அணுகுமுறையும்‌, அமுதநிலையம்‌, சென்னை - 14, முதற்பதிப்பு, 
1999, பக்‌.208-213. 

120. பாரதிபாடலில்‌ கவிக்குறிப்பு, அன்னிதாமசு, இலக்கியவியல்‌ கோட்பாடும்‌ 
அணுகுமுறையும்‌, அமுதநிலையம்‌, சென்னை - 14, முதற்பதிப்பு 1999, 
பக்‌.198-208. 

121. புதுக்கவிதை உத்திகள்‌, இலக்கியச்‌ சுடர்‌, இரா.மோகன்‌, ஓரியந்த்‌ 
லாங்மன்‌ லிமிடெட்‌, சென்னை - 2, மறுபதிப்பு, 1996, பக்‌.84-94, 

122. புதுக்கவிதைகளில்‌ அங்கதம்‌, ரா.இராஜேஸ்வரி, புதுப்புனல்‌, 
துரை.பட்டாபிராமன்‌ முதலானோர்‌, தமிழியல்‌ துறை, அண்ணாமலைப்‌ 
பல்கலைக்கழகம்‌, முதற்பதிப்பு, 29,30 மார்ச்சு 2006, பக்‌.39-43. 

123. புதுக்கவிதைகளில்‌ தொன்மக்‌ கூறுகள்‌, க.இராமச்சந்திரன்‌, 
ஆய்வுக்கோவை 2005, தொகுதி 1, சிற்பி பாலசுப்பிரமணியம்‌ முதலானோர்‌, 
இந்தியப்‌ பல்கலைக்கழகத்‌ தமிழாசிரியர்‌ மன்றம்‌, திருச்சிராப்பள்ளி, 
முதற்பதிப்பு, 21, 22 மே 2005, பக்‌.229-233. 

124, புதுக்கவிதைகளில்‌ படிமக்‌ கூறுகள்‌, க.கிருஷ்ணகுமாரி, புதுப்புனல்‌, 
துரை.பட்டாபிராமன்‌ முதலானோர்‌, தமிழியல்‌ துறை, அண்ணாமலைப்‌ 
பல்கலைக்கழகம்‌, முதற்பதிப்பு, 29,30 மார்ச்சு 2006, பக்‌.114-118. 

125. புதுக்கவிதையில்‌ படிம வகைப்பாடு, | இரா.சம்பத்‌ (௧.ஆ), 
ஆய்வுக்கோவை  தொகுதி-1,  தா.ஏ.ஞானமூர்த்தி முதலானோர்‌ (ப.ஆ), 
வு துறை, புதுவைப்‌ பல்கைக்கழகம்‌, புதுச்சேரி, மே 1992, பக்‌.300- 


126. புறநானூற்றில்‌ நடுகல்‌, கு.பெரியசாமி, ஆய்வுக்கோவை 2006, தொகுதி 
3, இரா.மோகன்‌ முதலானோர்‌ (ப.ஆ), இந்தியப்‌ பல்கலைக்கழகத்‌ 
தமிழாசிரியர்‌ மன்றம்‌, மதுரை காமராசர்‌ பல்கலைக்கழகம்‌, மதுரை, 


முதற்பதிப்பு, 2006 மே 20, 21, பக்‌.1738-1742. 


24 


127. பெரியபுராணம்‌ காட்டும்‌ உடைக்குறிப்புகள்‌, க.பாலதண்டபாணி, 
ஆய்வுக்கோவை 2006, தொகுதி 3, இரா.மோகன்‌ முதலானோர்‌ (ப.ஆ), 
இந்தியப்‌ பல்கலைக்கழகத்‌ தமிழாசிரியர்‌ மன்றம்‌, மதுரை காமராசர்‌ 
பல்கலைக்கழகம்‌, மதுரை, முதற்பதிப்பு, 2006 மே 20, 21, பக்‌.1654-1657. 

128. பெண்ணியமும்‌ பெண்‌ மொழியும்‌, தே.ஞானசேகரன்‌, ச.மரகதமணி 
(௧.ஆ), தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கைகள்‌, இரா.சந்திரசேகரன்‌ முதலானோர்‌ 
(ப.ஆ), பாரதியார்‌ பல்கலைக்கழகம்‌, கோயம்புத்தூர்‌, முதற்பதிப்பு, டிசம்பர்‌ 
2004, பக்‌.77-89. 


129. மலர்‌ வகைகள்‌, வெற்றிச்செல்வன்‌, தமிழ்‌ இலக்கியத்தில்‌ மலர்கள்‌, 
மணிவாசகர்‌ பதிப்பகம்‌, சென்னை - 108, முதற்பதிப்பு, ஆகஸ்ட்‌ 2000, 
பக்‌.23-41. 

130. மலர்களும்‌ வடிவங்களும்‌, வெற்றிச்செல்வன்‌, தமிழ்‌ இலக்கியத்தில்‌ 
மலர்கள்‌, மணிவாசகர்‌ பதிப்பகம்‌, சென்னை - 108, முதற்பதிப்பு, ஆகஸ்ட்‌ 
2000, பக்‌,56-64. 

131. மலர்களும்‌ வண்ணங்களும்‌, வெற்றிச்செல்வன்‌, தமிழ்‌ இலக்கியத்தில்‌ 
மலர்கள்‌, மணிவாசகர்‌ பதிப்பகம்‌, சென்னை - 108, முதற்பதிப்பு, ஆகஸ்ட்‌ 
2000, பக்‌.42-55. 

132. மலர்களும்‌ சின்னங்களும்‌, வெற்றிச்செல்வன்‌, தமிழ்‌ இலக்கியத்தில்‌ 
மலர்கள்‌, மணிவாசகர்‌ பதிப்பகம்‌, சென்னை - 108, முதற்பதிப்பு, ஆகஸ்ட்‌ 
2000, பக்‌,103-120. 

133. மலர்களும்‌ மன்னர்‌ மரபுகளும்‌, வெற்றிச்செல்வன்‌, தமிழ்‌ இலக்கியத்தில்‌ 
மலர்கள்‌, மணிவாசகர்‌ பதிப்பகம்‌, சென்னை - 108, முதற்பதிப்பு, ஆகஸ்ட்‌ 
2000, பக்‌.92-102. 

134. முதுமை, அன்னிதாமசு, தமிழர்‌ சமூகவியல்‌, உலகத்‌ தமிழாராய்ச்சி 
நிறுவனம்‌, சென்னை - 113, முதற்பதிப்பு, 2000, பக்‌. 58-77. 

135. மெய்ப்பாடு - விளக்கமும்‌ தொகையும்‌, தொல்காப்பியம்‌ காட்டும்‌ 
வாழ்க்கை, ந.சுப்பு ரெட்டியார்‌, பக்‌.245-255. 

136. யாப்பு - பாட்டியல்‌, அன்னிதாமசு, இலக்கியத்தில்‌ நிறம்‌, 


ச.வே.சுப்பிரமணியன்‌, ந.கடிகாசலம்‌ (ப.ஆ), உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, 
சென்னை - 113, முதற்பதிப்பு, ஜூன்‌ 1983, பக்‌.44-54. 

137. வண்ணம்‌, எஸ்‌.ஆர்‌.சாந்தகுமார்‌, இலக்கியத்தில்‌ நிறம்‌, 
ச.வே.சுப்பிரமணியன்‌, ந.கடிகாசலம்‌ (ப.ஆ), உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, 
சென்னை - 113, முதற்பதிப்பு, ஜூன்‌ 1983, பக்‌.1-18. 

138. வண்ணம்‌, தமிழ்‌ அழகியல்‌, இந்திரன்‌, மெய்யப்பன்‌ தமிழாய்வகம்‌, 
சிதம்பரம்‌, முதல்‌ பதிப்பு, டிசம்பர்‌ 2002, பக்‌.28-29. 


25 


இணைப்பு 


Annexure 
இணைப்பு 


(A list of alphabetically un connected SUB-HEAD WORDS, with their head words (in 


brackets) (அகரவரிசையில்‌ 


அமையாத துணைத்‌ தலைப்புச்‌ சொற்‌ பட்டியல்‌- 
பிறைக்குறிக்குள்‌ அவற்றின்‌ தலைப்புச்‌ சொல்லுடன்‌) - பார்வை எளிமைக்காக. 
அக்கு (எலும்பு மாலை) அளறு (சேறு) 
அகழி (கிடங்கு) அளக்கர்‌ (கடல்‌) 
அஞ்சனம்‌ (மை) அறல்‌ (புனல்‌) 


அச்சாணி (ஆணி) 

அச்சு (ஆணி) 

அஞ்சு (ஐந்து) 

அடிபுதை அரணம்‌ (தொடுதோல்‌) 
அடுக்கம்‌ (மலை) 

அத்தம்‌ (அதர்‌) 

அத்தம்‌ (காடு) 

அதள்‌ (தோல்‌) 

அந்தி (மாலை) 

அந்தியம்‌ போது (மாலை) 
அம்பி (புணை) 

அம்பு (தொடை) 

அம்பும்‌ வில்லும்‌ (தொடை) 
அமரர்‌ நாடு (புத்தேள்‌ நாடு) 
அமளி (அணை) 

அயிரை (கொற்றவை) 

அயில்‌ (இரும்பு) 

அரக்கர்‌ (அவுணர்‌) 

அரசர்‌ (இறை) 

அரசு (இறை) 

அரணம்‌ (எயில்‌) 

அரண்‌ (எயில்‌) 

அரத்தம்‌ உடுத்தல்‌ (உடுக்கை) 
அரவணை (அணை) 

அரவு (பாம்பு) 

அரவு உறையும்‌ இல்‌ (பாம்புறையும்‌ புற்று) 
அரா (பாம்பு) 

அரி (தும்பி) 

அரியல்‌ (கள்‌) 
அருந்தவமுதல்வன்‌ (ஆல்‌ அமர்‌ செல்வன்‌) 
அல்கல்‌ (கங்குல்‌) 

அலர்‌ மகள்‌ (திரு) 

அலவன்‌ (களவன்‌) 

அலை (திரை) 

அழல்‌ (அங்கி) 

அழல்‌ (தீ) 

அழல்‌ முளரி (தாமரை) 
அள்ளல்‌ (சேறு) 


27 


அறுகாற்பறவை (தும்பி) 
அன்னத்தூவி (சிறகு) 

ஆஅல்‌ (அறுமீன்‌) 

ஆகாயம்‌ (வான்‌) 

ஆசினி (பலவு) 

ஆடை (உடுக்கை) 
ஆண்டலை (கூகை) 

ஆணி (பொன்‌) 

ஆமான்‌ (ஆ) 

ஆமை (யாமை) 

ஆரல்‌ மீன்‌ (அறுமீன்‌) 
ஆவணம்‌ (அங்காடி) 

ஆவி (உயிர்‌) 

ஆவி (புகை) 

ஆவி (பேய்த்தேர்‌) 

ஆழி (கடல்‌) 

ஆறு (அதர்‌) 

இஞ்சி (வாயில்‌) 

இடி (உரும்‌) 

இடிவீழ்தல்‌ (உரும்‌) 

இந்திர திருவில்‌ (வான்‌ இடு வில்‌) 
இமிலேறு (காளை) 

இரவி (சுடர்‌) 

இரவு (கங்குல்‌) 

இரவு வானவில்‌ தோன்றுதல்‌ (கங்குல்‌) 
இவுளி (கலிமா) 

இழுது (வெண்ணெய்‌) 
இறையவன்‌ இணையடி (அடி) 
இனம்பிரி ஒருத்தல்‌ (யானை) 
ஈன்றாள்‌ (அன்னை) 
உடம்பிடி (வேல்‌) 
உடம்பொடு உயிர்‌ (உயிர்‌) 
உடம்பும்‌ உயிரும்‌ (உயிர்‌) 
உடலில்‌ ஒளி தோன்றுதல்‌ (யாக்கை) 
உடு (சிறகு) 

உடை (உடுக்கை) 
உடைதுறத்தல்‌ (உடுக்கை) 
உதிரம்‌ (குருதி) 


உதிரமாரி பொழிதல்‌ (குருதி) 
உம்பருலகு (புத்தேள்‌ நாடு) 
உயர்நிலை உலகம்‌ (புத்தேள்‌ நாடு) 
உயிர்‌ இன்றி வாழும்‌ யாக்கை (உடம்பு) 
உயிர்‌ இழந்த யாக்கை (உடம்பு) 
உரிவை (தோல்‌) 

உரோகிணி (சகடம்‌) 

உலம்‌ (கல்‌) 

உலைவாங்கு மிதிதோல்‌ (ஊதுலைக்‌ குருகு) 
உவணம்‌ (பருந்து) 

உவர்நிலம்‌ (களர்‌) 

உவரி (கடல்‌) 

உழுபடை (ஏர்‌) 

உழை அதட்‌ பள்ளி (அணை) 
உள்ளம்‌ (நெஞ்சம்‌) 

உளைமான்‌ (அரிமா) 

உற்கம்‌ (விசும்பு வீழ்‌ கொள்ளி) 
உறவி (எறும்பி) 

ஊருணி (கூவல்‌) 

எஃகம்‌ (வாள்‌) 

எஃகம்‌ (வேல்‌) 


எஃகு (வாள்‌) 


எரி (தீ) 
எரி (விசும்பு வீழ்‌ கொள்ளி) 
எரி படு துகில்‌ (உடுக்கை) 


எருது (காளை) 

எருமை (காரான்‌) 

எருவை (பருந்து) 

எல்‌ (கங்குல்‌) 

எல்‌ (சுடர்‌) 

எல்லி (கங்குல்‌) 

எல்லை (சுடர்‌) 

எழால்‌ (பருந்து) 

என்பில்‌ அது (புழு) 

ஏ (தொடை) 

ஏடு நிலத்தில்‌ இடல்‌ (யாக்கை) 
ஏணி (முதுமால்பு) 

ஏழடி பின்செல்லுதல்‌ (அடி) 


ஏறு (உரும்‌) 
ஏறு (காளை) 
ஏறு தழுவுதல்‌ (காளை) 


ஏனம்‌ (பன்றி) 

ஐம்பதம்‌ (மந்திரம்‌ ஐந்து) 
ஒன்றன்‌ கூறு ஆடை (உடுக்கை) 
ஓடு (அமுத சுரபி) 


ஓதம்‌ (கடல்‌) 
ஓதம்‌ (வெள்ளம்‌) 
ஓரான்‌ (ஆ) 


28 


கட்டளை (பொன்‌ உரைகல்‌) 

கட்டில்‌ (அணை) 

கடம்‌ (அதர்‌) 

கடம்‌ (காடு) 

கடறு (காடு) 

கடிப்பகை (ஐயவி) 

கடுக்கை (கொன்றை) 

கடுமா (கலிமா) 

கடுவன்‌ (குரங்கு) 

கடவுள்‌ ஒண்‌ பூ (தாமரை) 

கணிச்சிக்‌ கூர்ம்படை கடுந்திறல்‌ 
ஒருவன்‌ (கூற்றம்‌) 

கணை (தொடை) 

கதிர்‌ (சுடர்‌) 

கதிரவன்‌ (சுடர்‌) 

கதிரோன்‌ (சுடர்‌) 

கந்தம்‌ (தூண்‌) 

கந்து (தூண்‌) 

கம்பம்‌ (தூண்‌) 

கமலம்‌ (தாமரை) 

கமலப்பூ (தாமரை) 

கராம்‌ (முதலை) 

கரி (யானை) 

கரியவன்‌ புகைதல்‌ (மைமீன்‌ 
புகைதல்‌) 

கருடன்‌ (பருந்து) 

கருமை (கறுப்பு) 

கருவிலங்கு (பன்றி) 

கல்லணை (தூண்‌) 

கலம்‌ (நாவாய்‌) 

கலிங்கம்‌ (உடுக்கை) 

கலுழன்‌ (பருந்து) 

கலை (குரங்கு) 

கலை (மான்‌) 

கவரிமா (மான்‌) 

கவரிமான்‌ (மான்‌) 

கவலை (அதர்‌) 

கவிகை (குடை) 


கழுகு (பருந்து) 
கழை (வேய்‌) 
களிறு (பன்றி) 


களிறு (யானை) 
கனலி (சுடர்‌) 
கனி (கொவ்வை) 
கனி (பழம்‌) 

கா (கானல்‌) 
காப்பு (எயில்‌) 
காயம்‌ (வான்‌) 


கார்‌ (மழை) 

காரி (காளை) 

காரொடு வந்த கடுவளி (கால்‌) 
காலமாரி (மழை) 

காலன்‌ (கூற்றம்‌) 

காலை (சுடர்‌) 

காவி (கழுநீர்‌) 

காழ்‌ (தூண்‌) 

காழ்‌ இல்‌ கனி (பழம்‌) 
காழகம்‌ (உடுக்கை) 

காற்று (கால்‌) 

காற்றின்‌ திசையை மாற்றுதல்‌ (கால்‌) 
கானமர்செல்வி (கொற்றவை) 
கிஞ்சுகம்‌ (முருக்கு) 

கிடக்கை (உலகம்‌) 

கிடாஅய்‌ (தகர்‌) 
கிணற்றுத்தவளை (தேரை) 
கிணறு (கூவல்‌) 

கீடம்‌ (புழு) 

குடாரி (கணிச்சி) 

குடிஞை (கூகை) 

குடைச்சூல்‌ (சிலம்பு) 

குதிரை (கலிமா) 

குதிரை மனையில்‌ புகுதல்‌ (கலிமா) 
குரால்‌ (கூகை) 

குருவி ஓப்புதல்‌ (குரீஇ) 
குவளை (கழுநீர்‌) 

குழல்‌ (கூந்தல்‌) 

குளம்‌ (கயம்‌) 

குறும்பொறை (மலை) 

குறுமுறி (தளிர்‌) 

குன்றம்‌ (மலை) 

கூந்தல்‌ அணை (அணை) 
கூறை கொள்தல்‌ (உடுக்கை) 
கூறை கோட்படுதல்‌ (உடுக்கை) 
கேணி (கூவல்‌) 

கேழல்‌ (பன்றி) 
கைந்நெல்லிக்கனி (நெல்லி) 
கையில்‌ ஆமலகக்‌ கனி (நெல்லி) 
கைவளை (தொடி) 

கொக்கு (குருகு) 

கொடுவரி (புலி) 

கொண்டல்‌ (எழிலி) 
கொல்லிப்பாவை (பாவை) 
கோட்டுமா ஊர்தல்‌ (பன்றி) 
கோட்டை (எயில்‌) 

கோண்மா (யானை) 


கோவம்‌ (செம்மூதாய்‌) 


29 


கோழி (சேவல்‌) 
கோளிப்பாகல்‌ (பலவு) 
சக்கரத்தாழி (ஆழி) 
சகடக்கால்‌ (ஆழி) 


சமன்‌ செய்து சீர்தூக்கும்‌ கோல்‌ 


(ஞெமன்ன்‌ தெரிகோல்‌) 
சரம்பெய்‌ தூணி (தொடை) 
சாந்தம்‌ (ஆரம்‌) 
சாந்து (ஆரம்‌) 
சாபம்‌ (வில்‌) 
சாம்பல்‌ (நீறு) 
சாலினி (அருந்ததி) 
சிகரம்‌ (சிமை) 
சிதடி (தும்பி) 
சிதர்வை (உடுக்கை) 
சிலம்பு (மலை) 
சிலை (வில்‌) 
சிறுமீன்‌ (அருந்ததி) 
சிறை (எயில்‌) 
சிறை (வேலி) 
சீர்நிறை கோல்‌ (ஞொமன்ன்‌ 

தெரிகோல்‌) 
சீரை (உடுக்கை) 
சுணங்கன்‌ (ஞமலி) 
சுரம்‌ (காடு) 
சுவர்‌ (எயில்‌) 
சூரியன்‌ (சுடர்‌) 
சூலி (கொற்றவை) 
செங்கதிர்ச்செல்வன்‌ (சுடர்‌) 
செந்நாய்‌ (ஞமலி) 
செம்மீன்‌ (அருந்ததி) 
செய்யவள்‌ (திரு) 
செய்யாள்‌ (திரு) 
செய்யோள்‌ (திரு) 
செருப்பு (தொடுதோல்‌) 
செல்வம்‌ (பொருள்‌) 
செவ்‌ (சிவப்பு) 
சென்னி (சிமை) 
சே (காளை) 
சேக்கை (அணை) 
சேதா (ஆ) 
சேவடி (அடி) 
சேவல்‌ (அன்றில்‌) 
சோலை (கானல்‌) 
ஞமன்‌ (கூற்றம்‌) 
ஞாண்‌ (கயிறு) 
ஞாயிறு (சுடர்‌) 
ஞாலம்‌ (உலகம்‌) 


ஞாழல்‌ கையேந்தல்‌ (மலர்‌ 
கையேந்தல்‌) 
ஞிமிறு (தும்பி) 
ஞொண்டு (களவன்‌) 
தண்டலை (கானல்‌) 
தரளம்‌ (முத்தம்‌) 
தாது (தேன்‌) 
தாதுதேர்‌ பறவை (தும்பி) 
தாம்பு (கயிறு) 
தாமரைக்‌ கையில்‌ சங்கு சக்கரம்‌ 
ஏந்துதல்‌ (மலர்கையேந்தல்‌) 
தாய்‌ (அன்னை) 
தாள்‌ (அடி) 
தாள்‌ (மரம்‌) 
திக்கு எலாம்‌ எரிதல்‌ (எட்டுத்‌ 
திசைகளும்‌ அதிர்தல்‌) 
திகிரி (ஆழி 
திமில்‌ (நாவாய்‌) 
திருவில்‌ (வான்‌ இடு வில்‌) 
திரை (கடல்‌) 
தீ (நஞ்சு) 
தீபம்‌ (விளக்கு) 
தீர்த்தப்புல்‌ (தருப்பை) 
தீயுழி (நிரையம்‌) 
துகிர்‌ (பவழம்‌) 
துகில்‌ (உடுக்கை) 
துப்பு (பவழம்‌) 
துருத்தி (ஊதுலைக்‌ குருகு) 
துரூ௨ (தகா) 
துலாஅம்‌ (ஜெமன்ன்‌ தெரிகோல்‌) 
துவர்‌ ஆடை போர்த்தல்‌ (உடுக்கை) 
துளபம்‌ (துழாஅம்‌) 
துளவம்‌ (துழாஅய்‌) 
துளி (மழை) 
துறக்கம்‌ (புத்தேள்‌ நாடு) 
தூரியம்‌ (பறை) 
தூவி (சிறகு) 
தேர்‌ (பேய்த்தேர்‌) 
தேவர்‌ (அமரர்‌) 
தேறல்‌ (கள்‌) 
தொடித்தலை விழுத்தண்டு 
(ஊற்றுக்கோல்‌) 
தொளி (சேறு) 
தோகை (மயில்‌) 
தோணி (நாவாய்‌) 
தோப்பி (கள்‌) 
நடுநாள்‌ (கங்குல்‌) 
நரி (குறுநரி) 


30 


நல்லாள்‌ (திரு) 

நறவு (கள்‌) 

நறவு (தேன்‌) 

நறா (தேன்‌) 

நாகம்‌ (பாம்பு) 

நாஞ்சில்‌ (ஏர்‌) 

நாஞ்சில்‌ துஞ்சுதல்‌ (ஏர்‌) 

நாய்‌ (ஞமலி) 

நாராயம்‌ (தொடை) 

நித்திலம்‌ (மூத்தம்‌) 

நிதிக்கோன்‌ (மாநிதிக்‌ கிழவன்‌) 

நிதி மன்னவன்‌ (மாநிதிக்‌ 
கிழவன்‌) 

நிலவு (திங்கள்‌) 

நிலா (திங்கள்‌) 

நீர்‌ (கடல்‌) 

நீர்‌ (புனல்‌) 

நீருள்‌ குவளை வேதல்‌ 
(கழுநீர்‌) 

நீலம்‌ (கழுநீர்‌) 

நீலம்‌ கையேந்தல்‌ (மலர்‌ 
கையேந்தல்‌) 

நுணல்‌ (தேரை) 

நூல்‌ (பனுவல்‌) 

நெடியோன்‌ (மாயோன்‌) 

நெருப்பு (தீ) 

நெறி (அதர்‌) 

நேமி (ஆழி) 

பகடு (காளை) 

பகடு (ஏர்‌) 

பகல்‌ (நுகம்‌) 

பகலாணி (ஆணி) 

பகழி (தொடை) 

பசு (ஆ) 

பஞ்சுரம்‌ (பாலை-பண்‌) 

பச்சோலை (போந்தை) 

பட்டு உடை (உடுக்கை) 

படுக்கை (அணை) 

பதாகை அற்று வீழ்தல்‌ 
(கொடி) 

பதுமத்துப்‌ பாயல்‌ (அணை) 

/பரற்பெய்‌ பள்ளி (அணை) 

பரிமா (கலிமா) 

பருதி (சுடர்‌) 

பள்ளி (அணை) 

பள்ளித்தாமம்‌ (பூ 

பறவை (புள்‌) 

பனம்பழம்‌ (போந்தை) 


பனை (யோந்தை) 
பாதுகை (தொடுதோல்‌) 
பாப்பணை (அணை) 
பாப்பு (பாம்பு) 

பாய்‌ (அணை) 

பாயல்‌ (அணை) 

பாறு (பருந்து) 

பிடி (யானை) 

பிண்டி வீழ்தல்‌ (அசோகு) 
பிணிமுகம்‌ (தோகை) 
பிணிமுகம்‌ (மயில்‌) 
பிணிமுகம்‌ (யானை) 
பிரசம்‌ (தேன்‌) 

பிறை (திங்கள்‌) 

பீலி (கலாவம்‌) 
புகழ்குறி (விழுப்புண்‌) 
புண்டரிகம்‌ (புலி) 
புணை (நாவாய்‌) 
புதுவழிப்படுதல்‌ (அதர்‌) 


புயல்‌ (கால்‌) 


புரவி (கலிமா) 
புல்லம்‌ (காளை) 
புள்‌ (பருந்து) 
பூழில்‌ (அகில்‌) 


பெண்ணை (யோந்தை) 
பெயல்‌ (மழை) 
பெருவளி (கால்‌) 
பெற்றம்‌ (ஆ) 


பொய்கை (கயம்‌) 


பொய்தீர்‌ உலகம்‌ (புத்தேள்‌ நாடு) 
பொன்மாரி மலர்மழை (பூ மழை) 


பொன்னி மாநதி (காவிரி) 
போதகம்‌ (யானை) 
பெளவம்‌ (கடல்‌) 

மஞ்சு (எழிலி) 

மஞ்ஞை (மயில்‌) 
மடங்கல்‌ (அரிமா) 
மடங்கல்‌ (கூற்றம்‌) 

மதன்‌ (மாரன்‌) 


மதி (திங்கள்‌) 
மதில்‌ (எயில்‌) 
மதுரை (கூடல்‌) 
மது (கள்‌) 
மந்தி (குரங்கு) 
மயில்‌ (தோகை) 
மலர்‌ (பூ 

மழு (கணிச்சி) 
மறலி (கூற்றம்‌) 


31 


மன்ன(வ)ன்‌ (இறை) 

மா (கலிமா) 

மா மான்‌) 

மாடு (ஆ) 

மாதிரம்‌ துடித்தல்‌ (எட்டுத்‌ 
திசைகளும்‌ அதிர்தல்‌) 

மாநீர்‌ (கடல்‌) 

மாரி (மழை) 

மாருதி (அனுமன்‌) 

மான்‌ (அசுணம்‌) 

மான்‌ (கலிமா) 

மான்தோல்‌ பள்ளி (அணை) 

மிதி அதட்‌ பள்ளி (அணை) 

மிளகு உளு (கறி) 

மீளி (கூற்றம்‌) 

மீன்‌ (அருந்ததி) 

மீன்‌ (வெள்ளி) 

முக்கட்செல்வன்‌ (ஆல்‌ அமர்‌ 

செல்வன்‌) 

முகடு (சிமை) 

முகலி (பொன்‌ முகலி) 

முகை (அளை) 

முந்நீர்‌ (கடல்‌) 

முருகன்‌ (சேயோன்‌) 

முருகு (சேயோன்‌) 

முழை (அளை) 

முளையாத வித்து (காழ்‌) 
மூரி (காளை) 

மைவிடை வீழ்த்தல்‌ (தகர்‌) 
யாக்கை (உடம்பு) 

யாமம்‌ (கங்குல்‌) 

வடபெருங்கல்‌ (இமையம்‌) 
வடமீன்‌ (அருந்ததி) 
வடவரை (இமையம்‌) 

வண்டு (தும்பி) 


} 


வரி அதள்‌ சேக்கை (அணை) 


வரை (கயிலை) 
வரை (மலை) 


வரைகிழிப்பு (அளை) 


வளி (கால்‌) 
வளை (தொடி) 
வழி (அதர்‌) 


வாணன்‌ (மாநிதிக்கிழவன்‌) 
வாரணம்‌ (சேவல்‌) 

வாளி (தொடை) : 

வான்‌ (மழை) 

வான்பதம்‌ (சிவலோகம்‌) 


வானத்து அணங்கு அருங்‌ 
கடவுள்‌ (அருந்ததி) 

வானம்‌ (எழிலி) 

வானம்‌ (மழை) 

விசும்பு (வான்‌) 

விடை (காளை) 

விண்‌ (வான்‌) 

வித்து (காழ்‌) 

விதை (காழ்‌) 

வில்‌ (வான்‌ இடு வில்‌) 

வெங்கதிர்ச்‌ செல்வன்‌ (சுடர்‌) 

வெண்தேர்‌ (பேய்த்தேர்‌) 

வெள்ளாடு (வெள்ளை) 

வெள்ளை (வெண்மை) 

வெளிறு (வெண்மை) 

வெறுக்கை (பொருள்‌) 

வேங்கை (புலி) 

வேந்தன்‌/வேந்து (இறை) 

வேழம்‌ (யானை) 

வேள்‌ (சேயோன்‌) 

வைகல்‌ (சுடர்‌) 

வைகறை (காலை) 


32 


at ` 
NI 
ட 


உலகத்‌ o RRRA நிறுவனம்‌ 
சென்னை - 600 113. 


அண்மை a கள்‌ 
்‌. ரூ.பை. 
ஒல 100.00 
உல்‌ க்‌ தமிழிலக்கிய வரலாறு கி.பி. 1851 - 2000 . 19900 
F தமிழக. வானவியல்‌ சிந்தனைகள்‌ yg Bee a 35.00 
| தமிழியல்‌ ஆய்வுச்‌ சிந்தனைக்‌ am Geel கலை பண்பாடு cs 90.00 
a 'தொல்காப்பியம்‌-எழுத்ததிகாரம்‌. மூலமும்‌ நச்சினார்க்கினியர்‌ உ அதல்‌ _ 200.00°> 
* வாழிய செந்‌ ae நத: z அத ET 140.00 
பேராசிரியர்‌ அமு.பரமசிவானந்தம்‌ ட்‌ ட T a : y 40.00 
- தமிழக எல்லைப்‌ போராட்டங்கள்‌ a E | iy TO தத i 60.00 
திருப்புகழ்‌ ஒளிநெறி பகுதி - I படிந்த 90.00 
nes திருப்ட கழ்‌ ஒளிநெறி பகுதி - 1] ay டி 90.00 
... திருப்புகழ்‌ ஒளிநெறி பகுதி - 111 டா a ae | 80.00 
ர்‌ : oe த Aaa மூலமும்‌ ou பும்‌ A ee 
4 00 


300.00 
115.00 


a 7 மலேசி பத்‌ ap தமிழும்‌ - air பத்த a | பத்‌ | 100.00 


| உவ 5 தமிழிலக்கிய வரலாறு கி.பி. 901 - கி.பி. 1300 


oy த்‌ 

` gi PA vee th 

டயல்‌ அல பம 

fs, Dw த அப்ல 
க பஷ J 


et 
ட்‌ 


Get 
ட்ப 
oe 

tes ow 


மொழி, சமய, சமுதாயத்‌ தளங்களில்‌ பாவாணர்‌ பங்களிப்பு டட i E oa 50.00 
தமிழ்ப்‌. புனைகதைகளில்‌ உளவியல்‌ ந்‌ 212 நத p E 4 35.00 
aie eee சிந்தனைகள்‌ - தல்‌ ௮ ப்பத்‌ ந சமூகவியல்‌ றா 100.00 
ப f $ பக்தா [ட தத்‌ AE 90.00 ` 
பண்பாட டு நோக்கில்‌ திருமுறைகள்‌ I ட இட த்‌ ப | 30.00 
கதைப்‌ | பாடல்களில்‌ கட்டுப்பாட்டு மீறல்கள்‌ i. Se f 95.00 
fe I பதித்தல்‌ 7 75.00 
60.00 
உர்‌ த்‌ ப | 200.00 
டவ | ச கலாநிதி அசைவப்‌ Go இட அ 60.00 
நகரம்‌ வழை மெழ்ஆஞுச்குபாவானை தரும்‌ வி ae, 35.00 
ae  தமிழ்ச்சொ [ற்‌ பிறப்பாராய்ச்சி | அ: fe 45.00 
. மொழி - பெயர்ப்பியல்‌ = a E ee e 45.00 
தமிழில்‌ ஐ தத்துவ நூல்கள்‌ பலது ஏறல்‌ மல்‌ 40.00 
சி.வை. தாமோதரம்பிள்ளை இடா MEA | 40.00 
சொல்லிலக்கணக்‌ கோட்பாடு தொல்காப்பியம்‌ - னை பகுத. - 2 3 PrE 70.00: 
ee இசுலாமியச்‌ சிற்றிலக்கியங்கள்‌ a 40.00 
5 . பாவாணர்‌ கடவுள்‌ நம்பிக்கையும்‌ சமயச்‌ சால்பும்‌ த்‌. 30.00 
எ மகளிர்‌ முன்னேற்றத்தில்‌ ' 'அவள்‌ விகடன்‌” டத ல த hae 35:00 
ae step வ்‌ தள்‌ சிந்தனைகள்‌ ன ச. 0 50.00 
| த. 95.00 
i நம்பிக்கைகளும்‌ waren ந தற தி . 120.00 
Spy நாட்டுப்புறப்‌ பாடல்கள்‌ - AG 35.00 
-AC f Modem Standard Tamil: த்க்‌ Ne 65.00 
: இ ன்‌ மருத்துவம்‌. — ட பதக்க 45.00 
i கம்பன்‌. களஞ்சியம்‌. ல்‌ | த AE at 280.00 
குலோத்துங்கன்‌ பார்வையில்‌ சமுதாயம்‌ ப a aa 70.00 ' 
மொழியியல்‌ நோக்கில்‌ தொல்காப்பிய, சங்க இலக்கிய ஆய்வுகள்‌ : Ak -40.00 
தமிழர்‌ tome te சகொற்வோனவை: gmana ப இதத்‌ m 250.00 


625 தமிழிலக்கியக்‌ ee அகராதி | ப்‌ l 0 





